குத்தூசி 
குருசாமி 


K34NEA 


Nay 
183SS 


க்கரம்பை வேலு 


AAR 
. 


குத்தூசி குருசாமி 


a 


SS . 


குருவிக்கரம்பை வேலு 


. 


மயையே 


-- 


வளவன் பதிப்பகம் 

சென்னை -6000020 ./ 


முதற் பதிப்பு 


: மார்ச் 1975 


இரண்டாம் பதிப்பு : சூலை 1991 


குருவிக்கரம்பை வேலு 


R34W NO 6 

wal 


விலை ரூ.100 / 


பல 


பிழைகளைத் 
திருத்தம் 
செய்து கொண்டு 
படிக்கவும் , 


182565 


-பக்கம் : 730 


வளவன் பதிப்பகம் 
4/14 , தேவ் அபார்ட்மென்ட் 
4 , 3 வது முதன்மைத் தெரு , 
கஸ்தூரிபாய் நகர், 
அடையாறு , சென்னை -600 020. 
தொலைபேசி : 4123 56 


கவின்கலை அச்சகம் , 
கந்தசாமி நகர் , பாலவாக்கம் , சென்னை-600 041 . 
தொலை பேசி ; 4171.41 


மற்றவர்களுக்குப் போதிக்கின்றபடி ஒருவர் தன்னைப் 
பண்படுத்திக் கொள்ளட்டும் . தன்னை நன்கு அடக்கி 
யாண்ட பிறகுதான் பிறரை அடக்கியாள முடியும் . 


பேரறிவாளர் விடாமுயற்சியினால் மடமையை விரட்டி 
விட்டு , அறிவின் உச்சியில் இருந்து கொண்டு கீழே 
அறியாமையில் ஆழ்ந்துள்ள மக்களைக் காண்கிறார் . 
மடிமையில் ஆழ்ந்தவர் நடுவே முயற்சியுடையோராகவும் 
உறங்குவோர் நடுவே விழிப்புள்ளவராகவும் இருக் 
கின்றார் . 


அவர் கண்டிப்பார் . அறிவு புகட்டுவார் . தீயோரிட 
மிருந்து விலக்குவார் . நல்லோர் 

அவரை நேசிப்பர் . 
தீயோரே வெறுப்பர் . 


-புத்தர் 


குருவிக்கரம்பை 

வேலுவின் 


குத்தூசி 
குருசாமி 


பதிப்புரை 
( இரண்டாம் பதிப்பு ) 


வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு வரலாற்று நாயகனுடன் 
தொடர்புடைய நிகழ்ச்சிகளை வரிசைப் படுத்துவது மட்டுமல்ல . 
அந்த நிகழ்ச்சிகளை இலக்கிய சாரங்களுடன் கலந்து தரும்போது 
தான் அது உயிர்ப்புடையதாகிறது . வரலாற்றாசிரியர் 

தனது 
வரலாற்று நாயகருடன் தொடர்புடையவராக இருந்துவிடும் 
நமக்கு 

வரலாற்று இலக்கியமே கிடைத்துவிடுகிறது . 
வரலாற்றாசிரியரும் சமகாலத்தவர்களும் 

நாயகரை 
எவ்விதம் உணர்ந்தார்களோ அவ்விதமே வாசகர்களுக்ரு உணர்த்து 
வதுதான் சிறந்த வரலாற்று இலக்கியமாகும் . இந்த வகையில் 
இந்த வரலாறு ஒரு சமூக விஞ்ஞானமாகவும் அதேவேளையில் 
இலக்கியமாகவும் திகழ்கிறது . 


போது 


அந்த 


இது தனிநபர் வரலாறு மட்டுமல்ல , திராவிட இயக்கத்தின் 
வரலாறாகவும் பொதுவுடமை இயக்கத்தின் வரலாறாகவும் 
விரிந்த தளத்தில் எழுதப்பட்ட ஒரு நம்பகமான ஆவணமாகும் . 
சுயமரியாதை இயக்கத்தின் ரத்தமும் தசையுமாக வாழ்ந்தவர் 
குத்தூசியார் . 

அவரது வரலாறு ஒரு மாபெரும் 

இயக்க 
வரலாறாகத்தானே இருக்கமுடியும் . குத்தூசியாரது குடும்பத் 
தாரும் குருவிக்கரம்பை வேலு அவர்களது குடும்பத்தாரும் 
அய்ந்து தலைமுறைகளாக மாறாத பாசத்துடன் பழகிவந்திருக்கும் 
தோழமைக் குடும்பங்கள் . அதுதான் இந்த நூல் உணர்வுப்பூர்வ 

அல்லது உணர்ச்சிப்பூர்வமாக இருப்பதன் அடிப்படை 
என்பதை வாசகர்களுக்குச் சொல்லத்தான் வேண்டும் . சரியாக 
ஒன்றேகால் நூற்றாண்டுக் காலத்துக்கும் மேற்பட்ட உறவு அது . 
அந்த உரிமையும் சலுகையும் கொண்ட உறவின் காரணமாக 
இதில் குன்றக்கூறல் இருக்கக் கூடும் , ஆனால் மிகைப்படக்கூறல் 
மட்டும் இல்லை என்பதை நிச்சயமாகச் சொல்ல முடியும் . 


மாக 


ix 


1920 - ஆம் ஆண்டுகளின் பின்பாதியில் தமிழ்நாட்டு சமுதாயத் 
தைப் பார்க்கும்போது அந்தக்காலம் தொடங்கிய குத்தூசியாரின் 
வரலாற்றுப் பாத்திரம் மாபெரும் முக்கியத்துவ முடையதாயிருக் 
கிறது . இந்திய சமுதாய அமைப்பில் மட்டுமல்ல அரசியலிலும் 
கூட மதம் திணிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் குத்தூசியார் 
எவ்வளவு தொலைநோக்குடையவராய்த் 

தனது களத்தில் 
இறங்குகிறார் என்பதை இக்கால இளைஞர்கள் புரிந்து கொள்ள 
வேண்டும் . மார்க்சுக்கு ஒரு லெனின் சமகாலத்தில் வாய்ப்பது 
போன்ற 

நிகழ்வை பெரியாருக்கும் குத்தூசியாருக்கும் உள்ள 
சமுதாய உறவுநிலை மெய்ப்பிக்கிறது . இவ்வகை மனிதர்கள் 
கருவில் திருவுடையவராக ஒருபோதும் பிறப்பதில்லை . அவர்தம் 
காலங்களின் கனன்றெரியும் பிரச்னைகளால் உடைத்து நொறுக்கி 
வார்க்கப்பட்ட புதிய வார்ப்புக்களாகவே இருந்துவந்திருக்கிறார்கள் . 
ஒரு விதை முளைக்க வேண்டுமானால் அது தன் விதையுறையைப் 
பராமரிப்பதன் மூலமாக அல்ல மாறாக அந்த உறையைச் 
சிதைத்துக் கிழித்துக் கொண்டு வெளிப்படுவதன் 
முளைக்க இயலும் . அது தான் உயிர்ப்பு . அது தான் வளர்ச்சி . அது 
தான் மாற்றம் . இவ்வகை மனிதர்கள் வரலாற்றின் மேலோடு 
களை உடைத்து நொறுக்கி விட்டு வெளிப்படும் அக்கினிக்குஞ்சு 
களாகவே சிறகடித்திருக்கிறார்கள் . 


மூலமாகவே 


வரை 


மொழியியல் விஞ்ஞானிகளும் மானுடவியல் விஞ்ஞானிகளும் 
ஆதி இந்தியர்களை அல்லது இந்தியாவின் சொந்தக்காரர்களை 
வடதிராவிடர்கள் என்றும் மத்திய திராவிடர்கள் என்றும் தென் 
திராவிடர்கள் என்றும் வகைப்பாடு செய்திருக்கிறார்கள் . இந்த 
மண்ணில் வெறும் மாடு மேய்ப்பர்களாக நாடோடிகளாக நுழைந்த 
ஆரியர்கள் முதல் நவீன வியாபாரிகளாக நுழைந்த ஆங்கிலேயர்கள் 

எத்தனையோ இனத்தவர்கள் வந்தேறியிருக்கிறார்கள் . 
ஆனால் வேறு எந்த இனத்தவரும் இந்த மண்ணுக்கே உரிய 
நாகரிகத்துக்கும் கலாசாரத்துக்கும் மனித மேன்மைகளுக்கும் 
தாங்களே சொந்தக்காரர்கள் என்று உரிமை கொண்டாடியதில்லை . 
இந்த மண்ணின் மைந்தர்களின் சொந்த அடையாளங்களையெல் 
லாம் கபடத்தனமாக வேறு எந்த இனத்தவரும் திட்டமிட்டு 
அழித்ததில்லை . புத்தர் முதல் குத்தூசியார் 

ஆரிய 
எதிர்ப்பின் போர்க்குணத்தாலேயே வார்க்கப்பட்டிருக்கிறார்கள் . 

இந்திய வரலாற்றில் வேறெந்த தேசிய இனமும் தமிழ் 
இனத்தைப் போல் இத்தகைய ஒரு மாபெரும் சமுதாயப் புரட்சி 


வரை 


N 


இயக்கத்தை இந்த நூற்றாண்டின் இறுதிப் பத்தாண்டிலும் காண 
வில்லை . ஆனால் தமிழினமோ இந்த நூற்றாண்டின் இரண் 
டாவது பத்தாண்டிலேயே ஒரு கலாசாரப் புரட்சி இயக்கத்தை 
நான்கு வேதங்களையும் நான்கு வருணங்களையும் தனது மூன்று 
தமிழால் ( முத்தமிழ் ) தாக்கி வீழ்த்துகிற அறிவொளி இயக்கத்தைக் 
கண்டது . அந்தப் புரட்சிப் பேரியக்கத்தின் தலைமைத் தளபதி 
குத்தூசியாரின் செயல் வீரத்தை ( சொல்வீரமல்ல ) இளந்தமிழர்கள் 
அறிந்து கொள்வது அவசியமானதல்லவா ? இந்தியா 

வருணப் 
போராட்டத்தின் வடிவத்திலேயே வர்க்கப் போராட்டம் நிகழ்ந்த 
ஒரே நாடாகும் என்பதைப் பல்வேறு வரலாற்றுவல்லுநர்கள் 
மெய்ப்பித்திருக்கிறார்கள் . சாதி என்பதே இங்கு வர்க்கமாக இருக் 
கிறது . வருணம் என்பதே இங்கு வர்க்கமாக இருக்கிறது . இந்த 
அடிப்படை மெய்மையை மூடி மறைக்கும் எந்த இயக்கத்தவரும் , 
இந்த எதார்த்த நிலையைக் காண மறுக்கும் எந்தப் புரட்சியாளரும் 
வெற்றி பெற முடியாது . பொதுவுடமை இயக்கத்தவர்களின் 
அரை நூற்றாண்டுக்கும் மேலான தியாகம் , இந்த சமுதாய 
மேன்மைக்காக அவர்கள் சிந்திய ரத்தமும் வியர்வையும் விழலுக்குப் 
பாய்ந்தது இந்தப் பின்னணியில் தான் . இந்த சமுதாயத்தை 
பார்ப்பனீய மயமாக்குதல் அல்லது சமஸ்கிருத மயமாக்குதல் 
( Sanskritisation ) என்பது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத 
அளவுக்கு சூழ்ச்சித்திறமிக்க மனோதத்துவப் போராட்டமாக 
நிகழ்ந்திருக்கிறது . இங்கு வந்தேறிய ஆரிய இனத்தைப் போல் 
உலக வரலாற்றிலேயே மனோதத்துவப் போராட்டத்தில் வெற்றி 
பெற்ற இன்னொரு இனத்தைக்காணவே முடியவில்லை . “ வெறி 
நாய்க்கு உரிமை வந்து வீட்டுக்காரனைக் கடித்த " கதையல்லவா 
அது . 


தங்களுக்கு நாடும் வீடும் கொடுத்த ஒரு மாபெரும் வள்ளல் 
இனத்துக்கு ( தாசர் என்ற சொல்லுக்கு வள்ளல் என்பது பொருள் ) 
எவ்வளவு கொடுமையை எவ்வளவு துரோகத்தை வந்தேறி இனம் 
செய்திருக்கிறது என்பதைத் தமிழ் இளைஞர்கள் 

ஒருகணம் 

ம் 
நினைத்துப் பார்க்க வேண்டும் . சிந்துபாத் தோள் மீது ஏறிக் கால் 
பின்னிக் கொண்டு நெடுங்காலம் இறங்கமறுத்த சூனியக்கிழவனைப் 
போலல்லவா வந்தேறிகள் இந்த மண்ணின் மைந்தர்களின் தோள் 
களிலே சவாரி செய்திருக்கிறார்கள் . தொடர்ந்து சவாரி செய்து 
கொண்டுமிருக்கிறார்கள் . அப்படி சவாரி செய்தவர்கள் தோள் 
கொடுத்தவர்களைவிட உயரத்தையும் ஆழத்தையும் பார்த்தார் 


xil 


களா 


என்றால் - இல்லையே . அவர்கள் 

தமது 

சொந்த 
நலன்களுக்கு அப்பால் எதையும் பார்த்ததாகத் தெரியவில்லையே ! 


சொன்னானே மாமன்னன் அசோகன் : 


" தன் சொந்த இனப்பற்றுதல் காரணமாகவும் தன் இனத்தின் 
புகழைப் பாரெங்கும் பரவச் செய்யும் நோக்கம் காரணமாகவும் 
எந்த ஓர் இனம் மற்ற இனமக்களை இழிவுபடுத்திப்பேசி அவதூறு 
செய்து அதேபொழுது தன் இனத்துக்கு மரியாதையும் வணக்கமும் 
செலுத்துகிறதோ அந்த இனம் அத்தகைய இழிசெயல் காரண 
மாகத் தன் சொந்த இனத்துக்கே மிகப்பெரிய 

ஊறுபாட்டை 
விளைவித்துக்கொண்டுவிடுகிறது - ( அசோகர் -12 வது கல்வெட்டு ) 
மிகவும் புனிதமானதாகச் சொல்லப்படும் நான்கு வேதங்களும் 
அவைகளைப் பிதற்றிய இனத்தின் தனிப்பட்ட பேராசைகளை 
ஆதி இந்தியர்கள் ( திராவிடர்கள் ) மீதான குரோதங்களை ,, 
வக்கிரங்களை வாந்தியெடுத்திருப்பதன் புளித்த நெடியைத்தான் 
இந்தியாவெங்கும் நுகரமுடிகிறது . இந்திய ஆரியர்களிடமிருந்து 
தான் அவர்களது பழைய பங்காளிகளான ஆங்கிலேயர்கள் இன 
ஒதுக்கலை ( Aparthied ) நிறவெறிக் கொடுமையை கற்றுக் 
கொண்டிருக்க வேண்டும் . வருண முறையைத் தீண்டாமைக் 
கொடுமையை எதிர்த்து புத்தரைப்போல் இறுதிவரை 
போராடியவர் குத்தூசியார் . 

“ தம்மின் தம்மக்கள் அறிவுடமை மாநிலத்து மன்னுயிர்க் 
கெல்லாம் இனிது அல்லவா . குருசாமி தந்தை பெருமிதம் 
கொள்ளும் தலைமகனாகத் திகழ்ந்தவர் . ஆம்- தந்தை பெரியாரின் 
தலைமகன் அவர் . “ ஷேக்ஸ்பியரைவிட நான் சிறந்த மேதை . 
ஏனெனில் நான் ஷேக்ஸ்பியரின் தோள் மீது நின்று கொண்டு 
உலகைப் பார்க்கிறேன் 

பெர்னாட்ஷா சொல்வது 
அப்படியே குத்தூசியாருக்குப் பொருந்துகிறது . பெரியாரின் 
தோள் மீது நின்றுகொண்டு தமிழினத்தையும் உலகத்தையும் 
பார்த்தவர் குருசாமி என்பதற்கு இந்த வரலாற்றின் ஒவ்வொரு 
பக்கமும் சான்று கூறுகிறது . 

இந்த நூலின் முதல் பதிப்பை மார்ச் 1975 இல் நாங்கள் 
வெளியிட்டபோது தமிழினம் தமது சமுதாய விடுதலைத் 
தளபதியை இனம் காண்பதில் உற்சாகத்துடன் பங்கு கொண்டது . 
எங்களது சிந்து முதல் குமரிவரை மற்றும் “ இதுதான் வேதம் 


என்று 


xii . 


ஆகிய நூல்களை டிசம்பர் 1989 இல் வெளியிட்டபோது முற்போக்கு 
வாசகர்களும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் 

தங்கள் 
பேராதரவைமட்டுமின்றி திறனாய்வுகளையும் பாராட்டுகளையும் 
வெளியிட்டார்கள் . இந்த நூல் 16 ஆண்டுகளுக்குப்பிறகு விரிவான 
வரலாற்று ஆதாரங்களுடனும் புதிய ஆவணங்களுடனும் 
வெளியிடப்படுகிறது . 

தமிழினம் 

பேராதரவு தருமென்று 
நிச்சயமாக நம்புகிறோம் . 


- வளவன் பதிப்பகத்தார் . 


டாக்டர் தாமரைத் திரு நெ.து. சுந்தரவடிவேலு 

எம்.ஏ. , எல்.டி. , டி.லிட் . , 
முன்னாள் துணைவேந்தர் , சென்னைப் பல்கலைக்கழகம் 


அணிந்துரை 


சிலர் , 


தமிழ்நாட்டில் அறிவுப் பஞ்சம் என்றும் இருந்ததில்லை . 
தமிழர்கள் இயற்கை அறிவில் பிறருக்குப் பின்னடைந்தவர்கள் 
அல்லர் . ஆயினும் , கல்வியை அலட்சியப்படுத்தி , இயற்கை அறிவை 
வளரவொட்டாமல் பாழாகிப் போனதில் , நமக்கே முதலிடம் . 
வாழையடி வாழையாகத் தொடரும் இத்தொத்து நோய்க்கிடையே , 

ஒவ்வோர் தலைமுறையிலும் , கேடில் விழுச்செல்வமாம் 
கல்வியைத் தேடிப் பெற்றுள்ளனர் . கல்வியறிவு பெற்ற அத்தமிழர் 
கள் பெரும்பாலும் , டேப் ரிக்கார்டர் களாக வாழ்ந்து வந்திருக் 
கிறார்கள் . எவனோ எப்போதோ சொல்லிவிட்டுப் போனதை , 
யாரோ எங்கேயோ என்ன பொருளிலோ திரித்துச் சொன்னாலும் , 
அடக்கமாக ஏற்றுக்கொள்ளவே , பழக்கப்பட்டு வந்துள்ளார்கள் . 
தங்கள் 

அறிவினைக்கொண்டு சிந்தித்து , சிந்தனையில் பெற்ற 
தெளிந்த கருத்துக்களைத் துணிந்து கூறும் மெய் மனிதர்கள் , அருகி 
அருகி வந்தனர் . இந் நிலையில் , பாமரர்களின் வெகுளிக்கும் , 
அவர்களின் எதிர்ப்புக்கும் ஏளனத்திற்கும் , தொல்லைக்கும் கொடு 
மைக்கும் ஆளாகத் துணியாது , புதுமைச் சிந்தனையாளர்களும் 
பதுங்கி ஒதுங்கிக் காலத்தைக்கழித்து விட்டு , மறைந்தார்கள் . 


பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் புத்தர் 
போன்ற சிந்தனைப் புரட்சியாளர்கள் . தமிழ்நாட்டில் தோன்றி 
னாலும் , கொள்வார் இல்லாத காரணத்தால் கடையைக் கட்டிக் 
கொள்ளும் நிலையே நீடித்தது . 

எதற்கும் ஒரு விடிவு காலம் உண்டு . இது இயற்கையின் விதி . 
இதன் உந்துதலால் , முன்னர் கண்டறியாதன கண்டோம் . பழமைச் 
சூழலில் பிறந்த ஒருவர் , புதியதோர் காட்சியினைக் கண்டார் . அக் 


காட்சி நற்காட்சி , மனிதர்களை மனிதர்களாகவே காணும் காட்சி , 
மனிதர்களை உயர் சாதியென்றும் கீழ் சாதியென்றும் வேறுபடுத் 
தாத ஒருமைக்காட்சி . தன் அகக்கண்ணால் கண்ட அக்காட்சியினை , 

நடைமுறையாக்க உறுதி கொண்டார் , அச் சீரிய 
சிந்தனையாளர் . அதற்குத் தன்னையே , தன் நீண்ட வாழ்நாளையே 
காணிக்கையாக்கினார் . 


புறஉலகின் 


மனிதச் சமத்துவத்திற்குக் குறுக்கே தள்ளப்பட்ட 

மரபு , 
நெடுங்காலப் பழக்கவழக்கங்கள் , மூடநம்பிக்கைகள் , காட்டுக்கால 
இலக்கியங்கள் , சமயப்பற்று , கடவுள் நம்பிக்கை ஆகிய எண்ணற்ற 
காலக்குண்டுகளைப் பொருட்படுத்தாது போராடினார் ; சிந்தனைப் 
பெருஞ்சுனையார் . 

கட்டியங் கூறப் பகட்டான பக்தர்கள் , கொலுவீற்றிருக்க ஒளி 
விடும் அரியணை , காவல் புரிய எண்ணற்ற ஏவலர்கள் சூழ , எங்கோ 
பாதுகாப்பான மாளிகையில் இருந்துகொண்டு , புரட்சிகரமான 
கருத்துக்களை , எல்லோரையும் அதிர்ச்சியடைய , குலை நடுங்க 
வைக்கும் பகுத்தறிவுக் கருத்துகளைச் சொல்லுவதற்கே , மலை 
போன்ற துணிச்சல் தேவை . நம் பகுத்தறிவுப் பகலவன் , தன்மான 
இயக்கத்தின் தந்தை , சுயமரியாதைச் சூறாவளி பெரியார் ஈ.வெ. 
ராமசாமியோ , நாடு முழுவதும் பல முறை சுற்றிச்சுற்றி பிறநாடு 
களுக்கும் சென்று நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொது 
மக்களுக்குப் பகுத்தறிவு ஊசி போட்டுவந்தார் . 

இந்திய அரசியல் விடுதலைக்குப் பெருங்குரல் கொடுத்த நான்கு 
தமிழர்களில் ஒருவராக அரசியலில் ஈடுபட்ட பெரியார் , தன்னலமற்ற 
சொல்லும் செயலும் இணைந்த நற்றொண்டால் பிறர் பொறா 
மைப்படும் பெரும் புகழை 

சில ஆண்டுகளிலேயே தேடிக் 
கொண்டார் . புகழின் சிகரத்தில் ஒளி விடும்போது , 
விடுதலைமட்டும் நம்மை மனிதர்களாக்கிவிடாது , அரசியல் அடிமைத் 
தனத்திற்கு முன்னரே வேரூன்றி விட்ட சாதிக் கொடுமைகளைக் 
களைந்தெறிந்து , பணக்குவியல்களை இடித்து நிரவினாலொழிய, 
நாம் முழுமனிதர்களாக ஒரு நிலை மனிதர்களாக வாழமுடியாது 
என்று உணர்ந்தார் பெரியார் . 

அரசியல் விடுதலைக்குக் குரல் கொடுத்தால் பாராட்டும் , சாதி 
ஒழிப்புக்குக் குரல் கொடுத்தால் , சொல்லடியும் கல்லடியும் கிடைக்கும் 
என்பது பெரியாருக்குத் தெரியாததல்ல . பொருளாதார மேடுகளை 
இடியென்று சொன்னால் , பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் ஏழைகளே , 


அரசியல் 


3 


தன்னை எதிர்ப்பதில் முன்னே நிற்பார்கள் என்பதை அறிந்தவரே 
பெரியார் . ஆயினும் , வெந்தசோற்றை உண்டு வேளை வந்தால் 
போகும் மனிதராக 

இருப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்த 
பெரியார் , பிறர் யாரும் எடுத்துக்கொள்ள முன்வராத 
காரணத்தால் , சாதி ஒழிப்பு , மனிதச் சமத்துவம் ஆகிய பகுத்தறிவுப் 
பணியைத் தானே தூக்கிப் போட்டுக் கொண்டு , பிறர்யாரும் 
போராடாத அளவு நெடுங்காலம் போராடினார் . 

மனித வாழ்க்கையின் எல்லாத் துறைபற்றிய சீரிய சிந்தனைகள் 
பெருக்கெடுத்து ஓடியதில் பெரியாருக்கு இணை பெரியாரே . பட்டி 
தொட்டியெல்லாம் தேடிச் சென்று , மீண்டும் மீண்டும் புரட்சிக் 
கருத்துக்களை , பகுத்தறிவு வெள்ளத்தைப் பாய்ச்சி விட்டு வந்ததில் , 
நம் பெரியார் , உலகப் பெரியார் ஆவார் . 

தந்தை பெரியாரின் பேரியக்கத்தில் ஈடுபட்டு , தங்கள் மதி 
நுட்பத்தையும் சொல் எழுத்தாற்றல்களையும் உழைப்பையும் 
முழுக்க முழுக்கப் பயன்படுத்தி , மறைந்த தன்மானப் பிழம்புகள் 
பலராவர் . இன்றும் அதே தொண்டில் மூழ்கி இருப்பவர்களும் 
பலராவர் . மறைந்த சுயமரியாதைச் சுடர்களில் சிலரை நேரில் 
அறியும் நல்வாய்ப்பு எனக்கு உண்டு . குத்தூசி குருசாமி , அறிஞர் 
அண்ணா , அஞ்சாநெஞ்சன் அழகிரி , பூவாளூர் பொன்னம்பலனார் , 
எஸ் . வி . லிங்கம் , சாமி சிதம்பரனார் , கே . எம் . பாலசுப்ரமணியம் , 
ஆகிய ஆதி சுயமரியாதை இயக்கப் பொறிகளை அறிந்து ஆளான 
வாய்ப்புப் பெற்றிருந்தேன் . இவர்களில் இரண்டொருவரைத் தவிர 
மற்றவர்கள் பகுத்தறிவுக் கொள்கையில் நிலைத்து நின்றவர்கள் 
ஆவார்கள் . 

ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு , 
காஞ்சி கல்யாணசுந்தரத்தால் , அறிஞர் அண்ணாவிற்கு அறிமுக 
மானவன் நான் . அந்த அறிமுகம் எங்களிடையே அன்பாக , ஒன்று 
பட்ட உணர்ச்சியால் ஆகிய நட்பாம் கிழமையாக , மெய்ப்பற்றாக 
காலத்தில் கனியும் சிறப்பு எனக்கு வாய்த்தது . 

தோழர் குருசாமியை ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து இருபத்து 
ஒன்பதாம் ஆண்டு தோழர் எஸ் . வி . லிங்கம் எனக்கு அறிமுகப் 
படுத்தினார் . அப்போது குத்தூசியாராக ஆகாத நிலை . 

நல்ல சைவராக நீறுபூத்த நெற்றியராக கதர் அணியும் தேசிய 
இளைஞராக தம் கல்லூரி மாணவப்பருவத்தைத் தொடங்கிய 
குருசாமியார் , கல்லூரியை விட்டு வெளியேறும்போது , சமுதாய 


4 


பொருளாதார அமைப்புகள் பற்றிய தீவிர புரட்சிக் கருத்துகளை 
உடையவராக மாறிவிட்டார் . எனவே பெரியாரின் தன்மான 
இயக்கத்திற்குத் தன்னை ஒப்படைப்பது இயற்கையாக இருந்தது . 
இயற்கையில் கூரிய மதிநுட்பம் பெற்றிருந்த 

குருசாமி , 
தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிறைபுலமை பெற்றவராகப் பெரியா 
ரிடம் சேர்ந்தார் . அவர் ஆற்றல் புலமையோடு நிற்கவில்லை . 
தமிழிலும் ஆங்கிலத்திலும் தன்னேரிலாத எழுத்தாளராகக் காட்சி 
யளித்தார் . அப்படிப்பட்ட இளம் ஞாயிறே எனக்கு அறிமுகப் 
படுத்தப்பட்டார் . 


மல்லாது , 


எங்களுடைய நட்பு வளர்ந்தது . பின்னர் அவருடைய மைத்துனி 
யாகிய காந்தம்மாவை மணந்துகொண்டு என் சாதியொழிப்பு 
உணர்வை மெய்ப்பிக்கும் நிலை உருவாயிற்று . அவரும் அவருடைய 
குடும்பமும் , என் குடும்பமும் தனித்தனியாக வாழவில்லை . 
எங்கள் மாமனாராகிய ஆதிகால சுயமரியாதை 

சுயமரியாதை இயக்கத் 
தூண்களெல்லாம் , பரிவோடும் பாசத்தோடும் நைனா என்று 
அழைத்த திருவாரூர் சுப்ரமணியம் அவர்கள் குடும்பத்தோடு 
சேர்ந்து வாழ்ந்தோம் . மூன்று குடும்பங்களும் இணைந்து இருந் 
தோம் . மாமியார் தங்கம்மாள் , தந்தை பெரியாருக்கு மட்டு 

பல சுயமரியாதைத் தொண்டர்களுக்கு நல்லுணவு 
கொடுத்து 

உதவியவர் ஆவார் . இன்பத்திலும் துன்பத்திலும் 
இணைந்து இருந்தோம் . அதுமட்டுமா ? பொது உடைமைக்கட்சி 
யினருக்குச் செய்த கொடுமைகளை எதிர்த்துச் சீறியபோதும் , 
ஆச்சாரியாரின் குலக்கல்வியைச் சாடிச் சாடி நாள்தோறும் எழுதிய 
போதும் , இந்தி எதிர்ப்புப் போராட்டங்களில் குத்தூசியார் ஈடு 
பட்டிருந்தபோதும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தோம் . எனவே , 
அண்ணன் குருசாமியாரை நெருக்கமாக அறியும் வாய்ப்புப் 
பெற்றவர்களில் யானும் ஒருவன் . 

தனிமனிதர் என்று பார்த்தால் பொடி , குடி பிற தீய பழக்கங் 
கள் எதுவும் பெறாதவர் குருசாமி . ஒழுங்கும் கட்டுப்பாடும் நிறைந் 
தவர் குருசாமி . உள்ளொன்று வைத்துப் புறம்பொன்று பேசத் 
தெரியாதவர் , குருசாமி . இயற்கையான பாசத்தோடும் நேசத் 
தோடும் பிறரிடம் பழகியவர் , குருசாமி . கலகலவென்று கிண்டலும் 
நகைச்சுவையும் சொரிந்து உரையாடுவதில் வல்லவர் ; நட்புக்குச் 
சிறந்தவர் ; தாட்சணியத்திற்குக் கட்டுப்படாதவர் . எவ்வளவு 
வேண்டியவர்களாக இருந்தாலும் அதற்காக , கொள்கையை உறைக் 


குள் அடைக்காதவர் . வாழ்நாள் முழுவதும் கண்டிக்க வேண்டிய 
கருத்துக்களை , பேச்சுக்களை , 

திட்டங்களைச் சாடுவதில் 
சளைக்காதவர் . எவ்வளவு பெரியவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் 
தனக்கே உரிய குத்தூசி பாணியில் படிப்போர் உள்ளத்தைக் 
கிளறும்வண்ணம் கிண்டல் செய்வதில் ; கண்டிப்பதில் கைதேர்ந்தவர் . 
அதற்கு ஆளானவன் நானும் . 

நான் சென்னை மாநகராட்சியின் கல்வி அதிகாரியாக இருந்த 
போது , நகராட்சி தொடக்கப்பள்ளிகள் சிலவற்றை ஆதாரப் பள்ளி 
களாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது . எனவே , அவற்றிற்கு தக்ளி , 
இராட்டினங்களை வாங்கிக் கொடுத்து மாணவர்களை நூற்கச் 
செய்யும் பொறுப்பு எனக்கு வந்தது . இச்செய்தியைக் கண்ட 
அன்று மாலையே , விடுதலை யில் குத்தூசியார் இதைக் கிண்டல் 
செய்து எழுதினார் . 

தக்ளியில் நூற்கக் கற்றுக்கொடுப்பதற்குப் பதில் க்ஷவரஞ் 
செய்யக் கற்றுக்கொடுத்தால் அது ஒவ்வொருவருக்கும் பிற்காலத்தில் 
பயன்படும் . இதைச் செய்யத் தீவிரமாக யோசிக்க வேண்டுமென்று 
ஆலோசனை கூறியிருந்தார் . 

நான் அன்று மாலை , வீட்டுக்குத் திரும்பியதும் , எல்லோரும் 
இதைக் காட்டிப் புன்னகை செய்தார்கள் . ஏன் ? 

சுத்தமாக க்ஷவரஞ்செய்து கொள்ள எனக்குத் தெரியாது 
என்பது வீட்டில் எல்லோருக்கும் தெரியும் . இக் குத்தலை நான் 
பொருட்படுத்தவில்லை . அவருடைய அரசியலில் நான் தலையிட்ட 
தில்லை . என்னுடைய அலுவலில் அவர் தலையிட்டதில்லை . 
அரசியல் இரகசியங்கள் அவரோடே , அலுவல் இரகசியங்கள் 
என்னோடே ! எப்போதாவது சிலமுறை , தந்தை பெரியாரே பரிந் 
துரைத்து , என் கவனத்திற்குக் கொண்டுவரச் சொல்லியிருந்த 
போது மட்டும் , அக்கடிதங்களை என்னிடம் காட்டிவிட்டு , திரும்பப் 
பெற்றுக் கொள்ளுவார் . 


தோழர் குருசாமியின் மனைவி திருமதி குஞ்சிதம் , மாநகராட்சி 
கல்வி அதிகாரியாக இருந்த காலம் . திருமதி லூர்தம்மாள் சைமன் 
உள்ளாட்சித் துறை அமைச்சராக இருந்தார் . அப்போது மாநக 
ராட்சியில் எல்லாத்துறைத் தலைவர்களுக்கும் ஒரு சம்பள விகிதம் ; 
கல்வித்துறைத் தலைவராகிய கல்வி அதிகாரிக்குமட்டும் குறைந்த 
சம்பள விகிதம் . இதைக் கேள்விப்பட்ட அமைச்சர் அம்மாள் - 
முன்னாள் ஆசிரியை - எல்லாருக்கும் கொடுக்கும் சம்பள விகிதமே 


கல்வியதிகாரிக்கும் கொடுக்கச் சொன்னார் . இதை ஏற்றுக்கொண்டு 
மாநகராட்சி முடிவு செய்தது . அது அரசின் ஒப்புதலுக்குச் சென்றது . 
பொதுக் கல்வி இயக்குனராக இருந்த என் கருத்தைத் தெரிவிக்கும் 
படி அது எனக்கு அனுப்பப்பட்டது . 


நான் ஆய்ந்தேன் . மாநகராட்சியின் பிற துறைத் தலைவர்கள் 
யாரும் அரசின் பிற அதிகாரிகளிடமிருந்து ஆணை பெறத் தேவை 
யில்லை . மாநகராட்சிக் கல்வித்துறைத் தலைவரோ , மாவட்டக் 
கல்வி அதிகாரியின் ஆலோசனையைக் கேட்டு நடக்கவேண்டியவர் . 
ஆலோசனை பெற வேண்டியவருக்கு 

அதிகச் 

சம்பளமும் 
ஆலோசனை சொல்லும் 

அதிகாரிக்குக் குறைந்த சம்பளமும் 
இருப்பது , கட்டுப்பாடின்மையைத் தூண்டிவிடும் . ஆகவே மாநக 
ராட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்ளக் கூடாதென்று நான் எழுதி 
விட்டேன் . அதைக்கண்ட அமைச்சர் அம்மையார் என்னிடம் நேரில் 
பேசினார்கள் . என் கருத்தை மாற்ற முயன்றார்கள் . நான் ஒப்ப 
வில்லை . இதனால் நட்டமடைந்த திருமதி குஞ்சிதமோ , தோழர் 
குருசாமியோ என்னிடம் சிறிதும் கசப்புக் கொள்ளவில்லை . 

அதேபோல் , குருசாமியின் மகன் கவுதமன் பள்ளியிறுதித் 
தேர்வு எழுதியபோது தேர்வு முடிவை நான் முன்கூட்டித் தெரிவிக்க 
வில்லை . அவரும் தெரிந்து கொள்ள முயலவில்லை . எல்லாப் பத்திரிக் 
கைகளுக்கும் கொடுக்கும் தேர்வுப்பட்டியல் விடுதலை க்குச் சென்ற 
போதே அவர் தெரிந்து கொண்டார் . 

தமது பொதுத் தொண்டையோ , செல்வாக்கையோ , 
உறவையோ தனக்கோ தன் குடும்பத்திற்கோ முதலாக்கிக் 
கொள்ளாத , அப்பாவி மனிதர் 

அண்ணன் 
கொள்கைவேள் குத்தூசி குருசாமி என்பதிலே பெருமை 
கொள்கிறேன் . அவரோடு பல்லாண்டு ஒரே குடும்பமாக 
வாழக் கிடைத்த வாய்ப்பினைப் பெறற்கரிய வாய்ப்பாகக் 
கருதுகிறேன் . 

குத்தூசியார் அற்புதமான மனிதர் . அற்புதமான சிந்தனை 
யாளர் . அற்புதமான 

எழுத்தாளர் . 

அற்புதமான நகைச்சுவை 
யாளர் . தனிப்பகையில்லாத மனிதர் . கொள்கைக்காக யாரோடும் 
போராடத் துணிந்தவர் . கடைசிவரை சொல்லும் செயலும் ஒத்து 
வாழ்ந்தவர் . 


என் 


அத்தகைய சுயமரியாதைச் சுடர் தோழர் 
வாழ்க்கை வரலாற்றை எழுதியதால் மறைந்துவிட்ட அவருக்கு 


குருசாமியின் 


7 


எவ்வித நன்மையும் இல்லை . இதைக் காட்டிப் பிழைக்கும் நிலையில் 
யாரும் இல்லை . பின் , ஏன் இதை எழுதி வெளியிட வேண்டும் ? 

தமிழா ! உன் இனத்திலும் அறிஞர்கள் பிறந்தார்கள் . இருந்த 
காலமெல்லாம் 

தொண்டாற்றினார்கள் . எளிதாகப் புகழும் 
பொருளும் உயர்ந்தோர் சுற்றமும் நட்பும் பெறும் வாய்ப்புகளை 
உதறிவிட்டு , வேண்டுமென்றே , அடித்தளத்தில் உள்ளவர்களோடு 
சேர்ந்து உழைத்து , அவர்களை உயர்த்துவதையே மூச்சாகக் 
கொண்டு வாழ்ந்தார்கள் . அதை அறிந்து கொள் , அறிந்த பிறகு 
தெளிவு கொள் . துணிவு கொள் , வாழு . மண்டி இடாத மனிதனாக 
வாழு . மூடநம்பிக்கையில்லாத மனிதனாக வாழு . யாதும் ஊரே , 
யாவரும் கேளிர் என்று சொல்வதோடு நில்லாமல் , பிறரோடு ஓர் 
குலமாக வாழு ; சுரண்டாமல் வாழு என்று நினைவு படுத்தவே , இவ் 
வரலாறு வெளிவருகிறது . 

எத்தனையோ நண்பர்கள் , இதை எழுத உரிமை பெற்றவர்கள் . 
ஆயினும் குருவிக்கரம்பைத் தோழர் வேலு ஒருவரே துணிந்து முன் 
வந்து பாடுபட்டுத் தகவலைச் சேகரித்து நல்ல நடையில் உருவாக்கி 
யுள்ளார் . இது அவர் குத்தூசியாருக்குச் செலுத்தும் நன்றிக்கடன் 
என்பதைவிட , குத்தூசியாரைப் போலவே , தமிழர்களைத் திருத்தி 
வாழ வைக்க முடியும் என்று தோழர் வேலு கொண்டுள்ள பெரும் 
நம்பிக்கைக்குச் சான்று என்பதே பொருத்தம் . 


தோழர் வேலுவிற்கு நம் பாராட்டு . 


இந்நூல் , தமிழ்ச் சமுதாயத்தின் அரை நூற்றாண்டுக் கால 
சிந்தனையின் சீவலாகும் ; விழிப்பும் உணர்ச்சியும் ஊட்டும் நூலாகும் . 
இளைஞர்கள் தவறாது படிக்க வேண்டிய நன்னூலாகும் . 


1975 


நெ.து. சுந்தரவடிவேலு 


திரு: மயிலை . சீனி - வேங்கடசாமி 


சிறப்புரை 


தமிழகத்துக்கு மிகவும் தேவையாக இருந்த காலத்திலே நீதிக் 
கட்சி என்றும் சுயமரியாதை ( பகுத்தறிவு ) இயக்கம் என்றும் இரண்டு 
இயக்கங்கள் தோன்றி , தமிழ்நாட்டு அரசியலிலும் தமிழ்ச் சமுதாயத் 
திலும் பெரிய புரட்சிகளைச் செய்து வெற்றியடைந்தன . ஜஸ்டிஸ் 
பார்ட்டி ( நீதிக்கட்சி ) யை 1916 - ஆம் ஆண்டு சர் . பி தியாகராச 
செட்டியார் தோற்றுவித்துத் திராவிட மக்களை ( பார்ப்பனரல்லா 
தாரை ) உறக்கத்திலிருந்து விழிக்கச் செய்தார் . 

1925 ஆம் ஆண்டில் ஈ . வெ . ரா . பெரியார் சுயமரியாதை 
( பகுத்தறிவு ) இயக்கத்தை உண்டாக்கிப் பார்ப்பனரல்லாத திராவிட 
மக்களை இழிவிலிருந்து உயரச் செய்தார் . 


இனம் 


இரண்டு இயக்கங்களும் , பார்ப்பன 

காங்கிரசுக் 
கட்சியைத் தங்களுக்கு ஆதரவாகப் பயன்படுத்திக் கொண்டு பார்ப் 
பனரல்லாதவரைக் கட்டுப்பாடாக அரசியலிலும் சமுதாயத்திலும் 
உயராமல் அடக்கி அழுத்தி வைத்துக்கொண்டிருந்த காரணத் 
தினால் தோன்றியவை . நீதிக்கட்சி , அரசியலில் பார்ப்பனரல்லா 
தாரை உயர்த்துவதை நோக்கமாகக் கொண்டிருந்தது . அரசியலிலும் 
ஆட்சியிலும் திராவிட மக்கள் பங்கு பெற உழைத்த நீதிக்கட்சி 
அரசியல் பார்ப்பனர்களை நம்பாதே என்று குரல் கொடுத்து 
மக்களை எழுப்பிற்று . பார்ப்பனரல்லாத திராவிட மக்களைச் சமூகத் 
தாழ்விலிருந்து உயர்த்துவதை நோக்கமாகக்கொண்ட சுயமரியாதை 
இயக்கம் , திராவிட மக்களை மூடப் பழக்கவழக்கங்களில் அழுத்தி , 
அவர்களை முன்னேற விடாமல் தடைசெய்து கொண்டிருப்பவர் 
வைதீகப் பார்ப்பனர் என்று கண்டு வைதீகப் பார்ப்பனரை நம் 
பாதே என்று குரல் எழுப்பிற்று . மதம் , சாமி , கோயில் , குளம் , 
வேதம் , புராணம் வைகளைக் காட்டி , தமிழரை முன்னேற 


9 


விடாமல் வைதீகப் பார்ப்பனர் அமிழ்த்திக் கொண்டிருந்ததைச் 
சுயமரியாதை இயக்கம் விளக்கிப் பாமர மக்களுக்குச் சுயமரியாதை 
உணர்வை ஊட்டியது . 


இந்த இரண்டு இயக்கங்களும் நாட்டில் செல்வாக்கடைந்து 
தாங்கள் கண்ட கொள்கையில் வெற்றிபெற்றன . பிற்காலத்தில் 
ஜஸ்டிஸ் கட்சியைப் பெரியார் 

வெ . ரா . ஏற்றுக்கொண்டு 
திராவிடர் கழகம் என்னும் பெயரினால் நடத்தினார் . அதாவது 
அரசியல் கட்சியையும் 
சமுதாய முன்னேற்ற இயக்கத்தையும் 
ஒன்றாக இணைத்து நடத்தினார் . ஜஸ்டிஸ் கட்சி என்னும் நீதிக் 
கட்சியை வளர்த்தவர்கள் பலர் . அவர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தில் 
பேசியே கட்சியை வளர்த்தவர்கள் . ஜே . எஸ் . கண்ணப்பர் (ஜனக 
சங்கர கண்ணப்பர் ) , ஜே . என் . இராமநாதன் . டி . வி . சுப்பிர 
மணியம் ஆகிய மூவர் மட்டும் அக்காலத்தில் நீதிக்கட்சியின் 
பிரசாரகர்களாக இருந்து தமிழில் பேசி நீதிக்கட்சியைவளர்த்தார் 
கள் . ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாக ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில 
தினசரிப் பத்திரிகையும் திராவிடன் என்னும் தமிழ் தினசரிப் 
பத்திரிகையும் , ஒரு தெலுங்கு தினசரிப் பத்திரிகையும் வெளியிடப் 
பட்டன . பார்ப்பனர் ஆண் பெண்களும் குஞ்சுகுட்டிகளும் கூட 
தமிழரைச் சூத்திரர் என்று கூறுவது சர்வ சதாரணமான தினசரிப் 
பேச்சாக இருந்தது . அப்போது சூத்திரன் என்றால் , ஆத்திரங் 
கொண்டடி என்று நாட்டில் சுலோகங்கள் எழும்பின . 

ஈ . வெ . ரா . பெரியார் அமைத்த சுயமரியாதை இயக்கம் 
நாட்டின் தாய்மொழியாகிய தமிழில் பேசிப் பிரசாரம் செய்தது . 
குடி அரசு என்னும் வாரப்பத்திரிகையும் பகுத்தறிவு ரிவோல்ட் 
என்னும் பத்திரிக்கைகளும் வெளியிடப்பட்டன . வைதீகப் பார்ப் 
பனர் , சாமியின் பேரால் , மதத்தின் பேரால் , புராண இதிகாசங் 
களின் பேரால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிகளை உண்டாக்கித் 
திராவிட மக்களை இழிவான தாழ்ந்த நிலையில் வைத்திருப் 
பாதையும் உயர்ந்த சாதி என்று தங்களைக் கூறிக்கொண்டு பார்ப் 
பனருக்கு ஆதரவு 

காட்டிக்கொண்டிருக்கும் சாதி இந்துக்களின் 
அறியாமையையும் எடுத்துக்காட்டி சுயமரியாதை இயக்கம் பிரசாரஞ் 
செய்தது . இந்த இயக்கத்துக்கு நாட்டில் பேராதரவு இருந்தது . 
அதே சமயத்தில் வை தீகர்களின் எதிர்ப்பும் உயர்சாதி யாரின் 

சுயமரி 
எதிர்ப்பும் சுயமரியாதை இயக்கத்துக்கு உண்டாயின . 
யாதை இயக்கத் தலைவரைப் பற்றி இழிவாகப் பேசி வைததல்லா 
மல் வைதீகரும் அவரைச் சார்ந்தவர்களும் காலிகளையும் 


10 


குண்டர்களையும் ஏவிவிட்டு , சுயமரியாதைக் கூட்டங்களில் சாணி 
உருண்டை எறிவதும் கல்வீசுவதும் குழப்பம் செய்வதுமாக இருந் 
தார்கள் . 


பெரியார் அவர்களின் சுயமரியாதை இயக்கத்தை அவருடன் 
சேர்ந்து வளர்த்தவர் பலர் . அவர்களில் தோழர் குருசாமியும் 
ஒருவர் . கல்லூரிப் படிப்பை முடித்துக் கொண்ட தோழர் குருசாமி , 
குடியரசு பத்திரிகையைத் தொடர்ந்து படித்து வந்த காரணத் 
தினால் , சுயமரியாதைக் கட்சியில் ஈடுபட்டு , பெரியாரிடம் வந்து 
சேர்ந்தார் . இயக்கப் பிரசாரகர் ஆனார் . சொற்பொழிவுகள் 
செய்வதும் கட்டுரைகள் எழுதுவதும் அவருக்கு தினசரி வேலையாக 
இருந்தன . தோழர் குருசாமி அவர்கள் உயர்ந்த தமிழ்நடையில் 
எழுதவும் பேசவும் வல்லவர் . ஆனால் எல்லோருக்கும் புரிவதற்காக 
அவர் சாதாரண எளிய நடையை மேற்கொண்டார் . குருசாமி 
அவர்கள் தீவிர பகுத்தறிவுவாதி , சீர்திருத்தக்காரர் , மூடப்பழக்க 
வழக்கங்களை , ஒழித்தவர் . பேச்சிலும் எழுத்திலும் மட்டுமல்ல , 
செயலிலும் செய்து காட்டியவர் . தொண்டைமண்டல முதலியார் 
என்னும் உயர்ந்த குலத்தவர் என்று கருதப்பட்ட குலத்தில் பிறந்த 
இவர் , தாழ்ந்தகுலம் என்று கருதப்பட்ட இசைவேளாளர் இனத்தில் 
பிறந்த குஞ்சிதம் அம்மாளைத் தம்முடைய குலத்தவரின் எதிர்ப்பு 
களுக்கு அஞ்சாமல் திருமணம் செய்து கொண்டார் . இவர் செய்தது 
கலப்பு 

மட்டும் அன்று ; வைதீகச் சடங்கு இல்லாத சீர் 
திருத்தத் திருமணம் ஆகும் . குஞ்சிதம் அம்மையார் குருசாமியைப் 
போலவே பி.ஏ. பட்டம் பெற்றவர் . 

குஞ்சித அம்மாளின் தங்கையும் குருசாமியின் மைத்துனியும் 
ஆகிய திருமதி காந்தம் அம்மாளும் கல்லூரியில் உயர்தரப் படிப்புப் 
படித்துப் பட்டம் பெற்றவர் . காந்தம் அம்மாளைத் திருமணம் 
செய்து கொண்டவர் தோழர் சுந்தரவடிவேலு அவர்கள் . ( இப்போது 
பத்மஸ்ரீ என்னும் தாமரைச் செல்வர் விருது பெற்று சென்னைப் 
பல்கலைக்கழகத் துணைவேந்தராக இருக்கிறார் ) சுந்தரவடிவேலு 
அவர்கள் உயர்ந்த முதலியார் குலத்தில் பிறந்தவர் .. இவர் 
சுயமரியாதைக் கொள்கையுடையவர் , பகுத்தறிவுவாதி . இவரும் 
காந்தம் அம்மையாரைக் கலப்புமணம் செய்து கொண்டார் . கலப்பு 
மணம் மட்டும் அன்று , சீர்திருத்தத் திருமணம் , அதிலும் பதிவுத் 
திருமணம் செய்து கொண்டவர் . இவர்களைப்போல பல தோழர் 
களும் தோழியரும் கலப்புத் திருமணங்களையும் சீர்திருத்தத் 
திருமணங்களையும் அக்காலத்தில் செய்து கொண்டார்கள் . 


மணம் 


11 


கலப்புத் திருமணங்களைச் செய்துகொண்ட பல தம்பதிகளின் 
படங்கள் அச்சிடப்பட்ட காலண்டர் அக்காலத்தில் இயக்கத் 
தோழர்களின் வீடுகளை அலங்கரித்தன . இக்காலத்தில் கலப்புத் 
திருமணங்களும் சீர்திருத்தத் திருமணங்களும் சாதாரணமாகி 
விட்டன . அக்காலத்தில் கலப்புத் திருமணங்கள் செய்து கொள் 
வதற்கு மனவுறுதியும் தைரியமும் வேண்டியிருந்தது . 


இக்காலத்தில் பகுத்தறிவு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் 
என்றால் கவுரவமாகவும் சிறப்பாகவும் கருதப்படுகிறது . சமுதாயத் 
தில் நன்கு மதிக்கப்படுகிறது . ஆனால் , அந்தக் காலத்தில் சுய 
மரியாதைக்காரருக்குச் சமுதாயத்தின் ஏளனமும் ஏச்சும் பேச்சும் 
தான் கிடைத்தது . 

இவ்வாறு சுயமரியாதை , பகுத்தறிவு இயக்கங்களை வளர்த்து 
வந்தவர்கள் பலரில் தோழர் குருசாமி , பெரியார் ஈ . வெ . ராவுக்கு 
அடுத்தபடியாகக் கருதப்பட்டார் . இயக்கத்தில் ஆழ்ந்த பற்றும் , 
உறுதியும் , தன்னலமில்லாத தியாகமும் , பிரசாரமும் , தொண்டும் , 
எழுத்தும் ஆகிய இவையெல்லாம் தோழர் குருசாமியைப் பெரியார் 
அவர்களுக்கு அடுத்த நிலையில் உயர்த்திவிட்டன . தோழர் 
குருசாமி எண்ணியிருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் உயர்ந்த 
பதவியைப் பெற்று , தன்னளவில் சுகமாகவும் சிறப்பாகவும் வாழ்ந் 
திருக்கலாம் . ஆனால் , இயக்கக் கொள்கைகளைப் பரப்புவதையே 
குறிக்கோளாகக் கருதியபடியால் பெரிய உத்தியோகப் பதவியை 
நாடவில்லை . எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் . தமிழ்நாட்டில் 
சுயமரியாதை இயக்கத்தைப் பரவச் செய்து வளர்க்கக் காரணமாக 
இருந்தவருள் முன்னோடி இவரே . 


1927 முதல் 1965 ஆம் ஆண்டுவரையில் 38 ஆண்டுகளாக இயக் 
கத்தை வளர்த்த தோழர் குருசாமி மறைந்துபோனார் . அவர் 
மறைந்து பத்து ஆண்டுகள் ஆகின்றன . சுயமரியாதை இயக்கம் 
பகுத்தறிவு இயக்கங்களின் ஆதரவாளன் என்னும் முறையில் 
இயக்கத் தலைவர்கள் தொண்டர்கள் முதலான பலர் எனக்கு 
அறிமுகமானவர்கள் . அவர்களில் தோழர் குருசாமியுடன் நான் 
நெருங்கிப் பழகியவன் . 


இயக்கத்துக்காக உழைத்துப் பாடுபட்ட தொண்டர்கள் பலர் 
மறைந்து போனார்கள் . அவர்களுடைய பெயர்கள்கூட மறக்கப் 
பட்டுவிட்டன . குருசாமியின் பெயர்கூட மறக்கப்படுமோ என்று 
நான் அடிக்கடி கருதியதுண்டு . இந்தச் சமயத்தில் , குருவிக்கரம்பை 


12 


திரு . வேலு அவர்கள் தோழர் குருசாமி அவர்களின் வாழ்க்கை 
வரலாற்றை எழுதி வெளியிடுவதைக் கண்டு உவகை யடைந்தேன் . 
திரு . வேலு அவர்கள் விரும்பியபடி இந்நூலுக்கு முகவுரை 
எழுதினேன் . திரு . வேலு அவர்கள் இந்த நூலை எழுதி வெளியிடா 
மலிருந்தால் , தோழர் குருசாமியின் பெயரே காலப் போக்கில் 
மறக்கப்பட்டு மறைந்துபோயிருக்கும் . குருசாமி அவர்களின் 
வாழ்க்கை வரலாறு அவருடைய பெயரை நிலைபெறச் செய்வது 
மட்டுமல்ல ; அவர் இயக்கத்துக்குச் செய்த தொண்டுகளை நினைவு 
கூரத்தக்க ஒரு சான்றாகும் . தமிழ் இலக்கியங்களில் , வாழ்க்கை 
வரலாறு என்னும் பகுதியில் வெளிவந்த நூல்கள் மிகச் சிலவே . 
அதிலும் சுயமரியாதை , பகுத்தறிவு இயக்கத்தில் சேர்ந்தவர்களின் 
வாழ்க்கை வரலாறு மிகமிகச் சில . 


இந்தச் சிலவற்றில் ஒன்று குருசாமியின் இந்த வாழ்க்கை 
வரலாற்று நூல் . 


சுய 


இந்த நூல் , சுருக்கமும் இல்லாமல் பெருக்கமும் இல்லாமல் 
கச்சிதமாக எழுதப்பட்டிருக்கிறது . கடினமான நடையில் இல்லாமல் 
எல்லோரும் படித்துப் புரிந்து கொள்ளும் முறையில் எழுதப்பட்டிருக் 
கிறது . சிரமப்பட்டுச் சான்றுகளைத் தேடிப்பிடித்து இந்நூலை 
எழுதி அச்சிட்ட குருவிக்கரம்பை வேலு அவர்களைத் தமிழுலகம் 
பாராட்டக் கடமைப்பட்டிருக்கிறது . இந்நூலைப் படிக்கும்போது , 
இந்நூலில் கூறப்படுகிற தோழர்களை நேரில் சந்திப்பது 
போன்ற உணர்ச்சி எனக்கு ஏற்படுகிறது . ஏனென்றால் 
மரியாதை- பகுத்தறிவு இயக்கத்தில் நெருங்கிய தொடர்பு கொண் 
டிருந்த நான் அவர்களை எல்லாம் நன்கறிந்தவன் . குருசாமியோடு 
பழகிய நண்பர்கள் பலர் இன்றும் உயிரோடு வாழ்கிறபடியால் , 
அவர்களுக்கு இந்த நூல் நல்ல விருந்தாக இருக்கும் . மற்றவர் 
களுக்கும் இந்நூல் ஒரு பகுத்தறிவுவாதியின் வாழ்க்கையை அறிந்து 
கொள்ள வாய்ப்பாக இருக்கும் . இதுபோன்ற வேறு சில நூல் 
களைக் குருவிக்கரம்பை வேலு அவர்கள் எழுதித் தமிழுலகத்துக்கு 
உதவுவார்களாக . 


1975 


மயிலை சீனி . வேங்கடசாமி 


திரு . சோ . இலக்குமிரதன் பாரதி எம்.ஏ. , பி.எல் . 


பாராட்டுரை 


குருசாமி ! குத்தூசி குருசாமி !! 


இந்நூல் அவரது வரலாறா ? உயிரோவியமா ? சொற்சித்திரமா ? 
படப்பிடிப்பா ? எவ்வாது கூறுவது ? 

இறந்தவர் திரும்பவும் பிழைத்து வருவதில்லை . சென்றதினி 
மீளாது . ஆனால் இந்நூலைப் படிக்கும்போது , அந்தந்தச்சூழ்நிலைத் 
தறுவாய்கள் நம் கண்முன் நிகழ்வதுபோல் கொண்டு வரப்படு 


கின்றன . 


மீண்டும் உயிருடன் பேசுகிறார் குருசாமி ! உணர்ச்சியுடன் 
எழுதுகிறார் குத்தூசி !! 

அவரது அறிவாற்றல் பெருமிதத்துடன் கிளர்ந்தெழுகிறது . தம் 
மக்களிடையே காணும் சிறுமதி , மூடத்தனம் , அடிமைப் புத்தி , 
மதவெறி , ஜாதி ஆகிய குறைகளையும் , கொடுமைகளையும் சாடிப் 
போராடுகிறார் தன்மான இயக்கத் தனிப்பெருந்தொண்டர் . படிக்கு 
மிடமெல்லாம் குருசாமி . உயிர்த்து , வாழ்ந்து போராடிக் காட்சி 
தருகிறார் . நாம் நம்மை மறந்து அப்படியே லயித்துப் போகிறோம் . 
உள்ளப் பிரிந்த நாம் மீண்டும் உவப்பத் தலைகூடுகிறோம் . 


ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பர் . ஆங்கில 
அறிஞன் ஜான்சனுக்கு பாஸ்வெல் போலும் , காந்தியாருக்கு 
மகாதேவ தேசாய் , பியாரிலால் போலும் , அப்பெரியார்களின் 
அனைத்து நிகழ்ச்சிகளையும் அப்படியே பதிவு செய்து நாமறிய 
கண்முன் நிறுத்துவதற்கு இந்நூலாசிரியர் அவர்களைப்போல 
குருசாமியோடு எல்லாக் காலங்களிலும் உடன் இருக்கவில்லை 
என்றாலும் , குருசாமி வாழ்க்கையின் உணர்வுமிகு காட்சிகளை 
நிகழ்ந்தவாறே உயிர்ப்புடன் அளிப்பது நூலாசிரியரின் ஒப்புர 
விற்கும் , திறமைக்கும் சான்றாகும் . 


14 


அரசியலானும் , பிறவாற்றானும் மக்கள் வாழ்வு துயருறும் இவ் 
வேளையில் பல்லாண்டுகள் ஒதுங்கியிருந்த செயப்பிரகாஷ் 
நாராயணர் ; சமூகப் புரட்சியின் உடனடித் தேவையை வலியுறுத் 
திப் போர்க்கொடி ஏற்றியிருக்கிறார் . இரு பிறப்பாளரில் இளைஞர் 
பலர் தங்கள் பூணூலை அறுத்தெறிந்தனர் . எனினும் சமூகப் 
புரட்சிக்கு இன்றியமையாத தீண்டாமை , சாதி , அவற்றிற்கு அடிப் 
படையான மதங்கள் இவற்றை ஒழிக்கும் திட்டங்களைச் செயல் 
படுத்தாமல் அரசியல் சீர்திருத்தங்களிலும் , மாற்றங்களிலும் 
மட்டுமே அவரது நாட்டம் சென்று கொண்டிருக்கிறது . 


மதம் அச்சுறுத்தும் நம் நாட்டுச் சூழ்நிலையில் , பகுத்தறிவும் 
தன்மானமும் அடிப்படையாகக் கொண்டு , மதங்களை ஒழித்து 
மக்கட் பண்பை வளர்ப்பதற்கு மாபெரும் சமூகப் புரட்சியைத் 
தோற்றுவித்து அய்ம்பது ஆண்டுகளுக்கு மேல் அல்லும் பகலும் 
இடையறாது உழைத்து இயக்கத்தின் இரண்டாமவரெனத் தொண் 
டாற்றி தனது இறுதி மூச்சு அடங்கும் வரை சமூகப் புரட்சிப் 
பாதையை முன்னின்று தொடர்ந்து நடத்தும் சால்புடைத் தன்மை 
யினால் அன்றோ பெரியார் வாயால் பெரியாரெ னக் குருசாமி 
பாராட்டப் பெற்றார் . 


புரட்சிக் கவி பாரதிதாசனால் சகம் எதிர்த்தபோதும் தனித் 
தெதிர்க்கும் சுயமரியாதைச் சுடர் என்று போற்றப் பெற்றார் . 


இந்நூற்றாண்டு உலக வரலாற்றில் தனிச் சிறப்புடையது 
அதிலும் கடந்து கழிந்து கொண்டிருக்கும் பத்தாண்டுக் கத்தைகளில் 
மனித ஆற்றலின் அதிசயிக்கத் தக்க அற்புத விளைவுகளை 
எண்ணியல் ( Scientific ) தொழில் நுட்பத் ( Technology ) துறை 
களில் கண்டு வருகிறோம் . அணுவியல் பௌதிகத்திலும் மூலக 
உயிரியலிலும் பெருகிவரும் அறிவு , கடவுளையும் ஊழையும் உடைத் 
தெறிந்து மதங்களையும் பொருள் முதல்வாத வரலாற்று வாதத் 
தையும் இலட்சிய முதல் வாத இணையாற்றல் தத்துவங்களையும் 
இடித்துத் தகர்த்து விட்டது . இவ்விளைவுகளினாலாய பயன்களுக் 
கினைய , பண்பு வளராது தேக்கமடைந்து இடை வெளி ( Cultural 
lag ) ஏற்பட்டிருக்கிறது - அது மனிதனைத் தனிமையுற்று பேதலித்து 
அலமரச் செய்து வாட்டி எடுக்கின்றது . 


எண்ணற்றவை தம்மில் மோதிக் கலந்து 

மாறிக்கொண்டே 
போகும் . இயற்கையினுடையவும் மாந்தருடையவுமான புதுப் புது 


15 


சுற்றுச் சூழலுக்கேற்றவாறு ஒட்டி வாழும் வகையறியாது மனிதன் 
தனது துன்பத்தை மறக்கப் பித்தம் தரும் பல மருந்து வகை தேடி 
அலைகிறான் . தனது இயல்பூக்கங்களையும் உணர்ச்சி மெய்ப்பாடு 
களையும் கட்டாள்கை ( Control ) செய்து இயல்பறிந்து ஒன்றி 
வாழச் 

செய்யும் ஆற்றல்சால் சமனீயத்தைத் ( Dynamic 
Eguilbrium ) தரவல்ல , தன்பால் பரிணமிக்க மூளைக்கட்டுமானமும் 
அதன் செயலாற்றலான மதி நுட்பமும் மறுமலர்ச்சியுறச் செய்வதே 
பகுத்தறிவு இயக்கத்தின் பணியாகும் . 


இந் நெருக்கடியான தறுவாயில் மனிதத்துவ நெறி தழைத் 
தோங்க , பண்பும் பயனும் ஒருங்கிணைய , பழமை களைந்து புதுமை 
காணத் தேவையான சமூகப் புரட்சியில் இளைஞர்கள் துடித்துக் 
குதிக்க வேண்டுமென்பதற்கு குருசாமி சிறந்த எடுத்துக் காட்டு . 


எந்த மக்கள் 

இயக்கமும் ஒரே தலைவரைத் தாயகமாகவும் 
தெய்வீக ஆற்றலுடையவராகவும் கொண்டு தோன்றி , பரவி , நின்று 
நிலைப்பதோ , முழு வெற்றி தருதலோ இல்லை என்பது வரலாற் 
றுண்மை . அதற்குச் சுயமரியாதை இயக்கம் விலக்கன்று . எவ்வளவுக் 
கெவ்வளவு மக்களிடம் அறிவு பரவி அனைவரும் பங்கெடுத்துப் 
பரிமாறிக் கொள்ளும் பாங்கினையும் வயணத்தையும் ஒரு இயக்கம் 
எடுத்துக் கொள்ளுகிறதோ அவ்வளவுக் கவ்வளவு அதன் செயலாற்ற 
லும் பயன் திறனும் மிகுந்து வளர்கின்றது . இன்றைய துயருறும் 
மக்களின் தேவை எழுப்புகின்ற புதிய மாற்றங்களுக்கான 
கொள்கைக் கொதி கலன்களில் குதிக்க முன்வரும் அறிஞர்களும் 
இளைஞர்களும் ஒரே தலைவர் அவர் எத்தகைய தனிச்சிறப்புடைய 
வராயினும் அவரது தனி ஆளுகையில் அடங்கியிரார் என்பதற்குப் 
பழைய மரபுகளை வெறுத்து ஒதுக்கும் தன்மான இயக்கத்தின் 
வரலாறும் தன் தலைவருடன் இரண்டறக் கலந்து ஒன்றிய குருசாமி 
அப்பண்பினுக்கு மூலமாகிய இயக்கக் கொள்கை வலியிழக்க 
நேரிடும்பொழுது பிரிவினையை ஏற்ற அவரது இறுதி விளக்கமும் 
சான்றளிக்கின்றது . 


அரசியல் நடவடிக்கைகளில் சாதகமாகச் சார்ந்து சமூகப்புரட்சி 
தளர் நடை போடவும் , காங்கிரசை ஆதரிக்கும் 

பெரியாரின் 
முடிவினை ஏற்றுங்கூட அக் கேள்விக்கு ( Principle ) இயையத் 
தலையங்கம் எழுதவொண்ணாது எழுந்தபோதும் தன்மான வீரர் 
குருசாமி 

தலைவரைப் பிரியும் வருத்தத்தினையும் சகித்துக் 
கொண்டு கொள்கையைப் போற்றும் பீடினைத் தேர்ந்தார் . 


16 


ஷேக்ஸ்பியரின் ஜுலியஸ் சீசர் நாடகத்தில் புரூட்டஸின் 
கூற்று சீசரிடத்தில் எனக்கு அன்பு குறைந்தது என்பதல்ல . ஆனால் 
உரோமாபுரியினிடத்தும் அதற்கும் அதிகமாக அன்பு செலுத்து 
கிறேன் என்பது நினைவிற்கு வருகிறது . 

நடைமுறையில் மக்கள் உண்மையில் பங்கெடுத்துக் கொள்ள 
வயணங்கள் இல்லாததினாலேயே நவீன உலகிற்கு நயத்தக்கதாகத் 
தேர்ந்த மக்களாட்சி ( classical Democracy ) மாய்மாலக் கதை 
யாகி ( Myth ) விடுகிறதென்பர் . இவ்வுண்மையை அரிதிலுணர்ந்து 
செயல்பட்டார் குருசாமி . 

குருசாமி . இவ்வகையில் அவர் பழைய மரபில் 
செல்லும் தலைவர்களின் தவறுகளைத் திருத்தும் ஒரு வழிகாட்டி 
யாக விளங்கினார் . 

சுயமரியாதை இயக்கத்தைத் தொடர்ந்து நடத்துவதின் 
தேவையை இயக்கத் தோழர்கள் திரு . வேதாசலனார் தலைமையில் 
கூடி வலியுறுத்திய பின்பு இடையறாது குருசாமி தனது தோழர் 
களின் ஒப்புதலின் பேரிலேயே எந்த நடவடிக்கையும் மேற் 
கொண்டது 

அவரது சமத்துவத் தோழமை மனப்பாங்கிற்கு 
எடுத்துக்காட்டு . அவரை அறிந்தவர்கள் பழைய 

மரபியல் 
தலைமைக்கு அவர் பரம விரோதி என்பதை உணர்வர் . 

சாதியை ஒழிப்பதற்குக் கலப்பு மணமே தலைசிறந்த வழி 
யாகத் துணிந்த குருசாமியும் , திரு . நெ.து. சுந்தரவடிவேல் அவர் 
களும் , கலப்பு மணம் செய்துகொண்ட திருமதி முத்துலட்சுமி 
( ரெட்டியார் ) அவரது தங்கை திருமதி நல்லமுத்து ( இராமமூர்த்தி 
ஐயர் ) போலவே , இசை வேளாளர் எனக் குறிக்கப்படுபவர்களான 
படித்துப் பட்டம் பெற்ற திருமதி குஞ்சிதம் அம்மையாரையும் 
அவரது தங்கை திருமதி காந்தம் அம்மையாரையும் முறையே 
திருமணம் செய்து இளைஞர்களுக்கு வழிகாட்டினர் . இத்தகைய 
கலப்பு மணங்களாலேயே இசை முதலிய நுண்கலைகளில் சிறப் 
புற்றோங்கி அக்கலைகளை அழியாது காத்த அக்குறிப்பாட்டிற் 
குரியர் . இன்று அரசியல் போன்ற இதர துறைகளிலும் முதன்மை 
பெற்று தொண்டாற்றுவதற்கு குருசாமி ஊன்றுகோலாய் இருந்தார் 
என்பது மிகையல்ல . 

குஞ்சிதம் அவர்களுடனும் , அவர்கள் குடும்பத்தினருடனும் 
பழகும் வாய்ப்பு எனக்கு குருசாமியைத் தெரிந்துகொள்ளுமுன்னர் 
சில ஆண்டுகளாகக் கிடைத்திருந்தது . அக்குடும்பத்தினர் தாத்தா 
என்றழைக்கும் திரு . கோபாலகிருஷ்ணன் அவர்களும் , குஞ்சிதம் 
அவர்களின் தந்தை திரு . சுப்ரமணியமும் தங்கள் குழந்தைகள் 


17 


தமக்கு இயல்பான நுண்கலைகளுடன் நவீன உலகிற்கு வேண்டிய 
பல்கலைக்கழகப் படிப்புகளிலும் தேர்ச்சி பெறல் எவ்வளவு இன்றி 
யமையாதது என்பதை நன்குணர்ந்திருந்தனர் என்பதற்கு அவ்வளவு 
பேரும் பட்டங்கள் பெற்றுப் பல அலுவல்களில் அமர்ந்தது 
சான்றாகும் . பொதுத் துறையில் திறம்படப் பணியாற்றியும் 
கணவரைக் கண்போல் காத்து அவரது பொதுத் தொண்டுகளுக்கு 
உற்ற துணையாயும் அத்துடன் உதவியின்றி வீட்டு வேலைகள் 
அனைத்தும் செய்து குடித்தன நிர்வாகியாயும் எல்லாவற்றிற்கும் 
எல்லாமும் ஆகியிருந்த திருமதி குஞ்சிதம் போன்று சளைக்காத ஒரு 
உழைப்பாளியை நான் கண்டதில்லை . 


குத்தூசியாரிடம் படித்துக் கொள்ள வேண்டிய மற்றொரு 
பாடமும் இத் தலைமுறையினருக்கு உண்டு . துன்பமே நாடி , 
இன்பந் துறத்தலே மேலுலகில் புகுத்தும் மார்க்கமாகக் கொண்ட 
மதங்களில் ஊறிய நம்மக்கள் பட்டினி கிடத்தல் , சிறை செல்லல் , 
தம் நலன்களைத் தியாகம் செய்தல் போன்றவற்றைக் குறிக் 
கோளாகக் கொள்ளல் வியப்பன்று . இப்பொழுது அதில் உள்ள 
மாற்றம் இவ்வுலக நலன்களாக மாறு கொள்வதற்காக அவற்றைப் 
பயன்படுத்தல் . இவ்விரண்டும் பகுத்தறிவுக்கு முரணாகும் ; நகைப் 
பிற்குரிய இழிதகைமையாகும் . வள்ளுவர் கூறியாங்கு குறிக்கோளை 
அடைவதில் , கடமையை ஆற்றுவதில் , உற்ற நோய் நோன்றலை , 
அது பட்டினியாயினும் சிறையிருத்தல் ஆயினும் தயங்காமல் 
ஏற்றலே அறிவுடைமையாகுமென்பதைக் குருசாமி தனது வாழ்க்கை 
யில் அயராது உழைப்பினையே போற்றியதன் மூலம் விளக்கினார் . 
தேவைப்படும் பொழுது அனுபவிப்பதற்கோ தயங்கவில்லை . 


இவ்வாறாக , தந்தை பெரியார் ஒரு அடி தாண்டினால் தனயன் 
குருசாமி இரு அடி தாண்டுவான் என்பதற்கு இலக்காக வாழ்ந்து 
காட்டிய வரலாற்றை இந்நூலில் எளிய , தெளிவான , எல்லோருக் 
கும் புரிகின்ற தமிழ்நடையில் தன் திறல் விளங்கத் தந்துள்ளார் . 


இந்நூலாசிரியர் குருவிக்கரம்பை திரு . சு . வேலு அவர்களையும் 
அவர் குடும்பத்தினர் அனைவரையும் நான் இருபது ஆண்டுகளாக 
நன்கறிவேன் . அவர் குடும்பத்தினர் அனைவரும் பச்சை நாத்திகர் 

பெண்கள் சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு அவர் மனைவி 
திருமதி , இராமாமிர்தம் . பெரியார் தாலி பெண்களின் அடிமைச் 


கள் . 


18 


சின்னம் என்று கூறியதை ஏற்றுப் பதினைந்து ஆண்டுகளுக்கு 
முன்னாலேயே தாலியைக் கழற்றிப் பெரியாரிடம் கொடுத்து 
விட்டவர் . திரு . சு . வேலு , குருசாமியின் ஊரினர் என்பதன்றி 
அவருடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்து இயக்கத்திலும் நெடுகி 
லும் பங்கு கொண்டு தொண்டாற்றியவர் . இந்நூலை எழுதுவதற்கு 
முற்றிலும் தகுதியுடையவர் . இந்நூலின்றிச் சுயமரியாதை இயக்க 
வரவாறு முழுமை பெறாது . 


தமிழகம் இந்நூலை ஆக்கியோருக்கு அதனைப் படித்துப் 
பயனுற்று நன்றி செலுத்தும் கடப்பாடுடைத்து . 


1975 


சோ . இலக்குமிரதன் பாரதி 


முன்னுரை 


ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து முப்பத்தொட்டாம் 

ஆண்டு 
தஞ்சை மாவட்டம் குருவிக்கரம்பையில் ஒரு மாபெரும் காங்கிரசு 
மாநாடு நடைபெற்றது . 
மாநாட்டையொட்டி இளைஞர்கள் சிறுவர்கள் 

பங்கு 
கொண்ட , " விவேகானந்தா இளைஞர் சங்கம் என்ற அமைப்பு 
ஒன்று நிறுவப்பட்டது . அந்த அமைப்பில் நானும் ஒரு உறுப்பின 
னாகச் சேர்க்கப்பட்டிருந்தேன் . அப்போது எனக்கு எட்டு வயதே 
ஆகி இருந்தது . 


என்னையொத்த இளம் சிறுவர்களுக்கு இட்ட பணி காங்கிரசு 
இயக்கத்தின் மூவர்ணக் கொடிகளைப் பிடித்துக்கொண்டு ஊர்வலங் 
களில் காங்கிரசுக்கு ஜே - காந்திஜீக்கு ஜே என்று பேரொலி 
எழுப்பி முழக்கமிடுவதேயாகும் , 

இந்த மாநாடு , வேதாரண்யம் சர்தார் வேதரத்தினம் அவர் 
கள் தலைமையில் நடைபெற்றது . மாநாட்டு சிறப்பு சொற் 
பொழிவாளராக திருவாளர்கள் வி . வி . கிரி , ப . ஜீவானந்தம் 
முதலானோர் கலந்து கொண்டனர் . 

அண்ணாமலைப் பல்கலைக் கழக மாணவரான பேரா 
வூரணித் தோழர் கே . முத்தையா அவர்கள் மாநாட்டு வரவேற் 
பாளராகப் பணியாற்றினார் . 


நான் 


இப்படிப்பட்ட கிராமச் சூழ்நிலையில் வளர்ந்த 
சிறுவயது முதற்கொண்டே அரசியலில் ஆர்வமுடையவனாக 
இருந்தேன் . 

குருவிக்கரம்பையை யடுத்த பேராவூரணி காங்கிரசு இயக்கத் 
திற்கு மட்டுமன்றி சுயமரியாதை , பொதுவுடைமை இயக்கங்களுக் 
கும் நிலைக்களனாகத் திகழ்ந்தது . 


20 


பேராவூரணி பொதுவுடைமை இயக்கத் தோழர் எம் . கே , 
முத்துக்கருப்பன் 

எனது உறவினர் . அவர் தமது இல்லத்தில் 
அரியதோர் நூலகம் வைத்திருந்தார் . அந்நூலகத்திலிருந்த நூல் 
களில் என்னைக் கவர்ந்த முதல் நூல் மாமேதை லெனின் 
அவர்களின் வாழ்க்கை வரலாறேயாகும் . 


எனது பதினைந்து வயதில் நான் படித்த முதல் அரசியல் 
நூலும் அதுவே . அதையடுத்து ராகுலசங்கிருத்தியாயனின் " பொது 
வுடைமைதான் என்ன ? ( What then is communism ? ) 
என்பதே . இப்படியாகத் தொடர்ந்து நான் படித்த நூல்கள் 
அனைத்துமே பொதுவுடைமைக் கருத்துக்கள் நிறைந்தனவாக 
இருந்த போதிலும் , நான் முற்றிலும் நாத்திகத் கருத்துடைய 
வனாக மாறுவதற்கு எனது பள்ளி ஆசிரியர் குருவிக்கரம்பை திரு . 
எஸ் . பி . தங்கவேலு அவர்கள் காரணமாவார்கள் . எனது பகுத் 
தறிவுக் கண்ணைத் திறந்துவிட்டவரும் இவரேயாகும் . 


பயின்று 


1947 - ம் ஆண்டு ராஜாமடம் உயர்நிலைப் பள்ளியில் நான் 

வரும்போது , விடுதலை நாளிதழைத் தொடர்ந்து 
படிக்கும் வாய்ப்புக் 

கிட்டியது , 

அதுமுதற்கொண்டு தந்தை 
பெரியார் அவர்களைப் பற்றியும் , திராவிடர் கழகம் பற்றியும் 
அறிந்துகொள்ளத் தொடங்கினேன் . 


ஒவ்வொருநாளும் விடுதலை இதழில் வெளிவந்த குத்தூசிக் 
கட்டுரைகள் என்னை மிகவும் கவர்ந்தன . குத்தூசியாருடைய 
பாணியும் , சுயமரியாதைக் கருத்துகளும் எனக்கு மிகப் பிடித் 
திருந்தன . 


பள்ளிவிடுமுறையில் கிராமத்திற்குச் செல்லும்போது , அது 
வரை 

வாங்கிச் சேர்த்திருந்த அனைத்து விடுதலை இதழ் 
களையும் உடன் எடுத்துச் சென்றிருந்தேன் . 


என்னுடைய தந்தையார் ஒரு கடவுள் பக்தர் . உருத்தி 
ராட்சம் அணிந்தவர் . ( இந்த உருத்திராட்சம் குத்தூசியாரின் 
தந்தையாரால் என் தந்தையாருக்கு வழங்கப்பட்டது 

கப்பட்டது என்பத 
னைப் பின்னர் அறிந்தேன் ) கந்தர் சஷ்டிக் கவசம் 

மீனாட்சி 
யம்மை கலிவெண்பா முதலியவற்றை நாள்தோறும் பாராயணம் 
பண்ணுபவர் . எனக்கும் அந்தச் சிறுவயதில் இந்த மாதிரித் 
தண்டனைகள் உண்டு . 


21 


நான் கொண்டு வந்திருந்த விடுதலை இதழ்களில் கடவு 
ளைக் கிண்டல் செய்து வெளியாகியிருந்த குத்தூசிக் கட்டுரை 

படித்துவிட்டு என்னுடைய தந்தையார் குலுங்கக் 
குலுங்கச் சிரித்தார் . 


களைப் 


கோபம் கொள்ள வேண்டியவர் சிரிப்பதைக் கண்டதும் 
பெரிதும் வியப்படைந்தேன் . என் தந்தையார் இந்தக் கட்டுரை 

எழுதியவர் யார் என்று உனக்குத் தெரியுமா ? என 
என்னைக் கேட்க , நானோ தெரியாது என்று பதிலளித்தேன் . 


களை 


" நம்ம முதலியார் மகன் ..... நான் தூக்கி வளர்த்த பையன் 
என்று உள்ளம் பூரிக்க அவர் சொன்னார் . 


என் தந்தையார் அவ்வாறு கூறியதும் அக்கணமே என்னை 
யறியாமலேயே என் மனம் 

குத்தூசியார் 

ஈடுபாடு 


மீது 


கொண்டது . 


குருசாமியின் தந்தையார் சாமிநாத முதலியாரும் என் 
னுடைய தாத்தா குமாரசாமித் தேவரும் நெருங்கிய நண்பர்கள் 
மட்டுமல்ல ; ஒரே குடும்பம் போல் பழகியவர்கள் . 


இவற்றையெல்லாம் , என்னுடைய தந்தையார் மூலம் அறிந்த 
நான் , அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது . 
1948 - ல் எனது 

எனது உயர்நிலைப் பள்ளிப் படிப்பைப் பட்டுக் 
கோட்டையில் தொடர்ந்தேன் , அரைகுறை நாத்திகனான 
என்னைப் பட்டுக்கோட்டை ஒரு முழு நாத்திகனாக மாற்றியது . 


1950 ஜூலைத் திங்களில் பல ஆண்டுகளாக நான் நேரில் 
சந்திக்க வேண்டுமென்று , எதிர்பார்த்து , காணத் துடிதுடித்துக் 
கொண்டிருந்த எனது 

ஆசானை , - ஆம் , குத்தூசியாரை - நேரில் 
சந்தித்து மகிழ்ந்தேன் . 


சென்று 


பட்டுக்கோட்டை தபால் - தந்தி ஊழியர் மாநாட்டில் பங்கு 
கொள்ள வந்திருந்த குத்தூசியாரிடம் 

ஆட்டோ 
கிராபில் கையெழுத்துக் கேட்டுப் பெற்றேன் . 

சாதியை ஒழிப்பதற்கு கலப்பு மணம் ஒன்று தான் வழி 
என்று எழுதி கையெழுத்திட்டிருந்தார் குத்தூசியார் . திருமணத் 
தைப் பற்றி எழுதி இருந்ததைப் படித்த எனக்குக் கூச்சமாக 
இருந்தது . அவர் அருகிலிருந்த திரு . டி . வி . டேவிஸ் அவர்களிடம் 


படிக்க வேண்டிய பையனான எனக்குப் போய் இவ்வாறு எழுதி 
யிருக்கிறாரே குத்தூசியார் என்று கேட்டேன் . 

நான் கேட்டதை டேவிஸ் அவர்கள் அப்படியே குத்தூசியா 
ரின் காதில் போட்டுவிட்டார் . 


வேலு 


" அந்த மாணவரின் 

முகவரியைப் பார்த்தேன் . குருவிக் 
கரம்பை 

என்றிருந்தது . 

என்னுடைய ஊரைச் சேர்ந்த 
மாணவருக்கு உரிமையோடு கூறுகின்ற அறிவுரையே அது - என்று 
சொல்லி விட்டு என்னைப் பார்த்துப் புன்முறுவல் பூத்தார் . நானும் 
சிரித்தேன் . 


இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு என் இதயத்தின் பெரும்பகுதி 
யைக் குத்தூசியார் ஆக்கிரமித்துக் கொண்டார் . 


குத்தூசியாரை எப்படியும் குருவிக்கரம்பைக்கு அழைத்து 
மீண்டும் அவருக்கும் - ஊருக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகப் 
படுத்த விரும்பிய நான் கடிதமூலம் தொடர்பு கொண்டு ஊருக்கு 
அழைத்தேன் . 

அக்டோபர்த் திங்கள் இருபத்தோராம் நாள் குத்தூசியார் 
தம்பதிகள் , மகள் ரஷ்யா , மகன் கவுதமனுடன் வந்து சேர்ந்தனர் . 

அன்றைய தினம் குருவிக்கரம்பையினர் கட்சிப் பாகுபாடும் 
கருத்து மாறுபாடும் இன்றி அனைவருமாகச் சேர்ந்து நல்ல 
தொரு வரவேற்பைக் கொடுத்தனர் . 

அன்றிலிருந்து சாமிநாதர் , குமாரசாமியார் குடும்பங்களுக் 
கிடையே இருந்த பழைய தொடர்பு குருசாமி , வேலு - என்று 
எங்கள் தலைமுறையில் 

மீண்டும் 

தழைக்கத் தொடங்கியது , 
குஞ்சிதம் குருசாமி இல்லத்தில் நானும் ஒருவன் 
அளவுக்கும் எங்கள் நெருக்கம் வளர்ந்தது . 

1952 - ல் பள்ளிப்படிப்பை முடித்து , கல்லூரிப் படிப்பைத் 
தொடர்ந்தேன் . குத்தூசியார் ஆலோசனைப்படி பச்சையப்பன் 
கல்லூரியில் சேர்ந்தேன் . கல்லூரி நாட்களிலிருந்தே முழுநேரத் 
தொண்டனாக இல்லாது போனாலும் , பகுதி நேரத் தொண்ட 

இருந்து , திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியாரின் 
தலைமையின் கீழ் 1962 - ம் ஆண்டு வரை என்னால் முடிந்த 
பொது நலத் தொண்டுகளைச் செய்திருக்கிறேன் . நான் மட்டு 
மல்ல எனது குடும்பமே நாத்திகக் குடும்பம் , 


என்ற 


னாக 


23 


குத்தூசியாரின் நற்பண்புகனை , நாத்திகப் பொருளாதாரக் 
கொள்கைகளை எழுத்தாற்றலைப் பாராட்டுவதில் பின்பற்று 
வதில் முதன்மை 

முதன்மை பெற்றவர்கனில் நிச்சயம் நானும் ஒருவன் , 
அவர் தமிழகத்திற்காக உழைத்துச் செயலாற்றிய செயல்கள் 
தியாகங்கள் அத்தனையும் எனதுள்ளத்தில் மாறாத 
நிறைந்தவை . அவர் பெருமைகளையும் தியாகங்களையும் மறைக் 
கவோ மறக்கவோ முடியாது என்பதிலும் அசைக்க முடியாத 
எண்ணம் எனக்குண்டு . 


பசுமை 


நமது சமுதாயத்தில் நாற்பதாண்டுகளுக்கு மேலாக நெருப் 
பாற்றில் நீந்தி , எதிர் நீச்சடித்து முன்னேறிய பெருமை குத்தூசி 
யாருக்குண்டு . மூடநம்பிக்கைகளும் , சாதிப் பிரிவுகளும் பொருளா 
தார ஏற்றத்தாழ்வுகளும் ஒழிய விரும்பி , அதற்காக வாழ்க்கையை 
அமைத்துக் கொண்டவர் அவர் . 

எழுத்து பேச்சோடு மட்டுமின்றி செயலிலும் கொள்கைகளை 
அதி தீவிரமாகக் கடைபிடித்தவர் . கொள்கைகளிலிருந்து தமது 
கழகத் தோழர்கள் சிறிது வழுவினாலும் 

கூட , 

தவற்றைச் 
சுட்டிக் காட்டிக் கண்டித்த பெருமை அவருக்குண்டு . அதன் 
காரணமாக எத்தனையோ இடையூறுகளை ஏற்றவர் அவர் . 


வருங்கால இளந்தலைமுறையினர் முன்மாதிரியாகக் கொள்ளத் 
தக்க ஓர் உண்மைச் செயல் வீரர் குருசாமி . 
தந்தை 

பெரியாரின் வரலாற்றையோ , சுயமரியாதை 
இயக்கம் , திராவிடர் கழகம் ஆகியவைகளின் வரலாற்றையோ , 
குத்தூசி குருசாமி அவர்களின் வரலாற்றையோ - தனித்தனியே 
பிரித்து எழுதுவதென்பது 

இயலாத 

செயலாகும் . ஒன்றோ 
டொன்று ஊடுருவிப் பின்னிப்பிணைந்து கொண்டிருக்கும் ஒரு 
வரலாற்றுச் சிறப்பு இது . 


குத்தூசியார் 1927 - ஆம் ஆண்டில் நாத்திகர் ஆன பின்பு 
இறுதி மூச்சு உள்ளவரை கணக்கிட்டுக் கூற 

கணக்கிட்டுக் கூற வேண்டுமானால் 
பதிமூன்று ஆயிரம் நாட்கள் தன்மானமுள்ள , பொதுவுடைமைச் 
சமுதாயத்தைப்பற்றியே சிந்தனை செய்து செயலிலும் காட்டிய 
மாபெரும் சிந்தனையாளர் . 


குத்தூசியார் மறைந்து பத்து ஆண்டுகள் ஆகின்றன . அவரு 
டைய சிறப்புகள் பற்றி எழுதுவதற்கு , என்னைவிடச் சிறந்த 
ஆற்றலும் தகுதியும் உடையவர் , அவருடன் நெருங்கிப் பழகியவர் 


24 


என்று 


அவரால் தங்களது வாழ்க்கைத் தரங்களை உயர்த்திக் கொண்ட 
வர்கள் மிகப் பலர் உள்ளனர் . அவர்களில் எவராவது ஒருவர் , 
குத்தூசியாருடைய வரலாற்றை நிச்சயம் எழுதுவார்கள் 
இதுநாள் வரை நான் எதிர்பார்த்திருந்தேன் . எவரும் முன்வர 
வில்லை . எனவே , குருசாமியுடன் ஓரளவு நெருங்கிப் பழகிய 
நான் , அந்தப் பொறுப்பை என்மேல் போட்டுக்கொண்டு இந்நூலை 
எழுதியுள்ளேன் . 

இந்த வரலாற்றில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் என்னுடைய கைச் 
சரக்கு அல்ல . 

அத்தனைச் செய்திகளும் எவைகளிலிருந்து 
திரட்டப்பட்டன என்பதை இந்நூலின் முடிவில் தந்துள்ளேன் . 
குத்தூசியாருடைய வரலாறு 

மட்டுமல்ல இது . எப்படி 
குஞ்சிதம்- குருசாமி என்று இருவரையும் பிரித்துரைக்க முடியாத 
நிலை தமிழகத்தில் இருந்ததோ , அதுபோலவே குஞ்சிதம் அம்மை 
யாரின் வரலாறும் பிரிக்க முடியாதபடி சம அளவில் இந்நூலில் 
அமைந்திருக்கிறது , 


அந்தநாள் சுயமரியாதைக்காரர்கள் எத்தகைய எதிர் நீச்ச 
லடித்தார்கள் ; எவ்வளவு கொள்கை உறுதியுடனிருந்தார்கள் என் 
பதைக் குஞ்சிதம் குருசாமி தம்பதிகளின் வாழ்க்கை நமக்கு 
எடுத்துக்காட்டுகிறது . 

பொறுப்புள்ள பல அலுவல்களுக்கிடையேயும் இந்நூலுக்கு 
உளம் கனிந்து அணிந்துரைகள் தந்துள்ள சென்னை , பல்கலைக் 
கழகத் துணைவேந்தர் திரு . நெ.து. சுந்தரவடிவேலு அவர் 
களுக்கும் , தமிழறிஞரும் ஆராய்ச்சி வல்லுநருமான திரு மயிலை 
சீனி வேங்கடசாமி அவர்களுக்கும் , நாவலர் சோமசுந்தர பாரதி 
யாரின் திருமகனார் சோ . இலக்குமிர தன் பாரதி அவர்களுக்கும் 
என் நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் எழுதுவதற்குரிய ஒரு சில வரலாற்று உண்மைகளை 
எனக்குத் தந்து தவிய தோழர்கள் நாகை கே . முருகேசன் , கே . டி . 
கே . தங்கமணி , கே . முத்தையா , புதுவை ம . நோயல் , நாகை , 
காளியப்பன் ; பாவேந்தர் மகனார் மன்னர் மன்னன் , குத்தூசி 
யார் தங்கை திருமதி சுப்புரத்தினம் அம்மையார் முதலானோருக் 
கும் நான் நன்றி கூறக் கடமைப்பட்டவன் . 

இந்நூலை நூல் வடிவில் அமைப்பதற்குப் பக்கத்துணையாய் 
அமைந்த திராவிடர் இயக்கங்களில் மிகுந்த ஆர்வமுடையவரும் 


25 


சென்னை மாநிலக்கல்லூரித் தமிழ்த்துறையைச் சார்ந்த பேராசிரியர் 
திரு . தி . வ . மெய்கண்டார் அவர்களுக்கும் , 


எனது கைப்பிரதியை நல்லமுறையில் படி எடுத்துத் தந்த 
பாவை எஸ் . ஜெயசந்திரன் அவர்களுக்கும் , 


இந்நூலை நல்லமுறையில் அச்சிட்டு உருவாக்கித்தந்த நாவல் 
ஆர்ட் பிரிண்டர்ஸ் - கவிஞர் நாரா நாச்சியப்பன் அவர்களுக்கும் 
எனது நன்றி உரித்தாகுக . 

நூல் வெளியிடுவதில் ஊக்கம் காட்டிய சென்னை திரு . டி . வி . 
சுந்தரமூர்த்தி அவர்கள் 

சுயமரியாதை 

இயக்கச் செயலாளர் 
கே . பஞ்சாட்சரம் அவர்கள் ஆகிய இருவருக்கும் என் வணக்கம் . 


இந்நூல் வெளிவந்து பல ஆயிரம் குருசாமிகளை 

உருவாக்க 
வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை . ஆனால் ஒரே ஒரு குத்தூசி 
யாரை உருவாக்குமானால் அது ஒன்றே இந்நூலுக்குக் கிடைத்த 
மாபெரும் வெற்றி என்று கருதி மகிழ்ச்சி அடைவேன் . 


1975 


குருவிக்கரம்பை வேலு 


இரண்டாம் பதிப்பின் 


முன்னுரை 


குத்தூசி குருசாமி 

அவர்களின் 

வரலாறு முதற்பதிப்பு 
எண்ணியதைவிட மிக விரைவிலேயே விற்றுவிட்டது . சூழ்நிலை 
காரணமாக உடனடியாக மறுபதிப்புப் போட முடியவில்லை . 
செய்திருந்தால் சில ஆயிரம் நூல்கள் விற்றிருக்கும் . 

பல நண்பர்கள் மீண்டும் , மீண்டும் கேட்டுக் கொண்டதற் 
கிணங்க 

மிகுந்த தொல்லைகளுக்கிடையே இரண்டாம் பதிப்பு 
வெளிவருகிறது . 


நான் எதிர்பார்த்ததைவிட முதற்பதிப்பிற்கு மக்களிடையே 
நல்ல வரவேற்பு இருந்ததற்குக் காரணம் குருசாமிபால் சூத்திர 
மக்களுக்கு இருந்த ஈடுபாடு தான் . 

குத்தூசியா ரின் சமகால நண்பர்கள் , அவருடன் இயக்கத்தில் 
உடன் இருந்து தொண்டு செய்தவர்கள் பலரும் எனக்குத் 
தெரிந்திருந்தும்-பல உண்மை நிகழ்ச்சிகளை மறைத்து விட்டதாகச் 
சாடினார்கள் . 


சில நிகழ்ச்சிகள் தேவையில்லை என்று எண்ணியதே அதற்குக் 
காரணம் . 


நான் வெளியிடாத பல உண்மைகளை , தங்களுக்குச் சாதகமாக 
எடுத்துக்கொண்டு குருசாமியின் கொள்கை ( சுயமரியாதைக் கோட் 
பாட்டின் ) எதிரிகள் அவருடைய உழைப்பை , முற்றிலுமே மறைக் 
கவும் மறக்கவும் தூற்றவும் தொடங்கி விட்டனர் . அந்தத் 
தொன்னை உள்ள மனிதர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை . 
மாறாக குருசாமியைப் போன்ற தன்னலங்கருதாத் தென்னை 
உள்ளங்கள் தான் தற்போது தேவைப்படுகிறது என்பதை உணரத் 
தொடங்கிவிட்டனர் மக்கள் , 


27 


முதற்பதிப்பில் செய்த தவறுகள் நிறைவு செய்யப்பட்டு 
விட்டன இந்தப் பதிப்பில் . 


குருசாமியின் முழுமைபெற்ற வரலாறு இது 

இது என்பதில் 
எனக்கு முழு நம்பிக்கை உண்டு . 

இந்தப்பதிப்பு இந்த அளவு முழுமை பெறுவதற்குத் துணை 
நின்றவர் வேலூர் குத்தூசி குருசாமி பதிப்பக உரிமையாளர் 
எனது நண்பர் கழஞ்சூர் செல்வராசு அவர்கள் தான் என்றால் 
மிகையாகாது . 


இரண்டாம் பதிப்பை முழுதும் , படித்தும் பிழை திருத்தியும் 
எனது சுமையைக் குறைத்த எங்கள் குடும்ப நண்பர் திரு . எம் . ஆர் . 
சீனிவாசன் அவர்களுக்கும் எனது நன்றி . 


பதினாறு ஆண்டு இடைவெளிக்குப் பின் 

இரண்டாம் 
பதிப்பாக வெளிவரும் இந்நூலுக்கு மீண்டும் மக்கள் நல்ல 
ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு . முதற் 
பதிப்பைவிட இருநூறு பக்கங்கள் அதிகமுள்ளது இந்நூல் . 
எந்தக் குறை இருந்தாலும் எடுத்துச் சொல்லி என்னைத் திருத்த 
அனைவருக்கும் உரிமை உண்டு . 


இந்த நூலில் கிடைக்கும் எந்த நிகழ்ச்சிகளையோ , செய்தி 
களையோ , பகுதிகளையோ எவர் வேண்டுமானாலும் ஆசிரியரின் 
அனுமதி பெறாமலேயே எடுத்துக் கையாளலாம் என்பதை இதன் 
மூலம் உறுதியளிக்கிறேன் . 


முதற் பதிப்பைப் போலவே இரண்டாம் பதிப்பையும் நல்ல 
முறையில் அமைத்துக் கொடுத்த , எனது அன்புக்கும் மரியாதைக்கு 
முரிய , கவின்கலை அச்சகம் கவிஞர் நாரா நாச்சியப்பருக்கும் 
திரு . நா . செல்வத்திற்கும் திரு . நா . இளங்கோவிற்கும் எனது 
நன்றியும் அன்பும் . 


கவின்கலை அச்சகத் தொழிலாளர்களுக்கும் எனது நன்றி . 


குருவிக்கரம்பை வேலு 


1.5-1991 


குருவிக்கரம்பை 

வேலுவின் 


குத்தூசி 
குருசாமி 


குத்தூசி குருசாமி 


நமது இயக்கக் கொள்கை பற்றித் தெளிவாக 
உணர்ந்து சிறிதும் சந்தேகம் இல்லாத 
எண்ணத்தில் , 
எழுத்தில் , 
பேச்சில் , 
செய்கையில் 
எல்லாவற்றிலும் 
ஒரே மாதிரியான கொள்கை உள்ள 
ஒரு பெரியார் 

நமக்குக் கிடைத்துள்ளார் 
என தலைவர் ஈ . வெ . ரா . உளமார வாழ்த்துகிறார் , ஓர் 
ளைஞரை 

பட்டுக்கோட்டையில் . அந்த ஒரு பெரியாருக்கு 
அப்போது அகவை இருபத்து மூன்று ! 


6 


எனக்குப் பிறகு தமிழ் நாட்டில் 
தெளிவாகவும் செம்மையாகவும் 
சமதர்மக் கொள்கைகளை எடுத்துச் சொல்லி , 
எழுதி 
வழி நடத்தக் கூடியவர்கள் 

இந்த இரு தோழர்களும் தான் 
அவர்களிலே , ஒருவர் தான் இந்தத் தோழர் என்று தமிழகத்தின் 
மூத்தவரும் , சமதர்மிகளில் முதல்வருமான தோழர் சிங்காரவேலர் 
மிகுந்த தன்னம்பிக்கையோடு அடையாளம் காட்டினார் சென்னை 
யில் . அந்தத் தோழர் இருபத்தேழு வயதைத் தாண்டாதவர் 
அன்று ! 

" நாம் அறிந்தவரையில் இந்தியாவின் சிந்தனை 
யாளர்கள் அனைவரும் புத்தரைத்தவிர தமிழ் 


32 


குத்தூசி குருசாமி 


நாட்டிலேதான் தோன்றியுள்ளனர் . இந்த நூற் 
றாண்டில் தோன்றியவர்கள் தோழர் ஈ.வெ.ரா. 

தோழர் சிங்காரவேலு ஆகியவர்கள் தான் . 
என்று எழுதுகிறார் சோவியத்து நாட்டு ஆய்வாளரான தோழியர் 
ஒருவர் . இந்த இரு பெரும் சிந்தனையாளர்களில் ஒருவரான 
தந்தை பெரியார் “ நமக்குக் கிடைத்த ஒரு பெரியார் என்று 
வாழ்த்துகிறார் ஓர் இளைஞரை . மற்றொரு சிந்தனையாளரான 
சிங்காரவேலர் , தான் விதை ஊன்றி வளர்த்த , பொதுவுடமைச் 
செடியைப் பாதுகாக்க வல்ல காவலர் இவர்தான் 
அடையாளம் காட்டுகிறார் ஒரு தோழரை . 


என 


பெரியாராலும் சிங்காரவேலராலும் பாராட்டப்படுகின்ற 
அந்தத் தோழர்கள் இருவரல்ல . ஒருவர் தான் . 


அந்தத் தோழரின் , பேச்சு , எழுத்துக்களிலிருந்து ஒரு 

சில 
துண்டுகளை ஒன்று சேர்த்து இணைத்துள்ளேன் இங்கே நான் . 
அவற்றைப் படியுங்கள் . ஆழ்ந்து படியுங்கள் . நினைவில் நிறுத் 
துங்கள் . சில துண்டுகள் பலருக்குக் கரும்பு போல் இனிக்கும் . 
சிலருக்கு வேம்பு போல் கசக்கும் . இருந்தாலும் படியுங்கள் . பிறகு 
இந்தக் கருத்துக்களுக்கு , நகைச்சுவைக்கு , குத்தல்களுக்குச் சொந்தக் 
காரரின் வரலாற்றைச் சொல்லுகிறேன் . இதோ சில துண்டுகள் : 


இளைஞர்களின் கையில் சமுதாயப் புரட்சி 


I like only practical 
Prope and not. Thorsts.. 


வெறும் பேச்சுக்காரர்களைவிட 
செயல் வீரர்களைத்தான் நான் விரும்புகிறேன் . 


" எந்த நாட்டின் முற்போக்கிற்கும் இளைஞர்களுடைய 
ஊக்கமும் உணர்ச்சியும் தியாகமுமே முக்கிய காரணங்களாக 
இருக்கின்றன . இளைஞர்களால் தான் உலகம் முன்னேற முடியுமே 
ஒழிய முதியவர்களினால் முடியவே முடியாது என்பதற்குப் பல 
வரலாற்றுச் சான்றுகள் உண்டு . 


குருவிக்கரம்பை வேலு 


33 


உலகம் - அதாவது நமது அர்த்தப்படி நம்மைச் சுற்றியுள்ள 
சமூகங்கள் - என்ன சொல்லுமோ , பொதுமக்களின் அபிப்பிராயம் 
எவ்வாறிருக்குமோ , என் யோசிப்பது இளமை என்னும் 
பெயருக்கே அவமானமாகும் . 


இளைஞர்களாகிய நாம் தான் பொதுமக்களின் அபிப்பிரா 
யத்தை மாற்றி நமக்கு வேண்டிய முறையில் திருப்பிக்கொள்ள 
வேண்டுமேயொழிய பொதுமக்களின் அபிப்பிராயம் என்று தனியே 
ஒன்று இருப்பதாக எண்ணி , அதற்காக நமது முயற்சியில் பின்வாங் 
கினால் அது மனித சமூகத்திற்கே ஒரு பெரிய பழி செய்ததாகும் . 


மற்ற நாடுகளில் அரசியல் , சமூக இயல் , பொருளாதார 
இயல் முதலிய துறைகளில் இளைஞர்கள் செய்திருக்கும் அபாரமான 
புரட்சிகளைக் கவனிப்போமானால் நாம் வெட்கித் தலைகுனிய 
வேண்டிய நிலைமையிலிருக்கின்றோம் . 

அயர்லாந்து , பிரான்சு , இத்தாலி , ஜெர்மனி , ருஷியா , 
துருக்கி , ஆப்கானிஸ்தானம் , சைனா , எகிப்து , பர்சியா முதலிய 
எல்லா தேசங்களும் இப்போதிருக்கும் உன்னத நிலைக்குக் காரணம் 
அந்த நாட்டின் இளைஞர்கள் செய்த தியாகந்தான் என்பதை 
நினைவூட்டுகிறேன் . 


36 


உலக வரலாற்றில் சுதந்திரம் அல்லது உரிமை பிறரிடம் 
கேட்டு வாங்கினதாக ஒரு உதாரணம் கூடக் கிடையாது . 


திருட்டுப்போன பொருளைக் கேட்டு வாங்குவதில் எவனாவது 
நம்பினால் அது எவ்வளவு அறிவீனமோ அது போல் தான் நமது 
உரிமைகளைத் திருடி வைத்துக் கொண்டிருப்பவர்களிடம் நாம் 
கெஞ்சிக் கேட்டுக் கொண்டிருப்பதுமாகும் 
ஒன்று 

நமது உரிமையை உதைத்துப் பிடுங்க வேண்டும் , 
அல்லது உயிரை இழக்க வேண்டும் . இவ்விரண்டுக்கும் மத்தியிலுள்ள 
வாழ்க்கை மிருக வாழ்க்கையே ஆகும் . இந்த வாழ்க்கை முதியவர் 
களுக்குப் பிடித்திருக்கலாம் . ஆனால் இளைஞர்களுடைய உள்ளம் 
இந்த மிருக வாழ்க்கையை வெறுக்கிறது . 


மதம் கடவுள் 

உலகத்திலேயே மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத் 
திற்கும் தடையாயிருப்பது மதம் தான் . முன்னேற்றத்தின் முதற் 


கு -3 


34 


குத்தூசி குருசாமி 


தான் 


காலை 


படியில் காலையெடுத்து வைக்கும்போதே மதம் என்னும் பேய் 

இழுத்துத் தள்ளிவிடுகிறது . இந்தப் பேயை 
எதிர்க்கத் துணிவு கொண்டவர்களுக்குத்தான் மேலே செல்ல 
சாத்தியப்படும் . 

ஆகவே மதம் என்னும் உரை கல்லில் தான் இளைஞர்களாகிய 
நம்முடைய தைரியத்தை உரைத்துப் பரீட்சை பார்க்கவேண்டும் . 

மதம் என்ற சொல்லைவிட அதிகமாகப் பயமுறுத்த உபயோகப் 
படுத்துகின்ற வார்த்தைதான் கடவுள் . ( 1929 ) 
தேசியமா ? தன்மானமா ? 

நான் சொல்லும் கருத்துக்களை எனது சொந்தக் கருத்து 
என்று எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர , வேறு முனிவர் 
அல்லது ரிஷி , அல்லது மகாத்மா சொன்னதாக எடுத்துக் கொள்ளக் 


கூடாது . 


நான் 


நான் 


எந்தக் கூட்டமாக இருந்தாலும் , எந்தச் சந்தர்ப்பமாயிருந் 
தாலும் 

எனது மனத்திற்குச் சரியென்று தோன்றுவதை நான் 
எப்போதும் சொல்லியே தீருவது என்பது எனது வழக்கம் . எந்தக் 
காரணத்தை முன்னிட்டாவது என் அபிப்பிராயத்தை ஒளித்து 
வைப்பேனானால் 

என் 

கடமையைச் செய்யத் தவறிய 
வனாவேன் . 

ஆகவே எனக்குச் சரியென்று பட்டதை 
சொல்லியே ஆகவேண்டும் . 

கேட்பவரைத் திருப்திப் படுத்தவேண்டும் என்று கருதி 
மட்டும் பேசுகிறவர்களால் இழைக்கப்படும் தீங்குகளைவிட அதிக 
மாகத் திருடர்களாலும் கொலைகாரர்களாலும் கூட இழைக்கப் 
படுவதில்லை . 

முப்பது நாட்களும் அம்மாவாசையாக இருக்கவேண்டு 
மென்று விரும்பும் திருடர்களைப் போல , தமது தொண்டர்கள் 
முழு மடையர்களாக இருக்க வேண்டுமென்கிற 

தலைவர்கள் 
பலருண்டு . 


உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பலசமயங்கள் தோன்றி , 
பல அழிந்து , பல அழியும் தருவாயிலும் இருப்பதை யாரும் மறுக்க 
முடியாதென நம்புகிறோம் . மனித அறிவு 
வளர வளர , 

சில 
மதங்களிலுள்ள அதிகமான ஊழல்களும் , முரண்பாடான 
கொள்கைகளும் விளக்கமாய்த் தோன்றுகின்றன . 

பாவம் . 


குருவிக்கரம்பை வேலு 


35 


விடுகின்றன . 


புலால் 


புண்ணியம் 

என்னும் இரண்டு வார்த்தைகளில் அடங்கிவிடக் 
கூடிய பல செய்திகள் , அறிவு முதிர்ச்சி காரணமாகப் பல அய்யப் 
பாடுகளை உண்டாக்கி 

உதாரணமாக 
உண்ணல் 

பஞ்சமா பாதகங்களில் ஒன்று என்று கூறும் நமது 
சமயங்கள் கிரீன்லாந்திலுள்ள எஸ்கிமோ கூட்டத்தார் - அங்கு 
தாவரங்கள் 

வளருவதின்மையால் - தங்கள் உயிர் வாழ்வின் 
பொருட்டுப் பச்சை மாமிசங்களையே உண்டு வாழ வேண்டியிருக் 
கின்றதே என்ற வினா எழுங்காலத்துப் பதில் கூற முடியாது 
திகைக்கின்றன . அன்பின் சொரூபமாகிய தனிப்பெருங் கருணை 
வள்ளல் , எஸ்கிமோ சாதியாரை எந்தப் பிறவியில் மேம்படுத்த 
முடியும் ? அவர்களோ பஞ்சமாபாதகத்தில் ஒன்றைச் செய்தே 
உயிர்வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் . ( 1928 ) 


இப்போது நடக்கும் தேசியக் கிளர்ச்சியில் சமூக சீர்திருத்தக் 
காராகிய நாமும் ஏன் சேரக்கூடாது எனக் கேட்கின்றனர் ? 


" அவர்களுடைய இயக்கத்தின் 

லட்சியமானது 

வருணா 
சிரமத்தை நிலை நாட்டுவதும் , படித்தவர்களும் , பணக்காரர்களும் 
சவுகரியமான வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமென்பதும் , மானம் 
போனாலும் பிறருக்கு நமது பொருள் போகக் கூடாது என்பதும் 
ஆகும் . ஆனால் நமது லட்சியமோ வருணாசிரமம் மடிந்து அழிய 
வேண்டுமென்பதும் , படித்தவன் , பணக்காரன் , தொழிலாளி , ஏழை 
என்கிற வித்தியாசமின்றி மக்கள் வாழவேண்டுமென்பதும் , நமது 
பொருள் போவதற்கு மற்ற நாட்டவர்களைவிட , நமது மதமே 
காரணம் என்பதும் , ஆகையால் அதை முதலில் ஒழிக்க வேண்டு 
மென்பதும் , அதுவரை நமது பொருள் போனாலும் , அப்பொருளை 
விட நமது மானமே பெரிது என்பதனால் அதைக் காப்பாற்ற 
வேண்டுமென்பதேயாகும் . 

ஆகவே , சமூக சீர்திருத்தக்காரருக்கும் , தேசியத்திற்கும் 
அடிப்படை லட்சியத்திலேயே வித்தியாசமிருக்கிறது . ஒன்றில் 
மற்றொன்று சேர்ந்தால் ஏதேனும் ஒன்று மறைவது நிச்சயம் . 

( புதுவை , 5-1-1931 ) 


மதம் மக்களுக்கு அபின் 

மதம் மக்களுக்கு அபின் " என்பது மகாவிஷ்ணுவின் 
அவதாரங்கள் சொன்ன தல்ல . மனித உலகத்தில் வாழ்ந்து மனிதர் 
களுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து மனிதர்களுடைய 


36 


குத்தூசி குருசாமி 


லாப 


நலனை உத்தேசித்து மனித அனுபவம் பெற்ற ஒரு மனிதனால் 
( காரல் மார்க்ஸ் ) சொல்லப்பட்டதாகும் . மனித சரித்திரத்தை 
யறிந்து மனிதனுடைய மனோபாவத்தை உணர்ந்து மனிதனுக்கு 
இதுவரையில் மதத்தினால் ஏற்பட்ட 

நஷ்டங்களைச் 
சீர்தூக்கிப் பார்த்து பெரிய எண்ணிக்கையிலிருந்து சிறிய எண்ணிக் 
கையைக் கழித்து மிச்சமிருப்பது மனித சமூகத்தின் கஷ்டம் 
என்பதைக் கண்டுபிடித்து கணிக்கப்பட்டது தான் இந்தச் 
சொற்றொடர் . 

இந்த அபினைச் சாப்பிட்டுவிட்டு அதில் அளவு கடந்த பக்தி 
கொண்டு ஒருவன் கழுத்தை மற்றவன் வெட்டியும் , தூக்கிலிட்டும் , 
கொளுத்தியும் செய்த கொடுமையெல்லாம் நமது திரு . கா 
யாருக்கும் தெரிந்தது தான் . 

திரு . காந்தி உணர்ந்திருந்தாலும் அந்த அபினைக் கொடுத்துத் 
தான் பாமர மக்களை வசப்படுத்துகிறார் . 

கடவுள் மத விடுதலைக்குப் பிறகுதான் மக்கள் அரசியல் 
விடுதலைக்கு லாயக்குடையவர்கள் என்பதை திரு . காந்தி தெரிந் 
திருந்தும் இவ்விரண்டையும் க்ளோரோபாமாக ( Chloroform ) 
உபயோகப்படுத்துகிறார் . ( 2-3-1931 ) 


பக் 


சிந்தனைக்கு வேலைகொடுக்க வேண்டும் 

பகுத்தறிவு உணர்ச்சி என்பது உலகப் பொது இயக்கம் . 
எவருக்கும் எந்தக் கட்சிக்கும் தனி உடமை அல்ல . 
" பகுத்தறிவாளர்கள் ஆராய்ச்சி 

ஆதாரங்களுடன் 

மத 
ஆபாசங்களைக் 

கண்டித்தாலுங்கூட சட்டம் முட்டுகிறது ! 
அரசாங்கம் தன் வேட்டை நாய்களை ஏவிவிடுகிறது ! 

" மதத்தினால் ஒழுக்கமோ , ஒழுங்கு முறையோ , அய்க்கியமோ , 
அன்போ , அறிவோ வளராது , வளர்ந்ததில்லை . 

மதத்தினால் 
பொருள் உற்பத்தியும் பெருகாது . கடவுள் சக்தியினால் " கதிர் 
ஒரு முழமே நீண்டு கட்டு முக்கலம் " காணாது . உழைப்பின் 
சக்தியினால்தான் உற்பத்தி பெருகும் . 

" பகுத்தறிவையும் , தன்னம்பிக்கையையும் சமத்துவ புத்தியை 
யும் அடிப்படையாகக் கொண்டு அடைய வேண்டிய ஒன்றை மூட 
நம்பிக்கையாலும் , தன்னம்பிக்கையில்லாத் தன்மையினாலும் பேத 
புத்தியினாலும் பெறமுடியாது என்பது என்றும் எங்கும் உண்மை 


குருவிக்கரம்பை வேலு 

37 
“ மதப்பண்டிகை என்ற பெயரால் மடமையை வளர்த்துக் 
கொண்டிருப்பவர்களில் படித்தவர்கள் இல்லையா ? இவர்கள் 
படிப்பு இந்தத் துறையில் ஏதாவது பலனளித்திருப்பதாகக் கூற 
முடியுமா ? " 


" ஒரு சிறு பொழுதாகிலும் இன்பமாக இருக்க ஆசைப்பட்டு 
குடியர்கள் குடிப்பது போலவும் , சூதாடிகள் சூதாடுவது போலவும் , 
ஆண்கள் விலைமாதர்களிடம் செல்வது போலவும் , மதவாதிகள் 
இப்பண்டிகைகளைக் கொண்டாடி வருகின்றனர் ! " 

" எதையும் கண்மூடித்தனமாய்ப் பின்பற்றக்கூடாது . புத்திக்கு 
வேலை கொடுக்க வேண்டும் . 


" ஒருவன் செருப்புத் தைக்கிறான் . ஒருவன் போட்டுக் 
கொண்டு நடக்கிறான் . இதற்கு இடையில் ஒரு நடு மனிதன் 
இருவரையும் மோசம் செய்து பயன் அடைவதற்கு என்ன 
அவசியம் ? 


பிணம் . 


" கழுகுகளுக்கு ரொம்பப் பிடித்தமான உணவு 
மனிதக் கழுகுகளுக்குப் பிடித்தமானது பணம் . 


தடை 


பலனாக 


இந்து மதம் உள்ளவரை பொதுவுடமை தழைக்காது 

" பசித்த வயிற்றில் முளைப்பது தான் கம்யூனிசம் . அதைத் 
தடுப்பதற்கு யாராலும் முடியாது . எந்தத் 

உத்திர 
வினாலும் முடியாது . 
பலபேர் உழைப்பில் ஒருவர் லட்சாதிபதியாக 

ஆக 
வேண்டும் , பலபேர் பாரவண்டியிழுப்பதின் 

ஒருவன் 
மோட்டார் சவாரி செய்ய வேண்டும் என்றால் , அதிக உற்பத்தி 
யில் யாருக்குத்தான் உண்மையான கவலையிருக்க முடியும் ? 
உற்பத்தி செய்கிற தோழரின் வாழ்க்கை உயர 

வேண்டு 
மானால் , யாருடைய லாபத்திற்காகவோ நாம் ஏன் உழைக்க 
வேண்டுமென்ற எண்ணம் உழைப்பாளியின் உள்ளத்தில் உருத்தி 
கொண்டிருக்கும்போது உற்பத்தி எப்படிப் பெருகும் ? 

பொது உடமை நாடானால் ஒழிய எந்த நாட்டிற்கும் 
எந்த மனித சமுதாயத்திற்கும் அமைதியும் சமாதானமும் திருப்தி 
யான வாழ்வும் இனி ஏற்படமுடியாது . 
பொதுவுடமை 

பகுத்தறிவிலிருந்து தோன்றிய 
கொள்கையாகும் . பகுத்தறிவு என்பது ஒரு பெரிய கஷ்டமான 


32 


ஒரு 


38 


குத்தூசி குருசாமி 


காரியம் அல்ல . அறிவுக்குத் தோன்றியவைகளையே எற்றுக் 
கொள்ளுவதும் அறிவைத் தாராளமாகச் செலுத்தி எல்லை 
வரையில் அலசிப்பார்ப்பதுமே ஆகும் 


இந்து மதத்தின் இறுதி மூச்சு உள்ளவரையில் இந்தநாட்டில் 
பொதுவுடமைக் கொள்கை வேரூன்ற முடியாது . பலாத்காரச் 
செய்கையால் ஒருக்கால் வேரூன்றினாலும் , சில மாதங்களிலேயே 
வேரற்று வீழ்ந்துவிடும் . 

"பகுத்தறிவுக்கு நீட்டல் அளவும் இல்லை முகத்தல் அளவும் 
இல்லை . அறிவும் , ஆராய்ச்சியும் கண்டு பிடிப்பும் வளர வளர 
பகுத்தறிவும் வளர்ந்து கொண்டே இருக்கும் . ஆதலால் நிலை 

பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்கமுடியாது . நேற்றுப் 
பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருந்தது இன்று முரணாக இருக்க 
லாம் . நாளை மீண்டும் சூழ்நிலை காரணமாக ஏற்றதாகவும் 
மாறலாம் . 


யான 


சாதிவெறி , மதவெறி , நிறவெறி , தேசவெறி 

திருவாங்கூர் சமஸ்த்தானத்திலுள்ள சுசீந்திரத்தில் ( இன்று 
தமிழ் நாட்டில் உள்ளது ) பொது ரஸ்த்தாவில் " ஆதிதிராவிடர் 
களை அனுமதிக்க மறுக்கிறார்கள் . இது தான் சாதிவெறி 


திருச்சியில் ஹிந்து க் கடவுள் முஸ்லீம் கடவுளுடைய 
வீடாகிய மசூதிக்கு முன்பு போனதினால் இரண்டு கடவுள் 
களுடைய சிஷ்ய கோடிகளுக்கும் அடிதடி ஏற்பட்டு ரத்தஞ் 
சிந்தியிருக்கிறார்கள் . 


மலையாளத்தில் மாதாகோவில் வழியாக ஈழவ வகுப்பார் 
தங்கள் சிலையை வாத்திய முழக்கத்துடன் எடுத்துச் சென்றதற் 
காக கிருஸ்துவர்களுக்குக் கோபம் பிறந்து சிலையைக் கீழே தள்ளி 
மிதித்து கலகம் செய்திருக்கிறார்கள் . இதுதான் மதவெறி 


நாகரிகத்தில் மிகுந்த அமெரிக்கர்கள் நாகரிகம் வேறு மனிதத் 
தன்மை வேறு என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக 
நீக்ரோக்களை தீயில் போட்டு வதைத்துக் கொடுமைப்படுத்து 
கிறார்கள் . பெரிய புத்திசாலிகள் நிறைந்திருப்பதாகச் சொல்லப் 
படும் லண்டன் நகரத்தில் இந்திய மாணவர்களைச் சாப்பாட்டு 
விடுதிகளில் அனுமதிக்க மறுக்கிறார்கள் . இது தான் நிறவெறி 


குருவிக்கரம்பை வேலு 


39 


பர்மாவில் 

பர்மியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் கொடிய 
சச்சரவுகள் ஏற்பட்டு நிரபராதிகளான பெண்டு பிள்ளைகள் 
உயிருடன் வதைக்கப்படுகிறார்கள் . அமெரிக்காவில் இந்தியர்களும் 
வேறு தேசத்தவர்களும் நிரந்தரமாய் குடியேற முடியாதபடி 
சட்டங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் . இதுதான் தேசவெறி 

( புதுவை முரசு 1931 ) 


கற்சிலைக்கும் செப்புச்சிலைக்கும் நகைகள் எதற்கு ? 


கஜினி முகம்மது சோமநாதபுரத்து ஆலயத்தைக் கொள்ளை 
யடித்து ஏராளமான நகைகளையும் பணத்தையும் வாரிக்கொண்டு 
போன விபரத்தை நான் சிறுவயதில் சரித்திரத்தில் படித்தபோது 
எனக்கு கோபம் பிறந்தது . இப்போதுதான் கஜினி முகம்மதின் 
நல்லெண்ணமும் நல்லறிவும் எனக்குத் தெரிகிறது . உயிரில் 
லாத குழவிக்கல்லுக்கும் செம்புத்தகட்டிற்கும் 

நகைகளைப் 
போட்டால் அந்தச் சுவை அவைகளுக்குத் தெரிவதில்லை . 
ஏனெனில் 

அவைகளுக்குக் கண்ணுமில்லை ; உணர்ச்சியுமில்லை ; 
யாராவது அந்த நகைகளைத் திருடிப் போனாலும் வாய் திறந்து 
கத்துவதற்குக் 

அந்தப் பொம்மைகளுக்குச் சக்தியில்லை . 
ஆதலால் உயிருள்ள பணக்காரர் ( மனிதர் ) களிடம் கொள்ளை 
அடிப்பதைவிட உயிரற்ற 

சிலையினிடத்தில் மிக 

லகுவாகக் 
கொள்ளையடிக்கலாம் 

என்றும் , 

கட்டைகளின் மேலும் , கருங் 
கல்லின் மேலும் இருக்கும் திரவியத்தைவிட அவைகளை மக்களுக்கு 
உபயோகப்படுத்துவதே சிறந்ததாகுமென நினைத்துக் கஜினி 
முகம்மது இம்மாதிரிக் கோவில்களைச் சூரையிட்டார் 
தெரிகிறது . ( 1931 ) 


கூட 


என்று 


மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணு ! 


முன் காலத்தில் தேவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டுவார்கள் . 
சில சமயம் நாரதரிடம் 

சொல்லிக்கூட சிபார்சு செய்யச் 
சொல்லுவார்கள் ! அவரும் அலுத்துக் கொள்ளாமல் உதவுவார் ! 
மகாவிஷ்ணுவும் ( இக்காலத்துப் பெரிய மனுஷாள் காருக்கு 
பெட்ரோல் ஆகிறதே என்று கவலைப்படுவதுபோலல்லாமல் ) 
தனது கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஜாம் , ஜாம் என்று 
வருவார் ! கருடன் 

சக்கரத்துக்கு காற்றடிக்க வேண்டிய 
வேலையோ , மெஷினுக்கு கிரீஸ்போட வேண்டிய தொல்லையோ 
இல்லை . ஏதோ பூச்சியோ , புழுவோ , நண்டோ , நத்தையோ 


40 


குத்தூசி குருசாமி 


பார்த்துக் கொள்வார் கருடாழ்வார் ! வேலையை முடித்துவிட்டு 
மகாவிஷ்ணு திரும்பி வந்து கருடனை ஸ்டார்ட் பண்ணிப் 
புறப்படுவார் ! 

அந்தக் காலத்தில் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பெரும் 
பாலும் ஒரே குறைதான் இருக்கும் . அசுரர்கள் எங்கள் யாகங் 
களை அழிக்கிறார்கள் ! என்பார்கள் . 


" பூ ! இவ்வளவுதானா ? அதற்காகவா இவ்வளவு தூரம் வர 
வேண்டும் ? அரையணா கார்டு போட்டால் ஓடி வரமாட்டேனா ? 
உங்களுக்கு வந்த தீங்கு எனக்கு வந்தது போல் அல்லவா ? 
என்பார் மகாவிஷ்ணு ! 

து கலியுகமல்லவா ? குறைகள் பல்வேறு வகையாயிருக் 
கின்றன , சைக்கிள் ட்யூப்பில் காற்றுப் போய் விட்டாலுஞ் சரி , 
சர்க்கார் உத்போகத்தில் பிரமோஷன் கிடைக்காவிட்டாலுஞ் 
சரி எதற்கும் மனிதன் கடவுளை அழைக்கின்றான் ! 

" அட கடவுளே என்கிறான் . 


" ஏனப்பா கூப்பிட்டாய் ? என்கிறார் . 

உடனே விஷயத்தைச் சொல்லுகிறான் ! 
இப்படி பக்தர்கள் அடிக்கடி தொல்லைப் படுத்துவதைச் 
சகிக்கமாட்டாமல் இன்றைக்குச் சரியாக 73 ஆண்டுகட்கு முன்னர் 
( செந்தமிழ் நடை கவனிக்க ! ) மகாவிஷ்ணு ஒரு முடிவு செய்தார் . 
" அடிக்கடி நான் வைகுந்தத்திலிருந்து வருவதானால் என் கருடன் 
ஸ்ட்ரைக் செய்கிறேன் என்கிறது ! கம்யூனிஸ்டுகள் வைகுந்தத் 
திலும் வந்து கலகம் செய்கிறார்கள் . ஆகையால் நான் சங்கு 
சக்கரத்துடன் மவுண்ட் ரோடில் ஹிந்து பத்திரிகையாக 
அவதாரம் செய்துவிட்டேன் . ( சங்குச் சின்னம் இப்பத்திரிகைக்கு 
இருந்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்க ) இனிமேல் என்னிடம் 
கூற வேண்டியவைகளை அங்கேயே கூறிவிட்டால் போதும் ! 
என்று கூறினார் . 

அதன்படியே அன்று முதல் துஷ்டநிக்கிரஹ சிஷ்டபரிபாலன 
வேலைகள் முறையாக நடந்து கொண்டேயிருக்கின்றன ! 

இப்படியிருக்கையில் ஒருநாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் 
கோவிலைப்பற்றி ஒரு பூதேவர் ( அதாவது தர்ப்பைப் புலையர் 
தர்ப்பைப்புல் + ஐயர் , ஆசிரியர் ) 


குருவிக்கரம்பை வேலு 


41 


" திருவிழா நடக்கிறது ஆனால் வேதபாராயணம் நிறுத்தப் 
பட்டிருக்கிறது . கோவில் நிர்வாகிகள் செயல் கண்டிக்கத்தக்கது 


என்று , 


மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணுவுக்கு “ ரிப்போர்ட் செய்தார் . 
மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணுவான ஹிந்து வுக்கு 

எவ்வளவு 
தொல்லை பாருங்கள் ! ஹைகோர்ட் நீதிபதி நியமனம் முதல் 
வேவதபாராயணம் வரையில் கவனிக்க வேண்டியுள்ளது . 

ஒருக்கால் கோட்சே சாதியார் வேத பாராயணம் செய்வதை 
வெறுக்கிறார்களோ என்று கருத வேண்டியிருக்கிறது . 

நம் இனத்தான் கொடுஞ் செயலுக்கு பிராயச்சித்தம் . நாம் 
இனி பிராமணத் தன்மையை விட்டொழிக்க வேண்டியது தான் . 
அதன் ஆரம்பச்செயலாக இனி வேதபாராயணத்தை நிறுத்தி 
விடுவோம் , என்று சில பிராமணோத்தமர்கள் 
முடிவு 

செய் 
திருக்கிறார்களோ என்னவோ ? 

வைதீக பூதேவர்களின் இந்த முடிவைப் பாராட்டுகிறேன் 
நீங்களும் அவர்களைப் பாராட்டுங்கள் . நாணயமான நல்ல 
தொழில்களைத் தேடி இவர்களுக்குக் கொடுங்கள் ! எந்த வேலை 
யையும் சுறு சுறுப்பாகச் செய்வார்கள் ! நல்ல மனுசர்கள் ! " 

( 1948 குத்தூசி ) 


பேசுகிறபடி 


சொல்வேறு நடத்தைவேறு 

யெல்லாம் நடப்பது என்றால் , அப்புறம் 
நடத்தை என்பதற்கு மதிப்பே 

இல்லாமற்போய் விடுமே ! 
அழகாகப்பேச வேண்டியது ; அருமையாக எழுதவேண்டியது ! 
இந்த இரண்டையும் 

பார்த்து 

மற்றவர் ஒழுங்காக 
வேண்டுமே தவிர , பேசியவரும் எழுதியவருமே நடப்பதென்றால் 
முடியுமா ? கம்பங் கூத்தாடிதான் மேலே நின்று கரணம் போட 
வேண்டும் , கீழே உள்ளவன் தம்பட்டம் மட்டும் தான் அடிப்பான் . 
காசுமட்டும் தான் வாங்குவான் 

( 5-4-48) 


நடக்க 


குப்பு தீட்சதர் சாமி தூக்குகிறார் ! அவினாசி லிங்கனார் 
கர்ப்பக் கிரகத்தில் ஆண்டவனுக்கு குளிப்பாட்டிக் கொண்டிருக் 
கிறார் . சுப்பய்யர் கோபுரத்தின் உச்சியில் வர்ணந் தீட்டுகிறார் . 
சாம்பான் கோவில் மடப்பள்ளிக்குள் புளியோதரை செய்கிறார் . 
வைத்திநாத சர்மாவின் மனைவி விசாலாட்சி அங்காடிவிற்கிறாள் . 
புருசோத்தம சாஸ்த்திரியின் தங்கை நிர்மலா நாற்று நடுகிறாள் , 


42 


குத்தூசி குருசாமி 


இவைகள் போன்ற செய்திகளைக் கேட்டாலோ , படித்தாலோ 
உங்களில் யாராவது நம்புவீர்களா ? நேரில் பார்த்தால் உங்கள் 
கண்பார்வையில் 

ஏதோ கோளாறு 

இருப்பதாகத்தானே 
சந்தேகப்படுவீர்கள் 

( 23-12-48 ) 


நாக்கில் சனி 


" சிலபேர் நாக்கில் சனி இருப்பதாகச் சொல்லுவார்கள் . 
அதாவது , அவர்கள் சொல்லுகிற கெட்ட சொல் உடனே பலித்து 
விடுமாம் . இன்னும் சில பேருடைய நாக்கில் சரஸ்வதி இருப்ப 
தாகச் சொல்லுவார்கள் . அதாவது பெரிய புலவர்களாய் இருப் 
பார்களாம் , 


டாக்டர்கள் நோயாளியைப் பார்த்ததும் தாக்கை நீட்டச் 
சொல்லுகிறார்களே . அது இதற்காகத்தான் இருக்க வேண்டும் . 
நாக்கில் சனியாவது , சரஸ்வதியாவது இருக்கிறார்களா என்பதை 
அறிந்து கொள்வதற்காகத்தான் என்றே நினைக்கிறேன் . 

( 1948 ) 


சாதித்திமிர் ! 

ஒரே ஒரு ஊரில் ஒரு ஹைஸ்கூல் , அதில் 4 ப்யூன்கள் இருக் 
கிறார்கள் . அவர்களில் ஒருவன் மட்டும் பார்ப்பனன் , மற்ற 
மூவரும் நம்மவர்கள் . அந்தப் பள்ளியிலுள்ள பார்ப்பன ஆசிரியர் 
கள் ப்யூன்களை எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா ? 

“ டேய் , அரியான் , வாடா இங்கே . 
“ டேய் , கிருஷ்ணா போடா அங்கே 

“ டேய் , வீராசாமி , எடுடா அதை 
ஆனால் பார்ப்பன ப்யூனை அழைக்கும் விதம் எப்படித் 
தெரியுமா ? 


ஓய் . சுப்பய்யரே . இங்கே வாங்கோ . 
இந்த 

வித்தியாசம் ஏன் ? எல்லோரும் ப்யூன்கள் தானே ? 
இந்த ஆணவத்திற்கு எப்படித்தான் மண்டையிலடிப்பது ? 

ஆனால் அவர்கள் மீது குற்றஞ் சொல்லமாட்டேன் . நம்மள 
வன் தான் ஹோட்டல்காரப் பார்ப்பனனையும் , 

டிக்கட் 
கொடுப்பவனையும் கூட சாமி என்று கூப்பிடுகிறானே . பஸ் 
கண்டக்டர் பஷீர் அகமத் கூட . பார்ப்பன ட்ரைவராய் இருந்தால் 


ருகுவிச்கரம்பை வேலு 


43 


சாமி கொஞ்சம் மெள்ளப் போங்க . என்றுதான் சொல்லுகி 
றாரே தவிர ரெகுநாதா , மெள்ளப் போடா என்று சொல்ல 
அஞ்சுகிறாரே . 

செருப்புக்கடை வைத்திருக்கும் பார்ப்பானைச்கூட , சாமி 
நல்ல செருப்பா ஒரு ஜோடி எடுங்க ! அதோ உங்க தலை மேலே 
இருக்கே , அந்தச் செருப்பு என் காலுக்குச் சரியாயிருக்கும் . 
என்று தான் சொல்லுகிறார்கள் , நம்ம மக்கு பிளாஸ்திரிகள் ! 
அவனைக் குற்றஞ் சொல்லுவது தப்பு . நம்ம ஆட்கள் மூளைக்குத் 
தான் தினம் கொஞ்சம் பினாயில் ஊற்றிக் கழுவ வேண்டும் . 
அவ்வளவு நாற்றம் பிடித்துப் போயிருக்கிறது போங்கள் . 

( 1948 ) 


சாணியையே சாமி ஆக்கியவர்கள் ? 

சுப்பிரமணிய பாரதியார் ஒரு கதம்பக் கொள்கைக் காரர் . 
ஆரியத் தின் மேல் அளவு கடந்த ஆசை . புராணத்திலும் 
அப்படித்தான் . ஆனாலும் சில விசேஷ சமயங்களில் ரொம்ப 
அழுத்தமாகக் கண்டித்து விடுவார் , தமக்குப் பிடிக்காத விஷயங் 
களை . இதோ ஒரு துண்டு : 


" தப்பாக வேதம் சொல்பவனைக் காட்டிலும் நன்றாகச் சிரைப்பவன் 
மேல் குலத்தானென்று கூவு 


" லோகோபகாரி ஆசிரியர் பரலி சு . நெல்லையப்பருக்கு 
1915 ஜூலை 19 ந் தேதியில் புதுச்சேரியிலிருந்து எழுதிய கடிதத் 
திலிருந்து எடுக்கப்பட்டது இவ்வாக்கியம் . 


என்று 


ஆகையால் தான் 100 க்கு 90 பிராமணர்கள் வேதம் ஓதுவதை 
விட்டுவிட்டார்கள் . நாம் தான் அவர்களை முட்டாள் தனமாக 
‘ பிராமணர் 

அழைக்கிறோம் . அவர்கள் சொல்லிக் 
கொடுத்திருப்பதை மறந்துவிட்டோம் , அவரவர் செய்கின்ற 
தொழிலைக் கொண்டு தான் இனி அவர்களை அழைக்கவேண்டும் . 
வேட்டி துவைக்கும்போது வண்ணார வைத்திநாதன் என்று 
கூப்பிடவேண்டும் ; வைத்திநாதய்யர் என்று அழைப்பது தவறு . 
சுய சவரம் செய்து கொள்ளும் போது மருத்துவ மகாதேவன் 
என்று கூப்பிடலாம் ; மகாதேவ சர்மா என்று கூப்பிடக் கூடாது . 
செருப்புக் கடை வைத்திருக்கும் ஆரியரைச் செருப்புத் தொழில் 
சீனுவாசாச்சாரி என்று அழைக்கலாம் , 


குத்தூசி குருசாமி 


எப்படி அழைத்தாலும் அவர்கள் உயர்ந்த சாதியார் 
களாகத் தானே இருக்கிறார்கள் ? தங்கள் பூணூலையோ , 
காயத்ரியையோ விடுவதில்லையே ? அவர்களை எப்படி நம்மோடு 
சேர்த்துக் கொள்வது ? என்று சிலர் கேட்கலாம் . 

கஷ்டந்தான் . சுட்டமண்ணும் ஈரமண்ணும் ஒட்டாது தான் . 
ஏதாவதொரு நவீன விஞ்ஞான முறையையாவது கண்டு பிடித்து 
ஒட்டித்தானே தீரவேண்டும் ? அதற்காக அவர்களை விரட்ட 
முடியுமா , என்ன ? இங்கேயே பிறந்து , இங்கேயே வளர்ந்தவர் 
களல்லவா ? அவர்களையே கேட்டுப்பாருங்கள் ஒட்டிக் கொள்ளு 
கிறீர்களா ? அல்லது ஓடிப்போகிறீர்களா ? என்று . அவர்களே ஒரு 
நல்ல வழியைக் கண்டுபிடித்துச் சொல்லுவார்கள் , ரொம்பக் 
கெட்டிக்காரர்களாச்சே ! சமயோசித புத்தி படைத்தவர்களாச்சே ! 
சாணியையே சாமி ஆக்கியவர்களாச்சே ! ( 1948 ) 


ஆவணி அவிட்டமா ? அக்கிரகாரத் திமிரா ? 

" ஒரு பூனைக்குட்டிக்குப் பூணூலை மாட்டிப் பாருங்கள் ; அது 
உடனே புலி போலப்பாயுமே ! 


அது வேண்டாம் . ஒரு பூணூலை வாங்கிச் சுற்றி மேஜைமீது 
வைத்துப்பாருங்கள் , அது ஒரு முழத்துக்கு எழும்பிக் குதிக்குமே ! 
ஒரு அங்குலத்தர்ப்பையைக் கிள்ளிக் கீழே போட்டுப்பாருங்கள் . 
அது டேய் ! என்று கூப்பிடுமே ! 

மனிதன் பூணூல் போட்டுக் கொள்வதாம் , அதற்கு ஒரு 
நாளாம் . இனிமேல் இடுப்பில் அரை ஞாண் கட்டிக்கொள்வதற்கும் 
கூட ஒரு தனிப்பண்டிகை நடந்தாலும் நடக்கலாம் . அதற்கும் 
விடுமுறை விட்டாலும் விடலாம் ! 


நான் கூறக் கூடிய பதில் . இது தான் 


“ ஆவணி அவிட்டம் 
அக்கிர காரத்திமிர் 


பணக்காரன் தன் பணத்தின் திமிரை ஏழைகளிடம் காட்டு 
வதற்காக தன்தேவைக்கு மேற்பட்ட ஆடம்பர வசதிகளை 
வைத்துக் கொண்டிருக்கிறானல்லவா ? 


இதற்குப் பெயர் தான் பணத்திமிர் . இதைப் போன்றது தான் 
பூணூல் அணிவதும் தேவையில்லாத ஒன்று . அதாவது ஜாதித் 


திமிர் ! 


குருவிக்கரம்பை வேலு 


45 


என்று 


படமெடுக்கின்ற பாம்புக்கு நல்ல பாம்பு 

பெயர் 
வைத்திருப்பது போல , பூணூல் போட்டிருக்கின்ற பேர்வழி மேல் 
சாதிக்காரன் ! 


புதுக் 


மனக்குரங்கு 
சிலருக்கு ஏதாவதொரு 

கிறுக்குப் பிடித்துக் 
கொண்டேயிருக்கும் . சும்மா இருக்கவே 

முடியாது . மனதைக் 
குரங்குக்கு ஒப்பிட்டுக் கூறியிருக்கிறார்கள் பல தமிழ்ப் பெரியார் 
கள் , கிளைக்குக் கிளை தாவிக் கொண்டேயிருப்பதனால் . மனக் 
குரங்கு என்பது தமிழர்களுக்கு நன்றாகத் தெரிந்த சொல் . 

பால் காவடி , மச்சக்காவடி தூக்கிக் குரங்குபோல் ஆடுவான் . 
( பார்ப்பான் 

ஆடமாட்டான் ; காரியக்காரன் ஆதலால் ) பேய் 
பிடித்து ஆடுவாள் , தமிழச்சி ( பார்ப்பனத்தி ஆடமாட்டாள் , 
கெட்டிக்காரியாதலால் ) தலைமயிரை வளர்த்துக்கொண்டு போய்க் 
காணிக்கையாத் தருவான் கடவுளுக்கு . முகரம் பண்டிகைக்குப் 
புலிவேஷம் போட்டு ஆடுவான் . சந்தனக் கூடு தூக்குவான் . " சாமி 
யாடு வான் . வேளாங்கன்னி மாதாவுக்கு மயிர் கொடுப்பான் . 

இவைகளைப் போன்ற திருவிளையாடல்கள் . இவை 
களைக் கட்டியழுது பார்த்துவிட்டுப் பலனில்லை என்று கண்ட 
வுடன் வேறு புதுக்கிளைகளுக்குத் தாவிப் பார்ப்பான் . 

இதற்கெல்லாம் காரணமென்ன ? ஏமாற்றம் . சுயநலம் . பயம் . 
பேராசை . குரங்கைப் போன்ற வெறும் பொழுதுபோக்கு . 
விஷமத்தினால் அல்ல , மனக்குரங்கு தாவுவது . திடீரென்று 
அரவிந்தர் கிளைக்குத் தாவும் , இந்தக்குரங்கு . அதன் பிறகு 
ரமணரிஷி கிளைக்குத் தாவிப் பார்க்கும் . அங்கிருந்து மெய்வழி 
ஆண்டகை கிளைக்குத் தாவிப்பார்க்கும் . அங்கிருந்து பண்டார 
சந்நிதி கிளைக்குத் தாவும் . அங்கிருந்து சிவானந்த சரஸ்வதி 
கிளைக்குத்தாவும் . இன்னும் எது எதுக்குத் தாவுமோ ? 

( 6.3.53 ) 


பல 


நீ பாம்புத் துவேஷியா ? 

பார்ப்பன துவேஷியா ? " - என்று யாராவது என்னைக் 
கேட்டால் " நீ பாம்புத் துவேஷியா ? என்று பதிலுக்குக் கேட்பேன் . 

நீ மதத் துவேஷியா ? என்று கேட்டால் 
" நீ புலி துவேஷியா ? - என்று கேட்பேன் . 


46 


குத்தூசி குருசாமி 


நீ முதலாளி துவேஷியா? " - என்று கேட்டால் 
" நீ கால்ராவின் துவேஷியா ? என்று கேட்பேன் . 


பாம்பிலே எல்லாப் பாம்புமே கெட்ட பாம்பல்ல . அதிலே 
நல்ல பாம்பு முண்டே ! என்று சிலர் கூறலாம் , 

ஆமாம் ! நல்ல பாம்பும் உண்டுதான் ! அதாவது பார்ப்பதற்கு 
நல்ல பாம்பு . 

படத்துடன் கூடிய பாம்பு 


பரத நாட்டியம் ஆடும் பாம்பு இனத்திலே அழகானபாம்பு . 
சை உணர்ச்சியே உருவான பாம்பு . 


ஆனாலும் இந்த நல்ல பாம்பைக் கண்டு தானே பலர் நடுங்கு 
கிறார்கள் . ஆடும்போது நன்றாகத்தானிருக்கிறது . ஆனால் கடித்து 
விட்டாலோ ? உடனே நீல ( ஆரிய ) நிறமாகிவிடுகிறதே . 

பார்ப்பனருக்கு " கோட்ஸே இனம் என்று நான் கொடுத்த 
பெயர் எப்படியோ நிலைத்து விட்டது . இனி மறையாது . 
காந்தியாரைக் கொன்றவன் ஒரு மராத்திப் பார்ப்பனன் என்ற 
உண்மை மறையாதிருக்க வேண்டுமானால் " கோட்ஸே இனம் 
என்ற பெயர் மறையக் கூடாது . 

இதில் பார்ப்பனருக்கு ஒன்றும் அவமானமில்லை . ஜோன் 
ஆஃப் ஆர்க் என்ற ஃப்ரெஞ்சு வீரப் பெண்மணியைத் தீயிட்டுக் 
கொளுத்தியவர்கள் பழய பிரஞ்சுக்காரர் என்பதற்காக அந்த 
நாட்டார் 

அதை மறைக்கிறார்களா , என்ன ! அதைப்போலத் 
தான் இதுவும் . 

19 .1,49 


மனிதனாக வாழ வேண்டும் 

நல்ல பாகவதராயிருக்க வேண்டியவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக 
இருப்பார் . எருமை மேய்க்கவேண்டியவர் பள்ளி ஆசிரியராக 
இருப்பார் . பழக்கடை வைக்கவேண்டியவர் பத்திரிகையாசிரியராக 
இருப்பார் . வைக்கோல் சுமை தூக்க வேண்டியவர் வக்கீலாக 
இருப்பார் . 

சிரார்த்தம் செய்யத் தகுதியுள்ளவர் சினிமா 
டைரக்டராயிருப்பார் . 

உலகத்தில் எல்லோருமே அவரவர் இருக்கவேண்டிய இடத்தில் 
இருக்கிறார் என்று கூற முடியாது . இது கடவுளின் திருவிளை 
யாடல்களில் ஒன்று என ஆஸ்த்திகர் கூறலாம் . 


குருவிக்கரம்பை வேலு 


47 


அவரது அசட்டுத்தனங்களில் ஒன்று என்று நாஸ்த்திகர் 
கூறலாம் . இரண்டில் எதையும் நான் கூறமாட்டேன் . நான் 
ஆஸ்த்திகனுமல்ல ; நாஸ்த்திகனுமல்ல . 

( 1.2.49 ) 


கிடையாது . 


" குழந்தைகள் பிறக்கும் போதே மதச்சின்னத்தோடு பிறப்ப 
தில்லை . சாதிகூட அவைகளுக்குக் 

ஆறுமாதக் 
குழந்தைகளில் ஆயிரங் குழந்தைகளை வைத்து , எது எந்த 
ஜாதி , எந்த மதம் என்று பொறுக்கி யெடுக்கச் சொன்னால் 
எப்பேர்ப்பட்ட மத 

குருவினாலும் , கடவுள் பக்தனாலும் 
முடியாது . இந்த மாதிரிப் பிறக்கும் குழந்தைகள் பிறகு மத 
வெறி ஏறி , ஏறி , காந்தியாரையே சுட்டுக் கொல்லுகின்ற அளவுக்கு 
“ ஸ்குருலூசாகி " ப் போகின்றன . மத சம்பந்தமான பெயர் . 
நெற்றிக்குறி . மயிர் வைப்பதிலும் எடுப்பதிலும் மாற்றம் . நீ 
தாழ்ந்தவன் . நான் உயர்ந்தவன் என்ற இறுமாப்பு இத்தனையும் . 


இந்தப் பித்தம் தெளிய வேண்டுமானால் ஒரே ஒரு மருந்து 
தான் உண்டு . 


ஒருவன் மற்றவனைப் பார்த்ததும் அவன் இன்ன ஜாதி - 
இன்ன மதம் - என்று தெரியவே கூடாது . 

எந்த மதத்தை , எந்த ஜாதியை , யார் திட்டினாலும் தூற்றி 
னாலும் , மனிதனாய்ப் பிறந்தவன் சட்டை 

செய்யக் கூடாது , 
புன்சிரிப்புடன் வரவேற்க வேண்டும் . 

( 1.2.49 ) 


படிப்பு வேறு அறிவுவேறு 

வீராதி வீரன் , வீரமார்த்தாண்டன் , புரட்சிப் படையின் 
தளகர்த்தன் , இரத்த ஆற்றில் எதிர் நீச்சு நீந்தும் நிபுணன் , 
பேச்சாலும் எழுத்தாலும் மக்கள் மனதை இறுகக்கட்டித் தூக்குப் 
போடும் தீராதி தீரன் , அண்டர்கிரவுண்டில் ஆறுமாதமும் , அப்பர் 
கிரவுண்டில் அய்ந்து மாதமும் இருந்த புரட்சிப்புழு , கன்னிமாரா 
லைப்ரரியை விட அதிகமான புத்தகங்களை மண்டைக்குள் 
வைத்துப் பூட்டியிருப்பவன் , பல மொழிப்பண்டிதன் , தர்க்க 
கேசரி , ஆராய்ச்சிக் கல்லில் மூளையைத் தீட்டித் தீட்டி சேஃப்டி 
ரேஸர் ப்ளேடு மாதிரிக் கூர்மையாக வைத்திருப்பவன் , எல்லா 
நாடுகளையும் சுற்றிய அனுபமுதிர்ச்சியினால் மண்டையில் கருப்பு 
மயிரே இல்லாத வெள்ளைத் தலையன் , ஞாயிறு . திங்கட் 
செவ்வாய்... அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற 


48 


குத்தூசி குருசாமி 


திருப்பதிகம் பாடியும் " கோள் என் செய்யும் என்று பாடியும் 
" நாமார்க்கும் குடியல்லோம் , நமனை யஞ்சோம் - என்று அஞ்சா 
மைப் பண்பாடியும் - வைரம் பாய்ந்த நெஞ்சுடைய சைவன் .... 


ஆகிய 

அனைவரையுமே பேடியாக்குவது பஞ்சாங்கம் . 
அதிலுள்ள முதல் தரமான பேடிக்கருத்துத்தான் இந்த ராகுகாலம் . 


இராகு காலத்தில் நடக்கும் திருமணம் சரியாயிருக்காது 
என்றால் , இராகுகாலத்தில் அறையும் அறைக்கும் வலியிருக்காது 
என்று சொல்லி , இராகு 

நடுங்கிகள் ஒருவர் கன்னத்தில் 
மற்றொருவர் அறைந்து பார்க்க வேண்டாம் . இராகுகாலத்தில் 
அறைந்தால் கூட கட்டாயம் பல் உதிர்ந்து போகும் . ( 6.6.49 ) 


கால 


தைரியமுள்ளவனுக்கு என்றுமே வெற்றிதான் . கோழைக்குத் 
தான் தோல்வி . எதிர்ப்பு என்னும் சாணையில் தீட்டப்படுகிற 
வனே வீரன் . வீரன் பழமைக்கு அஞ்சமாட்டான் . புரட்சியே 
செய்வான் . பல வீரர்கள் பலியானதன் பயன் தான் இன்றைய 
மனித வாழ்க்கை . 


ஆனால் எந்தப் புரட்சியும் முறையோடு நடக்க வேண்டும் . 
கட்டுப் பாட்டோடு நடக்கவேண்டும் . 

( 3-9-49 ) 


என்று 


சோதிடம் என்பது சுத்தப் புரட்டு 

காந்தியார் படுகொலைக்குப் பிறகு இந்த நாட்டிலாவது 
மதம் என்பதே அடியோடு அழிந்து மறைந்து போகும் 
எதிர்பார்த்தேன் . தொலையக்காணோம் . 

மதம் தொலையா 
விட்டாலும் காந்தியார் கொலையைப்பற்றி முன் கூட்டியே கூற 
முடியாத 

சோதிடமாவது தொலைந்தால் போதும் என்று 
நினைத்தேன் . அதுவும் தொலையக் காணோம் . 


படிக்காதவர்கள் மட்டுமல்ல , படித்தவர்கள் , பட்டம் பெற்ற 
வர்கள் , பட்டம் பெறப் பார்க்கிறவர்கள் , ஆகிய பலர் சோதிடத் 
தில் ஏமாந்து போகிறார்கள் . 


படித்தவர்கள் குறுக்கே போகிற பூனைக்கும் , உடம்பில் 
விழும் பல்லிக்கும் , எதிரேவரும் எண்ணெய்க் குடத்திற்கும் , 
இரண்டரைமணி நேர இராகு காலத்திற்கும் பயந்து சாகும்போது 
சோதிடத்தில் ஏமாறுவதுதானா ஆச்சரியம் ! 

( 23-9-49 ) 


குருவிக்கரம்பை வேலு 


49 


உனக் 


என்று 


பெற்றோரைப் போல்தான் குழந்தைகளும் 

" அவாளை எல்லாம் தொட்டுண்டு விளையாடறியே மண்டு . 
அவா என்ன சாதி ? 

என்ன மதம் ? போடா அசடு . விரிப்புத் 
துணியை நனைச்சுட்டு தலையிலே 

ஒரு செம்பு ஜலத்தை 
கொட்டிண்டு போ என்று பிள்ளைக்குப் புத்தி சொல்லுகிற 
அதிபுத்திசாலி " ஜாதிகள் எத்தனையோ இருக்கின்றன . 
ஏண்டா சம்பத் அடுத்த வீட்டுச் சாமிக்கண்ணுப் பயலோடே 

கென்ன விளையாட்டு வேண்டியிருக்கு ? நம் அந்தஸ்த் 
தென்ன ? அவன் 

அவன் அந்தஸ்த்தென்ன ? ஒரே ஜாதியாயிருந்தால் 
போதுமா ? அவனோ வண்டிக்காரன் மகன் . நாமோ இந்த ஊர் 
பெரிய மிராசுதார் . நம் அந்தஸ்த்துக்குத் தகுந்தமாதிரி நடக்க 
வேண்டாமோடா ? 

அதட்டுகின்ற பணமூட்டைகள் 
எத்தனையோபேர் . 

பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படித் 
தான் வளரும் . இராகுகாலம் - சகுனம் - நல்ல நாள் --முதலியவை 
களைப்பற்றி யெல்லாம் கற்பித்து வளர்க்கும் பிள்ளைகள் பயங் 
கொள்ளிகளாகவேதான் இருக்கும் . பெரியவர்களான பிறகு 
இராணுவத்திலோ , போலீசிலோ சேர்ந்தால்கூட இராகுகாலம் 
என்றவுடனேயே துப்பாக்கியைக் கீழே போட்டு விடுவார்கள் . 

( 20.10.49 ) 
இருட்டறையில் ஆரோக்கியசாமி 

உலகில் நோய்வாய்படாதவர்கள் யாராவது உண்டென்றால் , 
அவர்கள் இந்துக் கோவில்களுக்குள் இருக்கும் கடவுள்கள் தான் . 
எத்தனை வேளை , 

என்ன மோசமான உணவுகொடுத்தாலும் 
சரி ஒரு , 

வயிற்றுவலியோ , காலராவோ , சீதபேதியோ , எதுவும் 
வருவதேயில்லை . நல்ல குளிர்காலத்தில் இளநீர் அபிஷேகம் 
செய்கிறார்களே , எந்தக் கடவுளுக்காவது இதுவரையில் சளி 
( சென்னையில் ஜளிப்பு ) ப் பிடித்தாகக் கேள்விப்பட்டதுண்டா ? 
அய்ப்பசி மாதத்தில் கூட தலை முழுகுவதற்கு வெந்நீர் கேட்ட 
துண்டா எந்தக் கடவுளாவது ? அது மட்டுமா ? இடுப்பு வேட்டி 
எண்ணெய்ச் சிக்கு வாடை வீசுகிறது , சலவைவேட்டி கட்டிவிடு 
என்று கேட்டதுண்டா ? 

சூரிய வெளிச்சமோ , காற்றோ இல்லாத அறையில் 24 மணி 
நேரமும் கோஷாப் பெண்களைப் போலக் கிடந்து புழுங்குவத 
னால் நியாயமாக வரவேண்டிய க்ஷயரோகம் வருகிறதா , இக் 
கடவுள்களுக்கு ? 


50 


குத்தூசி குருசாமி 


எத்தனை 

எலிகள் இராப்பகலாய் நம் கடவுள்கள் மீது 
மேய்கின்றன ? எலிக்கடியினால் இஞ்செக்ஷன் செய்ய வேண்டிய 
அவசியமும் எந்தக் கடவுளுக்காவது இதுவரையில் ஏற்பட்ட 
துண்டா ? 


ஆகவே , இவர்களைத்தவிர உலகிலுள்ள எல்லோருக்கும் 
ஏதாவதொரு நோய் இருக்கத்தான் செய்கிறது . 


நோயைப் போக்குவதற்கு மனிதன் முயல்கிறானே அதுசரியா ? 
சரியல்ல . அது மகாபாபமான செய்கை என்று கூடச் சொல்லு 
வேன் . நோய்களை உண்டாக்குகிறவர் யார் ? கடவுள் . எந்தக் 
கடவுள் ? உலகில் பாம்பையும் , தேளையும் , ஈயையும் , கொசுவை 
யும் , மூட்டைப்பூச்சியையும் , விஷத்தையும் , புலியையும் எந்தக் 
கடவுள் உண்டாக்கினாரோ , அதே கடவுள் தான் நோய்களையும் 
உண்டாக்கினார் . ஆதலால் ஆஸ்திகர்களின் முதல் கடமை , எந்த 
நோய் வந்தாலும் சும்மாயிருப்பதேயாகும் . அதனால் நாட்டுக்கு 

ஆஸ்த்திகர்கள் பலியாக வேண்டி நேரிட்டாலும் 
பரவாயில்லை! ஒரு நல்ல உண்மையை , அதாவது ஆஸ்திகத்தை 
உலகில் நிலை நாட்டுவதற்காக , நாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் 
தங்கள் உயிர்களைத் தியாகம் செய்தால் தான் என்ன ? கடவுள் 
கொடுப்பதை மனிதனாகப் பார்த்துத் தடுப்பதா ? தலைவிதி 
யைப் பொய்யென்று சொல்லி எதிர்க்கலாமா ? 


ஒரு லட்சம் 


இந்தமாதிரித் தியாகம் செய்யாவிட்டால் 

கோவில்களை 
எல்லாம் ஆஸ்பத்திரிகளாக்க வேண்டும் என்ற நாஸ்திகர்களுக்கு 
ஆதரவு தருவது போலாகிவிடும் . 

( 7.3.50 ) 


அய்யர் கைபட்டால் ? 

கருப்புச் சட்டைக்காரன் கலையத்தில் மொண்டு தந்தால் , 
அது வெறும் தண்ணீர் . அதையே கல்கி ஆசிரியர் கெண்டியில் 
மொண்டு தந்தால் தீர்த்தம் . 


மாட்டுக் கொட்டிலில் கிடப்பது சாணி . அதையே கூம்பாச்சி 
யாகப் பிடித்து மிட்டாய் பொட்டலம் மாதிரி வீட்டுக்குள் 
வைத்தால் பிள்ளையார் . 


நம்வீட்டு அரிசியையும் மஞ்சள் தூளையும் கலந்து எதிர் வீட்டு 
அய்யர் நம் தலையில் போட்டால் அது அட்சதை . 


குருவிக்கரம்பை வேலு 


51 


நம்வீட்டுப் பெண்கள் நாட்டியம் ஆடினால் , தேவடியாள் 
சதிர் . அதே நாட்டியத்தை அக்கிரகாரப் பெண்கள் ஆடினால் 
நடன குமாரியின் பரதநாட்டியம் . 

நாம் பிச்சையெடுத்தால் பிச்சை . சங்கராச்சாரியார் பிச்சை 
யெடுத்தால் பிட்சை ! 


நம்வீட்டுப் பெண்களில் யாராவது 

ஒழுக்கக் கேடாக 
நடந்தால் அவள் விபசாரி . ஆனால் அதே தொழிலை அவர்கள் 
உயர்ந்த ரகத்தில் செய்தால் சினிமா ஸ்டார் . 

நாம் ஒரு வேலை செய்துவிட்டுப் பணம் கேட்டால் அதற்குப் 
பெயர் கூலி ! அவர்கள் சோம்பேறி வேலை செய்து விட்டுப் 
பணம் கேட்டாலும் அதற்குப் பெயர் தட்சணை . 
இவைகளைப்போல் 

இன்னும் எத்தனையோ 

உண்டு . 
அவர்கள் கைபட்டாலே அதில் தனி மகிமையுண்டு . ( 16.5.50 ) 


לל 


பொதுவுடமையும் வகுப்புரிமையும் 

“ மிட்டா மிராசு மேடுகளை வெட்டி , உழவன் பள்ளத்தில் 
சமப்படுத்தினால் தான் பயிர் விளையும் . இல்லாவிடில் மேட்டில் 
தண்ணீர் நிற்காது . பள்ளத்தில் குளமாக நிற்கும் . இரண்டு 
இடங்களிலும் பயிர் விளையாது . இது தான் கம்யூனிஸ்ட் ஜி . ஒ . 


கல்வித்துறையிலும் மிட்டா - மிராசு மேடுகள் இருக்கின்றன . 
பள்ளங்களும் ஏராளமாக இருக்கின்றன . பல நூற்றாண்டுகளாக 
இருக்கின்றன. 

மேட்டை வெட்டினால் மேடு அய்யய்யோ 
என்று அலறுகிறது . தகுதியினால் மேடாயிருக்கிறேன் என் 
கிறது . அறிவுள்ள மனிதன் ஒப்புக் கொள்வானா ? இயற்கையில் 
மேடாக இருக்கும் மலையையே உடைக்கிறான் , குடைந்து செல் 
கிறான் . அப்படியிருக்கச் செயற்கை மேட்டையா மனிதன் விட்டு 
விடுவான் ? அதுதான் கம்யூனல் ஜி.ஒ. 


கம்யூனல் ஜி.ஒ. பிற்போக்கான ஏற்பாடல்ல . சமநிலையை 
உண்டாக்குவதற்கு முந்திச் செய்ய வேண்டிய கம்யூனிஸ்ட் ஜி.ஒ. 

இன்று நியாயக்கூலி கேட்டுக் கிளர்ச்சி செய்கிறவர்கள் தான் , 
நாளைக்கு லாபத்தில் பங்கு கேட்கப் போகிறார்கள் . மறுநாள் 
எனக்குத் தான் சொந்தம் என்று கூறப் போகிறார்கள் . ஆகவே 
இப்போது நியாயக் கூலி கேட்பது மடிப்பிச்சையல்ல உரிமைக் 


52 


குத்தூசி குருசாமி 


கிளர்ச்சி . படிப்பிலும் , பதவியிலும் விகிதாச்சார உரிமைகேட்பது 
மடிப்பிச்சையல்ல . உரிமைக்கிளர்ச்சி . 

( 26.8.50 ) 


அவர்கள் சமத்தோன்னோ ? 

அக்கிரகார வாசிகள் குழந்தை வளர்ப்பதே ஒரு தனி ரகம் . 
எதற்கெடுத்தாலும் , சமர்த்தோன்னோ என்று சொல்லியே 
தயார் செய்வார்கள் . அதாவது இந்த உலகத்தில் முன்னேற 
வேண்டுமானால் படிப்போ - பணமோ முக்கியமல்ல ; சமர்த்துத் 
தான் முக்கியம் என்பது அவர்கள் முடிவு . 


அந்த முறையில் வளர்க்கப்பட்டவர்கள் 
இருப்பதில் ஆச்சரியமென்ன ! 


சமர்த்தாகவே 

( 8. 2,51 ) 


ஏசுநாதர் எந்தக் கையால் எழுதினார் ? 

கன்னத்தில் அறைந்தால் இடது 
திருப்பிக்காட்டு என்றார் , ஏசு நாதர் . 


வலது 


கன்னத்தைத் 


எதிரிலிருக்கும் ஒரு ஆள் அறைந்தால் நமது இடது கன்னத் 
தில் தான் அறையமுடியும் . யாரையாவது அறையச் சொல்லி 
அவரவர் பரீட்சை பார்ப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை . 
வலது கன்னத்தில் அறைவதானால் அறைபவன் 

இடது 
கையினால் தான் அறையமுடியும் . அல்லது பின்புறமிருந்து அறைய 
வேண்டும் . பின்புறமிருந்து கன்னத்தில் அறைவது இயற்கை 
யல்ல , அதைவிட விசாலமான முதுகு இருப்பதனால் . இதிலிருந்து 
ஏசுநாதர் இடது கையால் எழுதும் பழக்கமுடையவராய் இருந் 
திருக்கலாமோ என்று தோன்றுகிறது . மத ஆராய்ச்சிக்காரர்கள் 
இங்கிருந்து தொடங்கி வேலை செய்யுங்கள் விடாதீர்கள் ! 

( 1948 ) 


ஏசுநாதர் பேசுகிறார் ! 

" நான் பிறந்து வளர்ந்து பேரும்புகழும் பெற்ற நாடுகளில் 
என்னைப் புறக்கணித்து விட்டார்கள் , என்னைப் பின்பற்றும் 
அத்தனைபேரும் . என் உபதேசம் செவிடன் காதுக்குள் சென்ற 
சங்கீதமாகிவிட்டது . யார் யாரைக் கொல்வது , யார் எந்த 
நாட்டைக் கைப்பற்றுவது ,, 

எந்தக்கட்சி எந்தக் கட்சியைத் 
தாக்குவது , எந்த ஆயுதத்தால் எதிரியை விரைவில் கொல்லலாம் 
அணுகுண்டால் அழித்தால் எத்தனை மணி நேரத்தில் அழிக்க 
லாம் , எந்தநாட்டில் குடியேறினால் எளிதாகச் சுரண்டலாம் , 


குருவிக்கரம்பை வேலு 

53 
சுல்பத்தில் பெருஞ்செல்வம் திரட்டும் குறுக்குப்பாதை எது - ஆகிய 
சுய நலமான அக்கிரமங்களிலேயே நீந்திக் கொண்டிருக்கின்றனர் . 

இனிமேல் அவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக் 
கில்லை . ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே என் பெயரை ஞாபகப் 
படுத்திக் கொள்ளுகின்றனர் . 
ஆகையால் 

உலக உத்தமர் புத்தர் பிறந்த இந்த நாட்டில் 
தான் , என்னுடைய அன்பு மதம் நன்றாகப் பரவும் என்று 
கருதியிருந்தேன் . இதைக் கருதியே பாதிரிமார்களை இங்கனுப்பி 
இந்த 200 ஆண்டுகளாக என் மதத்தில் பலரைச் சேர்க்கச் 
சொன்னேன் . 
பலன் என்ன என்பதைப் பார்க்கலாமென்ற 

ஆசையால் 
நேற்றுக்காலைதான் விமானத்தின் மூலம் வந்தேன் ! உங்களில் 
பலரைக் கண்டேன் . தனித்தனியாகப் பேசினேன் ! பல அதிசயங் 
களை உணர்ந்தேன் . 


அடடா ! என்ன கொடுமை ! எவ்வளவு அக்கிரமம் ! உங்களுக் 
குள்ளேயே பல ஜாதிகளாமே ! உடையார் , நாடார் , பிள்ளை , 
முதலியார் போன்ற ஜாதிப்பட்டங்கள் கூட உண்டாமே . 


அதுமட்டுமா ! கத்தோலிக்கக் கிருஸ்துவர்களில் அந்தந்த 
ஜாதியில் தான் திருமணம் செய்து கொள்ளுவார்களாம் ! நாடார் 
கிருஸ்துவர் இந்து நாடார் வீட்டில் திருமணம் செய்வாரே ஒழிய 
கிருஸ்துவ 

பிள்ளை அல்லது உடையார் வீட்டில் திருமணம் 
செய்ய மாட்டாராமே ! அதாவது என்னை விட , என் மதத்தை 
விட , ஜாதிதான் அவர்களுக்கு முக்கியமாம் . 

இதற்குத்தானா நீங்கள் என் மதத்தைப் பின்பற்றினீர்கள் ? 

என் அன்பு நெறியைப் பாழாக்கி விட்டீர்கள் நீங்கள் ! 
எனவே , நீங்கள் உங்கள் பிரியம் போல் எதைவேண்டுமானாலும் 
செய்யுங்கள் . 

ஆனால் ஒன்று ; என் பெயரை மட்டும் கூறாதீர்கள் ! என்னை 
இப்படி அவமானப்படுத்தாதீர்கள் . உங்களுக்குக் கோடி புண்ணிய 
முண்டு . 

இப்படிப் பேசினார் ஏசுநாதர் . கட்டித்தழுவ ஆசைகொண்டு 
கையை நீட்டிய படியே எழுந்தேன் ! கனவு என்பதைக் கண்டு 
ஏமாந்தேன் ! 

( 1948 ) 


குத்தூசி குருசாமி 


தொழிலின் அடிப்படையில் சாதியா ? 

“ தொழில் பற்றித்தான் முதன் முதல் சாதிகள் ஏற்பட்டன 
என்று சொல்லுகிறார்கள் . இருக்கலாம் . ஆனால் அந்தப்பிரிவு 
கூட இன்று எவ்வளவு ஆபத்தை உண்டாக்கிவிட்டது பாருங்கள் ! 
மண் பானை செய்பவனின் 

மகன் வக்கீலாகிறான் , ஆனால் 
வக்கீல் வரதாச்சாரி பெண்னைத் திருமணம் செய்து கொள்ள 
முடிகிறதா ? தொழில்பற்றி சாதி என்றால் , வக்கீல் சாதி 
யிலுள்ள இரண்டுபேரும் ஒரே சாதிதானே ? 


பறையடித்ததற்காக பறையன் என்ற சாதி ( பிரிவு ) ஏற்பட்ட 
தாம் ! ஆனால் அவன் மகன் செல்வராஜ் போலீஸ் இன்ஸ்பெக்ட 
ராயிருக்கிறான் . இன்ஸ்பெக்டர் சாதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி 
முதலியார் வீட்டுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளமுடிகிறதா ? 


தொழிற்சங்கங்கள் ஏற்பட்டால் , சமத்துவம் மலரும் , சமத்து 
வத்தினால் பொதுவுடமை காய்க்கும் என்கிறார்கள் , கம்யூனிஸ்ட் 
தோழர்கள் . ட்ரைவர் சங்கத்திலுள்ளவர்களெல்லாம் உண்ணல் 
உறவாடல் மணஞ்செய்தல் முதலியவைகளில் ஒரே அய்க்கியத் 
துடனிருக்கிறார்களா ? ஏன் இல்லை ? கார்ல் மார்க்ஸ் புத்தகத்தில் 
இதற்குப் பதில் காண முடியாது . 

( 1948 ) 


மதயானை வருகிறது 

" சில பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறார்கள் . இவர்கள் பூசாரிப் 
பிறவிகள் . கையில் உடுக்கை எடுப்பதற்குப் பதிலாக தவறிப் 
போய் பேனா வைத்திருக்கிறார்கள் ! இவர்கள் மதப்பேயை வர 
வழைப்பதில் பலே கைகாரப் பேர்வழிகள் ! சாக்கிரதை ! அந்தப் 
பக்கம் போகாதீர்கள் ! மற்றவர்களையும் போகவிடாதீர்கள் . 


இதோ ! மதயானைவருகிறது . நாதுராம்வினாயகக் கோட்சே 
வருகிறது . அதை அவிழ்த்து விட்ட கூட்டம் கோவில் கோபுரத் 
தில் நின்று கொண்டிருக்கிறது . உஷார் ! உஷார் ! கதவுகளை 
மூடுங்கள் . 

( 1948 ) 


மண் தூக்கக் கற்றுக்கொள்ளுங்கள் 

“ ஒரு அற்பப் பூச்சியைக் கூடக் கொல்லத் துணியாத ஜைன 
மார்வாடிகள் ஏழைகளின் இரத்தத்தை மட்டும் (தோலையும் 
எலும்பையும் பாதிக்காதபடி ) உறிஞ்சிக் குடிப்பார்கள் ! இது ஒரு 
வகையான ஜீவகாருண்யம் , 


குருவிக்கரம்பை வேலு 


55 


இதற்கிணையான அறிவுமதமே இல்லை யென்பார்கள் சில 
வைதீக முஸ்லீம்கள் , 

ஆனால் 

பஞ்சாவும் , சந்தனக்கூடும் , 
மாரடித்துக்கொள்வதும் , 

நாகூர் மொட்டையும் , 

முகமூடியும் 
இருக்கலாமா ? என்றால் கொஞ்சங் கொஞ்சமாகத்தானே இவை 
களைச் சரிசெய்ய முடியும் என்பார்கள் . 


வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தைக்காட்டு 
என்று ஏசுநாதர் கூறுகிறாரே ! நீங்கள் தானே முதன் முதலில் 
ரிவால்வரும் , அணுகுண்டும் , விஷப் புகையும் கண்டுபிடித்தீர்கள் ? 
இந்த விஷயம் ஏசு நாதருக்குத் தெரியுமா ? என்று கேட்டால் , 
அவர் சொல்லுகிறபடி யெல்லாம் நடக்க முடியுமா ? பைபிள் 
ஞாயிற்றுக் கிழமைக்கு மட்டுந்தானே ! என்பார்கள் . 


கூடவா 


பிரம்மத்தை உணர்ந்து 

மும்மலத்தை நீக்கியவர் தானே 
பிராமணன் ? வெங்காயச் சாம்பாரும் ; பாதிவேக்காடு முட்டையும் , 
தின்று கொண்டு , நீசபாஷையில் வயிறு வளர்ப்பவர்கள் 
பிராமணன் ? என்று கேட்டால் , நீங்கள் முட்டாள் தனமாக 
எங்களை பிராமணன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று 
தங்கள் கிராப் தலையை ஆட்டிக் கொண்டே கேட்கிறார்கள் . 


சைவர்கள் என்று ( சைபர்கள் அல்ல ) ஒரு திருக்கூட்டத்தார் 
இருக்கிறார்கள் . இவர்கள் விபூதிப் பூச்சையும் உருத்திராக்க அலங் 
காரத்தையும் பார்த்தால் 

அசல் சிவபெருமானைப் போலவே 
(சினிமாவில் பார்க்கிறோமே அவரைத்தான் சொல்லுகிறேன் . ) 
இருக்கும் ! ஒரு சிலர் தவிர , மற்றவர்கள் நடத்தையோ ! அடடா , 
வெளியே சொல்வானேன் ? 


சைவர்களுக்குத் தலைவர் தான் மடாதிபதி . இந்த அவதார 
மூர்த்திகளின் சைவத்தொண்டு இருக்கிறதே கிருஷ்ணலீலைகளைக் 
கூட மிஞ்கியது . எத்தொழிலைச் செய்தாலும் தவத்தைப் 
பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே என்பது ஒன்றே 
அவர்கள் நடத்தைக்கு உள்ள சுமைதாங்கி 


ஆகையால் தான் என்னைப்போன்ற ஆயிரக்கணக்கான 
இளைஞர்கள் அதிலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் . நான் மடாதிபதி 
யாக வேண்டியவன் எப்படியோ தப்பிவிட்டேன் ! 

சுவாமிகாள் ! ஓய்வுநேரத்தில் யோகாப்பியாசம் . இல்லாத 
நேரத்தில் கோடரி , மண்வெட்டி போன்றவைகளைக் கையாண்டு 


56 


குத்தூசி குருசாமி 


பழகிக் கொள்ளுங்கள் . வருங்காலத்தில் இவைகள் தான் உங்கள் 
திருமேனியின் பெரும்பகுதியாகிய திருவயிற்றுக்குச் சோறுபோடும் . 
இன்று அணிந்துள்ள வேடங்களை நம்பியிருக்காதீர்கள் . அவைகள் 
ஆபத்தான நேரத்தில் மோசம் பண்ணிவிடும் . சிநேகித முறையில் 
சொல்லுகிறேன் . 

( 1948 ) 


மனிதனா ? மதமா ? 

கடவுள் இல்லாவிட்டால் மனிதன் இருக்க முடியுமா ? என்று 
கேட்டார் ஒரு வைஷ்ணவ பக்தர் . 

மனிதன் இல்லாவிட்டால் கடவுள் இருக்க முடியுமா ? என்று 
பதிலுக்குக் கேட்டாராம் ; ஒரு வேதாந்தி . 

"" இந்த உலகத்தை உண்டாக்கியவர் யார் ? என்று கேட் 
டான் ஜான் ஸ்டுவர்ட்மில் என்ற சிறுவன் , தன் தந்தையைப் 


பார்த்து . 


கடவுள் தான் என்றார் தந்தை . 


G 


அவரை உண்டாக்கியது யார் ? என்று கேட்டான் சிறுவன் . 
அவர் தானாகவே உண்டானார் என்றார் தகப்பனார் . 


" அப்படியானால் உலகமட்டும் 

ஏன் தானாக 

உண்டாக 
வில்லை என்று திருப்பிக் கேட்டானாம் பிடிவாதக்காரச் 
கிறுவன் . 


இந்த ஜான்ஸ்டூவர்ட் மில் தான் பெரிய தத்துவ ஞானியான 
பிறகு பின்வருமாறு கடவுள் இலக்கணத்தைப் பற்றிக் கூறினார் . 
" கடவுள் என்ற சொல் , நம் கருத்துக்களைக் கூறுவதற்கு 
அல்ல ; கருத்து சூன்யத்தைக் குறிப்பிடவே ஏற்பட்டது . 


" ஏ 


தானே 


சர்வ முட்டாள்களே ! இந்த உலகத்தையே நான் 

படைத்தேன் ? நான் சிரஞ்சீவியா , செத்துப் போய் 
விட்டேனா என்றும் , என் வீட்டை இடித்தால் 

என்ன 
செய்வேனோ என்றும் , எனக்கு வெள்ளிரதம் வேண்டுமென் 
றும் பிதற்றித் திரியும் பித்தர்களே ! உங்களுக்கு வேண்டிய 
பள்ளியையோ , ஆஸ்பத்திரியையோ , கட்டிக் கொள்ள அறி 
வில்லாத நீங்களா என்னைக் காப்பாற்றப் புறப்பட்டிருக் 
கிறீர்கள் ? உங்கள் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் ! 
நீங்கள் சாமி சாமி என்று சொல்லி ஏமாற்றி - ஏமாந்து 


குருவிக்கரம்பை வேலு 


57 


என் 


கனவில் தோன்றிக் 


திரியும் ஆசாமிகளே ! " என்று 
கூறினார் , எங்கும் நிறைந்த கடவுள் . 


நான் கூறுவதில் சந்தேகமிருந்தால் அதோ நிற்கிறாரே 
சிரஞ்சீவி அநுமார் அவரை வேண்டுமானாலும் கேட்டுப் 
பாருங்கள் . 

( 1948 , ) 


சும்மா ஒரு தமாஷ்தான் 
" பிர்ம்மாதான் எல்லா மனிதர்களையும் , 

( ஆகாகான் , 
ஸ்டாலின் , கோட்சே உட்பட ! ) உண்டாக்குகிறார் என்றால் , 

, 
அவரைப் பெற்றெடுத்தது யார் ? 

அவர் மகாவிஷ்ணுவின் உந்திக்கமலத்திலிருந்து பிறந்தார் . 
மகாவிஷ்ணு எப்படிப் பிறந்தார் ? 

அவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் , தானாகவே தோன்றியவர் . 
சத்தியமாகச் சொல்லுகிறேன் . சந்தேகமிருந்தால் ஏசுநாதரைக் 
கேட்டுப் பாருங்கள் . 


பிர்ம்மா இந்தியாவுக்கு மட்டும் சிருஷ்டிகர்த்தாவா ? பாகிஸ் 
தானுக்குக் கூடவா ? உலகத்திற்குக் கூடவா ? 


இதென்ன நாஸ்திகக் கேள்வி ? கும்பகோணம் சங்கராச்சாரி 
யாரே லோககுரு என்னும் போது பிர்ம்மா என்ன சாமான்யப் 
பட்டவரா ? உலகத்திற்கே சிருஷ்ட்டி கர்த்தாதான் . 

அது சரி ! பிர்ம்மா ஏன் நான்கு தலைகளுடன் உற்பத்தி 
யானார் ? 


சும்மா , 


ஒரு தமாஷ்தான் ! அப்பத்தானே , 

எல்லோரும் 
வேடிக்கை பார்க்க 

வருவார்கள் ? 

கண்காட்சியில் நாலு கால் 
பசுமாடு வந்திருக்கிறது என்றால் யார் சட்டை செய்வார்கள் ? 
ஆறு கால் மாடு , இரட்டைவால் நாய் என்றால் தானே யாருக் 
கும் ஆச்சரியமாயிருக்கும் ? 

பிர்ம்மாவுக்கு 4 தலை ; ஆறுமுகக் கடவுளுக்கு 6 தலை ; 
இராவணனுக்கு 10 தலை ; ஆதிசேசனுக்கு ( பாம்பு ) 1000 தலை . 

சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் நாலு கைகள் ஏன் ? 
விநாயகருக்கு யானை முகம் ஏன் ? 


58 


குத்தூசி குருசாமி 


அவர் சகோதரருக்கு ஆறுமுகம் ஏன் ? 


பரமசிவனுக்குப் பல கைகள் ஏன் ? 


மகாவிஷ்ணுவுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட கைகள் ஏன் ? 


இவர்களெல்லாம் அதிசயப் பிறவிகளா ? அப்படியானால் இவர் 
களையும் ஏன் மியூசியத்தில் வைத்து வேடிக்கை காட்டக்கூடாது ? 
எனக் கேட்கலாம் . சரியான கேள்விதான் . அதிசயப் பிறவிகள் 
ஆனதால் தான் நம் முன்னோர்கள் இவர்களை மியூசியங்களில் 
வைத்திருக்கிறார்கள் . அவைகளுக்கு அந்தக் காலத்தில் கோயில் 
என்று பெயரிட்டிருக்கலாம் ! அவர்கள் நல்ல எண்ணத்துடன் தான் 
வைத்திருக்கிறார்கள் . பின் சந்ததியார்கள் தெரியாத்தனமாக 
அவைகளைக் கடவுள் என்று கருதிக் கொண்டு கும்பிட்டால் 
அதற்கு நம் முன்னோர்களா பொறுப்பு ? சென்னை எழும்பூர் 
மியூசியத்திற்கு வந்து பாருங்கள் ! எல்லாக் கடவுள்களும் ( அதிசயப் 
பிறவிகளும் ! ) இருக்கின்றன ! தினம் ஆயிரக்கணக்கானவர் வந்து 
போய்க் கொண்டு தானிருக்கிறார்கள் ! எதற்காவது அபிஷேகமோ 
ஆராதனையோ படுக்கை அறையோ , உல்லாசப்பயணமோ 
உண்டா ? இதற்காக எந்தச் சாமியாவது இதுவரையில் வாயைத் 
திறந்ததுண்டா ? தெய்வமேண்ணு இருக்குதுகள் . வேணுமானால் 
காவற் காரனைக் கேட்டுப் பாருங்கள் . 


இந்த விஷயம் தெரிஞ்சு தானே கொஞ்ச காலமாக மகா 
விஷ்ணு , பரமசிவன் எல்லாரும் இந்த உலகத்திற்கு முன்போல் 
அடிக்கடி வருவதில்லை ! வந்தால் யாராவது ஆராய்ச்சிப் பேர்வழி 
கள் அவர்களைப் பிடித்து , தைலப்பாட்டிலுக்குள்ளே போட்டு 
மியூசியத்திலே வைத்து விட்டால் என்ன செய்வது ? 


காலம் கெட்டுப் போச்சு ! என்று அடிக்கடிச் சொல்லுகிறார் 
களே ! இது அவர்கள் காதுக்கும் எட்டியிருக்கும் போலிருக்கு ! 

( 1948 ) 


சாமியை ஏமாற்றும் ஆசாமி 

மனுஷன் சாமியைக் கூட ஏமாற்றுகிறான் ! இதுதான் பெரிய 
அதிசயம் ! தான் மட்டும் மோட்டாரிலே போகிறான் . சாமியை 
மட்டும் தேரில் வைத்து இழுப்பானேன் ? தான் மட்டும் காபி , 
ஓவல்டின் , சோடா , பூரி - உருளைக்கிழங்கு , ரொட்டி , சாக்லெட் 
சாப்பிடுகிறானே ! சாமிக்கு மட்டும் எப்போதும் ஒரே தினுசு 
சோறும் , தோசையும் முறுக்கும் போதுமா ? அதுக்கும் ஒரு 


குருவிக்கரம்பை வேலு 


59 


நாளைக்காவது இரண்டு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டு விட்டு 
ஒரு கப் காபி குடிக்க வேணும் என்ற ஆசை இருக்காதா என்ன ? 
நாட்டியக் கச்சேரி 

காட்டுகிறானே ! ஒரு நாளைக்காவது 
சினிமாவுக்கு அழைத்துப் போனாலென்ன ? 


தன் வீட்டுப் பெண்களுக்கு வேறொரு ஆண் குளிப்பாட்டக் 
கூடாது என்கிறானே ! அந்த மாதிரியே சாமியும் தன் 
பெண் சாதிக்கு எவனோ வழியிலே போகிற ஒருத்தன் தினந் 
தோறும் குளிப்பாட்டி விடுவதைப் பற்றி மனம் பதறாமலா இருக் 
கும் ? அதுவும் கதவைச் சாத்திவிட்டு , சேலையை அவிழ்த்து 
நிர்வாணமாக விட்டுக் குளிப்பாட்டுகிறானே ? 

( 1948 ) 
ஆரியனை வெளியேற்ற முடியுமா ? 

ஆரியனை வெளியேற்ற முடியுமா ? என்ற கேள்வியைப் 
பற்றிய கவலை வேண்டாம் . இந்நாட்டைவிட்டு வெளியேறிய 
வெள்ளையர் இதற்குப் பதில் கூறுவர் . ஆரியன் வெளியேற 
வேண்டுமா ? வேண்டாமா ? இதுதான் கேள்வி . நச்சுப்பையை 
வைத்திருக்கின்ற நல்ல பாம்பின் நச்சுப் பல்லைப் பிடுங்கி விட் 
டாவது படுக்கையில் வைத்து உறங்க வேண்டிய தேவையென்ன ? 
படம் எடுத்து ஆடுகிறது என்பதற்காகவா ? அல்லது அது நாதர் 
முடிமேலிருக்கும் நல்ல பாம்பு என்பதற்காகவா ? 

பார்ப்பனியத் துவேஷத்திலிருந்து பார்ப்பனத் துவேஷத்திற்கு 
வருவதுதான் கருத்து வளர்ச்சி . இதற்கு மாறானது சந்தர்ப்ப 
வாதம் ; அல்லது கோழைத்தனம் ; அல்லது இரண்டும் கலந்தது . 
பிறவி எதிரியின் மனத்தைத் திருத்தி நண்பனாக்கும் முயற்சி 
வெற்றி பெறாது . வெற்றி பெற்றாலும் பேராபத்து . 

எந்தக் கட்சிப் பற்றுமே இல்லாத திராவிடர்கள் கூடத்தான் 
கோட்சே சாதியை துவேஷிக்கின்றனர் . ஆனால் எடுத்துச் சொல்லு 
வதற்குப் பயம் சிலருக்கு . எடுத்துக் கூறத் தெரியாது பலருக்கு . 


நாம் கூறுகிறோம் பல உதாரணங்களுடன் ; சரித்திர ஆதாரங் 
களுடன் , நம்மைப் பார்ப்பனத்துவேஷி என்கிறார்கள் . 


ஆனால் நாம் வெட்கப்படவில்லை ஆம் என்கிறோம் . 
கார்ல் மார்க்ஸ் கூட , இந்தியாவின் சீர் கேட்டுக்குக் காரணமான 
வர்கள் பார்ப்பனர்கள் தான் என்று 1853- ம் ஆண்டு சூன் மாதம் 
10 - ம் தேதி லண்டன் NEWYORK DAILY TRIBUNE என்ற 
இதழில் எழுதியுள்ளார் . அதையும் நினைவூட்டுகிறோம் . 


60 


குத்தூசி குருசாமி 


இப்படிப்பட்ட புரட்சிமிக்க சிந்தனைகளை வெளியிட்ட அந்த 
மேதை தனது கல்லூரி நாட்களில் ஒரு தடவை உறவினர் இல்லத் 
திற்குச் சென்றிருந்தார் . அப்போது அவ்வூரிலுள்ள , 


கிராமத்தின் காவல் தெய்வ மென்றும் , குலதெய்வ மென்றும் , 
மிக்க சக்தி வாய்ந்த பொல்லாத தெய்வ மென்றும் ஊர் 
மக்கள் அனைவரையும் நடுங்க வைத்துக் கொண்டிருந்த 
அந்தத் தெய்வ த்தை , அவ்வூரிலுள்ள ஒருவர் வீட்டிற்கு , 
விருந்தினராக வந்திருந்த கல்லூரி மாணவர் ஒருவர் எடுத்து 
நொறுக்கி விட்டார் . நொறுக்கியதோடுமல்லாமல் , அத்தெய் 
வத்தின் உடைந்த பகுதி ஒன்றை எடுத்துச் சென்று , தனது 
வீரச் செயலுக்கு அடையாளமாக ஊர் மக்களுக்கும் காட்டி 
னார் . நிகழ்ச்சி நடந்த திருக்கண்ணபுரத்து மக்கள் பதை 
பதைத்தனர் . ஊருக்கு என்ன கெடுதல் நேரிடுமோ என்று 
அஞ்சினர் . இச்செயலைச் செய்தவர் யார் ? 


அவர்தான் குத்தூசி குருசாமி 


குருவிக்கரம்பை 


தமிழ் நாட்டின் அரசியல் உலகிலும் , இலக்கிய , சங்கீத 
வட்டாரங்களிலும் நன்கு அறிமுகமான ஓரூர் குருவிக்கரம்பை . 
இன்று தமிழ்நாட்டிலேயே அதிக வருவாய் உள்ள பஞ்சாயத்துக் 
களிலும் ஒன்று . நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறு குக்கிராம 
மாக இருந்தது குருவிக்கரம்பை . 


. 


இன்று பல்கலைக் கழகப் பட்டங்களைப் பெற்ற பெண்கள் , 
ஆண்களைக் கொண்ட ஒரு பேரூர் என்ற சிறப்பைப் பெற் 
றுள்ளது . இந்தச் சிறப்பைப் பெறவும் , சங்கீத உலகில் நன்கு 
அறிமுகமாகவும் அடித்தளம் அமைத்தவர் நூறு ஆண்டுகளுக்கு 
முன்னர் குருவிக் கரம்பையின் கர்ணீகராக இருந்த பெருமைக் 
குரியவர் திரு . சாமிநாதமுதலியார் ஆவார் . 

சுயமரியாதை இயக்கத்தின் வரலாற்றில் பொன் எழுத்துக் 
களால் பொறிக்கத்தக்க ஒரு புரட்சியாளரை 85 ஆண்டுகளுக்கு 
முன்பாக ஈன்று கொடுத்து வரலாற்றில் இடம் பெற்று விட்ட 
ஊர் குருவிக்கரம்பை . 

பொதுவுடமை இயக்கத்திற்கும் இப்பகுதி ஒரு புரட்சியாளரைத் 
தந்துள்ளது . 


வானம் பார்த்த பூமியாக இருந்த இந்த ஊர் 1932 - ல் மேட்டூர் 
நீர்த்தேக்கம் கட்டியதன் விளைவுதான் இன்றைய செழிப்புக்குக் 
காரணம் . 


அன்று 300 சதுர அடிகள் கூட பரப்பளவு இல்லாத ஓலைக் 
குடிசையால் ஆன ஒரு தொடக்கப் பள்ளியைப் பெற்றிருந்த 
ஊர் , இன்று நல்ல விரிவான தொடக்கப் பள்ளியுடன் , உயர் 
நிலைப்பள்ளியையும் பெற்றிருக்கிறது . 

இன்றைய குருவிக்கரம்பை , கவிஞர்கள் , ஆசிரியர்கள் , பேராசிரி 
யர்கள் , டாக்டர்கள் , பொறியியலாளர்கள் , மற்றும் பல துறை 


62 


குத்தூசி குருசாமி 


களிலும் , படித்துப் புகழ் பெற்றவர்களைக் கொண்டதாகத் 
திகழ்கின்றது . சாதி வித்தியாசமின்றி பலதரப்பட்ட குடும்பங் 
களிலும் , படித்த பெண்கள் ஆண்கள் உண்டு . கீழ்மட்டத்தில் 
உள்ள சில குடும்பங்களில் கூட நன்கு படித்துப் பட்டம் பெற்றவர் 
களுமுண்டு . குருவிக்கரம்பையிலும் , அதைச் சுற்றிலும் உள்ள 
பகுதியில் ஆண்களைவிட பெண்களே படிப்பின் முன்னணியில் 
உள்ளனர் . 


இப்பகுதியில் , நிலவுடமையாளர்களாக இருப்பவர்கள் " முக் 
குலத்தோர் என்று சொல்லப்படுகின்ற குலத்தாரின் ஒரு பிரிவின 
ரான அகமுடையார்கள் என்பவர்களே பெரும்பான்மையானவர் 
கள் . அதற்கு அடுத்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் 

அம்பல 
காரர் என்றும் முத்தரையர்கள் என்றும் கூறப்படுகின்ற குலத்த 
வர்கள் . இவர்களிலும் ஒரு சில நில உடமையாளர்கள் உண்டு . 
மற்றும் கள்ளர்கள் 

எனப்படுவோர் , முஸ்லிம் சமயத்தவர்கள் , 
செட்டியார் , யாதவர்கள் , ஆதித்திராவிடர்கள் ஓரிரு ஊர்களில் 
பார்ப்பனக் குடியிருப்புகளும் உள்ளன . 


குருவிக்கரம்பையில் உள்ள குடும்பங்களில் பெரும்பாலானவை 
அகமுடையார் 

என்ற குலத்தவர்களே . அப்பகுதியில் ஆளும் 
வர்க்கமும் அது தான் , இன்று . 


58 


குருவிக்கரம்பை 

அகமுடையார்கள் ஒன்பது நாட்டார் " 
என்று பல குக்கிராமங்களை உள்ளடக்கிய நூறு சிற்றூர்களுக்குத் 
தலைமையேற்று நடத்திச் செல்லுகின்ற தேவர் ” களைக் கொண் 
டிருக்கிறது . 


இந்தத் தேவர் கள் நன்கு பெருமளவில் , 

, உயர்கல்வி 
பெற்றிருந்தபோதிலும் , பார்ப்பனர்களைப் போல அவர்களையும் 
மிஞ்சுகின்ற அளவுக்கு சாதிப் பற்றுடையவர்கள் . சாதிப் பெருமை 
பேசுகின்றவர்கள் . முதியவர்களைவிட , அஃதும் படித்த இளைஞர் 
களிடையே இந்த சுய சாதி " ப் பெருமைகளைப் பேசி இன்பம் 
அடைபவர்கள் அதிகமானவர்கள் . இச்செயலைக் கண்டு , வெறுக் 
கும் , 

நாணமடையும் , இளைஞர்களும் உள்ளனர் குருவிக் 
கரம்பையில் 


ஒரே சாதிக்குள்ளேயே பெரிய சாதி சின்னச்சாதி என்ற 
பிரிவினை பேசிப் பெருமைப் படுபவர்களும் , சொல்லிக்காட்டுபவர் 
களும் கொஞ்சம் அதிகமாக வசிக்கின்றனர் இப்பகுதியில் . 


குருவிக்கரம்பை வேலு 


63 


சேர்ந்த 


போன்ற 


குணம் 


குருவிக்கரம்பைப் பகுதியைச் 

" தேவர் களின் 
குடும்பம் நூறுக்கும் குறையாமல் சென்னையிலே வசிக்கின்றன. 
இவர்களையே இந்த சுயசாதிப் பெருமை பேசுகின்றதான 
பொழுதுபோக்கு விட்டபாடில்லை என்றால் , குருவிக்கரம்பைக் 
கிராமத்திலேயே இருப்பவர்களைப் பற்றிக் கூறவும் வேண்டுமா ? 
தமிழ் நாட்டிலேயே தனிநபர் வருவாய் அதிகம் வரக்கூடிய பகுதி 
களில் குருவிக்கரம்பை முதன்மையானது . தேங்காய் , நெல் , 
நிலக்கடலை, எள் 

பணப் பயிர்கள் மூலம் நல்ல 
வருவாய் வருகின்ற ஊரினர் . எனவே பணத்திமிர் பிடித்தவர் 
களும் உண்டு . அடக்கமானவர்களும் உண்டு . போட்டி , பொறாமை 
கள் கொண்ட “ இன்பத்தமிழ் நாட்டில் இவ்வாறான 
படைத்தவர்களுக்கும் குறைவில்லை குருவிக்கரம்பையார்களில் . 

கள்ளி வயிற்றில் தான் அகில் பிறக்கிறது . அதுபோலவே 
இவ்வூர் பொறியியலிலும் , ராடார் போன்ற நுண்ணிய விஞ்ஞான 
அறிவிலும் சிறந்த இளைஞர்களைப் பெற்றெடுத்துள்ளது . 

இன்று பேராவூரணி வட்டத்திலுள்ள இந்தக் குருவிக் 
கரம்பை அக்காலத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்புவரை 
பட்டுக்கோட்டை வட்டத்தில் இருந்தது . பட்டுக்கோட்டை 
தஞ்சாவூர் மாவட்டத்தைச் 

பட்டு மழவராயன் 
என்ற குறுநில மன்னனால் ஒரு காலத்தில் பட்டுக்கோட்டைப் 
பகுதி ஆளப்பட்டதால் , பட்டுக்கோட்டை என்ற பெயர் வந்ததாம் . 

தஞ்சைமாவட்டம் , ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வர 
லாற்றுச் சிறப்புப் பெற்ற பகுதி தமிழ்நாட்டில் . 

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே , காவிரிக்கு நன்கு 
கரையும் அமைத்து , அதில் அணையும் 

கட்டிய ( இன்றைய 
கல்லணையில் ஒரு பகுதி ) மன்னன் கரிகாலன் திருமாவளவனைப் 
பெற்றுத்தந்தது தஞ்சைமாவட்டம் . 

இரண்டாயிரத்து அய்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் 
மனிதர்களுக்கென ஒரு சங்கம் அமைத்த புத்தனுக்கு கரிகாலன் 
காலத்திலேயே பல நினைவாலயங்களை முதன் முதலில் அமைத்துப் 
பெருமை பெற்றதும் இந்த மாவட்டமே . 
இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நாட்டை 
என்ற பெயரால் , பார்ப்பனர்களுக்கு 

தண்ணீர் 
தெளித்துவிட்ட பல மன்னர்களைப் பெற்றெடுத்ததும் இந்தத் 
தஞ்சைமாவட்டம் தான் . 


சேர்ந்தது . 


CG 


தானம் 


64 


குத்தூசி குருசாமி 


உலக உத்தமர் புத்தனுக்கு இலங்கை அனுராதபுரத்தில் 
மன்னன் அசோகனது முயற்சியால் கட்டப்பட்டிருந்த நினை 
வாலயத்தை - பவுத்தப்பள்ளியை இடித்துத் தரை 

மட்ட 
மாக்கி அதை பெரியகீர்த்தியாக எழுதிவைத்துப் பெருமைபெற்ற 
சிறுமதியாளன் ஒரு மூட மன்னனைத் தந்ததும் தஞ்சைத் 
தரணியே . அன்று இன்றய தஞ்சாவூருக்கு தஞ்சாக் கூர் என்று 
இருந்ததாம் . 

பட்டினப்பாலையிலும் சேர நாட்டு இளங்கோவடிகளின் 
நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்திலும் சிறப்பித்துள்ள காவிரிபூம் 
பட்டினம் இந்த மாவட்டத்தில் தான் உள்ளது . 


சாம்ராட் அசோகனின் மகனும் மகளும் சேர்ந்து 
நாகைப்பட்டினத்தில் கட்டப்பட்டிருந்த மாபெரும் பவுத்தப் 
பள்ளியை இடித்துச் சின்னாபின்னமாக்கியதோடு அல்லாமல் ,, 
அப்பள்ளியிலுள்ள பொருள்களைச் சூரையாடி , புத்தரின் தங்க 
உருவச் சிலையைத் திருடி , அதை உடைத்து விற்று அப்பணத் 
தைக் கொண்டு திருவரங்கத்தில் காவிரியின் தீவில் அக்காலத் 
திராவிடர்களைக் காட்டிக் கொடுத்த கிருஷ்ணனுக்கு - கருப்பனுக்கு 
திருமாலுக்கு கோவில் என்ற பெயரில் பார்ப்பனர்களுக்கு பாது 
காப்புக்கான ஒரு கட்டிடத்தைக்கட்டிக் கொடுத்தான் ஒரு திருடன் 
திருவாலியத்தான் . அவனைத்தான் திருமங்கை ஆழ்வார் என 
நாமதாரிப் பார்ப்பனர்கள் எழுதிவைத்துள்ளனர் . அத்திருடனைப் 
பெற்றுத்தந்து பெருமை பெற்றதும் இந்தத் தஞ்சை மாவட்டம் 
தான் . 


பல்லாண்டுகளாக , நமது , தமிழ்ப்புலவர்களுக்கு தீராத தலை 
வலியாக உள்ளதும் , இன்று வரை முடிந்த பாடில்லாததுமான 

நமது கற்புக்கரசி கண்ணகி , கற்புக்கரசியா ? மணிமேகலை 
அன்னை மாதவி கற்புக்கரசியா ? என்ற அய்யப்பாட்டுக்கு 
ஆளான கண்ணகியும் மாதவியும் பிறந்தது எங்கள் மாவட்டமே . 

தமிழ் இனத்தின் வரலாறு தெரியாத காரணத்தினாலோ , 
அல்லது ஆரியர்களுக்கு அடிமையானதினாலோ தன் இனத்தையே 
அரக்கர்குலம் எனப் பாடிய கவிச்சக்கரவர்த்தி கம்பரை ஈன்று 
தந்ததும் தஞ்சைமாவட்டமே . 


கம்பர் கவிக்குச் சக்கரவர்த்தியே ஆனாலும் அவர் மகன் 
அம்பிகாபதி இந்த மண்ணின் ஒரு சிறு பகுதிக்கு மன்னன் ஆன 


குருவிக்கரம்பை வேலு 


65 


வனின் மகள் அமராவதியைக் காதலித்ததிற்காக கொல்லப்பட்ட 
அந்த மகனைப் பெற்றெடுத்ததும் நான் பிறந்த தஞ்சையே . 


தான் 


மேற்படிச் சக்கரவர்த்தி கம்பனின் நாக்கில் சரசுவதி 
அம்மாள் எழுதியதால் 

கம்பர் " கவிச்சக்கரவர்த்தி 
ஆனார் என்ற கதை அளப்பதும் , தஞ்சைத் தரணியே . 

கரந்தைத் தமிழ்ச் சங்கம் தந்த திரு . உமாமகேஸ்வரம்பிள்ளை , 
கம்பனைவிட 

அதிகமான பல்லாயிரக் கணக்கான பாடல்களைப் 
பாடிய பேராசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை , 
அவரது மாணாக்கர் தமிழ்த்தாத்தா உ.வே.சா. நா.மு. வேங்கட 
சாமி நாட்டார் , தமிழ்த் தென்றல் 

தென்றல் திரு.வி.க. தனித்தமிழ் 
அறிஞர் மறைமலையடிகள் , கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண 
சுந்தரம் , போன்றவர்களைத் தந்ததும் எனது தஞ்சைதான் . 

கணிதமேதை ராமாநுஜம் , உயர் நீதிமன்றத் தலமை நீதிபதி 
திருவாரூர் முத்துச்சாமி அய்யர் போன்ற பலரைக் கொடுத்ததும் 
இந்த மாவட்டமே . 

தமிழ் இசைக்கு உயிரைக்கொடுத்த முத்துத்தாண்டவரைத் 
தந்ததும் , தமிழ் இசையை அடியோடு , ஒழித்து தெலுங்கில் 
கீர்த்தனைகளும் , ஆரிய மொழியில் சுலோகங்களும் , எழுதிய மும் 
மூர்த்திகளைப் படைத்ததும் இந்தத் தஞ்சைமண்ணே . சுப்பிர 
மணி யக்கடவுளின் தந்தை அம்மை அப்பன் நமதுசுப்பன் சிவ 
பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள் தமது தொண்டனுக்காக 
" மாமா " வேலைபார்த்ததும் , தனது கன்று இறந்து விட்டதற்கு 
மன்னன் வீட்டிற்குச் சென்று , தாய்ப்பசு மணி அடித்ததாகக் 
கயறுவிடுகின்ற கதைகளுக்கு இட 

இடமான திருவாரூரும் இந்த 
மாவட்டத்தில் தான் உள்ளது . 


நமது திராவிட சிசு திருஞானசம்பந்தன் தேவாரம் பாடித் 
திருக்கதவைத் திறந்த இடமும் தஞ்சைமாவட்டமே . 


நாதசுர இசைப் பேரொளிகளான , திருவாவடுதுறை ராச 
ரத்தினம்பிள்ளை, சின்னபக்கிரி , பெரியபக்கிரி , நாட்டிய உலகில் 
வழுவூர் ராமய்யா , பந்த நல்லூர் மீனாட்சிசுந்தரம் , வீணை 
சிவானந்தம் , வயலின் கும்பகோணம் ராசமாணிக்கம் , கோட்டு 
வாத்தியம் சாவித்திரி எனப் பலரையும் , நாடக உலகில் கண்ணய்யா 

கு -5 


66 


குத்தூசி குருசாமி 


கம்பெனி , நவாப் ராசமாணிக்கம் கம்பெனி , மேலும் கோவில் 
கட்டும் ஸ்தபதிகளும் , சிலைவார்க்கும் கருமார்களும் சிலைவடிக்கும் 
கல் தச்சர்கள் என்ற வகையில் பலபேரையும் தந்தது எங்கள் 
மாவட்டமே . 


பல அருங்கலை நூல்களை மன்னன் சரபோஜியால் சேர்த்து 
உருவாக்கப்பட்ட சரஸ்வதிமகால் நூல்நிலையம் , 

மேலும் 
கிருஸ்த்தவர்களுக்குரிய வேளாங்கன்னி சர்ச்சும் , முஸ்லீம் பெருமக் 
களுக்குரிய தர்கா நாகூரும் , இந்த மாவட்டத்திலேதான் உள்ளன . 

கீழ வெண்மணியில் ஆதித்திராவிடத் தோழர்களின் 50 
குடும்பங்களை உயிரோடு சுட்டெரித்த பெருமைக்குரியதும் நான் 
பிறந்த மாவட்டமான தஞ்சையே . 

கோவில் குளங்களும் , பார்ப்பனர்களுக்கு அரசர்களால் 
கொடுக்கப்பட்ட மானியங்களாலும் , மரியாதைகளாலும் அதிக 
மாகப் பாதிக்கப்பட்ட குடிபடைகள் 

எங்கள் 
மாவட்டமே . 


உள்ளது 


ஆகவே தான் 

சுயமரியாதை இயக்கம் முதன் முதலில் 
வேரூன்றக் காரணமான எஸ் . ராமநாதன் , மாயவரம் நடராஜன் , 
பட்டுக்கோட்டை அழகிரி , நாகைமணி , மதுக்கூர் காளியப்பன் 
சாமி சிதம்பரனார் , சீர்திருத்தக் கருத்துடைய மகளிர் மூவலூர் 
ராமாமிர்தத்தம்மையார் , டாக்டர் தருமாம்பாள் போன்றவர்கள் 
தோன்றியதும் எனது மாவட்டம்தான் . மேலும் நீட்ட விரும்ப 
வில்லை தஞ்சை மாவட்டச் சிறப்பை . 


குடகு நாட்டில் பிறந்த காவிரிப் பெண்ணாளின் தயவால் 
வளம் பெற்ற தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சைமாவட்டத் 
தில் , வானம்பார்த்த பகுதியும் சில இருந்தன . அவைகளில் 
ஒன்றுதான் பட்டுக்கோட்டை வட்டம் . இந்த வட்டத்தைச் 
சேர்ந்த பல கிராமங்களில் ஒன்றுதான் குருவிக்கரம்பை . 

இன்றைய குருவிக்கரம்பையைப்பற்றி முன்பே சொல்லப்பட்டு 


விட்டது . 


அன்றைய குருவிக்கரம்பையை எட்டிப்பார்ப்போம் . 

நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குருவிக்கரம்பை வானம் 
பார்த்த , வறண்ட கொல்லைக் காடுகளைக் கொண்ட 
சிற்றூர் , அன்று அவ்வூர் மக்கள் முரடர்கள் ; அச்சமற்றவர்கள் . 
கண்ணோட்டமில்லாத பழக்க வழக்க முடையவர்கள் . அன்றைய 


குருவிக்கரம்பை வேலு 


67 


ஒருவர் 


குருசாமி 


ஒன்பது நாட்டவர் அப்பாவிகள் . நல்லது கெட்டது தெரியாதவர் 
கள் . நாட்டுவழக்கத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ்ந்தவர்கள் . அவர் 
களுக்கு நல்ல வழிகாட்டிகள் கிடையாது . 

திறமையானவர்கள் , திறமையைப் புரிந்து கொள்ள முடியாத 
நிலையில் 

இருட்டுலகில் - இருந்த அவர்களுக்கு ஒளிவிளக்காக 

கிடைத்தார் . அவர்தான் அஷ்டாவதானம் 
முதலியாரின் மகன் சாமிநாத முதலியார் அவர்கள் . 

குருவிக்கரம்பை பருவ மழையை நம்பிய வானம் பார்த்த 
கிராமம் . எனவே 

மழையை நம்பித்தான் மக்கள் விவசாயம் 
செய்ய வேண்டும் . மழைகாலத்தில் ஏரி , குளங்குட்டைகளில் 
நீரைத் தேக்கி அதன் உதவியால் , ஒரு 

அதன் உதவியால் , ஒரு போகம் நெல்லையும் , 
மேட்டுப்பாங்கான பகுதியில் துவரை , கடலை , கேழ்வரகு , சோளம் , 
கம்பு போன்ற புஞ்சைப் பயிர்களை நம்பியே வாழ்க்கை நடத்தி 
வந்தனர் அக்கால குருவிக்கரம்பையர்கள் . 1932 - ல் மேட்டூர் நீர்த் 
தேக்கம் கட்டும் வரை இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் அவர் 
களுக்கு . 
குருவிக்கரம்பையில் , சிவன் கோவில் ஒன்றும் , 

மாரியம்மன் 
கோவில் ஒன்றும் , காட்டுவீரப்பன் கோவில் , மெய்யப்பன் கோவில் 
குட்டிக்கடவுள் கோவில்களும் இருந்தன . இன்றும் இருக் 

சிவன் கோவில் தஞ்சை சரபோஜி மன்னன் காலத்தில் 
கட்டப்பட்டது . அந்தக் கோவிலிருந்து கிழக்கே இரண்டு கிலோ 
மீட்டர் தொலைவில் கடற்கரையை ஒட்டி சின்னமனை என்ற 
இடத்தில் அந்த மன்னன் " மனோரா என்ற ஒரு கலங்கரை 
விளக்கைத்தையும் அதே காலத்தில் கட்டுவித்தான் . குருவிக் 
கரம்பையிலுள்ள மற்ற 

கோவில்கள் ஊர்மக்களால் கட்டிக் 
கொள்ளப்பட்டவை . சிவன் கோவிலுக்கு மட்டும் பூஜை செய்பவர் 
பார்ப்பனர் , ஒவ்வொரு ஆண்டின் மாசிமகம் நாளன்று சிவன் 
கோவிலில் திருவிழா எடுக்கின்றனர் ஊர்த் " தேவர்களில் ஒரு 
பிரிவினர் . அன்று 

சிவபெருமானின் காளைமாட்டின் மேல் 
( மரத்தால் செய்யப்பட்டவை ) உற்சவமூர்த்தியான பரமசிவனின் 
பொம்மையை பக்தர்கள் தூக்கிவைத்து ( அவரால் தானாக ஏற 
முடியாது ) பூக்களால் அலங்காரம் செய்து , அச்சிவன் கோவிலை 
யும் , அதையொட்டி உள்ள பெரிய 

தாமரைக் குளத்தையும் 
( திருக்குளம் என்று பெயர் ) சேர்த்து ஒருமுறை பரமசிவன் 
ஏறியுள்ள காளையைத் தூக்கிக் கொண்டு சுற்றி வருவர் பக்தர்கள் . 
அதில் அய்யர் ஏறமாட்டார் , 


என 


கின்றன . 


68 


குத்தூசி குருசாமி 


சிவன் கோவிலின் இந்தத் திருவிழாவை நடத்துவதற்கு 
குருவிக்கரம்பைத் " தேவர் களில் 

நயினாங்குட்டி கரையினர் 
என்பவர்களுக்குத் தான் உரிமையுண்டு . இது அந்த ஊர் வழக்கம் . 
அந்தத் திருவிழா நாள் அன்று அந்த கரையினர் குடும்பத்தில் 
மகிழ்ச்சி கரைபுரண்டோடும் . போதை கொடுக்கும் பானங்களுக்கும் 
குறைவிருக்காது அன்றிரவு . எங்கள் குடும்பமும் அக் " கரை யைச் 
சேர்ந்தது தான் . 

சாமி ஊர்வலம் முடிந்தவுடன் , அன்று சாமிக்கென்று 
சமைக்கப்பட்ட " சர்க்கரைப் பொங்கல் புளியோதரைச் 
சோ ற்றுப் பட்டைகளை ( இந்தக் கடவுள் சைவம் ) நயினாங் 
குட்டிகரை " ப் பங்காளிகள் பங்குபோடத் தொடங்குவர் . இது 
விடிய விடிய நடக்கும் ! பங்கு போடுவதில் தகராறு ஏற்பட்டு 
கைகலப்பில்லாத ஏச்சு வார்த்தையுடன் ஒரு கலகம் நடக்கும் ! 
ஆனாலும் மறு நாள் பகலில் அனைவரும் ராசி யாக இருப் 
பார்கள் . இரவில் நடந்தது நினைவிருக்காது ! தெளிவடைந்திருப் 
பார்கள் பகலில் ! 

மாரியம்மன் கோவில் " திருவிழா " சித்திரையில் நடத்தப் 
படும் . ஊரின் அனைத்து மக்களும் பங்கேற்பர் . முஸ்லீமைத்தவிர ! 
திருவிழாவின் ஒவ்வொருநாளும் , தமிழ் நாட்டின் தலைசிறந்த 
நாதஸ்வர வித்துவான் கலந்து கொள்ளாத ஆண்டே கிடையாது . 

குட்டிக் கடவுள் களில் மெய்யப்பன் கோவில் ஒன்று . இதற்கு 
ஆண்டுதோறும் , ஒரு நாள் மட்டும் ஊர் மக்கள் பொங்கலிட்டுப் 
படையல் செய்வர் . ஆடு , கோழிகள் பலியிடுவர் . ( தற்போது பலி 
நிறுத்தப்பட்டுவிட்டது . தமிழ் நாட்டிலேயே ஊர் மக்களே 
சேர்ந்து பலியிடுவதை நிறுத்தத் தீர்மானம் செய்தது இவ்வூரில் 
தான் . ) 

அடுத்து காட்டுவீரப்பன் கோவில் என்று ஒரு சிறு கோவிலும் 
உண்டு . இது பத்துப் பதினைந்தே குடும்பங்கட்குச் சொந்தமான 
குட்டிக் குலதெய்வம் . இதில் பெரிய வீரப்பன் என்று ஒரு 
கடவுள் உள்ளார் . இது தேவர் சாதியைச் சேர்ந்தது . சின்ன 
வீரப்பன் என மரத்தடியில் ஒரு சிறு கல் வைக்கப்பட்டுள்ளது . 
இந்தக் கடவுள் ஆதித்திராவிடர் சாதிக்குரியது . இந்தக் காட்டு 
வீரப்பன் காசங் காட்டார் என அழைக்கப் படுபவர்களுக்கே 
உரியது . அவர்களே தர்மகர்த்தாக்கள் . காசங் காட்டார் தவிர , 
மற்றவர்களும் . வேண்டுதல் செய்து கொண்டு , தேவர் வீரப்பனுக்கு 


குருவிக்கரம்பை வேலு 


69 


ஆடுவெட்டி விருந்து வைப்பர் . ஆதித்திராவிடர் வீரப்பனுக்கு 
கள் , சாராயம் , சுருட்டு போன்றவைகளும் படையல் பொருள் 
களில் அவசியம் இருக்கும் . இந்த வீரப்பன்களுக்கு பூசைநடத்து 
பவர் “ மேளகாரர் வகுப்பைச் சார்ந்தவர் . பூசாரி நினைத்துக் 
கொண்டால் பூசை நடக்கும் . மறந்துவிட்டால் இல்லை . எவரும் 
அது பற்றிக் கவலைப்படுவதும் கிடையாது . 


எனவே 


இந்தக் கோவிலுக்கென்று சாமியாடி என ஒருவர் உண்டு . 
இவர் ஆதித்திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர் . முப்பது ஆண்டு 
களுக்கு முன்புவரை " கட்டையன் என்கிற " சேரி " த் தோழர் 
ஒருவர் நீண்டகாலம் சாமியாடியாக இருந்தார் . குட்டையானவர் 
கட்டையன் எனப் பெயர் ! ஆடுவெட்டிப் 

பூசை 
போடுகிற அன்று அந்தக் கட்டையன் சாமியாடிக்கான 
ஆடைகள் அணிந்திருப்பார் கட்டையன் காலில் சிலம்பும் 
அணியப்பட்டிருக்கும் . கட்டையன் முகத்திற்கு அருகில் 
" அக்கினிக் குஞ்சுகள் நிரப்பப்பட்டுள்ள தூபக்காலின் 
சாம்பிராணிப்புகையைக் காட்டிக்கொண்டே இருப்பார் ஒரு பக்தர் ! 
திடீரென்று 

கட்டையன் தலைமட்டும் முதலில் ஆடும் ! பின் 
உடம்பு ஆடும் , இறுதியில் கட்டையனே ஆடுவார் ! இப்போது 
அவர்மேல் சாமி வந்து விட்டதென்று பொருள் ! 


கூட 


பக்தர்கள் தங்கள் குடும்பங்களின் குறைகளைச் சொல்லி 
நிவர்த்திகள் வேண்டுவர் ஆடும் சாமியிடம் . " சாமியும் பதில் 
சொல்லும் பதினைந்து வயது வந்தும் என்மகள் ஏன் இன்னும் 
வயதுக்கு வரவில்லை ? என்பது போன்ற கேள்வியைக் 
நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்தினர் 
கேட்டனர் . " சாமியும் வயதுக்கு விரைவில் வந்துவிடும் என்று 
பதில் சொல்லியது ! அதன்படியே அந்தப் பெண் வயதுக்கு வந்து 
விட்டது ! நானும் அன்று அங்கு இருந்தேன் . எங்கள் குடும்பத் 
தாரின் குலதெய்வமே அதுதான் ! எனது தந்தையார்தான் அக் 
கோவிலுக்கு அன்று தர்மகர்த்தா ! அந்த வயதுக்கு வராதபெண் 
என்னுடன் ஒரே வகுப்பில் படித்தவர் . 


சுருக்கமாகக் கூறவேண்டுமானால் ஆதிகாலக் கிராமங்களில் 
என்னென்ன சம்பிரதாயங்கள் உண்டோ அவைகள் அனைத்தும் 
அன்றைய குருவிக்கரம்பையில் உண்டு . இன்றும் ஒரு சில நிலைத் 


திருக்கின்றன. 


70 


குத்தூசி குருசாமி 


கூரை 


அக்காலக் குருவிக்கரம்பையில் சுற்றிலும் மண்சுவர் எழுப்பிக் 

வேயப்பட்ட ஒரு சிறு தொடக்கப் பள்ளியும் இருந்தது . 
( 1936 ம் ஆண்டுவரை இதே பள்ளிதான் . ) அந்தப் பள்ளி 
குருவிக்கரம்பை மாணவர்களுக்கு மட்டுமின்றி , அந்தச் சுற்று 
வட்டாரத்துக் கிராமங்களிலுள்ள குழந்தைகளுக்கும் அது தான் 
நளந்தா " ! அந்த " நளந்தா சுயமரியாதை இயக்கத்திற்கு ஒரு 
" குத்தூசி குருசாமியையும் பொதுவுடமை இயக்கத்திற்கு 
தோழர் கே . முத்தய்யாவையும் தந்து பெருமை பெற்றுவிட்டது ! 
அந்த நளந்தா தற்போது இல்லை . 1936 ல் வேறு ஒரு இடத்தில் 
புதிய பக்காக் கட்டிடமாகிவிட்டது . 

அக்கால , இக்காலக் குருவிக்கரம்பையில் பெருந்தொகை 
யினரான பெருங்குடி மக்கள் அமுடையர்களான தேவர் கள் 
என்பதை முன்பே குறிப்பிட்டுள்ளோம் . பெயருக்கேற்ப அகம் 
படியர்களிடம் கொஞ்சம் அகம்பாவமும் இருந்தது , அது தவறு 
என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லாததினால் . அப் 
பகுதியினர் பெருங்குடியினராக இருந்ததினால் ! பெருங்குடியர் . 
களும் பலர் இருந்தனர் ! அது 

அவர்களது பிறப்புரிமை 
அப்படிப்பட்ட பெருமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறு நிகழ்ச்சி ! 

குருவிக்கரம்பைக்கு நேர் மேற்கே அய்ந்து கிலோ மீட்டர் 
தூரத்தில் முடப்புளிக்காடு ( பேராவூரணி ) என்று சிற்றூர் . அக் 
காலத்தில் பத்துப் பனிரெண்டு தேவர் குடும்பங்கள் அங்கு . 
அனைவரும் நில உடமையாளர்கள் . அந்தக் குடும்பங்களைச் 
சேர்ந்தவர்களில் திருவேங்கடத் தேவர் என்பவரும் ஒருவர் . 
திருவேங்கடத்திற்கு குருவிக்கரம்பைக்கு தென்கிழக்கே இரண்டு 
அல்லது மூன்று கிலோமீட்டர் தாண்டியுள்ள துறையூர் என்ற 
கிராமத்துப் பண்ணையார் திரு . நல்லபெருமாள் தேவரின் ஒரே 

அலமேலுவைத் திருமணம் செய்துவைத்தனர் 
பெற்றோர்கள் . அந்தக் காலகட்டத்தில் பெரும்புள்ளி நல்ல 
பெருமாள்தேவர் . ஆகவே அவருக்கு 

மாப்பிள்ளையானதும் , 
மைனராக மாறி விட்டார் திருவேங்கடம் ! திருவேங்கடத்தின் 
குடும்பமும் வளமானது தான் , 

முடப்புளிக்காட்டில் அவரது 
வீட்டில் , குதிரை உண்டு . ரதம்கூட உண்டு . நூறு ஆண்டுகளுக்கு 
முன்பு ஒரு நாள் 

முப்பத்தைந்து வயதுகூட நிரம்பாத 
திருவேங்கடம் தனது குதிரையில் ஏறிக்கொண்டு , அவ்வூரிலுள்ள 
ஒழுங்கையில் வழக்கம்போல் சென்று கொண்டிருந்தார் . அவ்வாறு 
சென்று கொண்டிருந்தவர் திடீரென குதிரையை நிறுத்தி கீழே 


மகளான 


ஒதுங்கிச் 


சென்று 


குருவிக்கரம்பை வேலு 

71 
இறங்கினார் , நான் குதிரையில் வரும்போது நீ எதிரிலே வரு 
கிறாயா ? என்று சொல்லிக் கொண்டே ஒரு ஆளைக் குதிரைச் 
சவுக்கால் விடாது அடித்துக் கொண்டிருந்தார் . அந்த ஆள் 
எந்தவிதக் கூச்சலும் இடாமல் அடியை வாங்கிக் கொண்டிருந் 
தான் . அப்போது அந்த ஒழுங்கைவழியே வந்து போய்க் கொண் 
டிருந்தவர்கள் திருவேங்கடத்தின் 

செயலைக் கண்டு , 
ஆத்திரப்படாமல் சிரித்துக் கொண்டே 
கொண்டிருந்தனர் . திருவேங்கடத்திடம் சென்று ஒருவரும் ஏதும் 
சொல்லவில்லை . திருவேங்கடம் காலையிலேயே புராணகாலத் 
" தேவர்கள் குடிக்கும் சோமபானத்திற்கு நிகரான தென்னை 
மரப்பானத்தை ( கள்ளை ) இந்தத் தேவர் வழக்கத்திற்கு 
அதிகமாக பருகிவிட்டார் . ஆகவே , ஒழுங்கையில் அவர் 
அடித்துக் கொண்டிருப்பது ஆளா ? “ ஆலா " ? மனிதனையா ? 
மரத்தையா ? என்பதை அறிந்துகொள்ள முடியாத அளவுக்கு 
அவரின் அறிவை மயக்கி இருந்தது மதுவின் போதை . போதை 
தெளியும் வரையும் அடித்துக் கொண்டிருந்தார் . போதையும் 
தெளிந்தது , தான் அடித்துக் கொண்டிருந்தது ஆளை அல்ல , ஒரு 
சிறு ஆலமரத்தை என்பதை உணர்ந்தார் . புத்தியும் வந்தது . 
தலைகுனிந்தபடியே குதிரையைப் பிடித்துக் கொண்டு 
சென்றார் இவ்வுலக ஒன்பது நாட்டுத் தேவர் ? அவர் எனக்குக் 
கொஞ்சம் உறவினர் ! எனது அருமை அன்னையின் அப்பாதான் 
அவர் ! 


அக்காலக் குருவிக்கரம்பை இளைஞர்களின் குறும்புக்கு ஒரு 
நிகழ்ச்சி . குருவிக்கரம்பையிலும் , பெரிய , சிறிய நிலவுடமை 
யாளர்கள் உண்டு . குறும்பு எல்லோருக்கும் பொது தானே ! 
எனவே அனைத்து மட்டக் குடும்பங்களின் இளைஞர்கள் வேறு 
பாடில்லாது இந்த குறும்புகளில் கலந்து கொள்ளுவர் . வானம் 
பார்த்த ஊர் . மழை பெய்தால் வயல் , கொல்லைக்காட்டுவேலை . 
அதுவும் ஆண்டில் ஆறுமாதம் தான் . மற்ற நாட்களில் அவர் 
களின் பொழுதுபோக்கு இவ்வாறு இரவில் நடப்பது உண்டு . 
அக் காலத்தில் நெல்லோ , புஞ்சைத் தானியமோ பயிரிடப்படும் 
இடங்களில் இரவில் நிலற்திற்குரியவர்களே காவல்காப்பதுண்டு . 
பாரம் ஏற்றத் தகுதியற்ற பழய பாரவண்டிகளின் மேற் 
பகுதியை ஓலை , வரகுத்தாள் , வைக்கோல் இதில் ஏதாவது 
ஒன்றால் , வேய்ந்து 

கொல்லைகளின் நடுப்பகுதியில் பார்ம் 
பதற்குத் தோதாக , நான்கு கால்களை தரையில் ஊன்றி 


72 


குத்தூசி குருசாமி 


அதன் மேல் அந்த 

வண்டிக் கூண்டை வைப்பார் 
கள் . நிலத்துக்குரியவரோ , அல்லது அவருடைய ஆளோ இரவில் 
அக்கூண்டில் 

தங்கிக் காவல் காப்பது வழக்கம் . குருவிக் 
கரம்பைக்கு வடக்கே கூப்பிடு தூரத்தில் , கஞ்சங்காடு என்று சிறு 
குடியிருப்பு . அவர்களும் முக்குலத்தவர்களில் ஒரு பிரிவினரான 
“ கள்ளர்கள் “ தேவர் "களுக்கு அடங்கியவர்கள் . 

ஒரு நாள் 
இரவு இந்தக் குடியிருப்புக்கு , சுப்பன் 

என்கிற சுப்பய்யன் , 
தலைமை தாங்க தனது கூட்டாளிகளான , வடக்குத் தெரு 
திருவேங்கடம் , குஞ்சு தெரு சாமிநாதன் முனுமாக்காடு அடைக் 
கன் என்கிற அடைக்கலம் , பழய வீட்டுச் சுப்பன் , மற்றும் பல 
தொப்பன் , தோலப்பன் வீட்டைச் சேர்ந்த குரங்குப் படை " 
கஞ்சங்காட்டுக் கொல்லையின் 

ஒரு பகுதியில் புகுந்து விளை 
யாடியது ! 


கொல்லைக்குரியவர் , வண்டிக் கூண்டில் தூங்கிய நேரம் 
பார்த்து , முற்றிய நிலக்கடலையை கொடியுடன் பிடுங்கி , சோளக் 
கதிர்களையும் பறித்தனர் . கொடியுடன் கடலையைத் தீயிட்டு 
கொளுத்திச் சுட்டனர் , அந்தத் தீயிலேயே சோளக் கதிரையும் 
வதக்கினர் . வயிறு முட்டத் தின்றதுடன் அங்கு நின்ற ஒரிரு 
தென்னை மரங்களிலுள்ள இளநீரைப் பறித்து அதன் நீரைப் 
பருகினர் . அதோடு விட்டார்களா ? அது தான் இல்லை . அருகி 
லுள்ள வேலிக்குச் சென்று அங்கிருந்த சூரைமுள்ளை வெட்டி 
எடுத்து , கொல்லைக்குரியவர் உறங்கிக் கொண்டிருந்த கூண்டின் 
எதிரில் அந்த முள்ளைக் கட்டித் தொங்க விட்டுவிட்டு திருடன் , 
திருடன் என்று கூச்சலும் இட்டனர் . சத்தம் கேட்டு எழுந்த 
கொல்லைக்காரர் தூக்கக் கலக்கத்துடன் வெளியே வேகமாக வந் 
தார் . சூரை முள்ளில் மாட்டிக் கொண்டு தவித்தார் . அதைக் 
கண்டு மகிழ்ந்து கொண்டே ஓட்டம் எடுத்தனர் மேற்படிக்கூட்டம் ! 
இம்மாதிரி அடிக்கடி கொட்டம் அடிப்பர் . அது அவர்களுக்கு ஒரு 
விளையாட்டு ! அடுத்த குடியிருப்பில் வளர்க்கப்படும் ஆடுகள் 
காணாமல் போய் விடுவதும் உண்டு ! தேடிக் கண்டு பிடிப்பது 
மிகவும் கடினம் . அந்த ஆடுகள் குருவிக்கரம்பை சுப்பன் குழுவினர் 
வயிற்றுக்குள் அல்லவா குடிபுகுந்து விட்டன ! ஆட்டுக்கே இந்தக் 
கதி என்றால் கோழிகளுக்கு ! இச்செயல்கள் எல்லாம் 

தவறு 
என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை . வீர விளையாட் 
டாகத் தோன்றியது . அந்த அளவுக்கு வெளி உலகம் அறியாத 
இளைஞர்கள் , ஊரின் பெரியவர்கள் இச்செயலைக் கண்டிக்க மாட் 


குருவிக்கரம்பை வேலு 


13 


கையில் ஒரு 


டார்களா ? 

என எண்ணத் தோன்றும் ! அந்தப் பெரியவர்கள் 
இளைஞர்களாக இருந்தபோது செய்த லீலை களைத் தானே 
அவர்களுடைய வாரிசுகளும் செய்கின்றனர் . அதில் அவர்களுக்கும் 
பெருமை தானே ! 

திரு சாமிநாத முதலியார் , அவருக்குத் துணையாக இருந்த 
முத்து வீரப்பிள்ளை போன்றவர்கள் அவ்வப்போது கண்டித்துத் 
திருத்திக் கொண்டு தான் வந்தார்கள் . இருந்தாலும் இம்மாதிரி 
இளங்குறும்புகளும் நடந்து வந்தன . 
இந்த இளைஞர் தலைவன் சுப்பன் என்கிற சுப்பய்யன் வாழ்க் 

ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது . சுப்பன் , அவன் அப்பன் 
குமாரசாமித் தேவன் மேல் கோபமாக வீட்டை விட்டு ஓடி விட் 
டான் ( குமாரசாமித் தேவர் ஊருக்கு உபகாரி ; நாட்டு வைத்தியர் ; 
நல்லவர் . நாணயமானவர் ) முடப்புளிக் காட்டில் ( பேராவூரணி ) 
உள்ள தனது பாட்டி வீடு சென்றான் சுப்பன் , பாட்டிக்குத் 
தெரியாமல் , பெட்டியிலிருந்து கொஞ்சம் பணம் திருடினான் . ( அப் 
போது பேராவூரணியில் ரயில் வழி கிடையாது . முத்துப்பேட்டை 
வரைதான் ரயில் இணைப்பு இருந்து . 1904- ல்தான் பட்டுக்கோட்டை 
பேராவூரணி வழியாக அறந்தாங்கிவரை நீண்டது . 1947 - க்குப்பிறகு 
தான் காரைக்குடியுடன் இணைந்தது . ) முத்துப்பேட்டை வரை 
நடந்து சென்று ரயில் ஏறி நாகப்பட்டினம் அடைந்து அங்கு 
பட்டாளத்தில் சேர்ந்து விட்டான் . பட்டாளம் சுப்பய்யனை நல்ல 
வனாக்கியது . குடுமியன் கிராப்புத்தலையன் ஆகிவிட்டான் . நூறு 
ஆண்டுகளுக்கு முன்பே குருவிக்கரம்பைப் பகுதியில் கிராப்பு , 
வைத்த புரட்சியாளன் என்ற பெயரைப் பெற்று விட்டான் !! 
பிற்காலத்தில் அவன் குடும்பத்தாரிடம் கிராப்பு வைத்துக் கொண் 
டதைச் சொல்லிச் சொல்லி பெருமை கொள்ளுவான் அவன் . குமார 
சாமித்தேவரின் ஒரே மகனைப் பட்டாளத்திலிருந்து விடுவிக்க 
வேண்டுமென்ற ஆசை தோல்வியடைந்தது . ஆனாலும் பத்து 
ஆண்டுகள் பட்டாளத்தில் சிப்பாய் வேலை செய்ததால் 
இங்கிலீஷ் கூடக் கற்றுக் கொண்டு விட்டான் . இந்தியும் நன்கு 
தெரிந்து கொண்டான் . ஒரு சில வெளிநாடுகளையும் அறிமுகப் 
படுத்தி அறிவாளிவாக்கியது சுப்பய்யனை பட்டாளம் . தந்தையின் 
விடாமுயற்சியால் , பட்டாளத்திலிருந்து விடுதலை பெற்று ஊரோடு 
வந்து விட்டான் . தற்போது சாமிநாத முதலியாரின் பக்தனாகி 
விட்டான் . சுப்பையன் இல்லாத பத்தாண்டில் அவனுடைய குழு 
வும் மாறி விட்டது . 


24 

குத்தூசி குருசாமி 
குருவிக்கரம்பைக்கு இந்த நேரத்தில் பட்டுக்கோட்டையை 
அடுத்த திட்டக்குடி என்ற கிராமத்திலிருந்து ஒரு சாது வந்து 
குடியேறி நிரந்தரமாகவே அங்கு தங்கி விட்டார் . இந்தச் சாது 
வுக்கும் உற்ற நண்பனாகி விட்டான் சுப்பய்யன் . இந்தச் சுப்பன் 
என்கிற சுப்பய்யனுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ! 
அவர்தான் என்னுடைய அருமைத் தந்தையார் . 


குத்தூசி குருசாமியின் பெற்றோர் 


இந்தக் கால கட்டத்தில் குருவிக்கரம்பையின் கர்ணீகராக 
இருந்தவர் , திரு . சாமிநாத முதலியார் என்பது அறிந்ததே . 
அவருடைய தந்தை அஷ்டாவதானம் குருசாமி முதலியார் 
உயிருடன் இல்லை . 

குருவிக்கரம்பையிலுள்ள கோவில்கள் , ஏரி , குளம் , குட்டை 
களையும் , ஊர்ப் பொதுக் காரியங்களையும் நிர்வாகம் செய்ய 
அவ்வூரில் ஓர் அமைப்பு இருந்தது . அதற்குக் கணக்குப்பிள்ளை 
யாக இருந்தவர் திரு . முத்து வீரப்பிள்ளை என்பவர் . இவர் 
மிகவும் கண்டிப்பானவர் ; நல்லவர் . இந்தக் கணக்குப்பிள்ளையும் , 
திரு . சாமிநாத முதலியாரும் இணைந்து ஊருக்குப் பல நன்மை 
களைச் செய்து முன்னோடிகளாக இருந்தார்கள் . புதிதாக வந்த 
சாது பாலயானந்த சுவாமிகளும் அவர்களுக்கு உதவியாக இருந் 
தார் . ஊரின் தேவர்களில் , சு . சுந்தரதேவர் , மேலே குறிப்பிட்ட 
நாட்டு வைத்தியர் குமாரசாமி தேவர் ( எனது தாத்தா ] மற்றும் 
பலரும் முதலியாருக்கு உற்ற துணையாக இருந்து ஊரை நல்வழிப் 
படுத்தினர் . 

திரு . சாமிநாத முதலியாரின் ஒரே குடும்பம் தான் சைவக் 
குடும்பம் . தொண்டை மண்டல சைவ வெள்ளாளர் வகுப்பைச் 
சேர்ந்தவர் . அவருக்கு , பட்டுக்கோட்டை , மதுரை சோழவழந் 
தான் , திருவாரூர் , திருக்கண்ணபுரம் , நாகையை அடுத்த குறிச்சி 
திருச்சியை அடுத்த அரசங்குடி போன்ற ஊர்களில் உறவினர் 
இருந்தனர் . குறிச்சியில் இருபது ஏக்கர் நிலமும் கூட இருந்தது , 
அவருடைய உறவினர் ஒருவர் அதைக் கண்காணித்து வந்தார் . 

ஊரில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் முதலியாரன்றி நடக்காது . 
அவரன்றி ஓர் அணுவும் அசையாது அன்றைய குருவிக்கரம்பையில் 
நான் முதலிலே கூறப்பட்ட " தேவர்களின் குணங்களை முழுமை 
யாக மாற்ற முடியாது போனாலும் , அதிக அளவுக்கு மாற்றி விட் 
டார் முதலியார் . 


குருவிக்கரம்பை வேலு 

75 
இன்றைய குருவிக்கரம்பையின் பெருமைக்கு அன்றைய சாமி 
நாத முதலியார் இட்ட அடித்தளமே காரணம் என்றால் மிகை 
யாகாது ! 


" தேவர் " சாதிக்காரர்களுடன் " கள்ளர் " பிராமணர் " யாத 
வர்கள் , முத்தரையர் ஒரு சிலரும் இருந்தனர் ; இன்னும் இருக் 
கின்றனர் அவ்வூரில் . " மனுதர்மப்படி " , அமைந்த அந்த ஊரில் , 
மேளகாரர் - தச்சர் “ கொல்வர் பத்தர் - வண்ணார் நாவிதர் 
" பறையர் இருக்க வேண்டிய முறைப்படி இருக்கும் ஊர் . ஒரு 
சில முஸ்லீம் குடும்பங்களும் உண்டு . இப்படி இருந்த போதிலும் 
எந்தக் காலத்திலும் , மத சாதி க் கலவரங்கள் விளையாட்டுக்குக் 
கூட ஏற்பட்டதில்லை . 

தன்னை ஊரின் நலனுக்கே அர்ப்பணித்துக் கொண்ட சாமி 
நாத முதலியார் முதல் மனைவியை இழந்திருந்தார் . முதல் 
மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தது . அதற்கு 
அப்போது ஏழு அல்லது எட்டு வயதிருக்கலாம் . முதலியாருக்கு 
இரண்டாம் திருமணம் செய்து வைக்க திரு . முத்துவீரப்பிள்ளை , 
வைத்தியர் திரு குமாரசாமித்தேவர் மற்றும் பலரும் விரும்பினர் . 
இதன்படி மதுரை சோழவழந்தான் கிராமத்தில் பெண் பார்த்துத் 
திருமணம் செய்து வைத்தனர் . இந்தத் திருமணம் 1903-1904 - ம் 
ஆண்டுகளில் நடந்திருக்க வேண்டும் . பெண்ணின் பெயர் செல்வி . 
குப்பு அம்மையார் , திரு . சாமிநாத முதலியார் , திருமதி . குப்பு 
அண்ணியார் , தம்பதிகளுக்கு 1906 - ம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 - ம் 
நாள் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது . 

அக்காலக் கிராமங்களில் எந்த வீட்டில் குழந்தைகள் நல்லபடி 
பிறக்கிறதோ , எந்த இல்லம் நன்கு வாழ்ந்த இல்லமோ அந்த 
இல்லத்திற்குத்தான் நிறை மாதமாக உள்ள பெண்களை பிள்ளை 
பிறக்கும் நேரம் வரும் போது , அழைத்துச் செல்வது வழக்கமாம் . 
அதன்படி வைத்தியர் குமாரசாமி வீட்டிற்கு அழைத்துச் செல்லப் 
பட்டு . அங்குதான் குழந்தை பிறந்தது . முதலியார் வீடும் இருநூறு 
அடிக்குள் தான் இருந்தது . ( இந்த நிகழ்ச்சி அனைத்தும் எனது 
தந்தையார் சுப்பய்யாத்தேவர் வைத்தியர் குமாரசாமித்தேவர் 
மகன் , அந்தப் பழய சுப்பன் எனக்குச் சொன்னது . ஆ - ர் ] 

சாமிநாத முதலியார் தனது தந்தையார் " அஷ்டாவதானம் 
குருசாமி முதலியாரின் நினைவாக தனது மகனுக்கும் . குருசாமி 
என்றே பெயரிட்டார் . அக்குழந்தைதான் வளர்ந்து சுயமரியா 
தைச்சுடர் ஒளியான " குத்தூசி குருசாமி . 


குருசாமியும் பெற்றோரும் 


திரு . சாமிநாத முதலியார் திருமதி . குப்பு அண்ணியார் 

குழந்தைதான் பிற்காலக் குத்தூசி ! 


குருவிக்கரம்பை வேலு 


17 


சாமிநாத முதலியாரும் தனது தந்தையைப் போலவே , தமிழி 
லும் சைவத்திலும் அதிகமாக ஈடுபாடுடையவராகவும் , நல்ல 
புலமை பெற்றவராகவும் இருந்தார் . இவ்வாறான சிறப்புள்ள 
குடும்பத்தில் பிறந்த குருசாமியும் பிற்காலத்தில் சிறந்த புலமை 
வாய்ந்தவராக இருந்ததில் வியப்பில்லை , 


சைவமும் தமிழும் இணைந்த சாமிநாத முதலியார் குருவிக் 
கரம்பை இளைஞர்களில் பலரைச் சைவராக்கினார் . சிலரை 
உருத்திராட்சம் அணியச் செய்தார் . அவ்வாறு உருத்திராட்சம் 
அணிந்தவர்களில் நூலாசிரியரின் தந்தையார் சுப்பய்யனும் ஒருவர் . 
தேவாரக் கோஷ்டி யொன்றையும் ஏற்படுத்தினார் . இத்தேவாரக் 
கோஷ்டி நல்ல முறையில் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று 
பஜனை செய்யும் அளவுக்கு வளர்ந்தது . ஊரின் எந்த நிகழ்ச்சி 
களும் இவரின்றி நடக்காது . இவருக்குத் துணையாக குருவிக் 
கரம்பை சுவாமிகள் என்ற பாலயானந்த சாமியும் இருந்தார் . 
பெரும்பாலான நிகழ்ச்சிகள் யாவும் முதலியாரின் இல்லத்திலேயே 
நடக்கும் . பஜனை கோஷ்டியும் அங்குதான் நடைபெறும் . 
பஜனை கோஷ்டி வலுக்க வலுக்க இல்லம் இடம் கொடுக்காமல் 
போகவே , புதியதோர் இடமொன்று ஏற்படுத்த எண்ணினார் 
முதலியார் . 


பாலயானந்த சாமியும் முதலியாரும் , ஊராரின் 

துணை 
கொண்டு , ஊரின் மையப் பகுதியில் , ஊருக்கே சிறப்புத் தருகின்ற 
வகையில் மடம் என்ற பெயரால் ஒரு புதிய கட்டிடத்தைக் 
கட்டி முடித்தனர் . 1912 - ம் ஆண்டு இம்மடத்தின் கும்பாபிஷேகத் 
தையும் வெற்றிகரமாக நடத்தினர் . இந்நிகழ்ச்சி ஊருக்கு மிக்க 
புகழைத் தேடித் தந்தது . 


இத்தகைய குடும்பத்தில் பிறந்த சிறுவன் குருசாமி கிராமச் 
சூழ்நிலையிலேயே வளர்ந்தான் . சைவக் குடும்பப் பாணியிலேயே 
வளர்க்கப்பட்டான் . சுட்டியாகவே இருந்தான் . ஊரில் இவனைச் 
சுமக்காத தோள்களே இல்லை . நாள் பூராவும் ஊராரின் முன் 
னேற்றத்திற்காக உழைத்தவரின் மகனல்லவா ! எனவே , சிறுவன் 
குருசாமியை மக்கள் அனைவரும் மிகச் செல்லமாகவே கொண்டா 
டினார்கள் . 


குருசாமி , சைவத் திருமேனியாகத் தலையில் குடுமி , நெற்றி 
யில் பட்டை , கழுத்தில் உருத்திராட்சக் கொட்டை - இப்படியாகத் 


78 


குத்தூசி குருசாமி 


தான் காட்சியளித்தான் . சைவத் தமிழால் ஊட்டம் பெற்று , 
சைவமும் தமிழுமாக இணைந்து வளர்ந்தான் . மற்றக் குழந்தை 
களோடும் சேர்ந்து , அன்றாடம் மடத்தில் நடக்கும் தேவாரக் 
கோஷ்டி பஜனை களிலேயும் கலந்து கொண்டான் . 


பள்ளி வாழ்க்கை 

1911 - ம் ஆண்டு அய்ந்து வயதில் பள்ளிக்கு அனுப்பப்பட் 
டான் . பள்ளியும் வெகு தூரத்தில் இல்லை , அப்போது புதிதாகக் 
கட்டப்பட்ட மடத் தின் அருகேதான் இருந்தது . அப்போது 
பள்ளியின் ஆசிரியராக இருந்தவர் தாச்சியப்ப வாத்தியார் 
என்பவர் ஆவார் . அவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் . அவர் 
குருவிக்கரம்பையை அடுத்த கழனிக்கோட்டை கிராமத்தைச் 
சேர்ந்தவர் . அம்பலகாரர் எனப்படும் வகையைச் சார்ந்தவர் . 

மதம் , கடவுள் , சாதி சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட 
விவரங்களும் , மூடப் பழக்க வழக்கங்களைச் சித்தரிக்கும் கதை 
களுமே அன்றையப் பாடத் திட்டங்களாக அமைந்திருந்தன . 


இவன் தச்சன் - இவன் மரவேலை செய்கிறான் . 
இவன் குயவன் இவன் பானை - சட்டி செய்கிறான் . 
வன் வண்ணான் - இவன் துணி வெளுக்கிறான் . 
வன் கொல்லன் - இவன் இரும்பு வேலை செய்கிறான் . 
இவன் அம்பட்டன் - இவன் க்ஷவரம் செய்கிறான் . 
இவன் வாணியன் இவன் எண்ணெய் ஆட்டுகிறான் 
இவன் சேணியன் இவன் துணி நெய்கிறான் . 
இவன் பறையன் - இவன் தப்படிக்கிறான் , 
இவன் சக்கிலியன் - இவன் செருப்புத் தைக்கிறான் . 
இவர் அய்யர் - இவர் வேதம் ஓதுகிறார் ! 


இவன் தச்சன் என்று ஆரம்பிக்கும் இடத்திலேயே அத் 
தொழிலைச் செய்கிற மாதிரி புத்தகத்தில் படமும் போடப்பட் 
டிருக்கும் . அதுபோலவே , எல்லாத் தொழிலுக்கும் அதற்குரிய 
படங்கள் காணப்படும் . இம்மாதிரியான வர்ணாசிரமக் கொள்கை 
களைப் புகுத்துகின்ற பாடத் திட்டங்கள் தான் அன்று தொடக்கப் 
பள்ளி மாணவர்களுக்குக் கற்றுத் தரப்பட்டன. இவைகளைத் 
தான் அன்றைய இளஞ்சிறார்கள் படித்தார்கள் . 


சிறுவன் குருசாமியின் நிலையும் அதுதான் . 


குருவிக்கரம்பை வேலு 


79 


வீட்டுக்குத் தெரியாமல் கூட்டாளிகளுடன் கூடிக்கொண்டு , 
கொய்யாக்காய் , புளியங்காய் , மாங்காய் பறித்துத் தின்பது 
குருசாமிக்கு மிகவும் சுவையான பொழுதுபோக்கு . மழைக் காலத் 
தில் ஓங்கி வளர்ந்த கொன்றை மரங்களில் மேலே ஏறி , பொன் 
வண்டைப் பிடித்து , அதன் கழுத்தில் நூலைக் கட்டிப் பறக்க 
விட்டு வேடிக்கை பார்த்து மகிழ்வது விருப்பமான விளையாட்டு . 


புரட்டாசி , அய்ப்பசி மாதங்களில் காச்சுள் பறவைகள் 
சில இடங்களில் பொன் தட்டான் என்றும் சொல்வார்கள் - மர 
மடர்ந்த காடுகள் அதிகமுள்ள இடங்களில் வந்து கூடுவதுண்டு . 
கிராம மக்கள் அந்த மாதங்களில் அவைகளை காச்சுள் தட்டு 
என்ற வாழை நாரினால் பின்னப்பட்டுக் கண்ணியமைத்த - ஒரு 
வகைத் தட்டின் உதவி கொண்டு வேட்டையாடுவர் . குருவிக் 
கரம்பை இந்த வேட்டையாடுதலுக்குப் பெயர் பெற்றது . 


சிறுவன் குருசாமியும் இதில் பங்கு பெறத் தவறமாட்டான் . 
இத்தகைய குறும்புகளுக்காக வீட்டில் அவ்வப்போது தக்க வெகு 
மதிகள் பெறுவதுண்டு . 


சிறுவன் குருசாமிக்கு இனிமையான சாரீரம் . நன்றாகப் 
பாடுவான் . ஆகையால் , தேவாரக் கோஷ்டியில் சேர்க்கப்பட்டான் . 
அவனுடன் 

கூட்டாளிகளாக இருந்து பாடியவர்கள் மேற்படி 
கிராமத்தில் இன்றும் பலர் உள்ளனர் . குருசாமியினுடைய குறும் 
புத்தனங்களையும் , முந்திரிக் கொட்டைச் செயல்களையும் 
இன்றும் கிராமப் பெரியவர்கள் சொல்லிச் சொல்லி மகிழ்வர் . 


சாமிநாத முதலியாரின் முயற்சியாலும் , பாலையானந்த 
சுவாமிகளின் பக்க பலத்தாலும் , ஊராரின் துணை . கொண்டு 
கட்டப்பட்ட மேற்படி " மடம் குருவிக்கரம்பைக்குச் சிறப்பைத் 
தேடித்தந்ததைப் போல் , ஓர் இழிவையும் ஏற்படுத்தியது . அம்மடத் 
தின் கட்டிட வேலைகளை முன்னின்று நடத்திய திரு . ஆ . வயி . 
ஆறுமுகம் சேர்வை - மிக்க இளைஞர் . துடிப்பானவர் . இருந்தாலும் 
முதலியாரின் " சுவாமிகளின் விருப்பத்திற்கு 

மாறாக , 
" குருவிக்கரம்பை 

என்று பெயரை 

பொறிப்பதற்குப் 
பதிலாக " ஆ . வயி . ஆ என்று கட்டிடத்தில் முகப்பில் பொறித்து 
விட்டார் . அந்தக் கருத்து வேறுபாட்டின் காரணமாக மற்ற நண் 
பர்கள் எவ்வ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேளாது சுயமரி 
யாதை உள்ளம் கொண்ட சாமிநாதனாரும் , பாலையானந்தரும் 


மடம் 


80 


குத்தூசி குருசாமி 


ஊரை 

விட்டுச் சென்று விட்டனர் . பாலையானந்த சுவாமி 
பட்டுக்கோட்டையை அடுத்த திட்டக்குடி சென்று விட்டார் . 
முதலியார் நாகப்பட்டினம் புறப்பட்டு விட்டார் . 

குருசாமியின் தந்தையாருக்கு நாகைப்பட்டினத்தையடுத்த 
குறிச்சி என்கிற கிராமத்தில் சுமார் இருபது ஏக்கர் நஞ்சை நிலம் 
இருந்தது . அது அவரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மேற்பார் 
வையில் இருந்து வந்தது . அவர் ஒழுங்காக வருவாயைக் கொடுப் 
பதில்லை . எனவே , குருசாமியின் தந்தையார் , தானே அந்த நிலத் 
தின் பொறுப்பை ஏற்றுச் சாகுபடி செய்வதற்கும் தனது ஒரே 
மகன் குருசாமி , மகள்கள் சவுந்தரவல்லி , சுப்புரத்தினம் ஆகியோரின் 
படிப்பு வசதி கருதியும் , நாகைக்குக் குடியேறினார் . 

" பொன்வண்டு , மாங்காய் ,, கொய்யாக்காய் , புளியங்காய் , 
கூட்டாளிகளான விளையாட்டு நண்பர்கள் ஆகியோரைப் பிரிய 
மனமில்லாத நிலையில் தான் நாகை சென்றேன் என்று குருசாமி 
பிற்காலத்தில் கூறியுள்ளார் . 

நாகைப்பட்டினம் சென்ற சில மாதங்களில் குருசாமியின் 
தந்தையார் - சாமிநாத முதலியார் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் . 
தலைவனை இழந்த , தக்க வயதுக்கு வராத சிறுவர்களைக் 
கொண்ட குருசாமியின் குடும்பம் துன்பக் கடலில் மூழ்கியது . 
நாகையில் நெருங்கிய உறவினர்கள் யாருமில்லை . ஆகையால் 
குருசாமியின் அத்தை மங்களம் அம்மையாரின் முயற்சியினால் 
திருவாரூர் சென்று அரண்மனையை அடுத்த தெருவில் , மாதம் 
பத்து ரூபாய் வாடகையில் வீடொன்று பிடித்துத் தங்கினர் . 


மங்களம் அம்மையார் சாமிநாத முதலியாரின் உடன் பிறந்த 
தங்கையாவார் . அரசங்குடியில் வாழ்க்கைப்பட்டார் . அய்ம்பத் 
தைந்து வயது கடந்தவர் ; கணவனை இழந்தவர் . அவருக்குக் 
குழந்தைகள் எதுவுமில்லை . அம்மையார் தன் கணவரின் குடும்பச் 
சொத்திலிருந்து வரும் வருவாயைக் கொண்டு , 

அண்ணனின் 
குடும்பத்தைப் பாதுகாக்கும் பொறுப்பைத் தானே ஏற்றுக் 
கொண்டார் . 


குருசாமியும் அவரது தங்கைகளும் தமது படிப்பைத் திருவா 
ரூர் தொடக்கப் பள்ளியில் தொடர்ந்தனர் . தொடக்கக் கல்விக்குப் 
பிறகு , குருசாமி . தனது உயர்நிலைப் படிப்பைத் திருவாரூர் 
அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தொடர்ந்தார் . அந்தப் பள்ளி 


குருவிக்கரம்பை வேலு 


81 


இன்று வடபாதிமங்கலம் சோமசுந்தரம் ஆண்கள் உயர்நிலைப் 
பள்ளி - என்று பெயர் மாற்றம் செய்யப்பெற்றுள்ளது . பள்ளியில் 
வகுப்புத் தோழர்கள் 

அனைவரின் 

அன்புக்கும் பாத்திர 
மானார் . பிறவிக் குறும்பும் தொடர்ந்து வளர்ந்தது . தொட்டில் 
பழக்கமல்லவா ! எதிலும் முந்தி நின்றார் . குருசாமி முந்தி நின் 
றால் அதில் நியாயமிருக்கும் ; நேர்மையுமிருக்கும் . 

பள்ளி விளையாட்டுகள் அனைத்திலும் கலந்து கொள்வார் . 
பூப்பந்தாட்டம் ( Badminton ) தான் அவருக்குப் பிடித்த விளை 
யாட்டு . பள்ளியிலும் சரி , பள்ளிக்கு வெளியிலும் சரி , திருவாரூரில் 
அந்த நேரத்தில் நடந்த இளைஞர் பூப் பந்தாட்டப் போட்டிகள் 
அனைத்திலும் கலந்து கொண்டு குருசாமியே வெற்றி பெற்றார் . 
அதற்கான பரிசுகளையும் தட்டிச் சென்றார் . 

எட்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் 
அன்னை குப்பு அம்மாள் காலமானார் . அப்போது குருசாமிக்கு 
வயது பதினான்கு . 

குருசாமிக்கும் 

அவரது தங்கைகளுக்கும் 
அரசங்குடி அத்தை மங்களம் 

தாயும் தந்தையுமானார் . 
குருசாமியும் பொறுப்பை உணர ஆரம்பித்தார் . தங்கைகளை 
நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமென்று சபதம் எடுத்துக் 
கொண்டு , அவர்களை நன்றாகப் படிக்கத் தூண்டியதுடன் தானும் 
நன்கு படித்தார் . 


போது 


வைணவ 


சைவர்களுக்குத் தலை நகரம் போன்றது திருவாரூர் . நாயன் 
மார்கள் பலருக்கு 

உறைவிடமாக இருந்தது . சுந்தரருக்காக 
தியாகேசப் பெருமான் பொன்விலைப்பாவையர் வீட்டுக்குத் தூது 
போனதும் இந்த ஊரிலே தான் ! எனவே , திருவாரூரில் எங்காவது 
ஓரிடத்தில் நாள் தவறாமல் பன்னிரு திருமுறைகள் பற்றிய 
உபன்யாசங்கள் நடந்த வண்ணமிருக்கும் . தேவாரக் கோஷ்டி 
களின் 

பஜனை களும் நடக்கும் . அதுபோன்றே, 
அன்பர்கள் இராமாயண கதாகாலட்சேபங்களை 

நடத்துவர் . 
மக்களைச் சிந்திக்க விடாமல் , எதையும் என்ன ? எப்படி ? ஏன் ? 
என்று கேட்டு , காரண காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத 
மடையர்களாக ஆக்கி வைத்து , அவர்களை அடிமைப்படுத்திச் 
சுரண்டி வாழ்கின்ற மக்களும் , சாதி 

அகம்பாவம் 

பிடித்த 
பூதேவர்களும் வாழ்ந்த அக்காலத் திருவாரூர் விதிகளிலேதான் 
குருசாமி உலாவி வந்தார் . 


கு -6 


82 


குத்தூசி குருசாயி 


அவரது 

சமுதாயச் சிந்தனையும் அதை யொட்டித்தான் 
இருந்தது . அங்கு நடக்கும் தேவாரக் கோஷ்டிகளிலும் கலந்து 
கொண்டு குருசாமி பலமுறை பாடியிருக்கிறார் . 


எண்கண் வெங்கடாஜல முதலியார் என்பவர் அச்சமயம் 
திருவாரூரில் இருந்தார் . கம்ப ராமாயணப் பாட்டுகள் அத்தனை 
யும் அவருக்கு மனப்பாடம் . பல பாட்டுகளுக்கு 

பல பாட்டுகளுக்கு நாலய்ந்து வித 
மான பொருள்களை இலக்கிய ஆதாரங்களோடு கூறக் கூடியவர் . 
இவருடைய இராமாயண காலட்சேபங்கள் திருவாரூரில் அடிக்கடி 
நடக்கும் . அப்படியொரு நாள் நடந்து கொண்டிருந்த போது 
வைதீகத் திருமேனி குருசாமி மிகவும் சுவைத்துக் கேட்டுக் கொண் 
டிருந்தார் . கதாகாலட்சேபத்திற்கிடையே வெங்கடாஜல முதலி 
யாரின் கவனம் குருசாமியினிடம் சென்றது . சைவத் திருக்கோல 
இளைஞரைப் பார்த்ததும் மேடையருகே வருமாறு சைகை காண் 
பித்தார் . இவரும் சென்றார் . முதலியாரும் ஆர்மோனியத்தைக் 
கொடுத்துச் சுதி போடச் சொன்னார் . இளைஞர் குருசாமியும் 
பதிலேதும் சொல்லாமல் சுதி போட ஆரம்பித்தார் . இதன் விளை 
வாக , குருசாமிக்கு எண்கண் வெங்கடாஜல முதலியாரின் அன்பும் 
ஆதரவும் நட்பும் கிடைத்தது . அதன் காரணமாகப் பல்லாயிரக் 
கணக்கான கம்பராமாயணப் பாடல்களை முதலியாரிடத்தில் 
குருசாமி இசையோடும் இலக்கண இலக்கிய முறையோடும் 
கற்றுத் தேர்ந்தார் . அது மட்டுமல்லாமல் , கதாகாலட்சேப நேரத் 
தில் தாமும் பக்கப் பாட்டுப் பாடுகின்ற அளவுக்கும் வளர்ச்சி பெற் 
றார் . விளையாட்டாக ஆரம்பித்தது குருசாமியை வித்தகனாகவும் 
மாற்றியது . அவரது திறமையைக் கண்ட எண்கண் வியந்து 
பாராட்டி மகிழலானார் . 


விளையாட்டிலும் கேளிக்கைகளிலும் மட்டுமே முதல்வராக 
நின்றவர் அல்லர் குருசாமி . பொறுப்பான காரியங்களிலும் முன் 
னின்று , சிறப்பாக நடத்தக் கூடிய ஆற்றலையும் இளம் வயதி 
லேயே பெற்றிருந்தார் . இது அவருடைய இயற்கையான பிறவிக் 


குணம் . 


பத்தாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது , 1921 - ம் 
ஆண்டில் தானே முன்னின்று மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக 
ஒரு ஸ்ட்ரைக் - வேலை நிறுத்தம்- நடத்தினார் . கோரிக்கைகள் 
அத்தனையிலும் வெற்றியும் பெற்றார் . அப்போது எம் . டி . துரை 
சாமி சாஸ்திரி என்பவர் 

தலைமை ஆசிரியராக இருந்தார் . 


குருவிக்கரம்பை வேலு 


83 


முரசு 


குருசாமி 


குருசாமி வகுப்பில் ஆசிரியர்களிடம் தனது சொந்தக் கருத்தை 
வலியுறுத்திக் கூறக் கூடியவராகவே இருந்தார் . இவர் திருவாரூர்ப் 
பள்ளி மாணவராக விளங்கிய போது இவருடன் மலேயா தமிழ் 

ஆசிரியர் கோ . சாரங்கபாணி , அமிர்த கணேசன் , 
டி . அமிர்தலிங்கம் முதலியோர் உடன்படித்தனர் . குருசாமியைப் 
பற்றி டி . அமிர்தலிங்கம் கூறுகிறார் . 
உயர்நிலைப் பள்ளியிலேயே 

புரட்சிகரமான 
காரியங்களில் ஈடுபட்டார் . அது பிறர் தூண்டுதலினால் அல்ல ; 
இயற்கையிலேயே ஆய்ந்தறியும் தன்மை கொண்டவர் . நான் 
அவருடன் ஆரம்பப்பள்ளி முதல் வாழ்நாட்களில் நெருங்கிய 
தொடர்பும் , பழக்கமும் கொண்டிருந்தேன் . நாங்கள் ஒரே ஆசிரி 
யரிடம் டியூஷன் படித்தவர்கள் ; படிப்பிலும் விளையாட்டுகளிலும் 
சிறுபிள்ளைத் துடுக்குத்தனங்களிலும் ஈடுபடும் போதெல்லாம் 
அவருக்கு யூகங்களும் ஆராய்ச்சிகளும் வரும் . தக்க பதில் சொல் 
லும் திறனும் அவருக்கு இயற்கையிலேயே அமைந்திருந்தது . 

இவரது திறமையை நாங்கள் அப்போது உணரவில்லை ; 
அதற்கு மாறாக அவரைக் குயுக்தி - குருசாமி என்று பெயரிட்டு 
அழைத்தோம் . இப்பெயர் வகுப்பு ஆசிரியரும் , இரட்டை மதகடி 
அருணாசல முதலியாரும் , மற்றவர்களும் குருசாமியின் திறமை 
யைத் தவறாகப் புரிந்து கொண்டு வைத்த பெயர் . பிற்காலத்தில் 
தான் குயுக்தி என்று மதிப்பிட்டது தவறு என்றும் அது அவரின் 
ஆய்ந்தறியும் இயற்கைத் தன்மையால் ஏற்பட்ட அறிவு என்றும் 
உணர்ந்தோம் 

பள்ளி இறுதித் தேர்வில் தோல்வி அடைந்தார் குருசாமி . 
மறுமுறையும் அதே பள்ளியில் அதே வகுப்பில் படிக்க அவரது 
சுயமரியாதை உள்ளம் இடம் தரவில்லை . எப்படியும் வேறு ஊர் 
சென்றுதான் படிக்க வேண்டுமென்று பிடிவாதமாக இருந்தார் . 
அத்தையிடத்தில் திருச்சிக்குச் செல்லலாம் என்று வேண்டினார் . 
அண்ணன் குழந்தைகள்மீது உயிரையே வைத்திருந்த அத்தையும் 
அன்பு மருமகன் சொல்வதைத் தட்ட முடியாமல் திருச்சி செல் 
வதற்கு ஒப்புக் கொண்டார் . திருச்சி மலைக்கோட்டையை 
அடுத்த வன்னியர் தெருவிலிருந்த ஒரு சிறு வாடகை வீட்டிற்கு 
குருசாமியின் குடும்பத்தினர் குடியேறினர் . 

இந் நேரத்தில் , நாகைப்பட்டினத்தையடுத்த குறிச்சி கிராமத் 
திலிருந்த உறவினர் , குருசாமிக்குச் சேர வேண்டிய நஞ்சை நிலங் 


84 


குத்தூசி குருசாமி 


களைத் தனக்குச் சொந்தமாக்கிக் கொள்கின்ற வழிமுறைகளைத் 
தேடிக் கொண்டார் . நிலத்தின் பேரில் அதிகக் கடனை வாங்கி , 
அந்தத் தொகையில் குருசாமி குடும்பத்தாருக்கு 
ஏராளமாகச் 
செலவு செய்ததாகக் கணக்குக் காட்டி விட்டார் . இதையறிந்த 
உறவினர் பலர் குருசாமியிடம் கோர்ட்டில் வழக்குத் தொடரும் 
படித் தூண்டினர் . வழக்குத் தொடர்ந்திருந்தால் உறுதியாகக் 
குருசாமிக்குத்தான் வெற்றி கிட்டியிருக்கும் . ஆனால் குருசாமியோ 
வழக்காட மறுத்து விட்டார் . வழக்காடினால் தனது படிப்புக் 
கெட்டுவிடும் என்றும் , முடிந்தால் தானே சொத்துக்களைத் 
தேடிக் கொள்வேன் என்றும் கூறி விட்டார் . 


குருசாமிக்கென சில கொள்கைகள் உண்டு . மேலும் தன் 
முயற்சியில் தளராத நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது . 


தனது அத்தையின் குறைந்த வருமானத்தில் , - மிக்க பணத் 
தொல்லைகளுக்கிடையேதான்-தன்னிரு தங்கைகளையும் படிக்க 
வைத்துக்கொண்டு , தன் படிப்பையும் தொடர்ந்தார் குருசாமி . 
பணம் படைத்த செல்வந்தரான உறவினர்கள் பலர் இருந்தும் , 
எவரிடத்திலும் , எந்த உதவியும் , எந்த நேரத்திலும் அவர் நாடிய 
தில்லை . இதில் அவர் இறுதிவரை மிக்க உறுதியாகவே 
இருந்தார் . 


திருவாரூரில் இருந்தபோது அங்குள்ள பெரும் பணக்காரர் 
ஒருவர் , தனக்கு வாரிசாக ஆண் குழந்தை யில்லை யென்ற 
காரணத்திற்காக வெள்ளிக்கிழமைகள் தோறும் பூஜை செய்து , 
குழந்தைகளுக்கு இலவச உணவு கொடுத்து வந்தார் . குருசாமி 
யின் தங்கையர் இருவரும் அந்தப் பெருந்தனக்காரரின் வலுக் 
கட்டாயத்தின் பேரில் அவ்வீட்டுக்குச் சென்று சாப்பிட்டு வந்தனர் . 
இதையறிந்த குருசாமி மிக்க ஆத்திரமடைந்தார் . அதனால் , 
அன்று முழுவதும் தங்கைகள் இருவரையும் வீட்டிற்குள் நுழைய 
விடாமல் தண்டித்தார் . இத்தனைக்கும் அந்தப் பெருந் தனக் 
காரர் நெருங்கிய உறவினராகவே இருந்தார் . குருசாமியின் சுய 
மரியாதை உள்ளமே அவ்விதம் கடுமையாகத் 

தங்கைகளைத் 
தண்டிக்க தூண்டியது . 


திருச்சிக்குச் சென்றபின் , முன்பு தவறிவிட்ட பள்ளி இறுதி 
வகுப்பில் மீண்டும் சேர்ந்து படித்துத் தேர்ச்சியும் பெற்றார் . 


குருவிக்கரம்பை வேலு 


85 


கல்லூரி வாழ்க்கை 

1923 - ம் ஆண்டு திருச்சி தேசியக் கல்லூரியில் ( National 
College ) இண்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தார் . கல்லூரி மாணவ 
ராகி , ஆங்கில நாகரிகப் படிப்புப் படித்தபோதிலும் , குருசாமி 
தமது சைவக் கோலத்தை மாற்றிக் கொள்ளவில்லை . தலையில் 
குடுமியுடனும் , நெற்றியில் பட்டையுடனும் கழுத்தில் 
திராட்சக் கொட்டையுடனும் , கையில் தேவார - திருவாசகச் சுவடி 
களுடனும் காட்சியளித்தார். 


உருத் 


ஆம் ! குருசாமி அப்போதும் பரம பக்தர் தான் ! 


கல்லூரி வாழ்க்கை குருசாமிக்குப் புதிய சிந்தனையைத் 
தூண்டியது . தன்னைப் பற்றியும் , சைவ சமயத்தைப் பற்றியும் 
எண்ணிக் கொண்டிருந்தவர் , தன்னைச் சுற்றிலுமுள்ள சமுதாயத் 
தைப் பற்றியும் , நாட்டின் நடப்பு பற்றியும் சிந்திக்கத் தொடங் 
கினார் . விவேகானந்தர் , ராம் மோகன்ராய் போன்ற இந்து 
மதச் சீர்திருத்தக்காரர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் , 
கட்டுரைகளையும் படிக்கத் தொடங்கினார் . இதுவரை புராணக் 
கதைகளிலும் , இதிகாசங்களிலும் , நாயன்மார் வரலாறுகளிலும் 
மூழ்கிக் கிடந்த குருசாமிக்கு இப்புதிய வரலாறுகளும் சிந்தனை 
யைத் தூண்டும் கட்டுரைகளும் புத்தறிவை ஊட்டின . இதனால் 
எழுச்சி பெற்ற குருசாமி , மேலும் மேலும் புதிய கருத்துகளைத் 
தெரிந்துகொள்ள , புதிய புதிய சிந்தனையாளர்களின் வரலாறு 
களையும் , நூல்களையும் தேடிப் பிடித்துப் படிக்கலானார் . 
உண்மையைச் சொல்லப் போனால் , குருசாமிக்கு அறிவுப்பசியைத் 
தூண்டி விட்டது திருச்சி தேசியக் கல்லூரி வாழ்க்கைதான் . 


ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து . இந்திய நாடு 
முழுச் சுதந்திரம் அடைவதற்குப் பாடுபட்ட தேசிய விடுதலை 
இயக்கமாகிய காங்கிரசு இயக்கம் வீர நடை போட்ட 

காலமது . 
வைக்கம் போராட்டம் நடந்த நேரமது . 


எதிலும் முன் நிற்கின்ற ஆர்வமும் துடிதுடிப்பும் நிறைந்த 
குருசாமி மாணவர் தேசிய இயக்க த்தில் சேர்ந்தார் . அதுமுதல் 
கதராடை அணியத் தொடங்கினார் . மணி 

மணி பர்ஸ் உட்பட 
எல்லாம் கதரிலேயே வைத்துக் கொண்டார் . சைவத் திருமேனி 
குருசாமி - காந்தியவாதியானார் . 


86 


குத்தூசி குருசாமி 


கல்லூரி நாட்களிலும் , உயர்நிலைப் பள்ளியைப் போல் 
பூப் பந்தாட்டத்தில் வெற்றி வீரராகவே திகழ்ந்தார் . திருச்சி 
மாவட்டப் பூப் பந்தாட்ட வீரர் ( District Champion ) என்ற 
பட்டத்தையும் பல தங்கப் பதக்கங்களையும் தட்டிக் கொண்டு 
வந்தார் . " கண்ணாடி " 

நாராயணசாமி 

என்ற மாணவரும் 
எஸ் . கோதண்டராமன் என்ற மாணவரும் பார்ட்னர் ஆக 
இருந்து விளையாடினார்கள் . அதேசமயத்தில் செயின்ட் ஜோசப் 
கல்லூரியில் படித்து வந்த பட்டுக்கோட்டை விசுவநாதத்துடனும் 
சேர்ந்து பல பூப் பந்தாட்டப் போட்டிகளிலும் கலந்து 
கொண்டார் . 


கல்லூரி விழாக்களில் 

மிமிக்ரி ( பலகுரல் ) செய்வதிலும் 
மன்னனாக 

இருந்தார் . கிண்டலும் , கேலியும் செய்து மற்ற 
மாணவர்களை மகிழ்ச்சியூட்டுவது இளங் குத்தூசியாரின் சுவை 
யான பொழுது போக்கு . 

தங்கைகள் இருவருக்கும் கல்லூரியில் தாம் படித்துக் 
கொண்டிருக்கும் போதே திருமணம் நடத்திவைத்தார் . மூத்த 
தங்கை சவுந்தரவல்லியைத் தன் உடன்பயின்ற உறவினர் 
ஒருவருக்குத் திருமணம் செய்து கொடுத்தார் . தன் அன்னையார் 
உயிருடன் இருக்கும்போது கேட்டுக் கொண்டதற்கிணங்க, சிறிய 
தங்கை சுப்புரத்தினத்தைத் தன்னுடைய மாமாவுக்கே திருமணம் 
செய்து கொடுத்து அன்னையாரின் ஆசையைப் பூர்த்தி செய்தார் . 

குருசாமி தேசிய இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்து 
விட்டார் . காந்தியார் , திரு. வி . க , அன்னிபெசன்ட் , ஈ.வெ.ரா. 
போன்றோர்களுடைய 

கட்டுரைகளையும் , 

பேச்சுக்களையும் 
ஊன்றிக் கவனித்தார் . திரு . வி . க . வின் தமிழ்நடை அவரை மிகவும் 
கவர்ந்தது . அது போன்றே , மேட்டூர் அணை கட்டுவதற்குத் 
தக்க இடத்தைக் கண்டுபிடித்துக் கொடுத்த பொறியியல் அறிஞர் 
பா . வே . மாணிக்க நாயகரின் பேச்சும் , எழுத்தும் குருசாமியை 
அதிகம் ஈர்த்தன . 
1925 - ல் தமிழ் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து 

கொண் 
டிருந்த காந்தியாரைத் தேசியக் கல்லூரிக்கு அழைத்துச் சிறப்பிக் 
கவும் , பண முடிப்பு ஒன்று தரவும் குருசாமி ஆவல் கொண் 
டார் . அதற்கான ஏற்பாடுகளைச் செய்தார் . பணமும் சேர்க்கப் 
பட்டது . காந்தியாரும் அழைத்து வரப்பட்டார் . 


குருவிக்கரம்பை வேலு 


87 


காந்தியாருக்குக் கல்லூரி நிர்வாகத்தினர் வரவேற்புரை 
யொன்று படித்து அளித்தனர் . கல்லூரி நிர்வாகம் பார்ப்பனர் 
களால் நடத்தப்பட்டதால் வரவேற்புரை சமஸ்கிருதத்தில் படிக் 
கப்பட்டது . வரவேற்புரைக்குப் பதிலளித்துப் பேசிய காந்தியார் 
தனக்குச் 

சமஸ்கிருதத்தில் வரவேற்புரை படிக்கப்பட்டதை 
வன்மையாகக் கண்டித்தார் . " எனக்குப் படித்த வரவேற்புரையை 
உங்களில் எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் ? கைதூக்குங்கள் ! 
பார்க்கலாம் ! என்றார் . ஒரேயொருவர் மட்டும் கை தூக்கினார் ! 
அந்த ஒருவர் அந்த வரவேற்புரையை எழுதிக் கொடுத்த 
சமஸ்கிருதப் பண்டிதரே ! 


இதைக் கண்ட 

காந்தியார் , " உங்களுக்கு வெட்கமாக 
இல்லையா ? உங்கள் தாய்மொழியாகிய தமிழில் ஏன் வரவேற் 
புரை அளித்திருக்கக் கூடாது ? " என்று கேட்டவுடனேயே , அருகில் 
நின்ற குருசாமி ஹியர் ஹியர் (கேளுங்கள்...கேளுங்கள் ) என்று 
உரக்கக் கூவினார் . காந்தியார் 

குருசாமியை 

முறைத்துப் 
பார்த்து , " இது அதைவிட மோசமானது என்றார் ! 

இந்த நிகழ்ச்சி , குருசாமியின் வெள்ளையுள்ளத் துணிச்சலுக் 
கும் மொழி உணர்வுக்கும் ஓர் எடுத்துக் காட்டாக உள்ளது . 
திருவாவடுதுறை ஆதீனத்தின் 

ஆதீனத்தின் மடாதிபதியாக இருந்தவர் 
குருசாமியின் மிக நெருங்கிய உறவினர் . அவர் தனக்கு அடுத்த 
வாரிசாக குருசாமியை - அவர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக் 
கும் காலத்திலேயே பட்டம் கட்டிவிட வேண்டுமென்று மிக்க 
ஆசை கொண்டார் . அந்த 

எண்ணத்தை 

அத்தை மங்களம் 
அம்மையாருக்குத் தெரியப்படுத்தினார் . அத்தையோ மருமகனை 
நன்கு படிக்க வைத்து , பெரிய உத்தியோகத்தில் அமர்த்தி , 
செல்வந்தர் வீட்டு மாப்பிள்ளையாக்கிப் பார்க்க வேண்டுமென் 
பதில் நீங்காத ஆர்வம் கொண்டிருந்தார் . எனவே , இந்த ஏற் 
பாட்டை மறுத்து விட்டார் . தனது மருமகனையும் இந்த ஏற் 
பாட்டிற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாமென்று கண்டிப்பாகக் கூறி 
விட்டார் . ஒரு 

அத்தையினுடைய முட்டுக்கட்டை 
இல்லாதிருக்குமானால் குருசாமி மடாதிபதியாக மாறியிருக்கக் 
கூடும் ! 


வேளை , 


இந்தச் சமயத்தில் தமிழ் நாட்டுக் காங்கிரசு வரலாற்றில் 
ஒரு திருப்பு 

முனை ஏற்பட்டது . காங்கிரசு இயக்கத்திற்குள் 
பார்ப்பனர் - பார்ப்பனரல்லாதார் 

பிரிவு தலைவிரித் 


என்ற 


88 


குத்தூசி குருசாமி 


தாடியது . காங்கிரசிலிருந்த பார்ப்பனத் தலைவர்கள் சாதிவெறி 
யர்களாகவே இருந்தனர் . எந்த இடத்திலும் பார்ப்பனரல்லாத 

இரண்டாம் தரமாக்கியே வந்தனர் . இதை அவ்வப் 
போது ஈ.வெ.ரா. கடுமையாகக் கண்டித்து வந்தார் . 


வர்களை 


என்ற 


தமிழ் 


ஈ . வெ . 


க . 


சேரன்மாதேவியில் வ.வே. சுப்பிரமணிய அய்யர் குருகுலம் 
அமைப்பை நடத்தி வந்தார் . அதற்குப் 

பண உதவி 
செய்தவர்களில் பெரும்பாலோர் 

பார்ப்பனரல்லாதார் ஆவர் . 
காங்கிரசிலிருந்தும் பத்தாயிரம் 

ரூபாய் கொடுக்கப்பட்டது . 
அன்றையத் 

நாடு காங்கிரசு கமிட்டியின் தலைவர் 
ராமசாமி , டாக்டர் 

டாக்டர் வரதராசுலு நாயுடு , திரு . வி . 
மற்றும் பலர் குருகுலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்தனர் . ஆனால் , 
குருகுலத்தில் பார்ப்பனப் 

பிள்ளைகளுக்குத் தனி உணவு , தனி 
இடம் , தனிப் 

பிரார்த்தனை என்றும் , பார்ப்பனரல்லாதார் 
பிள்ளைகளுக்கு வேறு உணவு , வேறு வேறு இடம் , வேறு வேறு 
பிரார்த்தனை என்றும் பாகுபாடு செய்து வைத்தனர் . இதன் 
மூலம் வ . வே . சு . அய்யரின் குருகுலத்தில் சாதிப் பிரிவுக்கு ஆக்கம் 
அளித்தனர் . 
" இப் பிரிவினை 

தவறு ; குருகுல நோக்கத்திற்கு மாறு 
பட்டது ; தேசிய ஒற்றுமைக்கு ஏற்றதன்று . ஒற்றுமை யுணர்வு 
அளிக்கப்பட வேண்டும் 

ஈ . வெ . ரா . கூறினார் 
எஸ் . இராமநாதன் முதலானோர் இதை ஆதரித்தனர் . வ . வே . சு . 
அய்யர் இக்கொள்கையை ஒப்புக் கொள்ளவில்லை . இதன் விளை 
வாக , 1925 நவம்பர் மாதத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற 
காங்கிரசு மாநாட்டில் பெரும் பிளவு ஏற்பட்டது . 

இதையொட்டி பெரியார் ஈ . வெ . ரா . , எஸ் . இராமநாதன் 
ஆகிய இருவரும் மற்றும் பலருடன் காங்கிரசை விட்டு வெளியே 
றினர் . தமிழர்களின் வளர்ச்சிக்காகப் போராடுவது , சமுதாயச் 
சீர்திருத்தம் செய்வது , சாதி - மத வேறுபாட்டை ஒழிப்பது , மூடப் 
பழக்க வழக்கங்களை அகற்றுவது போன்ற பல கொள்கைகளை 
உள்ளடக்கிப் பிரச்சாரம் செய்வதற்காக சுயமரியாதைச் சங்கத் 
தைத் தோற்றுவித்தனர் , பெரியார் ஈ . வெ . ரா.வும் , எஸ் . இராம 
நாதனும் . 
சுயமரியாதைச் சங்கத்தைத் 

தோற்றுவிக்கும் 
சென்னை இராமநாதனின் இல்லத்தில் நடைபெற்றது . பெரியார் 
ஈ.வெ.ரா. தம்முடைய கொள்கைகளைப் பரப்புவதற்காக - குடி . 


என்று 


நிகழ்ச்சி 


குருவிக்கரம்பை வேலு 


89 


அரசு பத்திரிகையை மீண்டும் தொடங்கினார் . குடி அரசில் 
ஈ . வெ . ரா . , கைவல்யம் , எஸ் . இராமநாதன் மற்றும் பலரும் 
மதங்கள் , மூடப்பழக்க வழக்கங்கள் , சாதிப் பாகுபாடுகள் முதலிய 
வைகளைக் கண்டித்தும் , இராமாயண , பாரத இதிகாசங்களை 
விமர்சித்தும் எழுதினர் . 
தமிழகத்து அரசியல் , சமுதாய நிகழ்ச்சிகளை 

ஊன்றிக் 
கவனித்து வந்த குருசாமி , ஈ.வே.ரா.வின் இயக்கத்தில் ஈடுபாடு 
கொண்டு , இச்சங்கத்தின் நடை முறைகளையும் ஆர்வத்துடன் 
கவனித்தார் . 

குடிஅரசு பத்திரிகையின் நிரந்தர வாசகரானார் . குருசாமி 
யின் வைதீகக் காந்திய உள்ளம் - பகுத்தறிவு உள்ளமாக மாறத் 
தொடங்கியது . குருசாமியின் குடுமியும் , நெற்றிப் பட்டையும் , 
கழுத்து உருத்திராட்சக் கொட்டையும் மறைந்தன . குருசாமி 
முற்றிலும் புதிய மனிதராக வடிவெடுத்தார் . 


பூவாளூர் 

பொன்னம்பலனார் நட்பும் இந்தக் காலத்திலே 
தான் குருசாமிக்குக் கிடைத்தது . பொன்னம்பலனார் முன்பே 
சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபாடுடையவர் . இவரின் நட்பு , 
குருசாமியை சுயமரியாதை இயக்கத்தின் அருகே நெருக்கமாகத் 
தள்ளுவதற்கு உறுதுணையாக அமைந்தது . 

சுயமரியாதை இயக்கம் அன்றைய சூழ்நிலைக்கு முற்றிலும் 
புரட்சிகரமான இயக்கமாகவே விளங்கியது . இந்த இயக்கம் 
இளைஞர்களை - குறிப்பாக முற்போக்கு இளைஞர்களை - தன் 
வசம் ஈர்த்துக்கொண்டே வந்தது . 
இந்தச் சூழ்நிலையில் 

குருசாமி தான் காந்தியவாதியாக 
இருப்பதா ? அல்லது , சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து பகுத் 
தறிவுவாதியாக ஆவதா ? என்ற கேள்வியைத் தனக்குத் தானே 
கேட்டுக் கொண்டார் . 

தான் பிறந்த கிராமச் சூழ்நிலையை எண்ணினார் . நாகை , 
திருவாரூர் , திருச்சி ஆகிய நகரச் சூழ்நிலையை எண்ணினார் . 
தாய் தந்தையற்ற தனது குடும்பச் சூழ்நிலையை எண்ணினார் . 
தன் சிந்தனையையும் ஓடவிட்டார் . 

அடிக்கொரு கோயிலும் , வாரத்திற்கு ஒரு திருவிழாவும் இருக் 
கின்ற - நடக்கின்ற ஊர்கள் ! பெரிய பெரிய மடாதிபதிகள் ! 
சங்கராச்சாரிகள் ! ஆயிரம் , இரண்டாயிரம் ஏக்கர் நன்செய் நிலங் 


90 


குத்தூசி குருசாமி 


தடுக்கி 


களுக்கு உரியவர்களாகவுள்ள நிலப் பிரபுக்கள் ! - நாகூர் கந்தூரி 
விழா ! - வேளாங்கண்ணி மாதா விழா ! - திருவாரூரில் தேரிழுப்பு ! - 
கும்பகோணத்தில் மகாமகம் ! 

திருவண்ணாமலையில் தீபம் ! - 
திருப்பதியில் உண்டியல் ! ஸ்ரீரங்கம் - திருவானைக்காவலில் முத்துப் 
பல்லக்கு ! திருச்செந்தூரில் முருகன் ! - சிக்கலில் சிங்காரவேலன் ! 
இவை அனைத்தும் குருசாமியின் நினைவில் ஆட்டம் போட்டன . 

விழுந்தால் கடவுள்மீது தான் விழவேண்டும் . குடி 
தண்ணீர் கிடைக்காத பல ஊர்கள் உண்டு . ஆனால் , கோயில் 
இல்லாத ஊர் ஒன்று கூட இல்லை . தெருவுக்கு ஒரு பிள்ளையார் 
கோவில் . சாணியைப் பிடித்து சாமியென்கிறான் ஒருவன் . ஆமாம் 
என்று ஆமோதிக்கிறான் மற்றொருவன் . கல்லைச் செதுக்கி 
வைத்துக் கடவுள் என்கிறான் கடவுளின் தரகன் . அதன் 
காலில் விழுகிறான் பக்தன் . 

மூலஸ்தானத்தைக் கட்டியவன் , அதே மூலஸ்தானத்தை 
எட்டிக் கூடப் பார்க்க முடியாத பரிதாப நிலை . 

கிணற்றை வெட்டியவன் , அந்தக் கிணற்று நீரைத் தான் 
எடுத்து அருந்த முடியாத அவலநிலை . 


மாட மாளிகைகளைக் 

கட்டியவன் , ஒண்டுவதற்குக் கூடக் 
குடிசையில்லாத கேவல நிலை . 


ஆடைகளை நெய்து தந்தவன் , அரை நிர்வாணப்பக்கிரிக் 
கோலக் காட்சி . 


ஆண்டு முழுதும் உழைத்து உழைத்து , அறுவடை செய்து 
தந்தவன் , அரை வயிற்றுக் கஞ்சிகூட இல்லாது அவதி . 


- இவை போன்ற பல காட்சிகள் குருசாமியின் கண்முன் 


நின்றன . 


மேல் சாதிக்காரர்களும் , நிலப் பிரபுக்களும் , வட்டிக் கடைக் 
காரர்களும் ஏழைகளை வாட்டி வதைத்தனர் . மக்கள் அடிமை 
வாழ்வு வாழ்ந்தனர் . 

பள்ளி ஆசிரியர்கள் , ஊர்க் கணக்குப் பிள்ளை என்பவர்கள் , 
மணியக்காரர்கள் , புரோகிதர்கள் , சோதிடர்கள் - ஆகியவர்கள் 
பார்ப்பனர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் அவர்களுக்குத் தங்கள் 
அறிவை அடகு வைத்தவர்களாகவுமே இருந்தனர் . மக்கள் சாதி 
வெறியிலும் , குடிவெறியிலும் , கேளிக்கைகளிலும் 


ஈடுபட்டுக் 


குருவிக்கரம்பை வேலு 

91 
கொண்டும் , 

நடப்பதெல்லாம் " அவன் செயல் “ அவன் அன்றி 
ஓரணும் 

அசையாது - " எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் " 
என்று எண்ணுகின்ற 

அழுகல் மனப்பான்மை கொண்டவர் 
களாகவுமே இருந்தனர் . எங்கு நோக்கினும் தாழ்வு மனப்பான் 
மையும் , தன்னம்பிக்கையற்ற போக்குந்தான் இருந்தது . அன்பு 
எந்த இடத்திலும் ஆட்சி செலுத்தவில்லை . அகங்காரம் ஆட்சி 
செலுத்தியது . மேலிடத்தாரின் ஊதாரித்தனம் ஊடுருவிப்பாயாத 
கிராமங்களே இல்லை . 

- இந்தக் காட்சிகளும் அவரது நினைவுக்கு வந்தன .. 

குருசாமியின் உள்ளம் குமுறியது . நாட்டுக்குச் சுதந்திரம் 
கிடைக்கச் செய்வது முக்கியமா ? அல்லது சுயமரியாதை உணர்ச்சி 
யுடையவர்களாக - பகுத்தறிவாளர்களாக மக்களை ஆக்குவது 
முக்கியமா ? 

எது முந்தி ? எது பிந்தி ? - என்ற கேள்விகள் உதித்தன . 

மக்கள் பகுத்தறிவாளர்களானால் சிந்தனையாளர் 
களானால் - அடிமை விலங்கைத் தாங்களே உடைத்துக் கொள் 
வார்கள் என்பதே குருசாமியின் சிந்தனைப் போக்கின் உறுதியான 
முடிவு . 

குருசாமி சுயமரியாதை இயக்கத்தில் சேருவது என்று முடிவு 
செய்தார் . சாக்ரடீஸ் , எபிக்யூரஸ் , லூக்ரிடெஸ் , லூசிப்பஸ் , 
டெமாக்ரிட்டஸ் , ஜீன் மெஸ்லியர் , இங்கர்சால் , பிராட்லா , 
பெட்ரண்ட்ரஸ்ஸல் , எச்.ஜி.வெல்ஸ் , ஷெல்லி போன்ற மேலை 
நாட்டு நாத்திகவாதிகளின் பொருள் முதல் வாதிகளின் நூல்களில் 
மூழ்கலானார் . 


சுய 


நாத்திக ஆவேசம் 

1927 - ம் ஆண்டில் கல்லூரி விடுமுறையின்போது குருசாமி 
திருக்கண்ணபுரத்திலுள்ள தனது சிறிய பாட்டியார் வீட்டுக்குச் 
சென்றிருந்தார் . அப்போது தான் , முன்பு குறிப்பிட்ட காவல் 
தெய்வமாகிய முனீசுவரன் சிலை உடைப்பு 

வைபவம் 
நடைபெற்றது . இந்தச் சம்பவத்திற்குப் 

ஒரு நாள் 
குருசாமியும் , அவரது நண்பர் சவுரிராஜனும் வேறு சிலரும் 
சேர்ந்து சாவு வீட்டிற்குத் துக்கம் விசாரிக்கச் சென்றிருந்தனர் . 

திரும்பி வந்த பிறகு குளிக்காமல் திண்ணையில் உட்கார்ந்த 
படியே , பேசிக் கொண்டிருந்தனர் . சாவுத் தீட்டைப் பொருட் 


பிறகு 


92 


குத்தூசி குருசாமி 


படுத்தவில்லையே என்று ஆத்திரப்பட்ட அவரது சிறிய பாட்டி 
யார் - ஒரு சட்டி நிறைய மாட்டுச் சாணத்தைக் கரைத்து வந்து 
குருசாமி மீதும் ஏனையோர் மீதும் தெளித்து , மீதம் இருந்த 
சாணத்தை குருசாமி மீது அப்படியே கொட்டிவிட்டார் . 
இத்தகைய கொடுமைகள் , பழிப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல, 
பலப் பல குருசாமிக்கு . 


இந்த ஊரில் 

வழக்கம்போல் அந்த ஆண்டும் பெருமாள் 
கோவிலில் திருவிழா நடைபெற்றது . சாமி ஊர்வலமாக வந்தது .. 
அந்த ஊர்வலத்தில் சாமியின் முன் தீச்சட்டி ( கப்பரை ) ஏந்தியபடி 
பூசாரி நடந்து வந்தார் . குருசாமியும் , சவுரியும் பக்தர்களைப் 
போல் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் . தமது 
அருகில் தீச் சட்டியுடன் பூசாரி வந்ததும் அந்தத் தீச் சட்டியில் , 
குருசாமி மறைவாக ஒளித்து வைத்திருந்த மண்ணெண்ணெய்க் 
குவளையைக் கவிழ்த்துவிட்டுக் கூட்டத்தில் மறைந்துவிட்டார் . 
தீச்சட்டி குப்பென்று தீப்பிடித்து எரிந்தது ! அஞ்சிய பூசாரி தீச் 
சட்டியைக் கீழே போட்டுவிட்டார் ! சட்டி தூள் 
சிதறியது . 


தூளாகச் 


கண்டு 


இன்னொரு முறை , குருசாமி அவரது நண்பர் சவுரியுடன் 
அவ்வூரிலுள்ள சவுரிராஜப் பெருமாள் கோயிலுக்குச் சென்று , 
அங்குள்ள மடப்பள்ளிக் கிணற்றில் குளித்தனர் . சூத்திரர்கள் 
குளிப்பதைக் 

ஆத்திரப்பட்ட அர்ச்சகர் அலறிப் 
புடைத்துக் கொண்டு , சவுரியின் தந்தையாகிய இராசகோபால் 
முதலியாரிடம் முறையிட்டார் . இந்தத் " திருவாரூர் ஒல்லிப் பயல் " 
இருக்கிற வரைக்கும் ஊரே 

உருப்படாது என்று கூவியபடி , 
நடந்ததை விவரமாகச் சொன்னார் . கிணறு தீட்டுப்பட்டு 
விட்டதே என்று சொல்லி அர்ச்சகர் வருத்தப்பட்டார் . தீட்டுக் 
கழிப்பதற்கு முதலியாரிடம் பணம் கேட்டார் . முதலியாரோ 
தீட்டைக் கழி ; பிறகு பணம் தருகிறேன் என்றார் . அர்ச்சகர் 
தீட்டைக் கழித்தாரோ இல்லையோ , முதலியார் பணம் மட்டும் 
கொடுக்க வில்லை ! 


பின்னர் ஒரு முறை , 


திருச்சி மாவட்டம் கடம்பங்குறிச்சி 
என்ற கிராமத்திலுள்ள தனது சிறிய தங்கை சுப்புரத்தினம் 
வீட்டிற்கு குருசாமி சென்றிருந்தார் . அவ்வூர் அக்கிரகாரத்தி 
லுள்ள குளத்தில் பார்ப்பனர்களுக்கென்று ஒதுக்கியிருந்த துறையில் 
குருசாமி குளித்தார் . பார்ப்பனர்கள் குளிக்கும் துறை என்பதைத் 


குருவிக்கரம்பை வேலு 


93 


களை 


தெரிந்தே அந்த இடத்தில் குளித்தார் . குருசாமியின் குடும்ப 
வைதீக ஆச்சாரம் , பார்ப்பனர்களையும் மிஞ்சக் கூடிய அளவுக்கு 
உள்ளது தான் ! பெரும்பாலும் தொண்டை மண்டல முதலியார் 

" ஒன்றரைப் பார்ப்பனர்கள் என்று குறிப்பிடுவதுண்டு ! 
அதாவது பார்ப்பனர்களைவிட 

வைதீக சாதி மத சம்பிரதாய 
ஆச்சாரத்தில் 

அரை மடங்கு உயர்ந்தவர்கள் என்பதே இதன் 
பொருள் . அப்படிப் பட்ட " ஒன்றரைப் பார்ப்பனர் சாதியில் 
வந்தவரான குருசாமியையே குளிக்காமல் தடுத்தனர் பார்ப்பனர் . 
மற்றவரின் நிலையோ ...? 

ஆரம்பமாகியது ரகளை ! 

" இங்கே தான் குளிப்பேன் , இங்கே குளிக்க எல்லோருக்கும் 
உரிமையுண்டு " என்றார் குருசாமி . இதனை அறிந்த அவரது 
தங்கையின் மாமனார் குளத்தடி சென்று , மிக்க சமாதானத்துக் 
கிடையே குருசாமியை வீட்டுக்குக் கொண்டு வந்து சேர்த்தார் . 
அன்றிலிருந்து படிப்படியாக அந்தக் குளத்தின் சட்ட திட்டங்கள் 
குலைந்தன . 


இன்று இச்செய்தி வேடிக்கையாகத் தெரியலாம் . ஆனால் 
அந்தக் காலத்தில் மேல்சாதி அகம்பாவம் எந்த அளவுக்குத் தலை 
தூக்கி நின்றது என்பதை இச் சம்பவம் விளக்கும் . 


அந்த நிலையை அடக்கி ஒடுக்கியவர்கள் சுயமரியாதை இயக் 
கத்தவர்தான் . அதில் குருசாமிக்கு மகத்தான பங்குண்டு . 


குருசாமியின் இளம் உள்ளம் புரட்சி உள்ளம் . எதற்கும் 
அஞ்சாத உள்ளம் ; பழமையையும் மூடத்தனங்களையும் சாடி 
அழிப்பதிலே ஆவேசம் காட்டிய உள்ளம் . 

சுயமரியாதைக் கொள்கைகளிலே மனத்தைச் செலுத்திவிட்ட 
குருசாமி , 

பெரியாரைச் சந்திப்பதற்கு முன்பாகவே - கல்லூரி 
மாணவராக விளங்கிய காலத்திலேயே - இயக்கப் பிரச்சாரத்தில் 
ஈடுபடத் தொடங்கிவிட்டார் , 


சுய 


1927 - ல் கல்லூரி விடுமுறை நாட்களில் திருக்கண்ணபுரம் 
சென்றிருந்தார் , குருசாமி . அப்போது அச்சிற்றூரில் ஒரு 
மரியாதைப் பொதுக்கூட்டத்தைக் கூட்டி , அதில் தன் 
இராசகோபால் அவர்களைப் பேச வைத்ததோடு தானும் மிக்க 
ஆர்வத்துடன் பேசினார் . 


LDT DIT 


94 


குத்தூசி குருசாமி 


இராசகோபால் அவர்களின் மகன் நாராயணசாமி -- பிற் 
காலத்தில் நெடுஞ்செழியன் --உட்பட , ஊர்ச் சிறுவர்களை ஊர்வல 
மாக அழைத்துக் கொண்டு , பகுத்தறிவுப் பிரச்சார ஒலி முழக்கம் 
செய்தார் . அவர் எடுத்து 

எடுத்து மொழிவார் . சிறுவர்களெல்லாம் 
தொடுத்து முழங்குவர் . 

அவர் வைக்கம் வீரருக்கு என்பார் - கூட்டம் ஜே ! என்று 
ஒலிக்கும் . அப்பொழுது " வாழ்க என்ற சொல் பழக்கத்திற்கு 
வரவில்லை . குருசாமி சுயமரியாதை இயக்கத்திற்கு என்பார் . 
கூட்டத்தினர் ஜே ! என்பர் . அவர் பார்ப்பனர் ஆதிக்கம் ! " 
என்பார் , கூட்டத்தினர் ஒழிக ! என்பர் . அந்தக் கூட்டம்கூட 
ஊராரின் எதிர்ப்புக்கிடையே தான் நடந்தது . 


இச் சமயத்தில் மேற்கண்ணமங்கலம் என்னும் ஊரில் ஓர் 
உறவினர் வீட்டில் திருமணம் ஒன்று நடைபெற்றது . திருமணத் 
திற்கு குருசாமி சென்றிருந்தார் . திருமணம் வைதீக முறையில் 
நடைபெற்றது . திருமணம் முடிந்து உற்றார் உறவினர் 
எல்லோரும் பந்தலில் கூடியிருக்கும்போது , உணர்ச்சியால் உந்தப் 
பெற்ற குருசாமி திடீரென்று எழுந்து நின்று , ஆவேசத்துடன் 
கடவுள் , மதம் , சாதி பற்றி நீண்ட தொரு சொற்பொழிவு 
நிகழ்த்தத் தொடங்கி 

விட்டார் . கூடியிருந்த அனைவரும்- 
திகைப்புணர்ச்சியோடும் வியப்புணர்ச்சியோடும் ஆடாமல் அசை 
யாமல் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தனர் . 

அந்த அளவுக்கு அந்த இளம் வயதிலேயே கொள்கைல்யி 
ஊறித் திளைத்திருந்தார் குருசாமி . 

மாறுபட்ட கருத்துடையோர் கூட்டமாக இருந்தாலும் , தம் 
கருத்துக்களைத் துணிவுடன் நிலைநாட்டுவதிலே மிகத் துடிப் 
புடன் விளங்கினார் . 


பெரியார் சந்திப்பு 


பகுத்தறிவுக் கொள்கையில் மூழ்கிப் போயிருந்த குருசாமி 
சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் ஈ . வெ . ரா . பெரியாரை 
ஈரோட்டில் சந்தித்தார் . இச்சந்திப்பு அவருடைய வாழ்க்கையை 
அடியோடு மாற்றிவிட்டது . ஒரு வேளை குருசாமி பெரியாரைச் 
சந்திக்காமலேயே இருந்திருப்பாரானால் , அக்காலத்திலேயே பட்டப் 
படிப்புப் படித்திருந்த குருசாமி , மிகப் பெரிய 
உத்தியோகஸ்தராக ஆகி இருக்கலாம் ; அதற்கேற்ற பெரிய அந்தஸ் 


அரசாங்க 


வரை 


குருவிக்கரம்பை வேலு 

95 
துள்ள இடத்தில் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் ; மாதம் 
இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறும் பெரிய பதவியில் 
ஆடம்பரமாக வாழ்ந்து ஓய்வு பெற்றிருக்கலாம் ; கார் , பங்களா , 
பட்டம் , பதவி என்ற சுகபோகங்களில் மூழ்கி இருக்கலாம் . 

அல்லது , காங்கிரசு ஆதரவாளராகவே இருந்திருப்பாரானால் 
அமைச்சர் போன்ற பெரும் பதவிகளை வகித்திருக்கலாம் . அல்லது 
மதத் துறையிலேயே ஈடுபட்டிருப்பாரேயானால் மடாதிபதியாகி , 
மதத் தலைவருக்கே உரிய சுகபோகங்களை அனுபவித்து மகிழ்ந் 
திருக்கலாம் . ஆனால் , பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் 

ஒரு 
மாபெரும் நாத்திகரை இழந்திருக்கும் . 

குருசாமி பெரியாரைச் சந்தித்ததன் மூலம் பெரியாருக்கு ஒரு 
பாஸ்வெல் கிடைத்தார் . 1927 முதல் இறுதிக் காலமான 1965 

ஓய்ச்சல் ஒழிவின்றி உழைக்கும் செயல் வீரரானார் ; 
சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்தார் ; எழுதி எழுதி வளப்படுத் 
தினார் ; பேசிப் பேசிக் கொள்கைகளைப் பரப்பினார் . 
இச் சந்திப்பு 1927 மே மாதத்தின் 

மே மாதத்தின் பிற்பகுதியில் நடை 
பெற்றது . 

இச் சந்திப்புக்குச் சில காலத்திற்கு முன்பு சுயமரியாதை 
இயக்கத்தில் சேர்ந்து அதி தீவிரவாதியாக விளங்கிய பூவாளூர் 
பொன்னம்பலனார்தான் குருசாமியைப் பெரியாரிடம் அழைத்துச் 
சென்று அறிமுகம் செய்து வைத்தார் . 

இவ்விருவரும் சேர்ந்து ஈரோடு நாயக்கர் இல்லம் சென்ற 
போது , ஈ.வெ.ரா. பெரியார் தன் வீட்டின் கொல்லைப் புறத்தில் 
வேலையாட்களை வேலை ஏவிக் கொண்டிருந்தார் . இருவரும் 
கொல்லைப்புறம் சென்றனர் . 

குருசாமியைப் பொன்னம்பலனார் ஈ.வெ.ராவுக்கு அறிமுகம் 
செய்துவைத்தார் , 

இச் சந்திப்புப் பற்றிக் கூறும்போது ஜான்சனைச் சந்தித்த 
பாஸ்வெல்லுக்கு என்னென்ன உணர்ச்சிகள் தோன்றியதோ 
அத்தகைய 

உணர்ச்சிகளெல்லாம் தமக்குத் தோன்றியதாக 
குருசாமி பிற்காலத்தில் குறிப்பிட்டார் . 

" வாங்க என்று இளைஞர் குருசாமியை மரியாதையுடன் 
அழைத்தார் தலைவர் பெரியார் . 

இளைஞனாகிய தம்மை வா என்று கூறாமல் " வாங்க 
என்று , மரியாதையுடன் அழைத்த பெரியாரின் பண்பு குருசாமியின் 
உள்ளத்தை எடுத்த எடுப்பிலேயே ஈர்த்துவிட்டது . 


96 


குத்தூசி குருசாமி 


வருஷ 


குருசாமியிடம் சில கேள்விகளைக் கேட்கலானார் பெரியார் . 
" நீங்க எதுவரை படிச்சீங்க ? 

“ நான் பி.ஏ. எகனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் ; கடைசி 
பரீட்சை எழுதியிருக்கிறேன் . 

" இப்போ என்ன செய்றீங்க ? " 
" சும்மாதான் இருக்கிறேன் . 
அப்பா அம்மா என்ன செய்றாங்க ? 

" இருவரும் இல்லை , பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து 
விட்டனர் . " 


" அப்போ எப்படிப் படிச்சீங்க ? 
" அத்தை என்னைப் படிக்க வைத்தாங்க . 
குடிஅரசு எவ்வளவு நாளா படிக்கிறீங்க ? 
" ஆரம்பத்திலிருந்தேதான் படிக்கிறேன் . 
" கொள்கை பிடிச்சிருக்குங்களா ? 
பிடித்திருக்கு 
இங்கேயே தங்கி நம்ப வேலையைக் கவனிக்கிறீங்களா ? 
கவனிக்கிறேன் . 

இந்த உரையாடலுக்குப்பின் ஈ.வெ.ரா.வின் வேண்டுகோளுக் 
கிணங்க , ஈரோட்டிலேயே தங்கி , இயக்கப் பணியில் ஈடுபடத் 
தொடங்கி விட்டார் குருசாமி . 

இந்த இடத்தில் ஒரு சுவையான செய்தியைக் குறிப்பிட 
விரும்புகிறேன் . 

" தாங்கள் ஈரோட்டில் தங்கியவுடன் , தங்களுக்கு என்ன 
வேலை என்று கேட்டேன் " ஒரு தடவை நான் . 

குடியரசுக்கு ராப்பர் ஒட்டுகிறவேலை; சந்தாதாரர்களுக்கு 
அட்ரஸ் எழுதுவது " என்றார் குருசாமி . 

உண்மையாகவா ? என்றேன் . 

" எனக்கு முன்பே அங்கே எம்.ஏ. , பி.எல் . , படித்த ஒருவர் அது 
தானே செய்து கொண்டிருந்தார் . என்று குருசாமி சிரித்துக் 
கொண்டே சொன்னார் . 


அவர் யார் ? என்றேன் நான் . 
நம்ம ராமநாதன் தான் என்றார் ! 


குருவிக்கரம்பை வேலு 


97 


குடி அரசு அலுவலகத்தில் கைவல்ய சாமியார் , எஸ் . இராம 
நாதன் முதலியோரின் அன்புக்குப் பாத்திரமானார் ; சில நாட் 
களிலேயே அலுவலகத்தில் எல்லோருடைய அன்புக்கும் , மரியாதைக் 
கும் உரியவரானார் ; ஈ.வெ.ரா.வின் குடும்பத்திலும் ஒருவராகி 
விட்டார் ; நாகம்மையாரின் மூத்த மகனானார் ; இயக்கத்தின் 
முன்னணித் தொண்டர்களிலும் , தலைவர்களிலும் ஒருவரானார் . 
அப்போது அவருக்கு இருபத்தோரு வயது நிறைவு பெற்றிருந்தது . 


12.சு 345 IAS 
அனன்யா 


KUDI ARASU .. 


Reg .. 


குடி அரசு 


பாகக் ... 3-0 


1-12 


வாரப்பதிப்பு : 
ஆசி : ஈ . வே . ராமசாம் . 


வியாபாரிகள் விசும் 
கோர்ட் விளம்பரம் 

நீடித்த விளம்ப 


ஈரோ ? சுக்கில இ வைகாசி மீ13- ( 26-5-29 ) ஞாயிற்றுக்கிழமை. 


குடி அரசி ல் தொடர்ந்து கட்டுரைகளும் அவ்வப்போது 
தலையங்கங்களும் எழுதினார் . ஈ . வெ . ரா . வுடன் சென்று பிரச் 
சாரத்திலும் ஈடுபட்டார் . அவருடைய எழுத்தும் பேச்சும் , வெட்டு 
ஒன்று ; துண்டு இரண்டு என்ற முறையிலே ஆணித்தரமாகவும் 
கொள்கைக் தெளிவுடனும் தக்க சான்றுகளுடனும் இருந்தன . 
எந்த ஒரு கருத்தையும் , எந்த ஒரு பிரச்சினையையும் அணுகும் 
போது , சுற்றி வளைக்காமல் எடுத்த எடுப்பிலேயே பளிச் 
என்று படும்படியாக விளக்குவார் . 


இம்மாதிரியான அவருடைய 

பேச்சும் , எழுத்தும் எதிரி 
களுக்குச் சுள்ளென்று உறைக்க ஆரம்பித்தன . மக்கள் இதுவரை 
கேட்காத பாணியாக குருசாமியின் பாணி இருந்தது . 


கு -7 


சுயமரி 


98 

குத்தூசி குருசாமி 
1927 - ம் ஆண்டிலிருந்தே குருசாமி முக்கியமான 
யாதை இயக்கக் கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் கலந்து கொண் 
டார் . சுயமரியாதைக் கொள்கைக்கே தன்னை முழுவதுமாக அர்ப் 
பணித்துக் கொண்டார் . 

குருசாமியின் கேலியும் கிண்டலும் குத்தலும் கலந்த பேச்சு 
இளைஞர்களை வெகுவாகக் கவர்ந்தது . ஆனால் , பகுத்தறிவுவாத 
எதிரிகளையும் பழமை விரும்பிகளையும் குலை நடுங்கச் செய்தது . 

இக்காலத்தில் , குருசாமி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி 
தா 

காவில் , ( 3-8-1928 ஆம் தேதியிலிருந்து ) தொடர்ந்து சுற்றுப் 
பயணம் செய்து , பல ஊர்களில் , ராமாயண எதிர்ப்புக் காலட் 
சேபம் செய்தார் . பள்ளி வாழ்க்கையில் எண்கண் வெங்கடாஜல 
முதலியாரிடம் கதாகாலட்சேபம் செய்ய முறையோடு பெற்ற 
பயிற்சி இதற்குப் பெருந்துணையாக அமைந்தது , 

குருசாமியின் புதுமுறை கதாகாலட்சேபத்தினாலும் அவரு 
டைய வாதப் பிரதிவாதங்களாலும் பலர் ஈர்க்கப்பட்டு இயக்கத் 
தில் சேர்ந்தனர் . அவருடைய காலட்சேபம் மக்களைச் சிரிப்புக் 
கடலில் ஆழ்த்தியது . பாதுகாபட்டாபிஷேகம் சிறப்பாகக் கொண் 
டாடப்பட்டது , சுயமரியாதைக்காரர்கள் குருசாமிக்குப் புத்தாடை 
தந்து , மலர் மாலையிட்டுத் தங்களது மகிழ்ச்சியைத் தெரிவித்துக் 
கொண்டனர் , ( இச்செய்தி குடிஅரசி ல் வெளிவந்துள்ளது . ) 

இந்நிகழ்ச்சி இராமனைக் கடவுள் என்று கூறித் திரியும் 
மனிதர்களைத் திடுக்கிட வைத்தது . 

தமிழ்நாட்டு இளைஞர்களில் பெரும் பகுதியினரைச் சுயமரி 
யாதை இயக்கம் தன் வசமாக்கிக் கொண்டது . ஈ . வெ . ரா . 
பெரியார் இளைஞர்களின் தலைவராகி விட்டார் . காங்கிரசு 
இயக்கத்திலுள்ள இளைஞர்கள் பலரும் மிக வேகமாக இவ்வியக் 
கத்தில் சேர ஆரம்பித்தனர் . சாதி உயர்வு பாராட்டியவர்களின் 
தலைக்கனம் குறைந்தது . பார்ப்பனர்களுக்கிருந்த தனி மரியாதை 
சிதையத் தொடங்கியது . கடவுள் பெயரைச் சொல்லி ஏமாற் 
றிக் கொண்டிருந்தவர்கள் ஓய்ந்து ஒடுங்கினர் . 

இயக்கத்தின் முன்னணி வீரர்களான எஸ் . இராமநாதன் , 
குருசாமி , சாமிசிதம்பரனார் , பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ,, 
பொன்னம்பலனார் , எஸ் . வி . லிங்கம் , ஏ . எஸ் . அருணாசலம் , 
சொ . முருகப்பா , மாயவரம் நடராசன் , நாகை 

மணி , நாகை 


குருவிக்கரம்பை வேலு 


99 


காளியப்பன் , கோவை அய்யாமுத்து , கோவை 

ஏ . ஆர் . சிவா 
னந்தம் , சித்தக்காடு ராமய்யா , அருப்புக்கோட்டை கருப்பய்யா , 
ஜே . எஸ் . கண்ணப்பர் , பூவாளூர் செல்வமணி , மூவலூர் இராம 
மிர்தம் அம்மையார்-போன்ற பலரும் நாடெங்கும் சுற்றிப் பகுத் 
தறிவுக் கொள்கையைப் பரப்பி வந்தனர் . 

சுயமரியாதை இயக்கம் பாமரர்களைத் தட்டியெழுப்ப வேண்டிய 
இயக்கம் ; மேல் சாதிக்காரர்களுக்கோ , படித்த மேதாவிகளுக்கோ 
உரியதல்ல இந்த இயக்கம் ; கீழ் மட்டத்திலுள்ள மக்களைத் தட்டி 
யெழுப்பினாலொழிய நாடு முன்னேறாது என்பதை 
திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் ஈ . வெ . ரா . பெரியாரைப் 
போலவே மிகமிக நன்றாகத் தெரிந்து வைத்திருந்தார் . 


குருசாமி 


ஆகவே , குருசாமி . சொல்லலங்காரங்களையோ , பசப்பு மொழி 
களையோ விரும்பவில்லை . மாறாக , அதை வெறுத்தார் . தனது 
பேச்சிலும் , எழுத்திலும் மக்கள் மொழியையே கையாண்டார் . 
" கேட்பவர்களைத் திருப்திப்படுத்த வேண்டுமென்று கருதிப் பேசு 
வோரால் விளைக்கப்படுகின்ற தீங்குகளைவிட அதிகமாகத் 
திருடர்களாலும் கொலைகாரர்களாலும் 

இழைக்கப்படுவ 
தில்லை என்று எழுதினார் . மாதம் முப்பது ராத்திரியும் அமா 
வாசையாகவே இருக்க வேண்டுமென்று நினைக்கிறவர்கள் 
இல்லையா ? அதுபோல் , பொதுமக்கள் மனம் எப்போதும் இருட் 
டாகவே இருக்க வேண்டுமென்று நினைப்பவர்களும் இருக்கிறார் 
கள் என்று பேசினார் . 


கூட 


6 


அந்நியர்கள் நம்மை மதிக்க மாட்டார்களே - பழிப்பார்களே 
எதிர்ப்பு பலமாகிவிடுமே என்கிற உலக அபிமானம் , பயமும் , 
பலவீனமும் எவரிடத்திலிருக்கிறதோ அவர்கள் ஒருக்காலும் 
உண்மையான சீர்திருத்தத்திற்கு உதவ மாட்டார்கள் . எந்தவொரு 
அபிப்பிராயத்தையும் அதனால் ஏற்படும் பலனைக் கொண்டுதான் 
மதிக்க வேண்டுமேயொழிய சொல்லலங்காரத்தைக் கொண்டும் 
செல்வாக்கைக் கொண்டும் மதிப்பது அறிவுடமையாகாது - என்ற 
தனது தலைவர் ஈ . வெ . ரா . வின் கருத்தை குருசாமி ஒருவர் 
தான் நன்குணர்ந்து அதன் வழியிலேயே தன்னையும் தான் 
சார்ந்த இயக்கத்தையும் நடத்திச் சென்றார் . அந்நியர்களுக்கு 
மட்டுமல்லாமல் , தனது உறவினர்களுக்கும் அவர்களுடைய எதிர்ப் 
புகளுக்கும் ஏளனங்களுக்கும் ஒருபோதும் அஞ்சியதில்லை 
குருசாமி . 


100 


குத்தூசி குருசாமி 


கொள்கை , இயக்கம் என்று வரும்போது உற்றார் , உறவினர் 
என்றோ , நண்பர்கள் என்றோ , இரத்தபாசம் என்றோ , ஏழை 
பணக்காரன் என்றோ அவர் பார்த்ததே கிடையாது . அவருக்குத் 
தெரிந்ததெல்லாம் ஒரேயொரு பாதைதான் ; அதுதான் சமுதாய 
சீர்திருத்தப் பொதுவுடமைப் பாதை ; மக்களை நாத்திக வழி 
செலுத்தும் பாதை ; அறிவுப் பாதை ! 


திரு . வி . க . வுக்கு மறுப்பு 

1928 - ல் ஜுன் மாதம் 27 - ந்தேதி நவசக்தி இதழில் தொடர் 
முடங்கல் 

என்னும் பகுதியில் திரு . வி . கல்யாணசுந்தரனார் 
பெரியாரின் குடிஅரசு 

இதழின் கருத்துகளுக்குக் கண்டனம் 
தெரிவித்துக் கட்டுரைகள் எழுதினார் , 


குருசாமி திரு . வி . க . நடையிலேயே கிண்டலாக இதற்குப் 
பதிலளித்துக் கட்டுரைகள் எழுதினார் . 


இளங் குத்தூசியாருக்கு கடுமையான நடையிலேயும் எழுதத் 
தெரியும் என்பதற்கு இக்கட்டுரையே சான்றாகும் . 8-7-1928 
குடி அரசி ல் நவசக்தியின் தடுமாற்றம் என்று தலைப்பிட்டு , 
குருசாமி எழுதிய கட்டுரையில் ஒரு பகுதி ; " திரு . முதலியார் 
அவர்கள் ஆண்டவன் திருவருளை முன்னிட்டே போர்த் துறையில் 
இறங்கி விட்டார் . குடி அரசின் தலைவருடன் சமயச் சீர்திருத் 
தத்தின் பொருட்டு மாத்திரம் போர் தொடங்கி விட்டாராம் . 
திரு . முதலியார் அவர்களின் எதிர்ப்புக்கு ஒன்று விடாமல் பதில் 
கூறத் தயாராக இருக்கிறேன் . 

" முதலாவதாக , குடி அரசின் வசைபுராணத்தைப் பற்றி , 
அது ஆண்டகைமை ஆகாது என்பது ஆம் . எல்லா அறிவாளி 
களும் திரு . முதலியாரவர்களைப் போன்று மறை பொருளுள்ள 
மொழிகளாலும் , மேற்பார்வைக்கு மங்களகரமான சொற்களா 
லும் உள்ளே வசை மொழி மாத்திரையை வைத்து அவருடைய 
தமிழ்ப் பாண்டியத்தினால் மேலே வெல்லத்தை வைத்து , அறி 
வாளர்களுக்கும் , ஏனையோருக்கும் கொடுக்கும் பழக்கம் பெற் 
றிருக்க முடியாது . 

" திரு . நாயக்கர் அவர்களுக்கு மனதில் தோன்றியதை 
அவ்விதமே ஒரே பொருள் படும்படி சொல்லுவதும் எழுதுவதும் 
தான் முடியும் . தெருக் கூத்துக்கும் , கழைக் கூத்துக்கும் குத்துச் 


6 


பெ .600008 


R34 w Nob wall 


16 


இதே முறையில் 14-10-1928 குடி அமிழ்நாடு 
குருவிக்கரம்பை வேலு 

101 
சண்டைக்கும் கூட்டம் சேர்வது இயல்பே . ஒரு நாள் சென்று 
பிராமணத் துவேஷப் பிரச்சாரம் செய்யினுங் கூட்டம் சேரும் 
நிலையில் நாடு இருக்கிறது . 

இவ்வாறான மொழிகள் வசைபுராண மாகா , பிறரொரு 
வருக்கும் படாது என்பது திரு . முதலியாரவர்களின் கருத்துப் 
போலும் . இவ்வளவு பெரிய பாண்டித்தியமும் மறைவாகக் கூறும் 
பேராற்றலும் திரு . நாயக்கருக்குக் கிடையாது என்பதை வணக்க 
மாய்த் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 

" கம்பர் கவிவனப்பையும் , சேக்கிழார் அன்பின் திறத்தையும் 
உணரும் தவம் குடி அரசு த் தலைவருக்கு மறுபிறவியிலாவது 
உண்டாகவும் என முதலியார் எழுதியுள்ளார் . இவ்வாறு எழுது 
வது கல்விச் செருக்கினாலோ , அல்லது திரு . நாயக்கர் பேரி 
லுள்ள அன்பினாலோ என்பதை அறிவுடையோர் உய்த்துணர் 
வாராக . 

இதிகாச புராணங்கள் எந்த நாட்டிலும் இருக்கின்றன . 
ஆனால் , அவைகளின் காரணமாய் சன சமூக முன்னேற்றம் தடை 
பெறக்கூடியதாக இருந்ததே இல்லை . அக்கொடுமை நம்நாட்டில் 
தான் உள்ளது , அத்தகைய புராணங்களுள் 

முக்கியமானது 
இராமாயணம் . இதைப் படிப்பவர்களுக்குச் 

சுயமரியாதை 
உணர்ச்சி உண்டாகுமா ? 

" நாயக்கரின் மேல் முதலியாருக்கு இருக்கும் பொறாமையின் 
காரணமாகத்தான் இவ்வாறு எழுதுகிறார் என்று பலர் சொல் 
வதுபோல யான் சொல்லவில்லை , ஆனாலும் வேறு காரணமும் 
தெரியவில்லை . 

" திரு . முதலியார் அவர்களே , தாங்கள் சமயச் சீர்திருத்தங் 
களைக் குறித்து அறமுறையில் நடத்தப் புகுந்திருக்கும் போருக்கு 
யாமும் ஆயத்தமாகி விட்டோம் . எங்கள் தலைவரே போர் புரிய 
வேண்டுமென்பதில்லையாயின் . தாங்கள் எம்போன்ற சிறு தொண் 
டர்களோடு தங்கள் 

சமயப் 

போரை நடத்த முந்துங்கள் . 
ஆராய்ச்சி , பாண்டித்தியம் ஆகிய பூச்சாண்டிகளைக் 

பக 
எங்களை வீணே அச்சுறுத்த வேண்டாம் 


46 


IATAA 


யே 


பாலக் 


இதழில் மக்களும் 
சமயமும் என்னும் தலைப்பில் குருசாழி மீண்டும் எழுதினார் . 


1835 


102 


குத்கு தூசி குருசாமி 


உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பல சமயங்கள் தோன்றி 
பல அழிந்து , பல அழியும் தருவாயில் இருப்பதை யாரும் 
மறுக்க முடியாதென நம்புகிறோம் . மனித அறிவு வளர வளர , 
சில மதங்களிலுள்ள அதிகமான ஊழல்களும் , முரண்பாடான 
கொள்கைகளும் விளக்கமாய்த் தோன்றுகின்றன . பாவம் , புண் 
ணியம் என்னும் இரண்டு வார்த்தைகளில் அடங்கி விடக் கூடிய 
பல விஷயங்கள் , அறிவு முதிர்ச்சி காரணமாகப் பல அய்யப்பாடு 
களை உண்டாக்கிவிடுகின்றன . உதாரணமாக , புலால் உண்ணல் 
பஞ்ச மாபாதகங்களில் ஒன்று என்று கூறும் நமது சமயங்கள் , 
கிரீன்லாந்திலுள்ள எஸ்க்கிமோ கூட்டத்தார் ( அங்கு தாவரங்கள் 
வளருவதின்மையால் ) தங்கள் உயிர் வாழ்வின் பொருட்டுப் 
பச்சை மாமிசங்களையே உண்டு வாழ வேண்டியிருக்கின்றதே 
என்ற வினா எழுங்காலத்துப் பதில் கூறமுடியாது திகைக்கின்றன. 
அன்பின் சொரூபமாகிய தனிப் பெருங்கருணை வள்ளல் , 
எஸ்க்கிமோ சாதியாரை எந்தப் பிறவியில் மேம்படுத்த முடியும் ? 
அவர்களோ பஞ்சமா பாதகத்தில் ஒன்றைச் செய்தே உயிர் 
வாழ வேண்டிய நிலையில் இருக்கின் றார்கள் 

" இன்னும் , சமீபகாலத் தாவர நூல் வல்லுநர்கள் தாவரத் 
திற்கும் உயிர் உள்ளதெனக் கூறுகின்ற முகத்தான் , 

அதனை 
அழித்தலும் பாவமெனக் கொள்ளல் வேண்டுமன்றோ ? ஆகவே , 
உடற்கூற்று நூற் புலவர் , மனித அமைப்பிற்குப் புலால் உணவு 
ஏற்றவை என்று கூறுவதால் அது பொருத்த முடைத்து என்று 
கொள்ளக் கிடக்கும் . இவ்வுண்மையை உற்று 

உற்று நோக்குங்கால் , 
இது பகுத்தறிவுகாலம் என்பது வெள்ளிடைமலை . மனிதனின் 
தூய வாழ்விற்கும் , மனச் சமாதானத்திற்கும் , பற்றுக் கோடாக 
ஒரு மதம் வேண்டுவது அவசியமா ? 

" நம் முன்னோர்கள் அவர்கள் காலத்திற்கு ஏற்றவாறான 
கொள்கைகளை நிலவச் செய்து போந்தனர் , நம் முன்னோர்கள் 
வாழ்ந்த நிலையில் நாம் வாழவில்லை ; வாழ விரும்பவுமில்லை . 
சக்கிமுக்கிக் கல் உதவியால் தீயுண்டாக்கிய முன்னோர்களைப் 
பின்பற்றி வாழ இச்சையுள்ளவர் உளரோ ? தீக் குச்சியின் உதவி 
யல்லவா இன்றியமையாததாய் இருக்கிறது ! 


ஆரியமொழி கற்பதற்கு சூத்திரர்களுக்கு இடமில்லை 

1928 - ம் ஆண்டு ஆகஸ்ட்டு மாதத்தில் திருப்பதி உண்டியல் 
வருவாயைக் கொண்டு நடந்துகொண்டு வந்த திருப்பதி தேவஸ்த் 


குருவிக்கரம்பை வேலு 


103 


தானப் பள்ளியில் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை சமஸ்கிருதம் 
படிப்பதற்கு அனுமதிக்கமுடியாது , என்று பள்ளி அதிகாரிகள் 
மறுத்துவிட்டனர் . 

அப்போது 

சூத்திரர்களுக்கென்றே குரல் 
கொடுக்கப் பிறந்த குருசாமியின் குரல் . 

திருப்பதியில் தேவஸ்தான பண்டில் நடைபெறும் ஒரு 
பள்ளியில் சமஸ்கிருத வியாகரண 

வகுப்பில் பார்ப்பனரல்லாத 
பிள்ளைகளைச் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று 
பள்ளி அதிகாரிகள் மறுத்து விட்டார்களாம் . பொது மக்கள் 
இதைப்பற்றி தேவஸ்தான அதிகாரியாகிய மகந்துவிடம் சொன்ன 
தில் அவர் தமக்குத் தெரியாது என்று சொல்லிவிட்டாராம் . 

மிஸ் . மேயோ , இந்திய மக்கள் கல்வி அறிவில்லாமல் இருப்ப 
தற்கு பார்ப்பனர்களே காரணம் என்று நமது இந்தியத்தாய் 
என்ற புத்தகத்தில் எழுதியதற்கு தேசீயத் தலைவர்களான " 
திரு . சத்தியமூர்த்தி பனகால் 

ராஜாவை சமூகத்துரோகி ; 
தேசத்தை காட்டிக் கொடுத்த தேசத்துரோகி என்ற பொருள் 
படக் கூறினார் , மற்றொரு “ தேசீயத் தலைவர் மிஸ் . மேயோவை 
குப்பைக்காரி என்று கூறினார் . 

இவர்கள் திருப்பதிப்பள்ளி நடவடிக்கைகளுக்கு என்ன பதில் 
சொல்லப் போகிறார்கள் . 
சமஸ்கிருதம் தேவபாஷை , 

பொதுபாஷை , மதபாஷை , 
அறிவுபாஷை என்று சொல்லி அதற்குப் பார்ப்பனரல்லாதார் 
பணத்தில் பள்ளிக்கூடம் ஏற்படுத்துவதும் , அதில் பார்ப்பனரல்லா 
தார் பிள்ளைகள் 

படிக்க ஆசைப்பட்டால் 

மறுப்பதுமான 
அயோக்கியத்தனத்தை ஒழிக்கவோ கண்டிக்கவோ இதுவரை 
எந்தத் தேசியத்தலைவர்கள் முன்வந்தார்கள் ? 

பார்ப்பனர்களின் புன்சிரிப்புக்கு பயந்து கொண்டு அவர்கள் 
காலுக்கு முத்தமிட்டு வரும் தேசீய வீரமுழக்கம் இப்போது 
எங்கே போய் ஒளிந்து கொண்டது . 
செத்த பாம்பை ஆட்டுவது போல் செத்துச் 

சுட்டுச் 
சாம்பலாக்கி ஆற்றில் கரைத்து விட்டுக் காட்டாற்றிக் கருமாதி 
யும் " நடந்து விட்ட சைமன் கமிஷன் பகிஷ்காரத்தைப் பற்றியும் , 
சூழ்ச்சியும் தந்திரமும் பார்ப்பன ஆதிக்கமும் வயிற்றுச் சோற்று 
தேசபக்தர்களின் பிழைப்புக்கு மார்க்கமும் நிறைந்த தேசீயத் 
திட்டத்தைப் பற்றியும் கூக்குரலிட்டுச் கூலிவாங்குகின்றார்களே 
யொழிய இந்த விஷயத்தில் யாராவது கவலை செலுத்தி 
வருகிறார்களா ? 


104 . 


குத்தூசி குருசாமி 


என்று 


சொல்லுவது 


பணத்தை 


என்று 


வேதம் தான் " சூத்திரர்கள் என்கின்ற வேசிமகனும் , பார்ப்பனர் 
தாசிமகனுமாகிய பார்ப்பனரல்லாதார் படிக்கக்கூடாது என்றால் 
வியாகரணம் என்கின்றதான பொதுவான இலக்கணமும்கூட 
பார்ப்பனரல்லாதார் படிக்கக்கூடாது 
எவ்வளது அயோக்கியத் தனமானது என்பதை நாம் விளக்க 
வேண்டியதில்லை . எந்தப் படிப்பை பார்ப்பனரல்லாதார் படிக்கக் 
கூடாதோ அந்தப் படிப்புக்கு பார்ப்பனரல்லாதார் 
உபயோகப் படுத்தலாமா 

கேட்பதுடன் சற்றாவது 
மானமோ வெட்கமோ சுயமரியாதையோ சுத்த ரத்த ஓட்டமோ 
உள்ள 

கூட்டமானால் இந்தக் காரியம் செய்ய முடியுமா என்று 
கேட்கின்றோம் . 
இனியாவது சர்க்காரோ அல்லது இந்துமத 

பரிபாலன 
போர்டாரோ அல்லது பொது மக்களோ இந்தக் காரியத்தில் 
தலையிட்டு இந்தமாதிரிப் பொது நன்மைக்கல்லாத தனிப்பட்டவர் 
களின் நன்மைக்கு ஏற்றதுமான காரியங்களுக்கு பொது மக்களின் 
பணத்தை உபயோகப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளக்கூடுமா ? 
என்று கேட்கின்றதுடன் சுயமரியாதை என்றால் என்ன ? என்று 
விழிப்புடன் தூங்கிக் கொண்டிருப்பதுபோன்ற விதண்டாவாதி 
களுக்கு இதிலிருந்தாவது சுயமரியாதை என்பது இன்னதென்று 
புரியுமா ? இது தான் இந்துமத தத்துவமா ? 

" குடியரசு ( 19.8.1928 ) 
குருசாமியின் தமிழ் நடையிலே நாம் அறிந்து , புரிந்து படிக்க 
வேண்டிய செய்தி அடங்கி உள்ளது . புதுமையான ஒன்றுங்கூட ! 
எவர் எந்தப்பிரச்சனையை எழுப்புகிறாரோ , அவருடைய பாணி 
யிலேயே பதில் எழுதுவதுடன் அவர்கள் கையாளும் சொற்களையே 
குருசாமியும் கையாண்டு கேலி செய்வது என்பது அவருக்கே 
உரிய தனிச்சிறப்பு . திரு.வி.க , மறைமலையடிகள் , ந.மு. வேங்கட 
சாமி நாட்டார் , சத்தியமூர்த்தி , மற்றும் பலருக்கும் குருசாமி 
மறுப்பு எழுதிய நடைகளைக் கவனித்தால் புரியும் . 
எழுதுவதை அவர் ஆயுள் முழுவதும் கையாண்டார் . 


இம்மாதிரி 


உலகமெங்கும் சுயமரியாதை இயக்கம் 

இளைஞர் குருசாமிக்கு இருபத்திரண்டு வயது நிரம்பிய 
காலம் . வயதுக் கேற்ற சுறுசுறுப்பும் நாத்திகச் சிந்தனையும் 
மிகுதி , நடைமுறைப் படுத்திவதிலும் ஆர்வம் அதிகம் . 
தமிழ் நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் பிரச்சாரம் இன்னும் 


எனவே , 


குருவிக்கரம்பை வேலு 


105 


மான 


வேகமாக இருக்க வேண்டும் எனவும் , உலகில் பல நாடுகளில் 
நாத்திகர் இயக்கம் உள்ளது . அதுபோலவே நமது இயக்கமும் 
மிகுந்த துடிப்புடன் இயங்கவேண்டும் . 

அந்த 

இயக்கங்களுடன் 
ஒப்பிடும்போது நமது சுயமரியாதை இயக்கம் மிதவாதமாகச் 
செல்லுகிறது . அப்படி இருந்தும் நமது இயக்கத்தை மிக மோச 

இயக்கம் என்று சைவ சமயத்திருடர் கூட்டமும் 
பார்ப்பனர்களும் கதறுகிறார்களே அவர்கள் உலக நாத்திக 
இயக்கத்தைப் பற்றி அறிவார்களா என்கிறார் . 

சுயமரியாதை இயக்கம் நம் தமிழ் நாட்டில் மாத்திரம் 
இருப்பதாக சிலர் கருதிக் கொண்டு இருக்கின்றார்கள் - இது 
தப்பான எண்ணம் என்றே கருதுகிறேன் . 


தற்சமயம் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உண்மை உழைப் 
பாளிகளும் வீரர்களும் இந்தக்காரியத்தைத்தான் செய்து வருகின் 
றார்கள் . இந்த இயக்கத்தினால் தான் ஒவ்வொருவரும் தங்கள் 
தங்கள் நாட்டை விடுதலை அடையச் செய்தும் வருகின்றார்கள் . 


கவலை 


ஆனால் இது எந்தவித பாதிப்புக்கும் துணிந்தவர்களாலும் , 
உண்மை வீரம் உடையவர்களாலும் தான் தொடங்கக் கூடிய 
செயலானதால் சுயநலத்திற்காகவே பொது நல சேவையில் ஈடு 
பட்டிருப்பதாக நடிக்கின்றவர்கள் இச்செயலைச் செய்ய முடியாத 
துடன் வேறொருவர் செய்வதையும் அவர்களால் பொறுத்துக் 
கொண்டிருக்க முடியாது . 
ஏனெனில் மக்களுக்கு உண்மையான 

செயலில் 
ஏற்பட்டு அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டால் போலி 
களுக்கு இடமில்லாமல் போவதுடன் அவர்களது வாழ்வுக்கே 
ஆபத்தாய் முடிந்துவிடும் . ஆதலால் அப்படிப்பட்டவர்கள் சுய 
மரியாதை இயக்கத்தைக் காக்க வேண்டியவர்களாகி விடுகின்றார் 
கள் . 

எனவே எவ்வளவுதான் சுயநலமிகளால் இவ்வியக்கம் தாக்கப் 
பட்டாலும் , ஒழிப்பதற்கு எவ்வளவு தான் சூழ்ச்சி கையாளப் 
பட்டாலும் அம்முயற்சிகள் சூரியனைக் கைகொண்டு மறைத்து 
உலகத்திற்கு வெளிச்சம் இல்லாமல் செய்து விடலாம் என்கின்ற 
முட்டாள் தனமான முயற்சிக்குச் சமானமாக முடியுமே அல்லாமல் 
வேறல்ல . 

சுயமரியாதை இயக்கம் இப்போது ஒவ்வொரு நாட்டிலும் 
வீறுகொண்டு எழுந்து தாண்டவமாடுகின்றது . 


106 


குத்தூசி குருசாமி 


பம்பாய் மாகாணத்தில் கொஞ்சகாலமாக பெருத்த கிளர்ச்சி 
கள் நடந்து வருகின்றன . அதாவது சென்ற இரண்டு ஆண்டு 
களுக்கு முன்பே அங்கு புரோகிதக் கொடுமையை ஒழிக்க சட்ட 
சபைக்கு பல தீர்மானங்கள் வந்தன . 


மகா 


ஜாதித்திமிரை ஒழிக்க பூனாவில் பெருத்த கிளர்ச்சிகள் 
நடந்து பல வழக்குகளும் ஏற்பட்டு பல பெரியார்களும் சிறை 
சென்றனர் . 

பம்பாயில் சென்ற ஆண்டில் பாதிரிகளையும் முல்லாக்களை 
யும் குருமார்களையும் ஒழிக்க வேண்டும் என்று வாலிப 
நாடுகளில் பேசினார்கள் . 

மற்றும் ஜாதித்திமிர் கொண்டவர்களுக்கு வண்ணார் , 
நாவிதர் , என்பவர்கள் தங்கள் தொழிலைச் செய்வதில்லை என்று 
தீர்மானித்துக் கொண்டார்கள் . 
பள்ளிகளில் பிள்ளைகள் எல்லோரும் 

அதாவது எல்லா 
சாதிக்காரர்களும் ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக் கொள்ள 
உரிமை இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் செய்திருக்கின்றனர் . 

மத்திய மாகாணத்தில் கோவிலுக்குள் இந்துக்கள் என்பவர் 
களில் உள்ள எல்லா சாதியாரும் போகலாம் என்று தீர்மானித்து 
அந்தப்படியே சில இடங்களில் நடந்து வருகின்றார்கள் . 

கல்கத்தாவில் முகமதிய மாணவர்கள் தாடிவளர்ப்பதை மத 
சம்மந்தத்தில் இருந்து பிரித்து விடவேண்டுமென்று சண்டை 
போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் . 

சமீபகாலத்தில் பஞ்சாப் மாகாணத்தில் சீக்கியர்கள் தங்களு 
டைய மத ஆரம்பகாலமுதல் வெகு முக்கியமானதாக கருதி வந்த 
காரியங்களில் ஒன்றாகிய க்ஷவரம் செய்து கொள்ளக்கூடாது ; 
தலைமயிரைக் கத்தரிக்கக் கூடாது என்கின்ற 

கொள்கையை 
அடியோடு மாற்றித் தலைமயிர் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று 
கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் . 
கடைசியாக கல்கத்தாவில் 

சுயமரியாதை 
இயக்கத்தைப் போலவே - ஏன் இதைவிட அதிவேகமானது என்று 
கூடச் சொல்லும்படியான - ஒரு பெரிய இயக்கத்தைத் தொடங்கி 
விட்டார்கள் . அதன் 

கொள்கைகள் 

நமது 

சுயமரியாதை 
இயக்கத்தின் கொள்கைகளை விட வேகமுள்ளதாய்க் காணப்படு 
கின்றன . அதாவது , 


நம் 


நாட்டு 


குருவிக்கரம்பை வேலு 


107 


கும் சரி 


ஜாதி வித்தியாசத்தை ஒழிப்பது , மூடப்பழக்க வழக்கங் 
களை , ஒழிப்பது , குருமார்கள் , ஆச்சாரியர்கள் , புரோகிதர்கள் 
முதலியவர்களின் 

ஆதிக்கங்களை ஒழித்து பகுத்தறிவை 
விளக்குவது . 
பெண்கள் 

அடிமையை ஒழித்தும் ஜாதிக்கட்டுப் 
பாட்டை ஒழித்தும் கலப்பு விவாகம் முதலியவைகளை 
ஆதரிப்பது . 

முதலாளிகளின் ஆதிக்கத்தை ஒழித்து தொழிலாளர் 
களுக்கு உரிமை அளிப்பது . 

நில உடமையாளர்களின் ஆதிக்கத்தை ஒழித்து தொழி 
லாளர்களுக்கு உரிமை அளிப்பது . 

பொது வாழ்வில் ஏழை பணக்காரன் என்கின்ற பாகு 
பாட்டையும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கின்ற 
வித்தியாசத்தையும் ஒழித்து யாவருக்கும் சமத்துவத்தை 
அளிப்பது , 
இவ்வளவும் போதாமல் நாட்டின் சொத்துக்களை எல்லோருக் 

சமமாய்ப் பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்னும் 
கொள்கையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் . 

அதோடு மாத்திரமல்லாமல் அதன் தலைவர் திரு சுபாஷ் 
சந்திரபோஸ் இவற்றை நிறைவேற்ற அரசியல் கட்சிகளில் இருந்து 
பிரிந்து தனியாய் நின்று முயற்சி செய்ய வேண்டும் என்று 
சொல்லி விட்டதுடன் இவைகள் தான் உண்மையான 

விடு 
தலைக்கு வழியாகும் என்று சொல்லி இவ்வியக்கத்திற்கு " உண்மை 
யான பூரணவிடுைேல இயக்கம் என்று பெயரும் கொடுத்திருக் 
கின்றார் . 

மிக விரைவில் இதன் பிரசாரம் தொடங்கப்படுமாம் , 

இதை நோக்கும்போது , நமது சுயமரியாதை இயக்கத்தை 
மிதவாத இயக்கம் என்று தான் கூறவேண்டும் . இப்படி இருந்தும் 
நமது சுயமரியாதை 

இயக்கம் 
இயக்கத்தை மிகமோசமான 
என்றும் , மிக வேகமான இயக்கம் என்றும் சொல்லுவதுடன் நம் 
மீது பழி சுமத்துகின்றவர்களுக்கும் குறைவில்லை ,, 
மத விஷயங்களில் 

கல்கத்தா இயக்கத்தைவிட வேகமாக 
ஆப்கானிஸ்தானமும் துருக்கியும் போய்க் கொண்டிருப்பது 
எல்லோரும் அறிந்ததேயாகும் . 


108 


குத்தூசி குருசாமி 


அதாவது ஆப்கன் அமீர் அவர்கள் தம் சீர்திருத்தக் கட்ட 
ளைக்கு விரோதமாகப் பேசுகின்றவர்களை யெல்லாம் மாஜி கவர்னர் 
உள்பட மவுல்விகள் உள்பட அனைவரையும் சிறையில் அடைக் 
கின்றார் . 

துருக்கியோ , அரசாங்கத்திற்கும் மதத்திற்கும் சம்பந்தமில்லை 
என்று விளம்பரப்படுத்தி விட்டது . 


ருஷ்யாவோ வை தீகக் கொள்கைககளை உடையவர்களை 
யெல்லாம் கைது செய்து வருகின்றது . 


அதாவது சமீபத்தில் அங்கு சூரியனையும் சந்திரனையும் 
தெய்வமாக வணங்குபவர்களை யெல்லாம் போலீசார் 

கைது 
செய்து வருகின்றார்கள் . 


இதே ருஷியாவில் கொஞ்ச காலத்திற்கு முன்பு பள்ளிக் கூடங் 
களில் மதத்தைப் பற்றியும் . கடவுளைப் பற்றியும் , பிள்ளை 
களுக்குக் கற்பிக்கக் கூடாது என்று ஆசிரியர்களுக்கு உத்தரவு 
போட்டது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் . மேலும் அங்குள்ள 
சர்ச்சுகளைக்கூட இடித்ததும் ஞாபகமிருக்கலாம் . 

நமது நாட்டைச்சுற்றியுள்ள பல இடங்களில் இவ்வளவு 
காரியங்கள் நடக்கின்றபோது நமது நாட்டில் இன்னமும் புராணக் 
காரரும் புரோகிதர்களும் , பூசாரிகளும் பொது நலத்தின் பேரால் 
வாழ்வை நடத்தும் வயிற்றுப் பிழைப்புக்காரர்களும் ஆதிக்கம் 
செலுத்துகின்றார்கள் என்றால் நம் நாட்டு வாலிபர்களுக்கு 
கண்ணும் காதும் இருக்கின்றதா இல்லையா என்று குருசாமி 
கேட்பதிலிருந்து அவருடைய தீவிரவாதம் நன்கு புலனாகிறது . 

குடியரசு ( 7.11.28 ) 


லண்டன் அறிவியக்கம் - ஆர் . பி . ஏ . 

Rationalist Press Association என்ற பெயரால் இலண்டனி 
லுள்ள ஓர் அமைப்பின் முன்னெழுத்துக்களே ஆர் . பி . ஏ . என்ப 
தாகும் . இன்று உலகில் தொடர்ந்து பகுத்தறிவுப் பிரச்சாரம் 
செய்து வருகின்ற இயக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் . 


1899 - ல் இது முதன் முதல் துவங்கப்பட்டபோது வெறும் 
புத்தக வெளியீட்டுக் கழகமாகவே இருந்தது . 


குருவிக்கரம்பை வேலு 


109 


இவ்வமைப்பு , பழமை விரும்பிகளால் விரும்பப்படாத சில 
அரிய நூல்களை அச்சிட்டு , மலிவான விலைக்கு விற்க வேண்டு 
மென்னும் நோக்குடன் பன்னிரண்டு பேர்களால் தொடங்கப் 
பெற்றது . 

இதன்மூலம் வரலாறு , தத்துவம் , சமுதாயம் , மதம் ஆகிய 
துறைகள் பற்றி மலிவுப் பதிப்பு நூல்கள் ஏராளமாக மக்களிடையே 
பரவின . இலட்சக் கணக்கான பாமர மக்கள் இவற்றை வாங்கிப் 
படித்து விளக்கம் பெற்றனர் . இச்சங்கத்தார் எந்தக் கருத்தையும் 
தம் இச்சையாகவோ , பிடிவாதமாகவோ கூறுவதில்லை . தக்க 
வர்கள் கூடி ஆராய்ந்த பிறகுதான் எந்தப் பிரச்சனை பற்றியும் 
முடிவு காண்பர் . 

நூல்கள் எழுதுவதுடன் கூட , அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி 
யும் , விவாத அரங்குகள் நடத்தியும் பகுத்தறிவுக் கொள்கைகளைப் 
பரப்பி வந்தனர் . மதத்தைக் கண்டிப்பதுடன் மட்டுமே நிற்காமல் 
ஒவ்வொரு துறையிலும் உருவான , ஆக்கப் பூர்வமான ஆலோசனை 
களையும் அவ்வப்போது வழங்கி வருகிறது இக்கழகம் . இக்கழகத் 
தினர் தங்களைப் பற்றி என்ன கூறுகிறார்கள் ? என்பதைப் 
பார்ப்போம் . 


நாங்கள் நாத்திகர்கள் தான் ஏனென்றால் 

கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு எங்களுக்குப் போதிய 
சான்று இல்லை . 

ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த உபயோகமும் 
இருப்பதாக நாங்கள் கருதுவதில்லை . 

ஒரு நல்ல கடவுள் என்பவர் சர்வ சக்திவாய்ந்தவராய் இல்லா 
விட்டால் அவர் தேவையற்றவரேயாவார் . 

ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் நல்லவராக இல்லாவிட்டால் அவர் 
வணக்கத்திற்கு உரியவராக மாட்டார் . 

சர்வ சக்திவாய்ந்த ஓர் நல்ல கடவுள் இல்லவே இல்லை . 
அப்படி யிருப்பதாக இருந்தால் , எல்லாம் குற்றமற்றதாகவும் 
முழுமையாகவும் இருக்கும் . 

கடவுளால் உண்டாக்கப்பட்ட எல்லா உலகங்களிலும் 
இந்த உலகம் ஒன்றுமட்டும் நிலையான உலகமாயிருக்கின்ற 
தானால் , அப்பொழுது மோட்ச உலகத்தைப் பற்றிக் கூறும் 
கதைகள் எல்லாம் பொய்யானவைகளாகத்தான் இருக்கவேண்டும் , 


110 

குத்தூசி குருசாமி 
மனிதன் இடைவிடாமல் அடுத்தடுத்து விஞ்ஞானத்திலும் , 
சுதந்திரத்திலும் , சீர்திருத்ததிலும் முயற்சி செலுத்திக்கொண்டே 
வந்திருக்கின்றபடியால் , கடவுள் கொள்கை விவகாரத்திற்கு வந்து 
விட்டதுடன் கடவுள் உணர்ச்சியும் நாளுக்குநாள் குறைந்து 
கொண்டே வருகிறது . 

ஆதியில் மனிதர்கள் அறியாமை என்னும் அந்தகாரத்தில் 
மூழ்கியிருந்தபொழுது தமக்குத் தெரியாத விஷயங்களையெல்லாம் 
கடவுள் தன்மை , கடவுள் செயல் எனக்கூறவேண்டியதாகி ஒரு 
கடவுளை உண்டாக்கிக்கொண்டு அதை அனுபவத்தில் கொண்டு 
வந்துவிட்டார்கள் . ஆதிகால மனிதர்கள் ஒவ்வொன்றையும் 
தப்பிதமாகவே ஊகித்துக்கொண்டு வந்தார்களெனக் கூறிவிட்டு 
ஆனால் , ஜீவனைப்பற்றி மட்டும் உண்மையாகவே அவர்கள் 
அறிந்து வைத்திருந்தார்களெனக் கூறுவதும் பொருத்தமான . தல்ல . 
விஞ்ஞானத்தின் 

உதவியால் 

கண்டுபிடிக்கப்பட்டவைகள் 
யாவும் , அவை கண்டுபிடிப்பதற்கு முன் அவைகள் ஒவ்வொன் 
றையும் கடவுளின் செயல் ; கடவுளின் அற்புதம் எனக் கூறப்பட்டுக் 
கொண்டே வரப்பட்டது , ஏதாகிலும் ஒன்று புதிதாகக் கண்டு 
பிடிக்கப்பட்டால் , அப்பொழுது கடவுளின் தன்மையும் , கடவுளின் 
அற்புதமும் கொஞ்சம் கொஞ்சமாகப் பின்னடைகின்றன . புதிய 
கண்டு 

பிடிக்கப்பட்டவைகளில் எதுவும் ஒன்றுகூடக் 
கடவுளின் தன்மையை வலுப்படுத்தவேயில்லை . 

கடவுள் தன்மை என்று இதுவரை பகிரங்கப்படுத்தப்பட்டு 
வந்த விஷயங்கள் யாவையும் பரிசோதனை செய்து பார்த்த பிறகு , 
அவைகள் யாவும் இப்போது மனிதத் தன்மைக்கு அடங்கிய 
வைகள் தான் எனவும் , பொதுவாகவே வஞ்சனையும் , சூதும் , 
மோசமுந்தான் எனவும் நிரூபிக்கப்பட்டு வருகின்றன . 
குற்றம் , கொடுமை , 

, பொறாமை , பகைமை , வெறுப்பு , 
காமம் , எரிச்சல் , தர்ம சிந்தையில்லாமை ஆகியவைகள் யாவும் 
கடவுளின் தன்மைக்குப்பொருந்தி , இணக்கமாக யிருக்கின்றன . 

நாத்திகம் போதிப்பது யாதெனில் : கைலாசத்திலோ அல்லது 
வைகுண்டத்திலோ அல்லது பரலோகத்திலோ ஒரு 

விதக் 
கடவுளும் இல்லை . 

தாய் , தந்தையற்ற குழந்தைகளையும் , திக்கற்றவர்களையும் 
மனிதர்கள் தான் காப்பாற்றவேண்டும் . இல்லாவிட்டால் அவர்கள் 
பாதுகாக்கப்பட மாட்டார்கள் . கடவுள் காப்பாற்றுவார் என்பது 
வீண் வார்த்தை . 


தாகக் 


குருவிக்கரம்பை வேலு 


111 


நமது பிரார்த்தனைகளுக்குச் செவி சாய்க்கக்கூடிய ஒரு 
கடவுள் இல்லை ! இல்லை!! இல்லவே இல்லை !!! 


மனிதர்களே மனிதர்களின் அபயக்குரலோசைகளுக்குக் செவி 
சாய்த்து அவர்களுக்கு உதவி புரியவேண்டும் . 


நரகமென்பது கிடையாது . 

நாம் பயப்படக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய , பழிக்குப் 
பழி வாங்க வேண்டுமென்கிற கெட்ட எண்ணங்கொண்ட 
கடவுளாவது , அல்லது பூதமாவது எங்குமில்லை . 


நம்பிக்கையினால் மன்னிப்பாவது அல்லது மோட்சமாவது 
ஏற்படமாட்டாது , 


நம்முடைய செய்கைகளுக்கேற்ற பலாபலன்களை 
தைரியமாக எதிர்நோக்கி யிருக்கவேண்டும் . 


நாம் 


இயற்கையில் ஒரே நோக்கமுள்ள உபகாரத்தன்மையாவது 
அல்லது வெறுப்பாவது கிடையாது . 


தடுக்கக்கூடியதும் , தடுக்கக் கூடாததுமான அம்சங்களிலிருந்து 
தங்களைத் தாங்களே காப்பாற்றிக்கொள்ளப் போராடுவது தான் 
வாழ்க்கையின் தன்மையாயிருக்கின்றது , உலகம் விருத்தியடைய 
வேண்டிய தவசியமானால் மனிதர்களின் ஒத்துழைப்பு மிக்க 
அவசியமாக வேண்டியிருக்கிறது . 


நாம் இறந்தபிறகு நமது பாக்கி வேலையைப் புரிவதற்குச் 
சந்தர்ப்பம் வாய்க்காது . 


செய்தால் இப்பொழுதே நாம் செய்ய வேண்டும் , இல்லை 
யாகில் எப்பொழுதுமே செய்யமாட்டோம் 


உண்மை , தயை , அழகு , சுதந்திரம் ஆகியவைகளுக்குத் 
தெய்வீகத் தன்மை யென்பது கிடையாது . 

இவைகள் யாவும் மனிதத் தன்மையின் இலட்சணங்களா 
கையால் மனிதர்கள் இவைகளைப் பாதுகாத்துக் 

காப்பாற்றிக் 
கொண்டேதான் 

வரவேண்டும் . இல்லாவிட்டால் மனிதர்கள் 
பூமியில் இல்லாமலே நாசமாய்ப் போய்விடுவார்கள் . 


112 


குத்தூசி குருசாமி 
நாத்திகத்தின் அய்ந்து பிரதான தத்துவங்கள் 
1. லோகாயத மதம் 

இயற்கையாகக் காணப்படும் ஜடப் பொருள் , அதனுள்ளிருக் 
கும் வஸ்துக்கள் சக்தி , ஆகிய இவைகளினால் தான் 
உலகம் 
என்று சொல்லக் கூடியது உருவாக்கப்பட்டிருக்கின்றது . 


2 தன்னுடைய சொல்ப அனுபவத்தையே நம்புதல் . 

அனுபவங்களிலிருந்து தான் எல்லாவித அபிப்பிராயங்களும் 
தோன்றுகின்றன ஆகையினாலே , கடவுளைப் பற்றிய ஓர் 
எண்ணத்தையோ அல்லது கருத்தையோ மனிதன் கொள்ளவே 


கூடாது . 


3 , வளர்ச்சி . 

அவயவங்களின் அமைப்புகள் கற்பனை செய்யப்பட்டவைகள் 
அல்ல . ஆனால் , இயற்கையின் கோரிக்கைகளின்படி அவைகள் 
தாமாகவே ஆலோசனை யின்றி விருத்தியானவைகள் . 


4. தீமைகளின் தத்துவம் . 

சர்வ வல்லமையுள்ளவரும் , மனிதர்களின் சுகத்தில் கவலை 
பூண்டு எப்பொழுதும் கவனித்துக் கொண்டு வருபவருமாகிய 
ஒருவர் உண்டு என்னும் எண்ணத்தை , உலகத்திலிருக்கக் கூடிய 
துன்பங்கள் , தீமைகள் பிரத்தியேகமான உண்மைகளால் தகர்த் 
தெறியவேண்டும் . 
5 , இன்ப வாழ்க்கை . 

இவ்வுலகத்தில் இப்பொழுது ஒருவன் அனுபவிக்கக் கூடிய 
மகிழ்ச்சியும் இன்பமுமேதான் அவனுடைய நடத்தைகளின் 
நோக்கங்களாயிருக்க வேண்டும் . 


நாத்திகத்தைப் பரப்பும் சங்கத்தின் முக்கிய பத்துக் கொள்கைகள் 
நாட்டில் வசிப்பவர்கள் எல்லோரும் 

ஒரு மதத்தைச் 
சேர்ந்தவர்களா யில்லாதிருப்பதினாலும் , அவர்களுக்குக் கடவுள் 
தன்மையில்லாத நீதிகளுக்குப் பதிலாக உலகளாவிய அரசியல் 
முறைகளே தேவையாக யிருப்பதாலும் , நாத்தீகத்தைப் பரப்பு 
வதற்கென ஏற்படுத்தப்பட்ட இச் சங்கமானது கீழ்க்கண்ட நிபந் 
தனைகளை வற்புறுத்துகின்றது . 

1 . எல்லாக் கோவில் சொத்துக்களுக்கும் வரிவிதிக்கப் பட 
வேண்டும் . 


குருவிக்கரம்பை வேலு 


113 


2. பொதுப் பணத்திலிருந்து ஊதியம் பெற்றுவரும் எல்லாக் 
குருக்கள் மார்களும் , புரோகிதர்களும் , மதத்தில் வெவ்வேறு 
வகுப்பைக் குறித்துப் போராடிக் கொண்டுவரும் எல்லா மதஸ்தாப 
னங்களும் பொது வாழ்விலிருந்து நீக்கப்படவேண்டும் . 


3. நாத்திகர்களின் 

உரிமைகளையும் , சுதந்திரங்களையும் , 
சுயேச்சைகளையும் தடுத்துக் கொண்டுவரும் எல்லாவித சட்டங் 
களையும் , 

மார்க்க நீதி விஷயங்களையும் ரத்து செய்துவிட 
வேண்டும் . 


மேற்கண்டவற்றுக்காகப் புத்தகங்கள் , துண்டு வெளியீடுகள் 
பத்திரிகைகள் முதலியவற்றை வெளியிடுவதும் இதன் பணியாகும் . 


இன்று இக் கழகம் குறைந்த விலையில் பல அரிய ஆராய்ச்சி 
நூல்களை 

வெளியிட்டு வருகிறது . தி ஹுமானிஸ்ட் ( The 
Humanist ) என்ற மாத வெளியீட்டையும் நடத்தி வருகிறது .. 
இக்கழகத்திற்கு பெட்ரண்ட் ரஸ்ஸல் போன்றவர்கள் தலைவராக 
இருந்திருக்கிறார்கள் . 

இக்கழகத்தில் குருசாமி 1927 ல் உறுப்பினரானார் . இக் கழகம் 
அதுவரையில் வெளியிட்டிருந்த நாத்திக நூல்களையும் , நாத்திக 
வாதிகளின் வரலாறுகளையும் குருசாமிக்கு அனுப்பி வைத்தது . 
இவை தவிர , அவ்வப்போது தொடர்ந்து வெளியிடுகின்ற துண்டு 
வெளியீடுகளையும் கட்டுரைகளையும் நூல்களையும் இலவசமாக 
இடை விடாமல் அவருக்கு அனுப்பியது . 


இலண்டனிலும் , மற்ற மேலை நாடுகளிலும் உள்ள கிறிஸ்தவர் 
களிடத்தில் பெரும்பரபரப்பை உண்டாக்கியதும் , 1927 - ல் இலண்டன் 
பகுத்தறிவுக் கழகத்தின் சார்பில் பெட்ரண்ட் ரஸ்ஸலால் பேசப் 
பட்ட சொற்பொழிவு நூலுமான Why I Am Not A Christian 
என்ற தலைப்பிட்ட நூல் அவைகளில் மிக முக்கியமானதாகும் . 
இந்தக் கழகத்தின் தொடர்பும் இத்தகைய நூல்களும் மதத்தின் 
சீர்கேடுகளை மிக நல்ல அளவில் புரிந்து கொள்ள குருசாமிக்குப் 
பயன்பட்டன . 


மேற்கண்ட நூலை பிறகு நான் ஏன் கிருஸ்த்தவன் அல்ல ? 
என்ற தலைப்பில் தமிழில் குருசாமியே மொழி பெயர்த்துள்ளார் . 
குடி அரசு வெளியீடாக நூல்வடிவில் வந்துள்ளது . 


கு -8 


114 


குத்தூசி குருசாமி 


காந்தியும் கடவுளும் 

காந்தியார் அவர்களின் 1928 ம் ஆண்டு அக்டோபர் மாதம் 
மூன்றாவது வார " யங் இந்தியாவில் தமிழ் நாட்டிலிருந்து ஒரு 
சிலர் கடவுள் பற்றிச் சில கேள்விகளைக் கேட்டிருந்தனர் . அக் 
கேள்விகளை நோக்கும்போது 

சுயமரியாதை இயக்கத்தவமே 
கேட்ட கேள்விபோல் தெரிகிறது . ஒன்று எஸ் . ராமநாதன் 
அல்லது குருசாமியோதான் கேட்டிருக்க வேண்டும் போல் தோன்று 
கிறது . இதன் விபரம் காந்தியாரின் தமிழ் மொழி பெயர்ப்பு 
நூல் வரிசையிலும் இடம் பெற்றுள்ளது . வரி எண் தேடமுடிய 
வில்லை . காந்தியார் அக்கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் 
கூற முடியவில்லை . கடவுளை உணர விரும்புகிறவன் உறுதி 
யான நம்பிக்கை கொண்டால் தான் முடியும் . அந்த நம்பிக்கைக்கு 
வெளி ஆதாரங்கள் தேடப்பட்டால் அது முடியாத காரியம் ஆகி 
விடும் என்றும் உலகில் நடக்கும் கொடுமைகளுக்கு கடவுள் 
பொறுப்பல்ல என்பன போன்ற பதில்களையே சொல்லி மழுப்பி 
இருந்தார் . அதுபற்றி எழுதுகிறார் குருசாமி . 


இருப்பது 


" கடவுளை அறிவது அசாத்தியம் . 

அசாத்தியமான காரியத்தில் பிரவேசிக்காமல் 
நல்லது , 

கடவுள் நம்பினால் தான் உண்டு . " 


தான் 


" அதுவும் உறுதியான நம்பிக்கையாக இருந்தால் 
முடியும் என்பன போன்றவை சமாதானங்கள் ஆகாது , 

ஆனால் ஒரு புதிய உதாரணம் காட்டியிருக்கிறார் காந்தியார் . 
அது என்னவென்றால் : 

சாதாரண மனிதனுக்கு தங்கள் அரசர்கள் யார் என்பது 
தெரியாதாம் . அதுபோல் தங்களுக்கு கடவுள் என்பது தெரிய 
வில்லையாம் . இது எவ்ளளவு அசட்டுத் தனமான சமாதானம் 
என்பதை யோசித்துப் பார்க்கவேண்டும் . 

அரசன் எல்லோரும் தன்னை அறியும்படி செய்து கொள்ளத் 
தக்க சச்தி உடையவன் அல்ல . கடவுள் என்பவரோ சர்வ சக்தி 
உள்ளவர் . 

தவிர மற்றொரு புதிய செய்தியும் கண்டு பிடித்திருக்கிறார் . 
அதாவது , 


குருவிக்கரம்பை வேலு 


115 


என்று 


கடவுள் இருக்கிறார் என்பது விளங்காமல் போனாலும் , 
இருக்கிறார் 

வைத்துக் கொண்டால் வாழ்க்கைப் 
பிரயாணம் எளிதில் முடியும் என்கிறார் . வாழ்க்கைப் பிரயாணம் 
எளிதில் முடிகின்றதற்காக ஒரு விஷயத்தை - தனக்கு எட்டாததை 
தெரியாததை 

நம்ப வேண்டும் என்று சொல்வதானால் , 
வாழ்க்கைப் பிரயாணம் எளிதில் நடைபெற வேண்டியதற்கு 
சவுகரியமான வேறு அநேக காரியங்கள் செய்யக் கூடுமானால் 
அவைகளையும் செய்யச் சொல்லுகிறாரா என்பது விளங்கவில்லை . 


ஏனெனில் பலவிதமான 

புரட்டு பித்தலாட்டம் திருட்டு 
முதலிய காரியங்கள் செய்து ஏராளமான 

பணம் சம்பாதித்தவர் 
களின் வாழ்க்கைப் பிரயாணம் சுலபமாக இருப்பதை நாம் பார்க் 
கிறோம் . 


Prionioun 


இராவீடன் 


. 


- நாடோறும் வெளிவருவது 


சிரியர் திரு சனக சங்கர கண்ணப்பர் 


மார்கழி 172 1929 டிசம்பர் 31 உ செவ்வாய் 


தனக்குத் தெரியாததான கடவுளை நம்பாமல் நிறைய 
கள்ளையும் சாராயத்தையும் குடித்து போதை ஏற்றிக் கொண்டு 
வாய்குளறிப் பாடிக்கொண்டு தள்ளாடி நடந்து போகிறவனுக்கு 
இதைவிட வாழ்க்கை யாத்திரை சுகமாகவும் சுலபமாகவும் கழி 

றதை நாம் நேரில் பார்க்கிறோம் . வாழ்க்கைப் பிரயாணம் 
எளிதில் கழிவதே முக்கியமானால் நாம் ஏன் இவனைப் பின்பற்றக் 
கூடாது . இந்தமாதிரி போதையில் மூழ்கியிருக்கும்போது எவ்வித 
இன்ப துன்பமும் தோன்றாமல் வாழ்க்கை கழிந்து விடுகிறதா 
இல்லையா ? நிற்க . 

" தீமைகளும் கொடுமைகளும் கடவுளால் அனுமதிக்கப்படு 
கின்ற தென்றும் அதனாலேயே அவர் பொறுமைசாலி ஆகிறார் 


116 

குத்தூசி குருசாமி 
என்றும் சொல்லுவதைக் கவனித்தால் இது எவ்வளவு கவலை 
அற்ற பதில் என்பது விளங்காமல் போகாது . 
ஏனெனில் கடவுள் பொறுமையால் மற்ற 

ஜீவன்களுக்கு 
எவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்த்தால் 
விளங்கும் . 


மற்றும் கொடுமைகளும் கெடுதிகளும் கடவுளிடம் இல்லை 
என்றும் ஆனாலும் அக்கெடுதிகளை கடவுளே உண்டாக்குகிறார் 
என்றும் ஆனால் அவைகளில் கடவுளுக்கு சிறிதும் சம்பந்தமில்லை 
என்றும் சொல்லுவது அறியாமையால் சொல்லும் வாக்கியமா 
அல்லது எதாவது ஒரு சமாதானம் சொல்லி 

ஏமாற்றிவிடலாம் 
என்பதைக் கருதிச் சொன்ன வாக்கியமா என்பது நமக்கு விளங்க 
வில்லை . 


உலகில் மிகப் பெரியார் கூட்டத்திலும் மேதாவிகள் கூட்டத் 
திலும் சேர்ந்த ஒருவரும் சதாசர்வ காலம் 

கடவுள் பேரைச் 
சொல்லிக்கொண்டு இருப்பவரும் , கடவுள் செயலை அடிக்கடி 
உணர்ந்து அதன் பயனை அனுபவித்துக் கொண்டே இருப்ப 
தாகச் சொல்லுபவருமான ஒருவரே கடவுளைப்பற்றிச் சொல்லுவது 
இதுவானால் மற்றவர்களிடம் - அதாவது கடவுள் பெயரையும் 
சொல்லிக் கொண்டு வயிறு வளர்ப்பவர்களிடம் இருந்து வேறு 
என்ன எதிர் பார்க்க முடியும் ? 

அன்றியும் கடவுளைப்பற்றிப் பேசுகின்ற ஒவ்வொருவரும் : 
கடவுள் பெயரற்றவர் , ரூபமற்றவர் , குணமற்றவர் என்பதை 
யும் அவர் மனதிற் கெட்டாதவர் , இந்திரியங்களுக்கு அகப்படா 
தவர் 

என்பதையும் அவருக்கு குணமாகச் சொல்லும்போது , 
அதற்குமேல் கடவுள் உண்டா இல்லையா என்கின்றது போன்ற 
கேள்விகளே அனாவசியமானதும் பலனற்றதும் என்பது நமது முடிவு. 
ஏனெனில் இது ஆகாயத்தில் ஒரு 

கோட்டை இருப்பதாக 
வைத்துக் கொண்டு அதற்கு ஜன்னல் எவ்வளவு கதவு 

எவ்வளவு 
என்று சண்டை போடுவது போன்றது . அன்றியும் அவ்வேலையில் 
ஈடுபடுவது போன்ற முட்டாள் தனமும் அசட்டுத்தனமுமாகிய 
காரியம் வேறு இல்லை என்பதும் நமது முடிவு . 

அல்லாமலும் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருந்தாலும் சரி , 
இல்லாவிட்டாலும் சரி அதைப்பற்றி நமக்குக் கவலை வேண்டுவ 
தில்லை என்பதும் நமது முடிவு . 


குருவிக்கரம்பை வேலு 


117 


ஆனால் கடவுளைப் பற்றிய விஷயங்கள் வரும்போது நாம் 
கவலைப்படுவது எதைப்பொருத்தவரையில் என்றால் , கடவுள் 
இருக்கிறார் என்று ஒருவன் ஒப்புக் கொள்ளுவதின் 

மூலம் 
அவனுடைய அறிவு வளர்ச்சியும் முயற்சியும் கெட்டு , சோம்பேறித் 
தனம் உண்டாகக் கூடாது என்பதைப் பொருத்த வரையில் தானே 
ஒழிய வேறில்லை . 


அருள் 


கடவுளைப் பற்றி நம்பிக்கையும் கவலையுமில்லாத புத்தர் 
நடந்து 

கொண்டதையும் கடவுளிடத்தில் நம்பிக்கைவைத்து 
அவரது 

பெற்றவர் என்பவரான சம்மந்தருடைய 
நடவடிக்கையையும் ஒப்பிட்டுப் பார்த்தல் கடவுளை நம்பினால் 
தான் யோக்கியனாக இருக்க முடியுமா என்பதும் நம்பாதவன் 
எல்லாம் அயோக்கியனா என்பதும் விளங்காமல் போகாது . 


இதை ஏன் வலியுறுத்த நேரிடுகிறது என்றால் நம்மைச் 
சுற்றியுள்ள மக்கள் படும் கஷ்டங்களும் நமக்கு வெளியில் உள்ள 
நாடுகளில் உள்ள மக்கள் நினைப்பையும் நடவடிக்கையையும் அறிந்து 
அந்நிலை பெற்று கஷ்டப்படுகிறவர்களை விடுதலை செய்யவேண்டு 
மென்ற கருத்துக்கொண்டே ஒழிய வேறில்லை . 

திராவிடன் 5-5-1928 
குடி அரசு தலையங்கப்பகுதி 28-10-1928 


-- 


இக்கட்டுரையின் கருத்தையொட்டி மீண்டும் தொடர்கிறார் : 
இறைவன் இருந்தால் ? 

எல்லாஞ்செய்யவல்ல " எண்ணியவாறே ஆற்றவல்ல " 
“ சர்வ வல்லமையுள்ள என்று கூறப்படுவதான - நம்பப்படுவதான 
“ இறைவன் என்பதான " கடவுள் என்பது ஒன்று இருக்கு 
மானால் , அல்லது பல இருந்தால் , - உலகில் பல திறமான அநி 
யாயங்களும் , கொடுமைகளும் , புரட்டுகளும் திருட்டுகளும் இன் 
னோரன்ன பிறவும் நடக்க விட்டுக் கொண்டிருக்குமா ? " இன்பமே 
உருவாய் உள்ள இறைவன் என்று சொல்லப்படுவதான அந்தக் 
கடவுள் மட்டும் இன்பமாயிருந்து கொண்டு , மற்ற பிராணி 
களையும் மனிதரையும் துன்பத்தில் அமிழ்ந்து கிடக்கச் செய்து 
கொண்டிருக்குமா ? 

மக்களுக்குள்ளேயே ஒருவர் உயர்ந்தவர் , 
இன்னொருவர் தாழ்ந்தவர் என்று வேற்றுமை கற்பிக்கப் பார்த்துக் 
கொண்டிருக்குமா ? ஒரு சாரார் இன்பமாய் வாழ்வு நடத்துவதற் 
கும் , மற்றொரு சாரார் துன்பவாழ்வில் இருப்பதற்கும் துணை 


118 


குத்தூசி குருசாமி 


சாது 


அரசன் 


ஆள 


ஆகிய 


செய்து கொண்டிருக்குமா ? வாயில்லாப் பிராணிகளான 
வான மிருகங்களை எதிர்த்து நிற்க வலிமையற்ற உயிர்களை, 
வலியுள்ள மக்கள் என்பார் கொலை செய்வதற்கு இதஞ்செய்து 
கொண்டிருக்குமா ? தனது " தெய்வீகத் தன்மையைத் தானே 
முன்னின்று வெளிப்படுத்தி வைக்க 

இயலாமல் தரகர் கள் 
மூலமாய்த் தனது " தெய்வீக சக்தியை விளம்பரஞ் செய்யும்படி 
விட்டுக்கொண்டிருக்குமா ? சர்வவல்லமை " யுடையதான அந்தக் 
கடவுள் மாரி என்றும் , காளி என்றும் , காட்டேறி யென்றும் , 
முனியாண்டி என்றும் , ராக்காயி என்றும் ,, மாடன் என்றும் , 
கருப்பன் என்றும் கூறப்படுவதான குட்டிக்கடவுள் களையும் 
எதிரிக்கடவுள்களையும் இருப்பதற்கு அல்லது உண்டாக்கப்படு 
வதற்கு விட்டுக் கொண்டிருக்குமா ? பல்வேறு குளறுபடியான 
சமயங்களை ( மதங்களை ) உண்டாக்கி 

விட்டு 

வேடிக்கை 
பார்த்துக் கொண்டிருக்குமா ? பல மொழிகளை வளர விட்டிருக் 
குமா ? 

என்பவனால் தேசத்தை - உலகத்தை 
விட்டுக் கொண்டிருக்குமா ? மனிதன் முதலிய பிராணிகள் பிறந்து 
மறுபடியும் இறந்து போகும்படி படைத்திருக்குமா ? தேங்காய் , 
பழம் , சாம்பிராணி , சூடன் , ஊதுபத்தி , தீர்த்தம் 
பொருள்களைக் கொண்டு தான் 

தன்னைப் பூசிக்க வேண்டி 
எதிர்பார்க்குமா ? தான் இருப்பதற்குக் கோயில் வேண்டும் 
என்று கேட்குமா ? ஆயிரக்கணக்கான லட்சக் கணக்கான கோடிக் 
கணக்கான பொருளைச் செலவிட்டுத் திருவிழா என்பதின் 
மூலமாய்த் தன்னைக் கொண்டாட வேண்டும் என்று கூறுமா ? 
அல்லது எண்ணுமா ? பெண்கள் தாழ்வானவர் ஆண்கள் உயர்ந்த 
வர் என்று மக்களால் நடத்த விட்டுக்கொண்டிருக்குமா ? மக்கள் 
முதலிய பிராணிகளுக்குப் பிணி 

முதலிய துன்பங்கள் வர - 
அல்லது உண்டாக்கப் பார்த்துக் கொண்டிருக்குமா ? மக்களுக் 
குள்ளேயே ஒருவர்க் கொருவர் பிரிந்து நின்று சச்சரவு செய்து 
கொண்டிருக்க விட்டுக் கொண்டிருக்குமா ? 
இறைவன் என ஒன்றில்லை என்றோ 

இறைவனைப் 
பற்றி கவலைப்பட 

வேண்டியதில்லை என்றோ தன்னால் 
உண்டாக்கப்பட்ட மக்களில் சிலர் எண்ணும்படியான - கூறும் 
படியான சாக்ரடீஸ் , புத்தர் , இங்கர்சால் , ஈ . வெ . ராமசாமி 
உள்ளிட்டார்களுக்குள் புகுந்து அவர்கள் மனதை மாற்றாமல் 
வாளாவிருக்குமா ? அல்லது இறைவன் என 
என எண்ணும்படியாக மக்களைப் படைக்குமா ? 


ஒன்றில்லை " 

சாதம் , 


குருவிக்கரம்பை வேலு 


119 


காய் , கனிகிழங்கு முதலிய வஸ்துக்களை உண்டு தான் மக்கள் 
முதலிய பிராணிகள் உயிருடன் வாழவேண்டும் என்பதான 
இயற்கையை உண்டாக்குமா ? 


சதா " தெய்வபக்தியை " யே உடைய மக்களுக்கும் துன்பங் 
களும் , கவலைகளும் , கொடுமைகளும் உண்டாகும்படி 

உண் 
டாக்கும்படி பார்த்துக் கொண்டு பேசாமல் மௌனசாமி யாயிருக் 
குமா ? நியாயமாகவும் யோக்கியமாகவும் , கண்ணியமாகவும் 
வாழ்வு நடத்தி வருவோர் துன்புறவும் , அயோக்கியர்களும் , 
அநியாயக்காரர்களும் , கொலைகாரர்களும் , " இன்பவாழ்வில் 
இருக்கவும் பார்த்துக் கொண்டிருக்குமா ? பார்ப்பனர் என்பவர் 
பார்ப்பனரல்லாதார் என்பவர்களை நயவஞ்சகமாய் - கொடுமை 
யாய் - அநியாயமாய் நடத்தி வருவதற்கு விட்டுக் கொண்டிருக் 
குமா ? ஒரு நாட்டாரை இன்னொரு நாட்டார் அடக்கி ஆள் 
வதற்கும் - கொடுமையாய் நடத்துவதற்கும் விட்டுக்கொண்டிருக் 
குமா ? தனக்கே ( கடவுள் ) இப்போது பெரும் ஆபத்து வந்து சேரும் 
படி விட்டுக் கொண்டு பேசாதிருக்குமா ? தான் இருப்பது உண்மை 
தான் என்பதை மக்கள் முதலியோர் உணரும்படி - அறியும்படி - 
பார்க்கும்படி நேரில் இன்னும் வராமல் வாளாயிருக்குமா ? 
இயற்கையிலேயே மக்கள் முதலியோர் அறிவை யடைவதற்கு 
துணையில்லாமல் செயற்கையின் வாயிலாய் பெறுவதற்கு விட்டுக் 
கொண்டிருக்குமா ? நீதி யைக் கொண்டு மக்கள் வாழும்படி செய் 
யாமல் அரச சட்டம் மூலமாய் மக்கள் வாழும்படி தண்டனை 
யுறும்படி விட்டுக் கொண்டிருக்குமா ? தன்னுடைய இருப்பிடமான 
கோயில் தேவாலயம் மசூதி பீடம் 

மசூதி பீடம் மலை முதலியவை 
களில் இடி விழுவதற்கும் அழிந்து போவதற்கும் விட்டுக் கொண் 
டிருக்குமா ? மக்களின் வாழ்வுக்கு அவசியமானவைகள் என்று 
கூறப்படுவதான உணவு , உடை , நீர் , காற்று , தீ ஆகியவைகளை 
எக்காலத்திலும் 

சமமாய்க் கொடாமல் , சில சமயங்களில் 
மிதமாகவும் , வேறு 

சில சமயங்களில் அமிதமாகவும் கொடுக் 
குமா ? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒரே விதமான குணத்தை 
எண்ணத்தை - அறிவை - பிறவற்றைக் கொடாமல் ஒவ்வொரு 
வருக்கும் ஒவ்வொருவிதமான குணங்களையும் எண்ணங்களையும் 
அறிவுகளையும் உண்டாக்கி பலத்த குளறு பிடி யை உண்டாக் 
குமா ? 

உண்ண 
கோடிக்கணக்கான மக்கள் 

உணவின்றி 
உடுத்த ஆடையின்றி காடுகளிலும் , 

மலைகளிலும் , 
வனங்களிலும் , கிராமங்களிலும் , நகர்களிலும் 

துன்பவாழ்வு 


பாலை 


பார்த்துக் 


120 

குத்கு தூசி குருசாமி 
நடத்தும்படி பார்த்துக் கொண்டு - அல்லது செய்து கொண்டிருக் 
குமா ? சில சமயங்களில் அதிகம் மழை பெய்யவும் , சில சமயங்களில் 
பெய்யாமலிருக்கவும் செய்து கொண்டு அல்லது 
கொண்டிருக்குமா ? 

( குடி அரசு , 16.12.28 ) 
பார்ப்பனர்களும் ஆங்கில அரசும் பங்காளிகளே 

1929 - ல் டில்லியில் நடந்து கொண்டிருந்த இந்திய சட்டசபைக் 
கூட்டத்தில் விவாதத்திற்கு வந்த " சாரதா பில் என்னும் திருமண 
வயது நிர்ணய மசோதா நிறைவேறாமல் அரசு சூழ்ச்சி செய்தது . 
அதைக் கண்டித்து எழுதுகிறார் குருசாமி : 

" சீர்திருத்த சம்மந்தமாக ஏதாவது ஒரு மசோதா கொண்டு 
வந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் சாதாரண 
மாகவே அதில் அநேக விதமான இடையூறுகளுண்டு . அரசாவது 
அல்லது பார்ப்பனர்களாவது ஏதாவது ஒரு சிறு குறும்பு செய்யத் 
தொடங்கி விட்டாலோ அதன் அல்லலைப் பற்றிச் சொல்லத் 
தேவையில்லை . 

இந்த நிலையில் இந்துக்களின் திருமண நிர்ணய வயதைப் 
பற்றி சட்டம் கொண்டு வருவதற்கு எத்தனை காலமாக எத்தனை 
பேர்கள் துன்பப் பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பது சீர்திருத்த 
உலகில் இருப்பவர்களுக்கு விளங்காமல் போகாது . 

திரு சாரதா அவர்கள் இந்த பில் கொண்டுவந்து அதற்கு 
செய்யவேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து அதற்காக 
எவ்வளவோ பணம் செலவும் செய்து முடிவில் அது நிறைவேற்றப் 
படத்தக்க உறுதியான நிலையில் இருக்கும் போது அதைப் பழைய 
குப்பையில் போடுவதற்கு சர்க்கார் உடந்தையாய் இருந்தார் 
களானால் , சர்ச்காரின் நாணயத்தையோ பொறுப்பையோ நாம் 
எப்படி மதிக்க முடியும் ? 

இந்த சர்க்கார் இந்நாட்டில் அரை வினாடியாவது இருக்க 
வேண்டுமென்று நாம் நினைத்திருந்தால் அது இந்நாட்டில் உள்ள 
பார்ப்பனீயக் கொடுமையை அடியோடு ஒழிப்பதற்காகத்தான் 
ஆசைப்பட்டிருப்போமே யொழிய மற்றபடி அரசின் நடு நிலைமை 
தவறாத நீதியையோ 

அல்லது 

அவர்களுடைய பொதுநல 
உணர்ச்சியையோ மதித்தல்ல . 

எனவே , இந்த அரசாங்கம் பார்ப்பனீயக் கொடுமைக்கு 
உதவிபுரிவதாயிருந்தால் அதனிடத்தில் எப்படித்தான் மக்களுக்கு 
நல்லெண்ணம் இருக்கமுடியும் ? 


என்று 


குருவிக்கரம்பை வேலு 

121 
தவிர சட்டசபையில் திருமண மசோதா விஷயத்தில் அரசு 
பார்ப்பனர்களுடன் சேர்ந்து கொண்டதற்கு காரணம் 

சம்மத 
வயதுக் கமிட்டி அறிக்கை வந்த பிறகு யோசிக்கலாம் 
கருதியது தானாம் . 

இது நல்ல சமாதானமல்ல வென்றே சொல்லுவோம் . 
திருமணவயது நிர்ணயத்திற்கும் 

சம்மதவயது 

நிர்ணயத் 
திற்கும் எவ்வித சம்மந்தமும் கிடையாது . 

சம்மதவயது நிர்ணயம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் 
எந்த வயதில் கலவி செய்து கொள்ளலாம் என்பது . 
திருமணவயது என்பது ஒரு 

ஆணும் பெண்ணும் எந்த 
வயதில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது , 

கலவி என்பது ஒரு உணர்ச்சி , 
திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் . 

பார்ப்பனர்கள் சொல்லுவது போல் கலவி உணர்ச்சி பெண் 
களுக்கு 12 வயதிலும் ஆண்களுக்கு 14 வயதிலும் உண்டாகலாம் 

அவர்கள் தங்கள் தங்கள் உணர்ச்சிகளைத் தனித்தனியாகவே 
கூட தீர்த்துக் கொள்ளலாம் . ஆகவே அதைத் தடுக்க சட்டம் 
செய்வது அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல . எனவே அதோடு 
கூட கல்யாண 

வயது நிர்ணயம் சட்டத் தை யோசிக்கலாம் 
என்று சொல்லுவதில் ஏதாவது பொருள் இருக்க முடியுமா ? 

திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் . அதுவும் தற்கால 
நிலையில் திருமணம் என்பது ஏற்பட்ட நாள் முதல் அவரவர்கள் 
சாகும்வரை கொண்டு செலுத்தித் தீரவேண்டியதான ஒப்பந்தம் . 

அத்தகைய ஒப்பந்த காரியத்தைச் செய்து கொள்ள மக்களுக்கு 
எந்த வயதில் உரிமை உண்டு என்பதை யோசிப்பதற்கு ஏன் 
காலதாமதம் செய்யவேண்டும் ? 

ஒருமனிதன் தன் சொத்தை அடையவும் , ஒரு வோட்டு 
கொடுக்கவும் , ஒரு பதவியை ஏற்கவும் , மற்றும் பல சாதாரண 
காரியங்களுக்கெல்லாம் வயது நிர்ணயமிருக்கும் போது ஆயுள் 
கட்டுப்படவேண்டிய நிபந்தனை 

கொண்ட ஒரு 
ஒப்பந்தத்திற்கு 

நிர்ணயம் 
வயது 

செய்யா 

இதுவரை 
திருந்ததே மனிதவர்க்கத்தின் அறியாமையைக் காட்டுகின்றது 
என்று தான் சொல்ல வேண்டும் . 


வரை 


122 


குத்தூசி குருசாமி 


இச்செயல்களில் பார்ப்பனர்கள் என்றைக்குமே எதிரிகளாய் 
இருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை , ஆங்கிலேயர்களும் அதே 
காரியத்திற்குத் துணையாய் இருப்பது பார்ப்பனர்களுக்கு இவர்கள் 
பங்காளிகள் என்பதையே காட்டுகின்றது . 

எப்படியெனில் பார்ப்பனர்கள் மதத்தின் பேரால் 
நிரந்தரமாய் வாழ நினைத்துக் கொண்டு இவ்வித அக்கிர 
மங்கள் செய்கின்றார்கள் என்றால் ஆங்கிலேயர் ஆட்சியின் 
பேரால் நிரந்தரமாய் வாழ நினைத்துக் கொண்டு இவ்வித 
அக்கிரமங்களைச் செய்கின்றார்கள் என்பது தான் , 

( குடி அரசு 10-2-1929 ) 
ஆங்கிலேயர்களை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிகின்றவர் 
சுயமரியாதை இயக்கத்தவர் அல்லர் . அவர்களும் சமூக முன் 
னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைபோடும்போது அதைக் கண்டிக்கத் 
தவறிய தில்லை என்பதை எடுத்துக்காட்டுவதற்குச் சான்றாக 
அமைந்துள்ளது மேலேயுள்ள கட்டுரை . 


சைவர்கள் பதில் தருவார்களா ? 

1929 - ம் ஆண்டு மார்ச்சு மாதம் 29 , 30 , 31 - ம் தேதிகளில் 
சைவர்களுக்குத் தலை நகரமாக விளங்கும் திருநெல்வேலியில் 

ஒரு 
மாநாடு கூட்டினர் சைவர்கள் . அதற்கு " பண்டார சன்னதி ஆக 
வேண்டிய சைவக் கொழுந்து தொடுத்த வினாக்கள் . ஏதோ 
" பார்ப்பனர்களை மட்டும் தான் குறை கூறிக் கொண்டிருப்பது 
" சுயமரியாதை இயக்கம் என்ற கண்ணோட்டத்தை இயக்கத் 
தொடக்க காலத்திலிருந்தே , " பார்ப்பனர்கள் என்ன , சைவர் 
களாகிய தமிழர்களையும் விட்டேனா பார் என்கின்ற முறையில் 
சைவர்களின் கண்ணில் விரலை விட்டுக் குடைந்தவர் குருசாமி 
என்பதற்கு கீழ்வரும் வினாக்களே பதில் சொல்லும் : இதோ 
படியுங்கள் . 


வினாக்கள் 


1. நமது நாட்டில் சைவ சமயத்திற்கு முன்னால் ஏதாவது 

சமயம் இருந்ததா ? 
2 . 

அது எது ? 
3 . சைவ சமயம் என்பது எப்போது உண்டாயிற்று ? 
4. அதற்கு முதல் கர்த்தா அல்லது சமயாச்சாரி என்பவர் 

யாவர் ? 


குருவிக்கரம்பை வேலு 


123 


5 , சைவ சமயத்திற்கு மற்ற சமயத்தில் இல்லாத தனிக் 

கொள்கைகள் என்ன ? 
6. அதற்கு ஆதாரம் யாது ? 


சைவ 


7. சைவம் என்பது சிவன் என்னும் ஒரு உருவமுள்ள 

கடவுளை வழிபடு கடவுளாகக் கொண்டதா ? 
8. அல்லது தனி தெய்வமில்லாமல் ஏதாவது கொள்கைகளை 
மாத்திரமோ அல்லது குணத்தை மாத்திரமோ அடிப்படை 

யாகக் கொண்டதா ? 
9. சிவன் என்பது ஒரு கடவுள் பெயரா ? 
10. ஒரு தன்மையா ? 
11 . 

ஒரு குணமா ? 
12. சிவனுக்கு உருவம் சொல்லப்படுகின்றதே , அது ஏன் ? 
13. அதற்குப் பெண்டு பிள்ளைகளும் இருப்பதாகக் காணப் 

படுகின்றதே , அது ஏன் ? 
14 . 

சமய சம்மந்தமான பல கடவுள்களுக்கு உள்ள 
ஆயிரக்கணக்கான பெயர்கள் 

மொழியில் இருப் 
பானேன் ? 
15. ஆயிரக்கணக்கான கடவுள்களுக்கும் அவர்களது பெண்டு 

பிள்ளைகளுக்கும் வேறு வேறு பெயர்கள் ஏன் ? 
16. சைவத்திற்கும் சமணக் கொள்கைகளுக்கும் பௌத்தக் 

கொள்கைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ? 
17. ஆரிய வேதத்தையும் உயிர்ப் பலி வேள்வியையும் சைவம் 

ஒப்புக் கொள்ளுகின்றதா மறுக்கின்றதா ? 
18 . சைவ சமயாச்சாரியர்கள் என்பவர்கள் ஆரிய வேதத்தை 

யும் அதில் காணும் வேள்விகளையும் ஒப்புக் கொள்ளுகின் 

றார்களா மறுக்கின்றார்களா ? 
19 . சமணர்கள் வேத வேள்வியை நிந்தனை செய்தார்கள் 

என்றால் அது எந்த வேதத்தையும் வேள்வியையும் ? 
20 . சமயத்திற்குள்ள சித்தாந்தமும் ஆகமமும் 

ஆகமமும் வட 
மொழியா தென் மொழியா ? 
21 . சைவ சமயத்தையே சேர்ந்த சைவக் கடவுள்கள் இருக்கும் 

தனித் தனி ஊர்களுக்கு தனித் தனிப் பெருமை ஏன் ? 


சைவ 


124 


குத்தூசி குருசாமி 


சைவ 


சமய 


22 . சமயாச்சாரிகள் என்போர்களால் பாடப்பட்ட ஊர்களுக் 

கும் பாடப்பட்ட கடவுள்களுக்கும் மாத்திரம் அதிகமான 

மதிப்பு ஏன் ? 
23 . சைவ சமயாச்சாரியர்களும் 

பக்தர்களும் 
பௌத்தர்களையும் சமணர்களையும் துன்புறுத்தியதேன் ? 
24. துன்புறுத்தவில்லையானால் தேவாரம் முதலியவைகளில் 

அவர்களைக் கண்டபடி இழித்துக் கூறி வைத்திருப்பதேன் ? 
25. வடமொழிக்கதைகளையும் வட மொழிப் புராணங்களை 

யும் தள்ளி விட்டால் சைவர்களுக்கு ஏதாவது கடவுள் 

உண்டா ? 
26. சைவத்திற்கு கடவுள் வணக்கமா ? 

கடவுள் 
வணக்கமா ? 


ஏக 


பல 


27. எத்தனை கடவுள்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக் 


கின்றன ? 


28. இதோடு தீர்ந்ததா இனியும் உண்டாகுமா ? 
29 . சைவ சமயத்திற்கு கோவில் கொள்கை உண்டா ? 
30 , விக்கிரக ஆராதனை உண்டா ? 
31. வேறு ஒருவன் அர்ச்சகனாக இருந்துதான் கடவுளை 

வணங்க வேண்டுமா ? 
32. ஆகிய இவைகளுக்கு ஆதாரம் எது ? 
33. சைவர்களில் ஒவ்வொருவரும் அவரவர் வணங்க வேண்டிய 
கடவுளை நேரில் 

பூசனை புரிய அவரவருக்கு உரிமை 
உண்டா ? 


சைவக் 


34. சைவத்தில் ஜாதி வித்தியாசம் உண்டா ? 
35 . 

கோவில்களில் இப்போது ஜாதி வித்தியாசம் 
பாராட்டப்படுகின்றதா ? 
36 . 

அது சைவத்திற்கு முரணா அல்லவா ? 
37 . முரணானால் அம்முரணுக்கு இதுவரை சைவர்கள் ஏதாவது 

பரிகாரம் செய்தார்களா ? 
38 . 

கடவுளை வணங்க கற்பூரம் கொளுத்தி வைத்து வணங்க 
வேண்டும் என்பதற்கு எதாவது ஆகமம் உண்டா ? எந்த 
ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ? 


குருவிக்கரம்பை வேலு 


125 


39 . 

ஏதாவது ஒரு ஆகமத்தில் சொல்லப்பட்டால் அது ஆரியர் 
கள் ஆகமமா ? தமிழர்கள் ஆகமமா ? 
40. கற்பூரம் கொளுத்தும் வழக்கம் எது முதல் அனுஷ்டிக்கப் 

பட்டு வருகின்றது ? 
41 . பிள்ளையார் என்று ஒரு கடவுளுக்கு சைவத்தில் இடம் 

இருக்கின்றதா ? 
42. கந்தப் புராணத்தை சைவர்கள் ஒப்புக் கொள்ளுகின்றார் 

களா ? திருவிளையாடல் புராணத்தை ஒப்புக் கொள்ளு 

கின்றார்களா ? 
43. ஒப்புக் கொள்ளுவதானால் அது சைவத்திற்குப் பொருந்தி 

யது தானா ? 
44 . சைவர்கள் சிவரகசியத்தையும் சிவ மகாபுராணத்தையும் 

சிவபராக்கிரமத்தையும் ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 
45. நால்வர்கள் பிர்மாவையும் விஷ்ணுவையும் ஒப்புக் கொள்ளு 

கின்றார்களா ? 
46 . அவை தனித் தனிக் கடவுள்களா ? 
47. நால்வர்கள் விஷ்ணுவைத் தாழ்த்திப்பாடி இருந்தால் அது 

மதத்துவேஷமா அல்லவா ? 
48. மனுஸ்மிருதியையும் பராசர ஸ்மிருதியையும் சைவர்கள் 

ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 
49 . சமணர்கள் கழுவேற்றப்பட்டதை சைவர்கள் ஒப்புக் 

கொள்ளுகின்றார்களா ? கோவில்களில் இன்றும் திருவிளை 
யாடல் புராணக் கதை உற்சவங்கள் நடக்கின்றதை மறுக் 

கின்றார்களா ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 
50. திருநீறு எதற்காகப் பூசுவது ? 
51. லிங்கத்திற்கும் ஆவுடையாருக்கும் சொல்லும் கதையை 
அதாவது ( ஆண்குறி பெண்குறி ) என்பதை ஒப்புக் கொள் 

ளுகின்றார்களா இல்லையா ? 
52. ஒப்புக் கொள்ளா விட்டால் அந்தப்படிக்கு உள்ள வட 

மொழி ஆதாரத்திற்கு என்ன பதில் சொல்லக் கூடும் ? 
53. லிங்கம் என்னும் வார்த்தை என்ன பாஷை ? அதற்கு 

என்ன அர்த்தம் ? எந்த ஆதாரப்படி ? 
54. கைலயங்கிரி எது , சுப்பிரமணியன் எது , முருகன் எது , 

கந்தன் எது , குமரன் எது ? 


126 


குத்தூசி குருசாமி 


55. மலையரசன் மகள் என்றால் என்ன ? 
56. இப்பொழுது இதுவரை நடந்து வந்த கோவில் முறை 

பூசை முறை உற்சவ முறை முதலியவைகளால் ஏற்பட்ட 

நன்மை என்ன ? 
57. இவை இப்படியே நடக்க வேண்டியவை தானா ? 
58. இவைகளின் பேரால் பல லக்ஷம் ரூபாய்கள் செலவாகின் 

றது நியாயந்தானா ? 
59. அதை நிறுத்தி அச்செலவையும் காலத்தையும் வேறு வழி 

யில் திருப்பலாமா அல்லது இப்படியேதான் இருக்க 

வேண்டுமா ? 
60 , சைவர்கள் மேல் லோகத்தை ஒப்புக் கொண்டார்களா ? 
61. மறுபிறப்பை ஒப்புச் கொள்ளுகின்றார்களா ? 
62. திதிகளை ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 
63. பிராமணர்களை ஒப்புக் கொள்கின்றார்களா ? 
64 . சமயாச்சாரிகளின் 

அற்புதங்களை எல்லாம் அப்படியே 
நடந்ததாகவே ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 


65. மற்றும் சைவப் புராணங்களில் உள்ள எல்லா அற்புதங் 

களையும் நடந்ததாகவே ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 
66. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஏற்பட்ட 

ஸ்தலமூர்த்தி தீர்த்த புராணங்களை உண்மை என்பதாக 

ஒப்புக் கொள்ளுகின்றார்களா ? 
67. சைவர்களுக்கு கல்யாண முறை எது ? 
68. சைவர்களுக்கு அல்லது சைவச்சாமிகளுக்கு தேவதாசி 

முறைகள் உண்டா ? 
69. வருணாசிரமம் உண்டா ? 


70. உண்டென்றால் ஆதாரம் எது ? 
71. இல்லை என்றால் ஆதாரம் எது ? 
72. இப்போது அமுலில் இருப்பதற்குக் காரணம் என்ன ? 
173 . சைவ மடங்கள் எதற்கு ? 
74. அவைகள் இதுவரை சாதித்தது என்ன ? 


குருவிக்கரம்பை வேலு 


127 


75. இம்மடங்கள் இனியும் இப்படியே இருக்க வேண்டியது 


தானா ? 


சைவ 


76. இம்மடங்களைத் திருத்த இதுவரை எந்தச் சைவராவது 

முயற்சித்தது உண்டா ? 
77. இப்பொழுதுள்ள சைவர்களில் சமயத்தைப் பற்றி 

அபிப்பிராயம் சொல்ல நிபுணர் யார் ? 
78. அருகதை உடையவர் யார் ? 
79 , பாரதம் இராமாயணம் பாகவதம் முதலிய வைணவப்புரா 

ணங்களில் வரும் சிவனை சைவர்கள் ஒப்புக் கொள்ளுகின் 
றார்களா ? 

இப்படிக்கு 
" சைவன் எனப்படுபவன் " 

( குடி அரசு 24.3.29) 
இன்று வரை மேற்கண்ட வினாக்களுக்கு எவருமே பதில் கூற 
வில்லை . அதுமட்டுமல்ல . மதம் சம்பந்தப்பட்ட நூல்களை 
எவ்வளவு ஆழமாகவும் , விரிவாகவும் படித்திருந்தால் , மேற்கண்ட 
கேள்விகளை அலசிக் கேட்க முடியும் ? இவைகளே சுயமரியாதைக் 
கொள்கைகளின் சிறப்புக்கு ஒரு எடுத்துக் காட்டு , 


சித்தாந்தத்திற்கு சுயமரியாதை தெரியுமா ? 

மணலி ராமகிருஷ்ண முதலியாரும் , அவரது நண்பர்களும் 
" சித்தாந்தம் என - ஒரு பத்திரிகை நடத்தி வந்தனர் . இன்றும் 
அது தொடர்ந்து வருகிறது . 

அவர்கள் 

சுயமரியாதை 
இயக்கத்தைக் கடுமையாக விமர்சனம் செய்து , கேலி செய்து 
எழுதினார்கள் அப்பத்திரிகையில் , நவசக்கி க்கு எவ்வாறு பதில் 
சொல்லி தமிழ்த் தென்றல் திரு.வி.க. அவர்களைத் திணற 
அடித்தாரோ அதே பாணியில் , சித்தாந்தத்திற்கும் நல்லமுறையில் 
தொடர்ந்து 21-7-1929 முதல் தொடங்கி பல கட்டுரைகள் 
மேற்கண்ட தலைப்பில் எழுதியதில் ஒரு சிறு துளி . 

சித்தாந்தம் ஆசிரியர் அவர்களே ! “ சிலரை " ப் போல் 
தாங்களும் பிறரிடம் கூலி வாங்கிக் கொண்டு தூற்ற மாட்டீர்கள் 
என்ற உறுதியுடன் தங்களை அன்புள்ள எதிரியாக வரவேற் 
கின்றோம் . 

தமிழ் நாட்டில் தற்போது தோன்றியுள்ள “ பார்ப்பன 
வால்கள் செய்கின்ற 

இழிவான துறைகளில் இறங்கிவிட 


6C 


128 


குத்தூசி குருசாமி 


மாட்டீர்கள் என்றும் , சட்டம் ஞானம் நன்கு அறிந்த நிலையில் , 
நடுநிலைமை பிறழாமலும் , பகுத்தறிவை உபயோகித்தும் , ஒரு 
குறிப்பிட்ட லட்சியத்தில் நம்பிக்கை கொண்டு விடாப்பிடியாய் 
இரண்டு மூன்று மாதங்களாக சுயமரியாதை இயக்கத்தைத் தாக்கி 
வருகிறீர்கள் . 

இந்த ஏழாவது இதழில் சுயமரியாதை என்றால் என்ன 
வென்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தலையங்கம் 
எழுதியுள்ளீர்கள் . 

சித்தாந்தி அவர்களே வார்த்தையின் பொருளை 
ஆராய்வதும் , அது எந்தப் பகுதியின் அடியாகப் பிறந்தது 
என்பதும் , அதன் ஒலி எங்கிருந்து 

எழுகின்றது என்பதும் , 
அவ்வார்த்தைக்கு நிகண்டு , அகராதிகளில் 

என்ன பொருள் 
சொல்லப்பட்டிருக்கிறது என்பதும் , அதை எங்கெங்கே யார் யார் 
எப்படி எப்படி பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்பதும் , 
அம்மொழி தூய்மையான தாய் மொழியா , அல்லது கலப்பு 
ரத்தம் ஓடியிருக்கிறதா என்பதும் , அச்சொல் வேறு மொழிகளில் 
உண்டா ? இல்லையா ? என்பதும் அவ்வார்த்தையில் பிரணவ 
ஒலி இருக்கிறதா இல்லையா என்பதும் , இலக்கணத்தின்படி 
அவ்வார்த்தை சரிதானா ? பிழையா ? என்பதும் ஆகிய இன்னோ 
ரன்ன பிற ஆய்வுகளெல்லாம் , சைவ சித்தாந்தியும் தனித் தமிழ் 
வீரரும் ஆகிய தங்களைப் போன்ற தமிழ்ப் பாவலர்களின் 
நோக்கம் என்பது நாடறிந்த செய்தி . 

நமசிவாய என்ற அய்ந்தெழுத்தில் உள்ள ஒவ்வொரு 
எழுத்தின் ஒலியும் , அதன் சிறப்பும் , அதன் அழகும் , அதன் 
அன்பும் , அதன் அருளும் , பிறகு அய்ந்தும் சேர்ந்து செய்கின்ற 
பிரம்மாண்டமான வேலையையும் , அச்சொல்லின் தத்துவமும் 
பிரணவமான ஓங்காரத்தின் 

ஒருமையையும் , மூலாதாரத் 
தினின்றும் , அவ்வொலியானது கிளம்பி , வெளியே உச்சரிக்கப் 
படும்போது அது செய்கின்ற அபாரமான செயல்களும் , பிறகு 
பிரணவமும் பஞ்சாக்கரமும் ( இச்சொல் 

தூய தமிழ்ச் சொல் 
என்று அறிக ) சேர்ந்து , ஒலிக்க , ஒலிக்க மனிதனுக்குள் உண்டாகும் 
அபாரமான சக்தியும் , இம்மாதிரியான ஏகாக்ஷரத் தத்துவங்கள் 
சொல்லுவதில் தாங்களும் , தங்கள் இனத்தார்களும் நிபுணர்கள் 
என்பதைத் தாங்களே எங்களுக்கு அடிக்கடி எடுத்துக் காட்டுவது 
பிறந்த வீட்டுப் பெருமையை உடன் பிறந்தானோடு சொல்லு 
வதை ஒக்கும் என்பதை மட்டிலும் நினைவூட்ட விரும்புகிறோம் . 


குருவிக்கரம்பை வேலு 


129 


சுயமரியாதை என்னும் வார்த்தையிலோ , ஒரு இயக்கத் 
திற்கு இடும் 

பெயரிலோ , தங்கள் அளவு ஆராய்ச்சியோ , 
லக்கணப் பாண்டித்தியமோ எங்களுக்கு அவசியமில்லை . 


இயக்கமும் அதன் கருத்துக்களும் மக்களின் அறிவு 
வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவியாயிருக்கும் என்பது தான் எங்கள் 
நோக்கம் . தங்கள் 

கூட்டத்தாருடைய பாண்டித்தியத்தில் 
எங்களுக்குப் பெருமைதான் . ஒரு விஷயத்தை உண்டு என்பது 
வெகு எளிது . அதை இல்லை என்பவனோ , தப்பு என்பவனோ 
மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் , அல்லல்பட்டு பல செய்திகளை 
சேகரிக்க வேண்டும் . அறிய வேண்டும் . 


இதை நீங்கள் அப்படியே ஒப்புக் கொள்ளாவிட்டாலும் , 
உண்டு என்றும் நம்பு என்றும் சொல்லுகின்ற தங்களையும் , 
தங்கள் கூட்டத்தாரையும் விட அதிகமாக இல்லாவிட்டாலும் , 
ஓரளவு , ஆராய்ச்சியாவது , அநுபவமாவது இல்லை 
நிருபிக்கின்றவர்களுக்கும் இருக்கக் கூடும் , இருக்க வேண்டும் 

மாத்திரம் தங்களுக்கும் தங்கள் இனத்தாருக்கும் 
தோன்றுவதில்லையே ! அது ஏன் ? 


என்று 


என்பது 


மிகக் கற்றுணர்ந்த புகழேந்திப் புலவருக்குக் கூட , கோலி 
விளையாடும் சிறுவர்களுக்குத் தோன்றியது , தோன்றாமல் 
போன கதையைப் படித்த உங்களுக்கு , தங்கள் ஞாபக சக்தி ஏன் 
சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகிறது ? 


கோலி விளையாடும் பையன்களுக்கு தொல்காப்பியப் 
பொருளதிகாரம் தெரியாதே ! பிரணவத்தின் தத்துவம் தெரி 
யாதே ! மணக்குடவர் உரையின் மகிமை தெரியாதே ? இவை 
யெல்லாம் தெரிந்திருந்த புகழேந்திக்கும் கோலி விளையாடும் 
சிறுவர்கள் சமயத்தில் யோசனை சொல்ல வேண்டித்தானே 
வந்தது ! 


மேதாவியான நியூட்டன் வாசல் கதவில் பூனைக்கு ஒரு 
துவாரமும் , குட்டிக்கு 

ஒரு துவாரமும் செய்து வைத்தது 
அவசியம் இல்லையென்றும் , பூனை நுழையும் துவாரத்திலேயே 
குட்டியும் நுழையும் என்று சொன்னது அவரது வேலைக்காரன் 
என்பதை அதற்குள் 

அதற்குள் மறந்து விடுகிறீர்களே ! எனவே இனிமே 


கு -9 


130 


குத்தூசி குருசாமி 


பிறந்த 


உணவிற்கு 
கொண்டு 


லாவது தங்களைப் போலவே பிறரையும் நினைத்துப் பேசியும் 
எழுதியும் வருவீர்களென நம்புகிறோம் . 

வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்பதில் மிகவும் கீர்த்தி வாய்ந்த 
சைவர்களாகிய நீங்களும் , உங்கள் கூட்டத்தாரும் , முதலில் 
உங்கள் 

சைவம் என்ற வார்த்தையே சரியாக உபயோகப் 
படுத்தப்படுகிறதா என்பதை யோசிக்க நேரமில்லையே ? சிவம் 
என்பதனடியாகப் 

சைவம் 

தாவர 
உபயோகப்படுத்தப்பட்டு அதையே 

ஆதாரமாகக் 
“ அமெரிக்காவிலும் சைவம் ( அமெரிக்காவில் சைவ 

உணவகம் 
என்ற பொருள் -ஆ.ர். ) என்று எழுதும் பத்திரிகைப் பண்டிதர்கள் 
தங்கள் கண் முன்னாலேயே இருக்கிறார்களே ! 

திருநெல்வேலிச் சைவர்களும் இன்னும் அவர் போன் 
றாரும் தூத்துக்குடியிலும் , மற்ற இடங்களிலும் அசைவர்கள் 
என்று சமபந்தி போஜனத்திற்கு மறுக்கப்பட்டுத் துரத்தப்பட்ட 
சைவத்தூண்களை நீங்கள் மறந்தாலும் நாங்கள் மறக்க 
முடியவில்லையே . 

“ சுயமரியாதைக்காரர்கள் ஒழுக்கங்கெட்டவர்கள் எனவே 
தான் பெண்களுக்குக் கற்புத் தேவை இல்லை என்கிறார்கள் 
என்று எழுதுகிறீர்கள் . 
தங்களுடைய சைவக் கொழுந்தாகிய 

ஞான சம்பந்தர் 
பட்டிசைந்த அல்குலாள் என்று தனது தாயை வர்ணித்து 
" ஒழுக்கமுறையோடு தானே பாடினார் ? 

தங்களுடைய கடவுளாகிய பரமசிவன் தாருகாவனத்துப் 
பெண்களோடு செய்த லீலைகள் அடங்கிய புத்தகங்கள் தங்கள் 
அலமாரியில் இருக்குமே ! அவரது ஒழுக்கம் என்ன என்பதையும் 
தாங்கள் அறிவீர்களே ! 


மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி அவதாரத்தில் செய்த 
ஒழுக்க மான லீலைகளுக்குத் தங்கள் சித்தாந்தம் என்ன 
சொல்லுகிறது ? 

தாங்களும் , தங்கள் கூட்டத்தாரும் சொல்லுகின்ற கற்பு 
வேண்டவே வேண்டாம் என்றுதான் இன்றும் சொல்லுகிறோம் . 
அச்சம் , மடம் , 

நாணம் , 

பயிர்ப்பு முதலிய 
உடையது தான் கற்பு என்றால் , அத்தகைய கற்பு உங்களது 


நான்கும் 


குருவிக்கரம்பை வேலு 


131 


பெண் தெய்வமாகிய சரஸ்வதிக்கே இருக்கட்டும் 
சொல்லுகிறோம் . 


என்று தான் 


கிறாள் ! 


அச்சம் இருப்பதால் தான் தங்களுடைய தமிழ்ச் சரஸ்வதி 
ஆங்கிலச் சரஸ்வதியுடன் போட்டி போட முடியாமல் தவிக் 

! மடமை இருப்பதால்தான் தங்கள் சரஸ்வதி இமய 
மலைக்கு இப்புறமே உலகம் என்று நினைத்திருந்தாள் . நாணம் 
இருப்பதால்தான் தமிழ் மக்கள் இருக்கும் இடம் தவிர வேறு 
இடங்களுக்குப் போக வெட்கப்படுகிறாள் . பயிர்ப்பு இருப்பதால் 
தான் பிற மொழியினரை வெறுக்கிறாள் . 


கற்பு என்பதற்குத் தாங்களும் தங்கள் இனத்தாரும் 
செய்யும் வியாக்கியானங்கள் என்னவோ அத்தகைய கற்பு நம் 
நாட்டுப் பெண்களுக்கு 

வேண்டாம் என்றுதான் சொல்லு 
கிறோம் . 


" பெய்யெனப் பெய்யும் மழை " என்று கற்புக்கு அடையாளம் 
சொல்லியிருப்பது போல் , அவ்வாறு செய்ய முடியாத பெண் 
களை என்னவென்று சொல்லுவது ? 


சந்நியாசி வேடம் பூண்ட ஒருவனுக்கு ( அவன் கடவுளே 
ஆயினும் சரி ) புருஷன் சொன்னதிற்காக ஒரு 

பெண் தன் 
னுடைய கூந்தலை அரிந்து கொடுக்க வேண்டுமென்று சொல்லு 
கின்ற கற்பு வேண்டவே வேண்டாம் . 

மனித சமூகத்தில் ஒரு பகுதியாகிய ஆண்களுக்கு மாத்திரம் 
இல்லாமல் பெண்களுக்கு மட்டும் வற்றுபுறுத்தப்பட்டிருக்கின்ற 
கற்புதான் வேண்டாமென்கிறோம் . 


கணவனை 


கணவனை இழந்த பெண்ணை மாத்திரம் அவளது அழகைக் 
குறைத்து ஒதுக்கி வைத்து , அடிமையாக்கி துன்பத்திலாழ்த்தி , 
மனைவியை இழந்த 

சும்மாவிட்டிருக்கும் கற்பு 
வேண்டாமென்கிறோம் . 

பழைய சோற்றுக்கு விசிறி எடுத்துக் கொடுக்காவிட்டால் 
கற்பு இல்லையென்றால் அந்தக் கற்பு வேண்டாமென்கிறோம் . 

கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கும்போது 
நடுவிலேயே விட்டுவிட்டு வந்தாலும் 

கயிறும் வாளியும் 
அப்படியே நிற்க வேண்டும் என்கிற அந்தக் கற்பு வேண்டா 
மென்கிறோம் . 


132 


குத்தூசி குருசாமி 


" பேதமை என்பது மாதர்க் கணிகலம் 

என்பதே கற்பா 
யிருக்குமானால் அத்தகைய 

கற்பு நம் பெண்மணிகளுக்குத் 
தேவை இல்லை என்கிறோம் . 
கடவுள் பெண்களை அடுப்பங்கரைக்காகவே 

படைத்தார் 
என்கிற கற்பு வேண்டாமென்றுதான் சொல்லுகிறோம் . 

ஆகவே மேற்சொன்ன விஷயங்களால் , நாங்கள் வேண்டா 
மென்று சொல்லுகின்ற கற்பு தங்களுக்கும் தங்கள் இனத்தா 
நக்கும் விரோதமாயிருக்கலாமே ஒழிய பெண்கள் சமூகத்தில் 
1000 க்கு ஒருவருக்குக் கூட விரோதமாயிருக்காது என்பதையும் 
அறிவோம் . 


இவ்வாறு தொடர்ந்து பலப்பல எடுத்துக் காட்டுகளுடன் 
தொடர்ந்து எழுதி சைவத் தலைவர்களைத் திணறடித்தார் 
குத்தூசி . 


Revolt " ரிவோல்ட் 


ஏனைய 


சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை , அதனுடைய 
நடவடிக்கைகளை குடி அரசு மூலமே தமிழ் நாடும் , மற்ற 
மாநிலங்களிலுள்ள தமிழர்களும் , சிங்கப்பூர் , ஆபிரிக்கா , 
இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வசித்து வந்த தமிழர்களும் 
மிக்க ஆர்வத்துடன் படித்து வந்தனர் .. வெளிநாட்டிலிருந்த 
தமிழர்களும் , இந்தியாவில் 

மாநிலங்களில் உள்ள 
தமிழர்களும் வேற்றுமொழி நண்பர்களும் , இயக்கத்திற்கு ஓர் 
ஆங்கில வார ஏடு 

ஏடு தேவை என்பதை அடிக்கடி பெரியாருக்கும் , 
எஸ் . ராமநாதன் , குருசாமி ஆகியோருக்கும் தொடர்ந்து தெரிவித் 
துக் கொண்டிருந்தனர் . அதன் விளைவே “ ரிவோல்ட் தொடக்கம் . 
பல ஆண்டுகள் காந்தியார் 

நடத்திவந்த யங் இந்தியா வில் 
எழுதிவந்த ராமநாதனுடைய எழுத்தும் குருசாமியின் சித்தனைத் 
திறனும் மக்களுக்குப் பயன்படும் என்ற எண்ணமும் அதற்குக் 
காரணம் . “ ரிவோல்டின் துணை ஆசிரியர் பொறுப்பையும் , 
ஏனைய செயல்களையும் , குருசாமியே ஏற்றார் . " ரிவோல்ட் டின் 
மூலம் இளங் குத்தூசி யாரின் சிந்தனைத் 

திறனை ( தமிழைப் 
போல் ங்கில நடையின் மேதைத் தன்மையையும் ) தமிழ்நாடு, 
இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் , அல்லாமலும் , இங்கிலாந்து 
அமெரிக்கா , ஆப்பிரிக்கா போன்ற நாட்டினரும் 
வாய்ப்பை அளித்தது . குறிப்பாக லண்டன் 


அறியும் 
அறிவியக்கம் 


குருவிக்கரம்பை வேலு 


133 


( ஆர்.பி.ஏ.) குருசாமியின் எழுத்திற்கு மிக்க மதிப்புக் கொடுத்தது . 
ஆர்.பி.ஏ.யில் ராமநாதன் குருசாமி உறுப்பினர்கள் என்பதை 
முன்பே கூறியுள்ளோம் . 

24.4.1928 - ல் “ ரிவோல்ட் பத்திரிகைக்கு ஈரோடு முதல் 
மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் திருமதி நாகம்மையார் பதிப்பாள 
ராகவும் , பிரசுரகர்த்தாகவும் திருவாளர்கள் ஈ.வெ. ராமசாமியும் 
எஸ் . 

ராம நாதனும் கூட்டு ஆசிரியர்களாயும் இருப்பார்கள் 
என்றும் பதிவு செய்து கொண்டார்கள் . பத்திரிகைக்கென ஒரு 
புதிய கட்டிடமும் கட்டப்பட்டது . 


48 இடி91 


Food 


HEERAN 


RAT 


. 


Eritel by E.V. Ramasani & S. Ralilanathan..M.A., B.L. 
Tlho Policy of to plyer will hitlho policy of " Kuli ArtisII . 

PUBLISHED EVERY WEDNESDAY . 
The first issue will come out on 7th Nov. 1928 . 

Annual Subscription : 
INLAND 

Rs. : 
FOR STUDENTS RS . 3 
FOREIGN Sh . 8 , 52. Rs . 5. 

Son Your Subscription in advance . 
ay to : The Manager , REVOLT Erode . 


அதன்படி 1928 - ம் ஆண்டு நவம்பர் மாதம் 7 - ம் நாள் புதன் 
கிழமை “ ரிவோல்ட் " முதல் இதழின் வெளியீட்டு விழா 
நடந்தது . 

கோயம்புத்தூர் ஜில்லா போர்டு தலைவர் திரு . C. S. 
இரத்தினசபாபதி முதலியார் தலைமை தாங்க , ராமநாதபுரம் 
ஜில்லா போர்டு தலைவர் திரு ஊ.பு. அ . சவுந்திரபாண்டியனார் 
திறப்புவிழாவைத் தொடங்கிவைத்து ரிவோல்ட் டின் மூதல் 
இதழையும் வெளியிட்டார் . 


134 


குத்தூசி குருசாமி 


பரிவோல்ட் க்கு முக்கிய ஆசிரியராக திரு எஸ் . ராம 
நாதன் அவர்கள் இருந்து வருவார் . நாமும் அதில் பங் 
கெடுத்து வருவோம் . எனவே 

வாலிபர் உலகம் ஆதரிக்க 
வேண்டும் என ஈ.வெ.ரா. தனது திறப்பு விழா உரையில் 
குறிப்பிடுகிறார் . 

( 11.11.28. குகு அரசு ) 


இந்த நிகழ்ச்சியில் குருசாமியின் பேச்சின் சிலவரிகள் . 


" இந்தியாவிலேயே பகுத்தறிவு இயக்கத்திற்கென - அறிவு 
இயக்கத்திற்கென - ஒரு இங்கிலீஷ் இதழ் இந்த புரட்சி என்ற 
அர்த்தத்தைக் கொடுக்கக்கூடிய ரிவோல்ட் - Revolt - என்பது தான் 
எனது 

கருத்து . பகுத்தறிவு உலகத்திற்கு ஒளிகாட்டக்கூடிய 
முதல் பத்திரிகையும் இதுதான் . உலகவரலாற்றில் 

மாபெரும் 
புகழ் பெற்றுவிட்ட நாள் இந்த நவம்பர் 7 - ம் தேதி . ஆம் ! 
ரஷ்ய நாட்டின் சார் ஆட்சியை ஒழித்துவிட்டு பொதுவுடமை 
ஆட்சியை நிறுவிய புரட்சி நடந்த நாளை நினைவூட்டும் நாள் . 
இந்த ரிவோல்ட் ஈரோட்டிலிருந்து ஒவ்வொரு வாரமும் பகுத்தறிவு 
ஒளியை 

வீசுவதோடு , ரஷ்யாவைப்போல் புரட்சிப் பாதைக்கு 
வாலிபர்களை அழைத்துச் செல்லும் என்பதில் அசைக்கமுடியாத 
நம்பிக்கை எனக்கு உண்டு . உணர்ச்சிப் பெருக்கோடும் 
பெருமிதத்தோடும் பேசினார் . தோழர் சிங்கார வேலரை 
இன்னும் குருசாமி சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 


என 


இந்தநாள் சுயமரியாதை இயக்கத்தின் - ஏன் சூத்திரர்களின் - 
வரலாற்றில் சிறப்புச் சேர்த்த ஒரு பொன்னான நாள் . 


பொது 


சுயமரியாதைக் கொள்கையாகிய , நாத்திகத்தையும் 
வுடைமைக் கருத்தையும் 

தனது மூச்சாகக் கொண்டிருந்த 
குருசாமியை குடி அரசு மூலமே அறிந்திருந்த மக்களுக்கு , 
ரிவோல்ட் மூலம் , தமிழர் அல்லாத வேற்றுமொழிப் பகுத்தறி 
வாளர்களிடத்திலும் , நாத்திகர் வட்டத்திலும் நன்கு அறிமுகப் 
படுத்திக்கொள்ள வகை செய்தது . 


குடிஅரசு மூலம் அவரது கிண்டல்களையும் , 

நகைச்சுவை 
களையும் , ரசித்தும் , சிந்தித்தும் , நடைமுறைப் படுத்தியும் வந்த 
வர்கள் , ரிவோல்ட் 

மூலம் குருசாமியின் ஆங்கில நடைத் 
திறனையும் அறிந்து கொண்டனர் . குத்தூசியாரின் பேனாவி 
லிருந்து சீரிய கருத்துக்களையும் , கிண்டல்களையும் மக்கள் எதிர் 


குருவிக்கரம்பை வேலு 


135 


பார்த்துக் கிடந்தனர் . ஒரு வாரம் அவர் எழுதத் தவறினாலும் , 
மக்கள் 

ஏக்கத்துக்குள்ளாவார்கள் . மக்களின் ஏக்கத்தைப் 
போக்கக் கூடிய வகையில் , அவரின் பேனாமுனையும் வேலை 
செய்தது . " His ideas flowed quicker than ink from his pen " 
என்று அவருடைய எழுத்தைப் படித்தவர்களைக் சொல்லவைத்தது . 


ஏராளமான 


ரிவோல்ட் டில் குருசாமியின் எழுத்தைப் படித்தவர்கள் , 

புகழாரங்களை சுயமரியாதை இயக்கத்திற்கு 
குவித்தவண்ண மிருக்கின்றனர் . இந்தியாவில் மட்டுமல்ல வெளி 
நாடுகளிலிருந்தும் சுயமரியாதைக் கொள்கைகளைப் பற்றிப் 
பேச அழைப்புகள் வந்தவண்ணமிருக்கின்றன என்று ஈ . வெ . 
ரா வை தன் வாயாலேயே பல மா நாடுகளில் புகழச் செய்தன . 

“ ரிவோல்ட் தொடங்கிய நாளிலிருந்து ரிவோல்ட்டின் துணை 
ஆசிரியர் குருசாமி என்றே அனைத்து மாநாடுகளிலும் அறிமுகப் 
படுத்தப்பட்டார் . ரிவோல்ட் 

துணை 

ஆசிரியர் குருசாமியும் 
கலந்து கொள்ளுவார் என்று விளம்பரங்களில் போட வேண்டிய 
அளவுக்குத் தனது திறமையை - அல்ல - சிந்தனையை வளர்த்துக் 
கொண்டார் . 


16.6.1929 - முதல் குடிஅரசும் ரிவோல்ட் " டும் சென்னை 
யிலிருந்து பல மாதங்கள் வெளியிடப்பட்டன . அதன் அலுவலகம் 
இப்போது சென்னை மவுண்ட்ரோடு அண்ணாசாலையில் உள்ள 
காஸ்மாபாலிடன்கிளப் கட்டிடத்தின் அருகிலுள்ள பிளாசா 
தியேட்டர் இருக்கும் இடத்தில் இருந்தன . அக்காலத்தில் 
" சுகுணவிலாச சபா என்று இருந்தது . 


திராவிடன் அலுவலகமும் அங்குதான் இருந்தது . அக்காலத் 
தில் அதன் முகவரி ; 


14. தியாகராயர் நினைவு இல்லம் 


குருசாமி 


மவுண்ட்ரோடு , சென்னை . 
பத்திரிகைகளின் வேலையைக் கவனிப்பதற்கு 
சென்னைக்குக் குடியேறினார் . 

ரிவோல்டில் குருசாமியின் எழுத்துக்கள் பகுத்தறிவு அனலைக் 
கக்கின . ஒவ்வொரு 

வாரமும் அக்கனல் வைதீகத்தையும் , 
மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்று 

பெயர் 
சூட்டப்பெற்ற இந்து , மித்திரன் , ஆனந்தவிகடன் போன்ற 


குருசாமியால் 


136 


குத்தூசி குருசாமி 


பார்ப்பனப் பத்திரிகைகளையும் , திரு.வி.க.வின் நவசக்தி போன்ற 
இதழ்களையும் தாக்கின . அவ்விதழ்களின் ஆதரவாளர்கள் , அந்த 
அனலின் வேகம் தாங்காமல் அலறித் துடித்து ஓலமிட ஆரம்பித் 
தனர் . குருசாமியின் எழுத்தைப் படித்த மதவாதிகள் தீப்பொறி 
பட்டது போல உள்ளந் திடுக்கிட்டுத் துடித்தனர் . 


இக்காலத்தில் காந்தியார் மக்களை அறிவு வழியில் செல்லத் 
தூண்டுவதற்குப் பதிலாக வர்ணாசிரம வழியைப் பின்பற்றும் 
வகையில் தூண்டினார் . மக்களை ராம்துண் பஜனையில் ஈடு 
படச் செய்தார் . இராமராஜ்யத்தைப் பற்றியும் , இராமனுடைய 
சிறப்பைப் பற்றியும் வெகுவாகப் புகழ்ந்தும் பேசியும் எழுதியும் 
வந்தார் . காந்தியாரின் பேச்சுகளையும் எழுத்துகளையும் ஊன்றிப் 
படித்து வந்த குருசாமி , இராமாயணம் கற்பனைக் கதை என்று 
உணர்ந்திருந்த போதிலும் , காந்தியாருக்குப் பதில் சொல்ல 
வேண்டுமென்ற காரணத்திற்காக அந்தக் கதையிலுள்ள இராம 
குறைகளைச் 

சுட்டிக்காட்டி , இப்படிப்பட்ட இராம 
னுடைய ராமராஜ்யத்தை த்தான் காந்தியார் விரும்புகிறாரா ? 
காந்தியாரைப் போன்ற பெரியவர்கள் இம்மாதிரித் தவறான 
கருத்துகளை மக்களிடத்தில் புகுத்தலாமா ? என்ற முறையில் 
ரிவோல்ட் டில் தொடர்ந்து தக்க ஆதாரங்களுடன் எழுதினார் . 


னுடைய 


ரிவோல்ட் 21-11-1928 இதழில் இவ்விதம் தொடங்கினார் : 


வட 


[ இதிகாசம் என்றால் பழைய கதை என்பது 

என்பது பொருள் . 
ஆனால் , பழைய கதைகளெல்லாவற்றையுமே இதிகாசம் 
என்பதில்லை . 

ஆரிய மன்னர்களின் சரித்திரமாகிய 
இராமாயணம் , மகாபாரதம் ஆகிய இரண்டும் தான் இதிகாசம் 
என்று கூறப்படுகிறது . இவை இரண்டும் இந்து மதக் காவியங் 
களாகும் . 


இவைகளை அறிவுக் கண்கொண்டு படிப்போமானால் , வட 
ஆரியர்களின் நாகரிகத்தைப் பற்றியும் பழக்க வழக்கங்களைப் 
பற்றியும் அறிந்து கொள்ளலாம் . 


“ தெய்வீகத் தன்மையானது , புனிதமானது என்று ஏற் 
கெனவே கொண்டிருக்கின்ற கருத்துக்களை அகற்றி விட்டு , 
அவை மனிதனால் எழுதப்பட்டது , தெய்வீகமாய்ப் பிறந்தது ; 
குற்றங்களுக்கு இடமில்லாதது ; எனவே அவை 

அப்படியே 


குருவிக்கரம்பை வேலு 


137 


கண் மூடித்தனமாகப் பின்பற்ற வேண்டியவை 

வேண்டியவை - என மதிக் 
காமல் , ஆய்வுக்கு உட்பட்டதாகக் கருதிப் படிக்க வேண்டும் ; 
அப்போதுதான் அதன் உண்மை நிலைபுரியும் . நாம் முதலில் 
இராமாயணத்தை எடுத்துக்கொள்வோம் " ] 


ITHIHASAS : THE HINDU EPICS 


Ithihasa means an old story . But all the old stories do 
not come under this head . Both the Ramayana and the 
Mahabharatha , the histories of the Aryan Kings of the North , 
are the Hindu Epics . An intelligent reading of them will give 
an idea of the customs , manners , and both the epics are 
attempted here . The readers are requested to discard their 
preconceived notions about the sanctity of these epics and 
consider them as human documents whose value is open to 
question and not as divine inspirations whose infallibility 
ought to be blindly accepted as an article of faith . Only 
then will be truth of contention be evident to them . Let us 
first take the Ramayana . 

( Revolt : 21-11-1928 ) 


இம் 


முன்னுரையுடன் தொடர்ந்து இராமாயணத்தை 
ரிவோல்ட்டில் ஆங்கிலத்தில் எழுதினார் . 

கட்டுரை வெளியான ஒவ்வொரு இதழிலும் சிவப்பு மையால் 
கோடிட்டுக் காட்டி , காந்தியாருக்கு வாரந்தோறும் தவறாது 
அனுப்பி வைத்தார் . அந்தக் கட்டுரைகளைப் படித்த பின்பு 
தான் காந்தியார் என்னுடைய ராமன் வேறு ; தசரத ராமன் 
வேறு . நான் சொல்லும் ராமன் தசரத ராமன் அல்ல " - என்று 
தன் பேச்சையும் , எழுத்தையும் மாற்றிக் கொண்டார் . 


குருசாமியின் தொடக்க கால எழுத்துக்களே காந்தியார் 
போன்ற பெருந் தலைவர்களை அசைத்து ஆட்டி வைத்தன . 

குருசாமியின் இராமாயணத்தைப் பற்றிய கட்டுரைகள் 
இந்தியாவில் மட்டுமின்றி - அய்ரோப்பிய , அமெரிக்க நாடுகளி 
லுள்ளவர்களையும் கவர்ந்தன . இதன் தொடர்பாகப் பாராட்டு 
தல்களையும் , கண்டனங்களையும் இவர்களிடமிருந்து சுயமரியாதை 
இயக்கம் பெற்றது . 


என்ற 


138 

குத்தூசி குருசாமி 
இக் கண்டனங்களுக்குப் பதிலளிக்கும் முறையில் 

குருசாமி 
விளக்கக் கட்டுரைகள் பல எழுதினார் . 

தேசத்தின் வளர்ச்சியில் அக்கறை உடையவர்கள் , இராமா 
யணம் பற்றிய கருத்துகளை மறுபரிசீலனை செய்யவேண்டும் 
என்னும் கருத்தினை இக் கட்டுரைகளில் விவரித்தார் . 

13-2-1929 ரிவோல்ட் இதழில் எழுதியதாவது : 

“ சிலருடைய அய்யப்பாடுகளையும் , தவறான எண்ணங் 
களையும் , அகற்றுவதற்காக இதிகாசங்களைப் பற்றிய எங்கள் 
கருத்துகளை 

மீண்டும் வலியுறுத்துகிறோம் . இதிகாசங்களில் 
செல்லரித்துப்போன மூடநம்பிக்கைகளைப் போற்றும் இந்து 
மனப் பான்மைகளில் மாறுதல்களை ஏற்படுத்த முனைகிறோம் 

குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் . 
ராமாயணப் பாத்திரங்களின் மூலமாக , நற்பண்புகள் என சித்த 
ரிக்கப்படுபவைகளில் பெரும்பாலானவை பூர்வீக சமுதாயத்திற்கே 
பொருந்தும் . அவற்றை இந்தக் காலத்தில் ஏற்றுக்கொள்ளுவது 
நம்மை இழிந்த நிலைக்கே கொண்டு செல்லும் . ராமாயணத்தில் 
நல்லனவற்றை எடுத்துக்கொண்டு , கெட்டனவற்றைப் புறக்கணிக் 
கலாம் என்று சொல்லப்படுகிறது . அது இயலுமானால் , நாம் 
தாராளமாக ஏற்றுக் கொள்ளலாம் . அப்படி ஏற்றுக் கொள்வதில் 
இடையூறுகள் பல நேரிடும் . 
உதாரணமாக , ராமன் இரு பிறப்பாளருக்கே 

( பார்ப் 
பனருக்கே ) உரித்தான தவத்தை ஓரு சூத்திரன் புரிந்ததற்காக 
அவனைக் கொன்று விட்டான் . ராம பக்தர்கள் , " இந் நிகழ்ச்சி 
உண்மை எனினும் எங்கள் ராமன் அப்படிச் செய்யவில்லை . 
அத்தகைய கொடுமைச் செயலுக்கு ராமன் குற்றவாளியல்ல 
என்று கதறுகிறார்கள் . 


ராமாயணக் கதையிலுள்ள இத்தகைய நிகழ்ச்சிகளை 
யெல்லாம் அகற்றிவிட முனைந்தால் எலும்புக் கூடு தான் மிஞ்சும் . 
அதனால் தான் ராமாயணம் இக் காலத்திற்கு ஒத்தது அல்ல 
என்பதைத் தெளிவு படுத்துகிறோம் . 

இன்றைய இந்து சமுதாயத்தின் கேடுகளுக்கெல்லாம் 
உரம் ஊட்டிக் கொண்டிருப்பது ராமாயணக் 

கதையிலுள்ள 
கருத்துகள் தான் . சாதிப்பிளவு , தீண்டாமை , பெண்களின் கணவன் 
வழிபாடு , உடன்பிறந்தோரை வணங்குதல் போன்ற கோழைத் 


குருவிக்கரம்பை வேலு 


139 


தனமானவைகளுக்கு 

மூலகாரணமே 

இதிகாசங்கள் தான் . சீர் 
திருத்தக்காரனுக்கு அதிலுள்ள கருத்துகளைத் தேடிக் கொண்டி 
ருப்பதற்கு நேரமில்லை . 

தேசத்தின் வளர்ச்சியைப் பற்றி ஆர்வமுடையவர்கள் 
இதிகாசங்களை அடியோடு ஒழித்தே ஆகவேண்டும் . 


ராமனை வணங்குகிற இளைஞர் , நாட்டுக்காகத் தியாகம் 
செய்ய வேண்டுமென்பதை ஒரு போதும் அறிய மாட்டார்கள் . 
அவர்கள் ராமனைப் பின்பற்றித் தந்தையை வணங்குவார்கள் . 
ராமன் காட்டுக்குச் சென்றது போல் நாட்டைக் கைவிட்டு விடுவார் 
கள் . எனவே , இந்திய நாட்டு வளர்ச்சிக்கு ராமாயணக் கருத்து 
என்றுமே இடையூறாகத்தான் இருக்கும் . தேசநலம் கருதுகிறவர் 

இதிகாசங்களால் ஏற்படுகின்ற ஒழுக்கக் கேடுகளிலிருந்து 
மக்களைக் காப்பாற்ற வேண்டும் . தேசத்தின் அடிப்படைக் கேடு 
களுக்கான இழி செயல்களிலிருந்து - நமது குழந்தைகளையும் 
காப்பாற்ற வேண்டும் . 


கள் , 


" To allay doubts and misgivings we shall restate our 
attitude towards the Ithihasas . We plead guilty the 
charge that our object is to effect a change in Hindu 
ideals by drawing people away from the teachings of 
the Ithihasas, which idealise outworn superstitions . The 
virtues , so called delineated through the characters of the 
Ramayana suit only a primitive society . Their adoption 
to modern spells national disaster . It is often said that 
we should retain the good things in the Ramayana and 
eschew the bad . We do not desire to be unnecessarily 
offensive and would gladly undertake the task 

were it 
possible . Let us illustrate our difficulty . 

Rama killed a 
" Sudra for the sin of having dared to perform religious 
austerities to which only the twice born 

entitled . 
The defender of the Ramayana ejaculates " This incident 
may be authentic , but my Rama never did it . I feature 
to myself a Rama who was not of such inhumanity " . 
We are willing to venture on a proces of such elimina 
tion of the incidents in the story if there were a possi 
bility of a skeleton of the main plot surviving a process 


were 


140 


குத்தூசி குருசாமி 


no 


of such whole sale operations . There is 

such 
possibility .... 

The evils of present day Hindu society draw nourish 
ment from the teaching of Ramayana . Caste , untoucha 
bility , suppression of woman , husband worship , brother 
worship , and every other impediment to 

progress have 
their origin , within the crevices of the epic edifice . It 
is the waste of time for the reformer to trace 

every 
evil to its individual source , the whole edifice will have 
to be pulled down in the interests of national economy . 
Our young men will not learn to sacrifice at the altar 
of Rama . They follow the example of Rama , worship 
their father and abandon their country . The teaching of 
Ramayana therefore is a menace to Indian Nationalism . 
The patriot should protect the masses from the nefarious 
influence of the Ithihasas and save the children of the 
land from being led astray by the debasing doctrine 
which undermine national life. " 

( Revolt : 13-2-1929 ) 
விஞ்ஞான ஆராய்ச்சிகள் வளர்ந்து வருகின்ற காலத்தில் 
தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் , நெற்றியில் எந்த மாதிரி 
" நாமம் போடுவது என்ற ஓர் தகராறின் விளைவாக உருவான 
வழக்கு ஒன்று அவ்வூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது . அதன் 
தொடர்பாகச் செய்திகள் நாளிதழ்களில் பரபரப்பாக வெளி 
வந்தன . அந்த அநாகரிகச் செயலைக் 

கண்டித்து குருசாமி , 
ரிவோல்டில் குத்தூசி பாணியில் U Mark Vs Y Mark 
என்ற தலைப்பிட்டு 30-1-1929 - ல் ஒரு கட்டுரை எழுதினார் . 
அதில் ஒரு பகுதி இது ; 

" The Namam , as the mark is calld , is symbolic of 
the creative principle and is the counterpart of 

of the 
Lingam , the phallic image which the followers of Siva , 
another of the Hindu trinities , worship . The nama consits 
of two Vertical white lines and red line inserted 
between the white 

ones . 

The white lines represent 
Vishnu s feet and the red line in between is the creative 
principle . The Vaishnavites are divided into two 

rival 


a 


குருவிக்கரம்பை வேலு 


141 


factions and they are distinguished from each other by 
the method by which they connect the two white lines . 
The Vadagalais draw a parabola while the Thengalais add 
an extra support drawn over the nose . The Vadagalais 
and Thengalais have fought each other since the beginings 
of time and their crusading zeal has caused not a little 
bloodshed in the history of South India . What is much 
worse than bloodshed they have resorted to , costly litiga 
tion to the profit of the lawyers , to the delectation of 
the European judges and to the infinite worry of common 
people . 

( Revolt : 30-1-1929 ) 


ரிவோல்டில் 


நமது நாடு என்ற தலைப்பில் 16-1-29 - ல் 
குருசாமி இவ்வாறு எழுதினார் . 


" மற்ற நாடுகள் கம்பி , இல்லாத் 

கம்பி , இல்லாத் தந்தியைப் பற்றியும் ,, 
புகைப்படக் கலையைப் பற்றியும் , செவ்வாய்க் கிரகத்தில் மக்கள் 
வசிக்கிறார்களா என்பதைப் பற்றியும் , பேசும் கருவியைப் பற்றி 
யும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றபோது நம் இந்திய 
நாட்டில் கீழ்க்கண்டவாறு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது . 


" பஞ்சமன் , இந்தக் குளத்தில் தண்ணீர் 

எடுக்கலாமா , 
கூடாதா ? நாடார் சாதியைச் சேர்ந்தவர் கோவிலுக்குள் செல்ல 
லாமா , கூடாதா ? பார்ப்பனரல்லாதார் சமஸ்கிருத மொழியைப் 
படிக்கலாமா , கூடாதா ? சூரியன் எட்டுக் குதிரைகளால் இழுக்கப் 
படுகிறதா அல்லது பதினாறு குதிரைகளாலா ? திருநீற்றைக் 
குழைத்துப் பூசவேண்டுமா , குழைக்காமலா ? சீதை தலைமயிரைப் 
பிடித்துத் தூக்கப்பட்டாளா, அல்லது தரையோடு சேர்த்து 
எடுத்துச் செல்லப்பட்டாளா ? ஞானசம்பந்தர் ஜைனர்களைக் 
கழுவிலேற்றியதற்கு ஆதாரம் 

உண்டா , 

இல்லையா ? துக்க 
வீட்டில் சொல்லும் ஒப்பாரி ஆரியருக்கு உரியதா , திராவிடருக்கு 
உரியதா ? மனிதன் இறந்த பிறகு தீட்டுக் கழிப்பது பத்து நாளா , 
பன்னிரண்டு நாளா ? என்பதில் தான் . ஆராய்ச்சி நடந்து கொண் 
டிருக்கிறது . 

" While other countries are engaged in researches on 
wireless , photogrsphy , communicating with the inhabitants 
of Mars , bringing down rain at their will , flying in the 


142 


குத்தூசி குருசாமி) 


air at the rate of hundreds of miles per hour , inventing 
talking machines , lengthening the life of 

man , hearing 
music sung from distance of thousands of miles , remai 
ning under water for the largest number of hours , inven 
ting Machine Man , making motor cars 

which need no 
petrol , making clothes with straw , swimming the British 
Channel in the shortest possible time. 


, 


Our Country is interested in such researches as 
whether a Panchama can be allowed to take water in 
this tank or not , whether a Nadar can be allowed to 
enter into ihis temple or not , whether a Non - Brahmin 
can be taught Sankrit or not , 

Sankrit or not , whether the Sun - God is 
drawn by 8 horses or 16 horses whether Deepavali 
comes in the month of Purattasi or Ayppasi , whether 
the Namam on the God s forehad is U mark or Y mark , 
whether the Holy ashes is to be applied dry or wet , 
whether Sita was carried by the hair or together with 
the earth , whether God requires seven dancing girls or 
more , whether this Purana is true or that , whether this 
stanza is an interpolation or that stanza the original , 
waether there are external and internal evidences for the 
empaling of the Jains by St. Gnanasambandar or not , 
how many yards should we step aside for this man , and 
how many 

for that , whether pollution ( theetu ) after 
death lasts for 10 days or 12 , how long in 
sea -voyage and how long in 

in case of 

of railway journey . 
whether Saivism is greater or Vaishnavism , whether 
offerings ( Prasadham ) are to be 

be distributed after the 
singing of Thevaram or after the chanting of the Vedas 
whether death songs ( Oppari ) belonged to the Aryans or 
the Dravidians . 


case of 


2 . 


Our researches in this sphere are not yet over ." 

(Revolt : 16-1-1929 ) 


குருசாமி அஞ்சலகம் ( Post Office ) என்னும் தலைப்பில் 
Revolt இதழில் ஒரு கட்டுரை எழுதினார் , 


POST OFFICE 


அஞ்சலகம் 


இந்த உலகில் அனைத்துமே இரண்டிரண்டாகப் பிரிக்கப்பட் 
டுள்ளன . அவ்வாறே அஞ்சலகமும் இரண்டாகப் பிரிக்கப்பட்டுள் 
ளது . ஒன்று இந்தப் பூவுலகு சார்ந்தது - அதாவது லவ்கீகமானது . 
நாம் வசித்துக் கொண்டு இருக்கும் பூமியைச் சார்ந்தது , மற் 
றொன்று ஆன்மீகமானது - மேல் உலகு சார்ந்தது . 

நம் நாட்டின் கிராமவாசிக்கும் நடைமுறையிலுள்ள போஸ்ட் 
ஆபீஸ் பற்றி ஒரளவு தெரியும் . அது அஞ்சல் அட்டைகள் , 
கவர் , அஞ்சல் தலைகள் விற்கின்றது . மணி ஆர்டர் தந்திகள் 
பார்சல் போன்றவற்றைப் பெற்றுக் கொள்ளுகிறது . கொடுக்கிறது . 


ஆங்கிலேயரின் வருகைக்குப் பிறகுதான் இம்மாபெரும் 
அமைப்பு நடைமுறைக்கு வந்தது என்பது அனைவரும் அறிந்ததே . 


நம் நாட்டு முதியவர்களும் பண்டிதர்களும் நமது பழங்காலக் 
கண்டுபிடிப்புகளை நினைந்து நினைந்து பெருமை 

பெருமை கொள்ளு 
கிறார்கள் . பெருமூச்சு விடுகிறார்கள் ; பூரிப்படைகிறார்கள் . பண் 
டைய நாளில் , இராமாயண காலத்தில் ஆகாய விமானம் இருந் 
தது . அதிலிருந்து தான் நமது இந்திரசித்து மேகங்களுக்கிடையே 
யுத்தம் செய்தான் . தற்காலம் புதுமையென்று சொல்லக் கூடிய 
எதையுமே நம்முன்னோர்கள் கண்டு பிடித்தவைதான் எனச் 
சொல்லுவதிலே நம் பண்டிதர்கள் மட்டுமல்ல ஆய்வாளரும் கூட 
பழம் பெருமை அடைகின்றனர் . 

மதம் சம்பந்தப்பட்ட கல்வியினால் இளைஞர்களின் 
சிந்தனைக்கு ஏற்படும் கேடுகளை நாம் எடுத்துச் சொல்லும் 
போது நமது தேசாபிமானிகள் பழம் பெருமை பேசுவதிலேயே 
இருக்கின்றனர் . அப்படிப் பேசித் திரிகின்றவர்களுக்கு உதவியாக 
தற்போது மேலும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறேன் . அதுதான் 
அஞ்சலகம் , 


இந்தியாவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அஞ்சலகமிருந் 
தது . எண்ணிக்கையில் 

குறைவாக இருந்தாலும் இன்றுமிருக் 
றது . இதன் வேலை நம்மைவிட்டுப் பிரிந்து சுவர்க்கலோகத்தி 


144 


குத்தூசி குருசாமி 


லுள்ள வீடுகளில் வசித்து வரும் நமது பிதிர்களாகிய மூதாதையர் 
களின் நலனைக் கவனிப்பதுதான் . இந்த ஆன்மீக - தெய்வீக 
அஞ்சலகங்களுக்குத் தலைவர்களாக இருப்பதற்கு ஒரே ஒரு சாதிக் 
காரர்களுக்குத்தான் பாரம்பரிய உரிமையுண்டு . அவர்கள் தான் 
‘ பிரம்மாவின் முகத்திலிருந்து நேரடியாகப் பிறந்தவர்கள் . இந்த 
ஆன்மீக அஞ்சல் துறைக்கு மேலாண்மை இயக்குனர் சங்கராச் 
சாரியார் . இவர் எவ்விதமான விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்ட 
மிக்க சக்தி வாய்ந்தவர் . இந்த ஆன்மீக போஸ்ட் ஆபீஸ்க்கு 
வேதங்களும் ஸ்மிருதிகளும் தான் சட்டதிட்டங்கள் . வர்ணாசிரமக் 
கொள்கைப்படிதான் வேலைத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் . 
இந்தப் புனித அலுவலகங்களுக்கு நிரந்தரமான கட்டிடங்கள் 
எங்குமேயில்லை . இவர்கள் செய்யும் வேலைக்கான சம்பளத்திற்கு 
அளவு 


கிடையாது . 


தந்திகள் , மணி ஆர்டர்கள் , பார்சல்கள் , மிகுந்த பளுவான 
சாமான்களைக் கூட ஆயிரக்கணக்கான மைல்களுக்கப்பாலும் 
அஞ்சத்தக்க வேகத்துடன் கொண்டு செல்லும் . இவையனைத்தும் 
இரயில் , விமானம் , தந்திக் கம்பிகள் , வண்டிகள் போன்றவற்றின் 
உதவியில்லாமலேயே நடக்கும் , ஆறு அங்குலந்தான் நீளமிருக்க 
வேண்டுமென்ற வரையறுக்கப்பட்ட , நன்கு முறுக்கிய தர்ப்பைப் 
புல்லைக் கொண்டு தான் - இந்தக் கலியுகத்திலும் - மேற்கண்ட 
வியக்கத்தக்க போக்குவரத்துக்கள் நடக்கின்றன . எவராவது 
ஒருவர் சாகும்போது நடைமுறையிலுள்ள போஸ்ட் ஆபீசர்களைப் 
போல் அல்லாமல் ; 


இந்த ஆன்மீகப் போஸ்ட் மாஸ்ட்டர்கள் - பார்ப்பனர்கள் - 
அழைப்பின்றியே தங்கள் அக்குளில் - கம்புக் கூட்டில் ஒரு கட்டுக் 
காய்ந்த புல்லுடன் தாங்களாகவே முன் வந்துவிடுவார்கள் . சக்தி 
வாய்ந்த இந்தப் புல்லானது ஆத்தங்கரை , குளத்தங்கரைகளில் 
தாராளமாகக் கிடைக்கின்றது . ஆனாலும் இந்தப் புல்லுக்கும் , 
ஆன்மீக போஸ்ட் 

மாஸ்டர்களுடைய - பார்ப்பனர்களுடைய 
அக்குளுக்கும் - பிரத்தியேகமான ஓர் ஈர்க்கும் காந்தக் கவர்ச்சி 
யுள்ளது . ( அந்தப் புல் பார்ப்பனர்களுடைய அக்குளுக்குள் வந்த 
உடனேயே ஒருவிதமான சக்தி பெற்று விடுகிறது - மொ - ர் ) பார்ப் 
பனர் கையில் அந்தப்புல் நல்ல முறையில் வியாபார பேரங்களைச் 
செய்கிறது . ( அய்யர் ) ஒரு புல்லை எடுத்து - ஆறு அங்குல நீளத் 
திற்கு நறுக்கி - முறுக்கிச் சில முடிச்சுகளைப் போட்டவுடன் 


குருவிக்கரம்பை வேலு 


145 


நிகரில்லாத வகையில் வேலைகள் செய்யத் தொடங்கிவிடும் . 
முதலில் ஒரு புல் ஆசனத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய் 
யும் - அதாவது கருமாதி - திதி - கொடுப்பவர்கள் உட்காருவதற்கு 
இருக்கையாகிவிடும் . மற்றொரு புல் பிதிர்லோகத்திலுள்ள நம் 
முன்னோர்களுக்கு அரிசி முடிச்சுக்கள் , காய்கறிகள் , ஆடை துணி 
மணிகள் எடுத்துச் செல்லும் . எண்ணெய் , பால் , தயிர் , நெய் 
போன்ற திரவப் பொருள்களைக் கூட ஒரு துளி கூடச் சிந்தாமல் 
மிகக் கவனமாகக் கொண்டு சேர்க்கும் . 


நடைமுறையில் நம்முடைய தபால்களை எடுத்துச் செல்லும் 
அஞ்சலகம் இதைச் செய்ய முடியுமா என்று கேட்கிறேன் நான் ? 
என்னே பாரம்பரியம் ! 
ஆன்மீக அஞ்சலகத் தலைவர் - பார்ப்பனர்கள் - 

பார்ப்பனர்கள் - செய்வதை 
இந்தச் சாதாரண போஸ்ட் மாஸ்ட்டர்கள் கனவில் கூட செய்ய 


முடியாது ! 


இந்த ஆறு அங்குலப் புல் பசுக்களையும் கன்றுக்குட்டிகளை 
யும் சுவர்க்கத்திற்கே தூக்கிச் செல்லுகிறது . செருப்புகளையும் , 
குடைகளையும் நமது பிதிர்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்து 
விடுகிறது . ஒரே ஒரு 

சங்கதி ; இந்த ஆன்மீக அஞ்சலகங்கள் 
பொதுவாகவே பிதிர்கள் பெற்றுக் கொண்ட சாமான்களுக்கு 
இரசீதுகள் பெறுவதில்லை . வற்புறுத்துவதும் கிடையாது . ஒருக் 
கால் வேலைப்பளு காரணமாக இருக்கலாமோ ! இவர்களுடைய 
வேலை நேரத்திற்குக் காலவரையரை கிடையாது . இரவு பகல் 
எந்தச் சமயத்திலும் நடக்கும் . மக்கள் நலனைக் கருதி பெரும் 
பாலும் பகலிலேயே நடக்கின்றது . இந்த அஞ்சலக அதிகாரிகள் 
பார்ப்பனப்புரோகிதர்கள் ( வாழ்க அவர்கள் ! ) தாங்களாகவே முன் 
வந்து ஊதியமின்றி வேலை செய்கிறார்கள் . இந்தக் கடும் 
வேலைக்கு அவர்கள் ஒன்றுமே பெறுவதில்லை . 


கிழிஞ்ச பஞ்சாங்கமும் , பனை ஓலையிலான நாட்குறிப்புகளுந் 
தான் ஆன்மீக அஞ்சலக 

ரிக்கார்டுகள் ! மூலதனமே இந்த 
மாபெரும் தர்ப்பைப் புல்தான் . இந்தப் புல்லும் ஆராய்ந்து கண்டு 
பிடித்தது அல்ல . இயற்கைத்தாய் அளித்த அன்பளிப்பு . இந்தப் 
புல்லை மூலதனமாகப் பெற்றிருக்கும் நம்மைப் பார்த்து வெளி 
நாட்டினர் பொறாமைப்படுவார்கள் என்பதை நாம் அறிவோம் ! 
என்ன செய்வது ! வெளிநாட்டவர் ஒரு சிறு கண்டுபிடிப்புக்காகத் 

கு -10 


146 


குத்தூசி குருசாமி 


பார்த்து 


வீணாக 


தங்களுடைய வாழ்நாளையே தியாகம் செய்து விடுகிறார்கள். 
இந்துக்களாகிய நாங்கள் சாதாரணமாக மிக மிகச்சிறிய உழைப் 
பினாலேயே மெச்சத்தக்க அதிசயங்களைச் செய்து விடுகிறோம் ! 

ஏ , வெளிநாட்டவர்களே ! எங்களைப் 
பொறாமைப்படுவதால் ஒன்றுமாகாது ! நீங்கள் எங்களுடன் 
போட்டி போட முடியாது ! நாங்கள் பூ தேவர்களால் ( பார்ப் 
பனர்களால் ) வழி நடத்தப்படுகிறவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து 
கொள்ள வேண்டும் ! அவர்கள் பிரம்மாவின் முகத்திலிருந்து நேரடி 
யாகப் பிறந்தவர்கள் ! இன்றும் கூட அவர்கள் - பிரம்மாவின் முகத் 
திலிருந்து தான் ஜனிக்கிறார்கள் . பூ தேவர்கள் ஆன்மீக உணவையே 
சாப்பிடுகிறார்கள் , ஆன்மீகமாகவே தூங்குகிறார்கள் . அவர்களு 
டைய வாழ்க்கையே ஆன்மீகமானது . பூ தேவர்களுடைய சட்ட 
நூலான மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது : 


மூன்று ஆண்டுகளுக்குத் தொடர்ந்து காயத்திரி மந்திரத்தை 
ஜபம் செய்து கொண்டிருக்கும் பிராமணன் வானில் பறப்பான் ! 


இங்கிலாந்து நாட்டு விமானப் போக்குவரத்து அமைச்சர் 
கவனத்திற்குக் கொண்டு வருகிறேன் . எங்கள் பிராமணர்கள் 
" லைசன்ஸ் " இல்லாமல் திடீரெனப் பறக்கத் தொடங்கி விடுவார் 
கள் . விமானப் போக்குவரத்துப் பாதிக்கப்படும் . பெரும் பொரு 
ளாதார நெருக்கடி நேரக் கூடும் ! மேலை நாட்டினருக்கு மிகுந்த 
பொருளாதார நட்டம் ஏற்படுமென்று எச்சரிக்கிறேன் ! 


தர்ப்பைப் புல்லைக் கண்டு பிடித்தவர்கள் வாழ்க ! 


முகத்திலே பிறந்தவர்கள் வாழ்க ! 


மேற்கண்ட கிண்டல் பாணி தமிழ்நாட்டில் குருசாமிக்கே 
உரியது . அதற்கு முன்பும் சரி , பின்பும் சரி 

பின்பும் சரி இந்த நடையில் 
எழுதக் கூடியவர்கள் நிச்சயமாக இல்லை . அதனுடைய ஆங்கில 
நடை , இளங்குத்தூசியாரின் ஆங்கில நடைக்கும் , புலமைக்கும் 
ஓர் எடுத்துக் காட்டுமட்டுமல்ல ; அக்காலக் கட்டத்தில் புகழேணி 
யின்உச்சிக்கே குருசாமியைக் கொண்டு சென்று நிலை நிறுத்தியது . 


குருவிக்கரம்பை வேலு 


147 


THE POST - OFFICE 


etc. 


etc. 


aа . 


Anything under the Sun is often divided into two 
kinds . And so also 

the Post - office . The two kinds of 
Post - office are the material and the spiritual . About the 
material one , even the villager in our country has some 
idea . It sells postal cards , envelops , stamps 

This huge organisation , everyone knows , came into 
existence only after the incoming of the British . Grey 
hairs and Pandits of our land often take pride in tracing 
back ali new 

inventions to our good - old days and 
thereby draw 

deep sigh of benevolent satisfaction . 
The existence of aeroplanes 

in the days of 
Ramayana , is 

often proved by Indrajit s fighting from 
the clouds . They are patriotic in the 

patriotic in the sense that they 
attribute all new things to our forefathers , who were , as 
they proudly tell us , acquainted with everything under 
the sun . Not only the vernacular pandits , but some of 
the SO called research scholars also . This is the last 
resource those • Patriotic heads resort to ; when the 
moderner complains about the harm of religious educa 
tion being given to young minds . 


even 


Now let me give another fact which will be of 
much help to people of this 

this kind . That is the post 
office . Post - office existed in India thousands of years 
before , and is existing even today , though in smaller 
numbers . The purpose of these post - offices is to see 
that the news of the departed are prosperously situated 
in their heavenly homes . One community only is 
allowed to have the hereditary monopoly over the 
profession of 

of Post - masters and this is the face - born . 
The Director - General is the Sankaracharya and his power 
is unquestionable . The rules 

and regulations are 
contained 

in the Vedas and Smrithis , and the working 
of the post system is embodied in the 

system of 
Varnashrama Dharma . This spiritual Post - office , has no 
permanent building anywhere . There is not any limit in 


148 


குத்தூசி குருசாமி 


a 


the amount to be paid for the transactions . Telegrams , 
money orders , packages , and even heavy 

heavy goods are 
carried thousands of miles in terrible speed - all 
without the mediation of railway , or aeroplanes , or 
wires , or carts . The kusha 

grass ( Dharpai ) 

with its 
stipulated length of six inches , does wonderful work 
even in this Kaliyuga ! When and individual is dead , 
the post - master , 

unlike the 

material one , arrives 
voluntarily with a bundle of dried grass . This powerful 
grass , though found in plenty , on the banks of rivers 
and tanks , has a peculiar fascination for the armpit of 
the spiritual post - master for , only at his hands , can it 
effectively do the transacting business . The grass is 
mutilated and tied into knots , and then it becomes fit 
for the unique business . First a single grass does the 
entire purpose of asanam , ie . a seat for the performer 
of the obsequies . It carries to the homes of departed 
loads of rice , vegetables and cloth . Even liquids like 
oil , milk , curd , ghee , etc. are being carried carefully 
without being spilt . I ask , if the material post - offices can 
do this ? What a great heritage ! At times , these post 
offices do what the ordinary ones cannot dream of . 
The 6 inches grass carries cows and calves to the high 
heavens . Sandals and umbrellas are safely delivered to 
our departed . But one thing that these spiritual post 
offices do not generally insist upon , is , 

upon , is , they do not 
get acknowledgements from the recipients . This may be 
perhaps , due to the pressure of work . As regards the 
hours of business , transactions are made at any hour 
during day or night , but for the sake of peoples conve 
nience the business is generally transacted during day 
time . All the post - masters ( Honour to them ! ) work 
voluntarily and honourarily . They receive nothing for 
their hard work . Their diaries, often in the shape of 
palmyra - leaves , and their panchangam , very ofter torn to 
an appreciable degree , are their office records . The 


குருவிக்கரம்பை வேலு 

149 
chief machinery of this huge organisation , the kusha 
grass is not the result of any laborious invention , but 
the generous gift of Mother Nature . 


aal 


a 


We know the 
the foreigners would envy 

us for this 
possession . For , whereas they devote their life- time for 
single invention , we Hindus work more wonders at the 
least expense of our energy . Ye , Westerners, there is 
no use envying us . You cannot compete with us , for 
you should , know we are guided by bhoo - suras , who are 
directly born , even today - from 

even today - from the face of Brahma . 
They are not human beings like you , who are too much 
materialised . They are spiritual ones , eating spiritual 
food , sleeping spiritual sleep , and living a spiritual life . 
Their code of Manu has said " three years of continuous 
Kayatri Japa , will lift a Brahmin in the air . Let the 
Air Minister in England take note of this . Our Brahmins 
will begin to fly all of sudden without his license , 
and there is going to be fall in commerce by air . 
Let me also warn all the Westerners of the impending 
loss Meanwhile , hononr to the inventors of the Dharpa , and 
honour to the Face - born ! 

( Revolt : 1-5-1929 ) 
ரிவோல்டி ல் தொடர்ந்து குருசாமி எழுதிய Teaching of 
Puranas , Stock - taking Where we are , The Self - respect 
League முதலிய கட்டுரைகள் சிறந்த கருத்துகளைத் தருவன 
வாகும் . 

ரிவோல்டி ல் ஆசிரியராக இருந்து கொண்டு , மற்ற வேலை 
களையும் சென்னையிலிருந்தபடியே கவனித்து வந்தார் . இக்காலத் 
தில் நாடெங்கிலும் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகளிலும் 
பொதுக் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு , இயக்கக் கருத்துகளை 
அதி தீவிரமாகப் பரப்பிப் பல்லாயிரக் கணக்கானவர்களை இயக் 
கத்திற்கு இழுத்து வந்தார் . 

குருசாமி இதிகாசங்கள் பற்றித் தொடர் கட்டுரைகள் எழுதி 
வரும் போது , இயக்க அலுவல் காரணமாகச் சில வாரங்கள் எழுத 
முடியாமற் போயிற்று . அப்பொழுதெல்லாம் நாடெங்கிலுமிருந்து 


150 


குத்தூசி குருசாமி 


தலைப்பில் 


குருசாமி எழுதாதற்கு வருத்தம் தெரிவித்து , நூற்றுக்கணக்கான 
கடிதங்கள் பரிவோல்ட் அலுவலகத்திற்கு வந்தன . இது பற்றி 
எக்ஸ்போஷர் ( Exposure ) GTGOT 

13-2-1929 
ரிவோல்டி ல் ஒரு துணைத் தலையங்கம் எழுத வேண்டி நேர்ந்தது . 

“ இதிகாசங்களிலிலிருந்து நாம் வெளியிடுபவற்றை தொடர் 
வதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்காக வருந்துகிறோம் . இது பற்றி 
குருசாமி கையாண்டிருக்கும் முறையைச் சிலர் ஆதரிக்கும் போது , 
வேறு சிலர் வெளிப்படையாக ஆத்திரப்படுகிறார்கள் . ஆயினும் , 
இத்தொடர் வெளியீடுகள் , மக்களிடத்தில் பரவலான கவனத்தை 
ஈர்த்து , பெருவாரியான கருத்துகளும் , கேள்விகளும் வந்து குவியச் 
செய்திருக்கின்றன . 


3 ) 


“ We have to apologise to our readers for the delay 
in continuing the publications from the Ithihasas . The 
delay is unavoidable and we hope to make good before 
long . Meanwhile we are glad to find that the series 
has attracted widespread attention and we are inundated 
with questions and suggestions regarding the writings of 
Mr. Guruswamy . While there 

are some 

who approve 
of Mr. Guruswamy s method there are others who are 
frankly furious 

( Revolt : 13-2-1929 ) 


பரிவோல்டி ல் அவருடைய கட்டுரைகள் எத்தகைய கிளர்ச்சி 
களை எழுப்பின என்பதற்கு இது ஒரு எடுத்துக் காட்டாகும் . 


குட்டிக் காந்தி 

1929 - ம் ஆண்டு அக்டோபரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காங்கிரசின் 
வட்டமா நாடு நடந்தது . அந்த மாநாட்டில் பேசிய ராசகோபால 
ஆச்சாரியார் , சுயமரியாதை இயக்கத்தைப் பற்றிக் குறிப்பிட்டுப் 
பேசும்போது , சாதி என்பது செயற்கையானது ; கற்பனையானது 
அப்படிப்பட்ட ஒன்றை சுயமரியாதை இயக்கத்தினர் , துவேஷத்தை 
உண்டாக்குகிற வகையில் பேசுகின்றனர் என்றும் , " நான் தான் 
பல ஆண்டுகளாக , அந்த செயற்கையான , கற்பனையான சாதிப் 
பாகுபாட்டை ஒழித்து ஒரே மாதிரியான அமைப்புள்ள நாடாக்க 
விரும்புகிறவன் . மூடப்பழக்கங்களை ஒழிக்கவும் , மக்களை ஒன் 
றிணைக்கவும் விரும்புகிறவர்கள் என்னைத் தவிர வேறு எவரும் 
இல்லை எனவும் , பேசினார் . 


குருவிக்கரம்பை வேலு 


151 


அதுதான் 


“ நமது மூதாதையர்களில் ஒரு பகுதியினர் முட்டாள்களாகவும் , 
மற்றும் 

ஒரு பகுதியினர் குண்டர்களாக - போக்கிரிகளாக - 
ரோக்ஸ் - களாக இருந்தனர் . அவர்களுக்குப் பிறந்த வாரிசுகளும் 
அவ்வாறு தானே இருப்பார்கள் . 

மக்களின் 

பிற்போக்கிற்குக் காரணம் என்றும் , 
அதைப் போக்க வேண்டுமானால் எல்லாம் வல்ல 

கடவுளை 
ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும் . அப்போது 
தான் , நல்லது கிட்டும் என்றும் தொடர்ந்து பேசினார் . 

அப்பேச்சைக் கண்டித்தும் , கிண்டலாகவும் 3-11-29 - ல் 
ரிவோல்ட்டி ல் ஆங்கிலத்தில் சோட்டா காந்தி என்ற தலைப் 
பில் குருசாமி எழுதுகிறார் ; அதன் சுருக்கம் தமிழில் . 

" திரு . ஆச்சாரியாரின் கருத்து உண்மையிலேயே மிகவும் ஆழ 
மானது . ஆச்சாரியார் எவ்வளவு பெரிய சீர்திருத்தக்காரராக மாறி 
விட்டார் . நமது சோட்டா காந்தியை விட வேறு ஒரு பெரிய சீர் 
திருத்தக்காரரை , கற்பனை செய்யக் கூட முடியுமா ? மேலும் 
அவர் சொல்லுவதைக் கவனிப்போம் . முட்டாள்களுக்கும் , ரவுடி 
களுக்கும் பிறக்கும் குழந்தைகளும் அவ்வாறுதான் இருப்பார்கள் 
எனக் கூறுகிறார் . அதிலிருந்து அவருடைய வருணாசிரம 
நம்பிக்கை நன்கு புலப்படுகிறது . 

ஆச்சாரியாருடைய முன்னோர்கள் சமய நெறியைப்பரப்பியவர் 
கள் ; 

அப்படிப்பட்ட ரிஷிகளின் வழித்தோன்றல்கள் அந்த 
வேலையை விட்டு விட்டு , காப்பி ஓட்டல்களையும் லாண்டரி 
களையும் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏன் ? என்று 
எங்களுக்குத் தெரியவில்லை . 

கடவுளை வேண்டுங்கள் எல்லாம் நன்மையாகி விடும் என்று 
சி . ஆர் . சொல்லுவது கேலிக்குரியதாக உள்ளது . 

கதர் , அகிம்சைப் பிரச்சாரத்திற்கும் , கடவுளை வேண்டிக் 
கொள்ளுங்கள் என்று நாமும் அவருக்குச் சொல்லுகிறோம் . 
அனாவசியமாக அலைந்து அவருடைய மெலிந்த உடம்பைக் 
கெடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை . வீட்டிலிருந்தபடியே 
கடவுளை வேண்டுங்கள் . கதரும் , அகிம்சையும் பரவிவிடும் . இந்த 
மாபெரும் புரட்சிக்காரர் - சீர்திருத்தக்காரர் , நீண்டநாள் வாழ்க 
வாழ்க என பிரார்த்திருக்கிறோம் : ஓம் ! சாந்தி !! சாந்தி !!! 

3-11-29 
ரிவோல்ட் சென்னை . 


93 


1 


152 


குத்கு தூசி குருசாமி) 


THE CHOTA GANDHI 


on 


Mr. C. Rajagopalachari in his address at the 
Srivilliputur Taluk Conference , has unfolded some strange 
. and shrewd things . Speaking 

the Self - respect 
movement , he says , " For years have been wanting to 
see all artificial and imaginary differences between man 
and man abolished and a homogeneous nation established 
in our land ...... There is no one who more earnestly 
wishes people to be tree from superstitions than myself " . 
Weighty words indeed ! What radical reformer 
Mr. C. R. has turned into ! Can we imagine a greater 
freethinker than our Chota Gandhi ? Let us see what he 
says further . 


a 


" We must bring about reform of customs" , says the 
ideal reformer , " as rapidly as we can , but let us not 
imagine that our forefathers were one set all fools and 
another set all rogues . Their children could not be very 
wise or good if such were the case " . This logic of 
Mr. C.R. plainly shows that he is a believer in the Law 
of Varnashram . He is of opinion that fools and rogues 
cannot beget wise and good 

and good people . Apart from the 
sharp differences between the pairs of these opposite 
epithets , we are at a loss to know why the descendants 
of the Rishis are reduced to the necessity of keeping 
coffee hotels and laundries without indulging in divine 
communication with the Omnipotent God , as their fore 
fathers are said to have done . 


Mr. C. R. is more funny when he suggests 

the 
remedy for establishing a homogeneous nation . " I want 
every one of you who believe in 

an Omnipotent God " , 
says he , " to resolve that from this day forward , every 
morning , the first thing to do on waking up is to pray 
that hatred between caste and caste , may disappear and 
that in beautiful South India the atmosphere of love 


குருவிக்கரம்பை வேலு 


153 


US 


and patriotism may again nourish to life .. I believe 
in silent , fervent daily prayer . Our evils are of our own 
making and prayer purifies us and reaches God " . 


We strongly advise him to adopt the same step in his 
Khadi and Temperance propaganda . Let him not waste 
his slender frame by straining himself in composing his 
two lined mottos and undertaking long tours . We pray . 
meanwhile for the 

long life of 

the most radical 
reformer . Om ! Santi , Santi ! 

( Revolt 3-11-1929 ) 


நன்கு ஆங்கிலம் தெரிந்தவர்களே , இக்கட்டுரையின் ஆங்கில 
நடையை ரசிக்க முடியும் . ( தமிழில் நாம் மேலே தந்துள்ளது 
இதன் கருத்துத்தானே தவிர , உண்மையான மொழி பெயர்ப்பு 
அல்ல --ஆ.ர் ) 


நாங்கள் தான் 
OURSELVES 


ரிவோல்ட் தொடங்கி ஓராண்டு முடிந்து இரண்டாவது ஆண் 
டில் அடி எடுத்து வைக்கிறது . அது பற்றி சூருசாமி மேற்கண்ட 
தலைப்பில் எழுதியதின் சுருக்கம் : 

“ ரிவோல்டின் இரண்டாம் ஆண்டுத் தொடக்கம் இது . 
இந்நாளில் நாங்களே எங்களைப் பற்றி எழுதிக் கொள்வது 

பத்திரிகைக் காரர்களின் வழிவழி மரபுப் படியுமல்ல ; எங்கள் 
சாதனைகளைப் பீற்றிக் கொள்வதற்கு மல்ல ! 

து ஒரு சுய பரிசோதனை! முயற்சியே ! 
ஒருவனுடைய வாழ்வின் அமைதியான காலங்களில் தான் 
இது சாத்தியம் . 

காலத்தையும் தூரத்தையும் வென்றவர் மனித ஆற்றல் 
முழுதும் செலவிடப்படும் இக்கால கட்டத்தில் இப்படிப்பட்ட 
அமைதி கிடைப்பது அரிது . 

காரணமில்லாமல் நாம் அமைதி என்று குறிப்பிடவில்லை . 

பொங்கி எழும் அலைகளும் சீறிவரும் புயலும் கூடிய கடந்த 
ஓராண்டுக்குப் பிறகு உண்மையிலேயே ஓர் அமைதியான சூழ் 


154 


குத்தூசி குருசாமி 


நிலையைத் தாம் இப்போது அனுபவிக்கிறோம் . ஆனால் இந்த 
அமைதியே ஒரு பெரும் புயலுக்கு முந்தியதாகக் கூடாதோ என் 
பதையும் நாம் முன்னறிய முடியவில்லை . 

1928 - ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் ! உலக 
வரலாற்றின் நினைவுக் குறிப்பில் பதிந்து 

பெருநாள் ! 
முடியுடை மன்னரும் மக்கள் கூட்டமும் ஒன்று கலந்த அந்த 
நாள் - ருஷ்ய நாட்டின் மக்கள் கூட்டத்தால் மறக்க முடியாத 
அந்த நாள் - மக்கள் உரிமையெனும் பயங்கரப் புரட்சி வெடித்த 
அந் நாளின் ஆண்டு நிறைவு நாளான இதே நாளில் தான் சென்ற 
ஆண்டு ஈரோட்டிலே புத்தொளி கண்டது . ரிவோல்ட் . 


முன் நாம் குறிப்பிட்டபடி கொடுங்கோன்மையை அழிக்கவும் , 
ஆண்களும் , பெண்களும் நேயத்தால் ஒன்றுபடவும் புரட்சிக் 
கொடியை நாம் பறக்கவிட்டோம் . 
அரசியல் பொருளாதார 

அடிமைத்தனத்திலும் தான் 
சமுதாய அநீதியின் ஆணிவேர் 

மற்ற 
சமுதாயத்திற்கும் நம் மக்கள் கூட்டத்திற்கும் அடையாளம் 
காட்டுவதே நம் இலட்சியம் என்று ஏற்கனவே நாம் தெரியப் 
படுத்தியிருக்கிறோம் . 


உள்ளது 


என்பதை 


இவ்வகையில் நம் வேலைத் திட்டம் மக்களை அறிவு வழிச் 
செலுத்துவதேயாகும் . 
அறிவு வழி என்பது இயல்பாகவே 

ஆக்க 

வழியாய் 
இருப்பதைவிட அழிவு வழியாகவே உள்ளதென ஓர் எழுத்தாளர் 
குறிப்பிட்டார் . 


வாழ்க்கையின் பல கட்டங்களில் மாந்தரினம் பல செய்தி 
களைத் தெரிந்து 

கொள்ளாமலே இருக்க வேண்டியிருக்கிறது . 
தன்மான இயக்கத்தின் ஒலி பெருக்கியாகத் திகழும் ரிவோல்ட் , 
மாந்தரினம் புதுமைகளைச் சேர்த்து வைக்கும் முன்னால் 
எது எதைத் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை 
யும் கற்றுத் தந்திருக்கிறது . பழைமைக்குச் சாவு மணியடித்துப் 
புதுமை முழக்கம் எழுப்பும் பணியில் ரிவோல்ட் வெற்றிக் கொடி 
நாட்டியிருக்கிறது ! 


கொடியை உயிர 

உயரத் 
கொண்டு வெற்றி நடை போடுவோம் , 


புரட்சிக் 


தூக்கிப் பிடித்துக் 


குருவிக்கரம்பை வேலு)) 


155 


கட்டற்ற சிந்தனையாளர்களையும் உண்மை நாடிகளையும் 
IT WOTL 

படையுடன் வெற்றியுலா வருவோம் ! மீண்டும் நம் 
இலட்சியச் செயலை முழக்குவோம் ! 

முழக்குவோம் ! சமானானத்திற்காக நம் 
கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் ; நம் கருத்துத் 
தான் வலியுறுத்தப்பட வேண்டும் ! 

(OET O T 17-11-1929 ) 


or 


a 


are 


a 


a 


Not out of any journalistic tradition egoistic 
practice do we write on Ourselves , on this day of the 
dawn of the second year for the Revolt . Our intention 
is to 

attempt sort of self - introspection which is 
possible only in calm moments of one s life , which 
occurs but very rare in an era like this when human 
energies are spent in the attempts to conquer space and 
time . We said calm not without purpose We 
indeed sailing in calm atmosphere , having spent 
ourselves in year of terrific storm coupled with 
surging billows . But whoever knows our calm is not 
one before storm ? 
It was on the 7th day of 

of November 1928 , that 
memorable in the history of the nations , the anniversary 
of the immortal Revolution in Russia , the day which is 
looked upon as the violent explosion of human liberty , 
the day which is memoralised by millions in Russia for 
the mighty mixing up of monarchs and the masses , -it 
was on that day that the Revolt saw the light of day 
at Erode . Even we pointed out at the outset , we 
unfurled the flag of revolt to destroy tyrannies and to 
befriend men and women . Our aim , as we declared , 
was to put before our people , and humanity in general , 
how social injustice is at 

the root of our economic 
bondage and political subjugation . Our work in this 
direction, has therefore been , merely educative . But we 
have been , not once or twice , branded as destructive . 
“ True education " as a writer once remarked , " is more 
destructive in character , than constructive " . 

For , 
mankind has to unlearn 

various 
unlearn many things at its 


as 


NM , 1033 


rer 


vou 


edEye sura ya 
BROLI JANUARY 1920 


VO 


NARNEVER RES . 


te karo sosetrezor 
An Inter- Caste 

stez tiene con fins a la colla 

of what i larte 
Self -tespect Marriage die onder dat 

ismy 

besta 
han 

de tomate 
WV KenstamanusauErdal 
misterend ihn exterior de la mateso many 
salpinaremarriageWettseginni, 

granaenschau 
Sos. Real Or Sausis 

Botoner 
med attenti etish 
Miss Callinn, Thers say Tots els te me 
thering sladice and earliepen ,beider than other sister lart forthe 
to a wastessi, lessand all a la nuevosson 

Set of the line MTANTE 
కలగ ఆకు డుగులకు ఆలయ ల . 1 - 

nousmettrodo .Deste xong guitar as 
Penasiu , sunt interna 
33 coleg a manier 

ve 

on this site 
vention . So in orihinal na 
post hstth . sistema , o19skeisto 

* 

th 
That is 

SA 


xal 
alates Auto 

XOS 
La ma 
Motor, Health Histos. P. 

Butter und THE TRUST 
var helacical Queensho Cot 

0 0.0 
supaahetki 

se su 
A Bee 

ange 
Suuttaatencions 


Sadiscanti a co 


K R 8ke 


is 


Set addir stech RECOR 


are create 

internet 


குருவிக்கரம்பை வேலு 


157 


a 


stages of life . The Self - respect movement of which the 
Revolt claims to be a loud - speaking organ , has taught 
in a period of half a dozen summers , what mankind 
should unlearn before storing up new stock . In ringing 
out the o ! d , and ringing in the new ideas , the Revolt 
has carried its banner amongst many odds ... 


We lift up our banner of Revolt higher and higher 
and march with the army of free thinkers and truth 
seekers in our on ward march . Again we repeat our 
watch word , We will not compromise ; we will be heard . 

( 17-11-1929 Madras ) 


சுயமரியாதை இயக்க முதல் மாநில மாநாடு 

1929 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 , 18 தேதிகளில் சுய 
மரியாதை இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு செங்கற்பட்டில் 
நடந்தது . இம் மாநாடு சுயமரியாதை இயக்கத்தின் எதிர்காலக் 
கொள்கைகளை நடைமுறைகளை விளக்குகின்ற ஒரு சிறந்த 
மாநாடாக அமைந்திருந்தது . இம் மாநாட்டின் நிகழ்ச்சிகள் சுய 

இயக்கத்தின் வாலாற்றில் பொன்னெழுத்துகளால் 
பொறிக்கப்பட வேண்டியனவாகும் . 


மரியாதை 


செய்து 


மக்களில் பிறப்பினால் உயர்வு- தாழ்வு உண்டென்ற பேதத்தை 
மறுப்பது , தீண்டாமையை ஒழிப்பது , கோவில்களுக்கு ஆகும் 
செலவைக் குறைத்துக் கல்வி நிலையங்களைப் பெருக்குவது , கல்வி , 
யைத் தாய்மொழியில் கற்பிப்பது , பெண்களுக்குச் சம உரிமை 
அளிப்பது , பெண்களின் திருமணவயதைப் பதினாறுக்குமேல் இருக்க 
வேண்டுமென்ற கொள்கையைப் பரப்புவது , இளம் விதவைகள் 
மறுமணம் செய்வதற்கு உதவி செய்வது , திருமணம் 

ஆண்- பெண் தம் துணைவரைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ள முழு உரிமை அளிப்பது , சிற்றுண்டிச் சாலைகளில் சாதிப் 
பாகுபாட்டை ஒழிப்பது , இளைஞர்களைக் கலப்புமணம் செய்து 
கொள்ளத் தூண்டுவது , திருமணங்களில் ஆடம்பரச் செலவுகளைக் 
குறைப்பது , பார்ப்பனரல்லாத இளைஞர் சங்கங்களை அமைப்பது , 
தொழிலாளர் குறைகளைத் தீர்ப்பதற்கான வழிமுறைகளைக் 
காண்பது போன்ற பல அடிப்படைத் தீர்மானங்கள் இம்மாநாட் 
டில்தான் நிறைவேற்றப்பட்டன. 


கொள்ளும் 


158 

குத்தூசி குருசாமி 
இம் மாநாடு ஊ.பு.அ சவுந்தரபாண்டியன் தலைமையில் 
நடைபெற்றது . ஈ . வெ . ரா . முதற்கொண்டு 

எல்லா இயக்கத் 
தலைவர்களும் , தொண்டர்களும் மாநாட்டில் கலந்து கொண் 
டனர் . இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் குறிப்பிடத்தக்க 
அளவுக்குக் கலந்து கொண்டனர் . இந்த மாநாட்டிலே தான் 
சென்னை மாநிலக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நெ.து. 
சுந்தரவடிவேலுவும் மாணவர் பிரதிநிதியாகக் கலந்து கொண்டார் . 

மாநாட்டையொட்டி , சுயமரியாதை இயக்கக் கருத்துகளை 
விளக்கும் கட்டுரைகள் கொண்ட மலர் ஒன்றை நீதிக் கட்சியின் 
தமிழ்த் தினசரியான திராவிடன் வெளியிட்டிருந்தது . அம் மலரில் 
வெளிநாடு போக வெட்கமில்லையா ? என்ற தலைப்பில் குருசாமி 
கட்டுரையொன்று எழுதியிருந்தார் . அதில் காங்கிரசாரின் அந்நிய 
நாட்டுப் பயண மோகத்தைக் கண்டித்தும் , இயக்கக் கொள்கை 
களை விவரித்தும் எழுதியிருந்தார் . இக் கட்டுரை குருசாமியின் 
கொள்கைப் பற்றைப் படம் பிடித்துக் காட்டுவதாக அமைந்திருந் 
தது . சிறந்த கட்டுரை என்ற பாராட்டுதலையும் பெற்றது . இம் 
மாநாட்டில் பேசிய அவருடைய பேச்சு வந்திருந்தோருடைய நாடி 
நரம்புகளைத் துடிக்கச்செய்து உள்ளத்திலும் ஊடுருவிப் பாய்ந்தது . 
குருசாமியின் பேச்சு , கேட்போரின் உள்ளத்து உணர்ச்சிகளைத் 
தூண்டி , செயல்படுத்திச் செயல் வீரராக்கும் தன்மை வாய்ந்தது . 


எஸ் . ராமநாதன் எழுதுகிறார் : 

செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாடு , சாதியையும் , மதத் 
தையும் பாதுகாக்கின்ற காங்கிரசுக் கட்சியை மிகவும் தாக்கிப் 
பேசியது . சுயமரியாதை இயக்கம் காங்கிரசைத் தாக்குவதால் ,, 
அதனால் கிடைக்கும் லாபம் நீதிக்கட்சியை வளர்க்கத் துணை 
செய்யும் என்ற எண்ணத்துடன் நீதிக்கட்சித் தூண்கள் , 
செங்கற்பட்டு மாநாட்டிற்கு வந்திருந்தனர் . அவர்கள் எண்ணத் 
திற்கு மாறாக , சுயமரியாதை இயக்கம் மதத்தையும் , சாதியை 
யும் கண்டித்துத் தீர்மானங்கள் இயற்றியது , சாதியையும் , மதத் 
தையும் ஆதரிக்கூடியவர்கள் தான் நீதிக் கட்சித் தலைவர்களில் 
அதிகம் . எனவே 

மாநாடு நடந்து கொண்டிருக்கும்போதே , 
ஒருவரைத் தவிர , மற்ற அனைவரும் மாநாட்டுப்பந்தலைவிட்டு 
ஒருவர் பின் ஒருவராகச் சென்றுவிட்டனர் . மீதம் இருந்த அந்த 

திரு . சவுந்தர பாண்டியன் அவர்கள் . இதன்பிறகு 
விருது நகரில் நடந்த மூன்றாவது மாநாட்டுக்குத் தலைமை வகித்த 
திரு . ஆர் . கே . சண்முகம் அவர்கள் ; அந்த மாநாட்டில் நிறை 


ஒருவர் 


குருவிக்கரம்பை வேலு 


159 


வேற்றிய அதிதீவிர மதம் , கடவுள் எதிர்ப்புத் தீர்மானங்களின் 
விளைவாக , மாநாடு முடியும் வரையிலும் இருக்க முடியாமல் 
இடையிலேயே எழுந்து சென்றுவிட்டார் . இந்த அளவுக்கு மதம் , 
கடவுள் எதிர்ப்பில் மிகவும் ஊக்கம்காட்டி , அது பற்றிப் பேசியும் , 
தீர்மானங்களை இயற்றியவர் இளைஞர் குருசாமிதான் ! 

( குருசாமி நினைவு மலர் 1966 ) 


ஜஸ்டிஸ் கட்சி என்ற கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களில் 
100 - க்கு 99 பேர் சுயமரியாதைக் கொள்கைக்கு விரோதிகளே . 
பெரியார் சிந்தனைகள் 

2-11-1952 
1 - பக்கம் 531 

விடுதலை . 


ஈரோடு ஈசுவரன் கோயில் நுழைவு 

சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பின்பும் பெரியார் 
ஈ.வெ.ரா. முன்பு வகித்துவந்த சில பதவிகளில் தொடர்ந்து 
இருந்துவந்தார் . ஈரோடு 

கோட்டை ஈசுவரன் கோவில் 
தேவஸ்தான கமிட்டியின் தலைவர் பதவியும் அதில் ஒன்று . 
1929 ஏப்ரல் முதல் வாரத்தில் , மேற்படி ஈசுவரன் கோயிலுக்குள் 
ஆதித்திராவிடர் தோழர்களையும் அனுமதிக்க வேண்டும் 
என்று தேவஸ்தான கமிட்டி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து 
நிறைவேற்றியது . இத் தீர்மானத்தைக் கொண்டு வந்தவரும் 
பெரியார் அவர்களே . அத்தீர்மானம் போட்ட மறுநாள் ஈ.வெ.ரா. 
கோவைக்குச் சென்றுவிட்டார் . பெரியார் கோவை புறப்படுவதற்கு 
முன்பு குருசாமியை அழைத்து கோவையிலிருந்து , நான் திரும்பு 
வதற்குள் இத்தீர்மானத்தை ஒட்டி எந்தவித நடவடிக்கையிலும் 
இறங்கிவிட வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டுச் சென்றார் . 
குருசாமியைப் பற்றி நன்கு உணர்ந்தவர் அல்லவா பெரியார் ? 


சும்மா இருந்த குருசாமியை உசுப்பிவிட்டது போல் ஆகி 
விட்டது பெரியாரின் எச்சரிக்கை ! 


பெரியார் ஈ.வெ.ரா. கோவை சென்ற அன்றே அதாவது 4-4-1929 . 
அன்று மாலையே , அத்தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த விரும்பி 
விட்டார் குருசாமி . அவரைத் தடுப்பார் யார் ? ஆகவே குத்தூசி 
யார் , பொன்னம்பலனார் துணையுடன் , ஈரோடு கச்சேரி வீதி 
ஈசுவரன் , ஈரோடு மஞ்சைமேடு பசுபதி , ஈரோடு கிருஷ்ணம் 
பாளயம் கருப்பன் ஆகிய மூன்று ஆதித்திராவிடத் தோழர்களை 
நெற்றியில் திருநீறு பூசச்செய்து அழைத்துக் கொண்டு முக்கிய தெரு 


160 


குத்தூசி குருசாமி 


வரை , 


வழியாகச் சென்று மற்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்படாதவகையில் 
தேங்காய் , பழம் , பூ ஆகியவைகள் அடங்கிய தட்டுடன் மேற்படி 
ஈசுவரன் கோவிலுக்குள் நுழைந்தனர் . ( பசுபதியும் , கருப்பனும் 
குடியரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் . ) 

இதனைப் பொது மக்களும் , பார்ப்பனர்களும் பார்த்துவிட்ட 
னர் . குருசாமி நண்பர்களுடன் கோவிலுக்குள் கலாட்டா செய்வ 
தற்கென்றே செல்லுகின்றான் என்ற செய்தியை ஊர் முழுவதும் 
பரப்பினர் . குருசாமி முதலானோர் கோவிலுக்குள் இருக்கும் 
போதே வெளிக் கதவைப் பூட்டி விட்டனர் . இரண்டு நாட்கள் 

பூட்டிய கதவைத் திறக்கவும் மறுத்து விட்டனர் 
குருசாமியின் தோழர்களுக்குச் சாப்பாடு கோயில் மதில் வழி 
யாக ஈ . வெ . ரா , வின் துணைவியார் நாகம்மையாரால் அனுப்பப் 
பட்டது . பெரியார் கோவையிலிருந்து வந்த பிறகுதான் கோவில் 
கதவைத் திறக்கச் செய்து , அவர்களை வெளிக்கொணர்ந்தார்! 

இந்தப் பரபரப்பூட்டும் நிகழ்ச்சியின் விளைவாக , கடவுளான 
ஈசுவரன் தான் இரண்டு நாள் பட்டினி கிடக்க நேரிட்டது ! 

இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு , சுயமரியாதை இயக்கத்தின் 
கூட்டங்கள் நடந்த - ஒவ்வொரு ஊரிலும் - கூட்டங்கள் நடக்கும் 
நாட்களில் - கோவில்களைப் பூட்டி விடுவார்கள் . கூட்டம் முடிந்து 
சுயமரியாதைக்காரர்கள் அவரவர் இல்லம் சென்ற பின்னரே 
ஆலயங்களைத் திறப்பார்கள் . காரணம் சுயமரியாதைக்காரர்கள் 
ஆதித்திராவிடரைக் 

கோவிலுக்குள் 

அழைத்துச் 
விடுவார்கள் என்ற அச்சமேயாகும் . சுயமரியாதை இயக்கத்தின் 
பொதுக்கூட்டங்கள் முடிகின்ற வரை , அந்தந்த ஊரின் முக்கிய 
கடவுள்களும் , கடவுளச்சிகளும் , அர்ச்சனையும் , உண்டியும் 
பெறாமல் அல்லலுக்கு ஆளாகிக் கைதியாக்கப்பட்டுக் கிடப்பர் . 
மேற்படி கோவில் நுழைவு சம்பந்தமாக 1.PC. 154 , 295 , 297 , 109 
ஆகிய பிரிவுகளின் கீழ் , ஈசுவரன் , பசுபதி , கருப்பன் ஆகிய மூவரின் 
பேரிலும் 

கேஸ் தொடுக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் வரை 
தொடர்ந்தது . கீழ்க் கோர்ட்டில் தண்டனை கிடைத்தது . மேல் 
கோர்ட்டில் ரத்து செய்யப்பட்டது . 

21-4.29 ( குடி அரசு ) 
" தமிழ்நாட்டில் தமிழரின் ஈரோட்டில் தமிழர் கோயிலில் 
தமிழரான திருவாளர்கள் ஈசுவரன் , பசுபதி , கருப்பன் ஆகியவர் 
கள் நுழைந்தது பற்றிக் கீழ்க் கோர்ட்டார் சொன்னபடியன்றி 
அய்கோர்டார் அது குற்றமாகாது என்றும் அவர்கட்கு விதித்த 


சென்று 


குருவிக்கரம்பை வேலு 


161 


ஒருநாளில் 


அபராதம் தள்ளுபடி செய்தது என்றும் கேட்டோம் . மகிழ்ச்சி 
யடைந்தோம் . காலமெல்லாம் ஈரோட்டு , மக்கள் பணத்தைக் 
கொள்ளை கொண்டுவந்த அக்கோயிலின் கடவுள் , ஈஸ்வரனாதி 
மூவரும் தன் கோயிலிற் பிரவேசித்தது பற்றி ஒரு தீர்ப்பும் செய்ய 
முடியாமல் , பின்னும் செலவு செய்வித்து வழக்காட வைத்திருப் 
பதால் இந்த மேல் கோர்ட்டார் 

தீர்ப்பை அக்கடவுள் ஒத்துக் 
கொண்டதாகிறது . இக் கோயில் கடவுளும் மற்ற 

கோயில் 
கடவுள்களும் ஒன்றே என்று சொல்லும் சாஸ்த்திரப்படியோவெனில் 
இத்தீர்ப்பை எல்லா கோயிற் கடவுள்களும் ஒப்புக் கொண்டு 
விட்டன என்பதை நாம் சொல்லத் தேவையில்லை . 

( புதுவை . 17-11-30 ) 
என்று ஆசிரியர் குத்தூசி குருசாமி கிண்டலாக எழுதுகிறார் . 

கோவில் நுழைவுபற்றி பெரியார் சொல்லுகிறார் : 

- ஈரோட்டில் நான் தேவஸ்தான கமிட்டித் தலைவராக 
இருந்தபோது , நான் ஊரிலில்லாத 

தோழர்கள் 
அ . பொன்னம்பலமும் , சா . குருசாமியும் , இப்போது காங்கிரசுக் 
காரராக இருக்கும் , ஈசுவரனும் எங்கள் ஆபீசில் வேலை செய்த 
இரு ஆதித்திராவிடரை விபூதி பூசச் சொல்லி 

சொல்லி கோயிலுள்ளே 
அழைத்துச் 

சென்றவுடன் பக்தர்களெல்லாம் சத்தம் போட்டு , 
கோவிலுக்குள்ளே இவர்கள் சென்றதும் இவர்களை உள்ளேவிட்டு 
வெளிக்கதவுகளைப் பூட்டிவிட்டார்கள் . அது குறித்துக் கேசும் 
போட்டார்கள் . சாமி தீட்டாய்ப் போச்சு " என்று வாதாடி 
தண்டிக்கச் செய்தார்கள் . பிறகு அய்க்கோர்ட்டில் அதற்கு 
எதிராகத் தீர்ப்புக் கிடைத்தது , அது வெள்ளையர் ஆட்சி காலம் . 

( பெரியார் பேச்சு . 3-1-59) 

( ஈ.வெ.ரா. சிந்தனைகள் பக் . 72 ) 
சுயமரியாதைத் தொண்டர்கள் மகாநாடு 

குருசாமி ஈரோடு சென்ற அன்றே பெரியாரின் இயக்கத்தில் 
ஒன்றாகக் கலந்து விட்டார் என்றால் அது மிகையாகாது . 

குடி அரசு , ரிவோல்ட் , திராவிடன் மூலம் அவரது 
எழுத்தைப் படித்ததினால் அவரது எழுத்தின் வேகத்தையும் 
பேச்சாற்றலையும் , நேரில் பார்த்துங் கேட்டதினால் குருசாமியின் 
உறுதி மிக்க , உணர்ச்சி பொங்கும் சொல்லாற்றலையும் , அறிந் 
திருந்த பெரியார் , கைவல்யனார் , மற்ற அனைவரும் , குருசாமி 
யின் பால் ஈர்க்கப்பட்டுவிட்டனர் . 

கு -11 


162 


குத்தூசி குருசாமி 


குருசாமியின் 


அந்தக் காலகட்டத்தில் வயதால் மிக மிக 

இளைஞர் 
குருசாமி . ஆனால் அறிவால் , சிந்தனையால் , சொல்லும் செயலும் 

ணைந்ததினால் , பெரியார் ஈ.வெ.ரா. அன்னை நாகம்மையார் 
தொடங்கி கைவல்யசாமி , அழகிரிசாமி , ராமநாதன் , மாயவரம் 
நடராசன் , மதுக்கூர் 

காளியப்பன் , கண்ணப்பர் , பினாங்கு 
முன்னேற்றம் ஆசிரியர் கோ . சாரங்கபாணி , சாமிசிதம்பரனார் , 
ஆகியோரின் அன்புக்கும் மரியாதைத்கும் உரியவராகத் திகழ்ந்தார் . 

ஆற்றலிலே , சிந்தனையிலே மேற்கண்ட 
எவருக்குமே கிஞ்சித்தும் அய்யமுமில்லை , கருத்துவேறுபாடும் 
கிடையாது . அதுமட்டுமல்ல , குருசாமியின் சிந்தனையை உசுப்பி 
அந்தச் சிந்தனைக்கு பின்னே செல்ல , பெரியார் ஈ.வெ.ரா. உட் 

எவருமே கூச்சப்பட்டது இல்லை . குருசாமியின் அறிவு 
வளர்ச்சி , சிந்தனை முதிர்ச்சி கண்டு , இயக்கத்தில் சேர்ந்த மிகக் 
குறைந்த நாட்களுக்குள் , அவர் அடைந்த புகழ்கண்டு காழ்ப்புக் 
கொண்டவர்களை காண்பது அரிது . சுயமரியாதை இயக்கத்த 
வர் அனைவருமே 

ஒரே 

குடும்பம் . குடும்பத்தின் தலைவர் 
ஈரோடு ராமசாமியார் . தளபதி எஸ் . ராமநாதன் . 

அந்த நாளில் இளைஞர் குருசாமி எது எழுதினாலும் , 
எது பேசினாலும் அது சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை 
ஆகிவிடும் . 

1928 - லிருந்து இதுவரையில் உள்ள குருசாமியின் கட்டுரைகளும் 
கருத்துக்களும் அதற்குச் சான்றுபகரும் . 


முதல் 


அப்படிப்பட்ட இளைஞரைப் பெருமைப்படுத்தவும் , மேலும் 
நன்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்தவும் விரும்பினார்கள் , பட்டுக் 
கோட்டை அழகிரி , மாயவரம் நடராசன் , மதுக்கூர் காளியப்பன் 
ஆகியோர் அதற்கு ஒரு 

வாய்ப்பாக தமிழ்நாட்டின் முதல் 
சுயமரியாதைத் தொண்டர்கள் 

மகா நாட்டைப் 

பயன்படுத்த 
ஆவல் 

கொண்டனர் மேற்கண்ட மூவரும் . எனவே 
தொண்டர் மாநாட்டை குருசாமி பிறந்த வட்டத்தின் 

தலை 
நகரமான பட்டுக்கோட்டையில் குருசாமி தலைமையில் நடத்த 
விரும்பினர் . அவர்களுடைய ஆவலை , முடிவை , ஈ.வெ.ரா விடம் 
அறிவித்தனர் . ஈரோட்டாருக்கும் அதிலே ஆசைதான் . ஆனாலும் 
குருசாமியின் தீவிர வாதப் போக்கில் அச்சமும் , 

உள்ளத்தில் 
ஆத்திரமும் அடைந்து வெளியே சொல்லமுடியாதபடி இருந்த 
நீதிக்கட்சியினர் பலரும் , மற்றும் பார்ப்பனர் அல்லாத குழுவினர் , 


குருவிக்கரம்பை வேலு 


163 


பலரும் , அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவேண்டியிருந்ததினால் , 
மகாநாட்டிற்குக் குருசாமியைத் தலைவராகப் போடத் தயக்கம் 
காட்டினார் ஈ.வெ.ரா. அவர்கள் . மறுக்கவும் செய்தார் பெரியார் . 
மாயவரத்தாரும் , பட்டுக்கோட்டை , மதுக்கூராரும் , பெரியாரை 
யும் மீறிக் கோபம் கொண்டனர் . பெரியாருக்கு முழுக்க முழுக்க 

நின்ற மாவட்டம் தஞ்சைதான் . அதிலும் " பட்டுக் 
கோட்டை என்றாலே சுயமரியாதைக் கோட்டை 
தமிழ்த் தென்றல் திரு.வி.க. 

வினாலேயே புகழப்பட்ட ஊர் அது , 
மூவரின் வேண்டுகோளுக்கு மதிப்புக் கொடுத்து முடிவில் 
குருசாமி தலைமையில் தொண்டர் மகாநாட்டை நடத்த ஒப்புக் 
கொண்டார் . அதன்படி ஏற்பாடுகள் தொடங்கின . 


துணை 


22 


என்று 


மாநாட்டின் விபரங்கள் 12.5.1929 குடி அரசில் இவ்வாறு 
வெளியிடப்பட்டுள்ளது : 

1929 m மே மாதம் 25 , 26 தேதி சனி , ஞாயிற்றுக் கிழமை 
களில் பட்டுக்கோட்டையில் முதலாவது தமிழ் மாகாண சுயமரியா 
தைத் தொண்டர்கள் மாநாடு நடைபெறும் . 

26 ந்தேதி மகா நாடன்று தஞ்சை திருச்சி ஜில்லா சுயமரியாதை 
மகாநாடு பட்டுக்கோட்டையிலேயே நடைபெறும் . சர்வ கட்சி 
பார்ப்பனரல்லா தாரும் மகாநாட்டுக்கு விஜயமாக ஏற்பாடு 
செய்யப்பட்டிருக்கிறது . மகாண முழுவதுமுள்ள சங்கங்கள் மற்ற 
கட்சி நண்பர்கள் தங்களூரிலிந்து எத்தனை பிரதிநிதிகள் விஜய 
மாகின்றார்கள் என்ற விவரத்தை வரவேற்புக் கழகத்திற்கு 
அறிவிக்கக் கோருகிறோம் . 

மகாநாட்டிற்கு சென்னை அரசாங்க சட்டமெம்பர் கனம் 
திவான் பகதூர் எம் . கிருஷ்ணன் நாயர் அவர்கள் வைக்கம் வீரர் 
திரு . ஈ . வெ . ராமசாமிப் பெரியாரின் திருஉருவப்படத்தைத் திறந்து 
வைப்பார் . 


எஸ் . 


அவ்வைபவத்திற்கு இரண்டாவது 

மந்திரி கனம் 
முத்தையா முதலியார் அவர்கள் தலைமை வகிப்பார் . 


மகாநாட்டுப் பந்தலில் சட்ட . மெம்பர் திவான்பகதூர் எம் . 
கிருஷ்ணன் நாயர் , திரு . ஈ.வெ. ராமசாமியார் , திரு . பி.டி. ராஜன் 
முதலிய தலைவர்களுக்கு வரவேற்பளிக்கப்படும் , உபசாரப் 
பத்திரமளிப்புக் கூட்டத்திற்கு தஞ்சை ஜில்லா போர்டு தலைவர் 
ராவ்பகதூர் ஏ.டி. பன்னீர் செல்வம் தலைமை வகிப்பார் . 


மாகாண 


ரூ .2 


164 

குத்தூசி குருசாமி 
சுயமரியாதைத் தொண்டர்கள் 

மாநாட்டிற்கு 
பரிவோல்ட் உதவி ஆசிரியர் திருவாளர் எஸ் . குருசாமி அவர்கள் 
தலைமை வகிப்பார் . 

காரைக்குடி குமரன் ஆசிரியர் திரு . சொ . முருகப்பா மகா 
நாட்டைத் திறந்து வைப்பார் . 

திருச்சி திரு . கி.ஆ.பெ. விசுவநாதம் அவர்கள் சுயமரியாதைக் 
கொடியை உயர்த்துவார் . 

உயர்திரு கைவல்ய சாமியாரின் திருஉருவப்படத்தை திரு . 
கே.வி. அழகர்சாமி திறந்து வைப்பார் . 
அவ்வைபவத்திற்கு திரு . சாமி . சிதம்பரனார் 

தலைமை 
வகிப்பார் . 

மகாநாட்டிற்கு கட்டணம் அடியிற்கண்டவாறு ஏற்படுத்தப் 
பட்டிருக்கிறது . 
வரவேற்பு அங்கத்தினர் 

ரூ .5 
பிரதிநிதி 

மாகாண சுயமரியாதைத் தொண்டர்கள் மகாநாட்டு பொக்கிஷ 
தார் திரு . எஸ் . கே . சிதம்பரம் அவர்கள் 

மகா நாட்டின் நன் 
கொடை வசூலிக்கவும் , வரவேற்புக்கழக அங்கத்தினர்கள் சேர்க்க 
வும் வெளி ஜில்லாக்களில் சுற்றுப் பிரயாணம் செய்கிறார் . 5,6 
நாட்கள் வரையில் திருச்சி , நாமக்கல் , சேலம் , தர்மபுரி ஈரோடு 
கோயம்புத்தூர் முதலிய இடங்களுக்குச் செல்வார் . அந்தந்த 
ஊர் சகோதரர்கள் தக்க ஆதரவு காட்ட வேண்டுகிறோம் . 

வரவேற்புக் கழகத்தார் . 

( 12-5-29 குடிஅரசு ) 
மேலே கண்ட விபரப்படி சுயமரியாதைத் தொண்டர்கள் 
மாநாடு 25 , 26.5.29 - ம்தேதி சனி , ஞாயிறு இரண்டு நாட்களும் 
பட்டுக்கோட்டையில் நடந்தன . சனிக்கிழமை நடைபெற்ற தமிழ் 
நாடு , சுயமரியாதைத் தொண்டர்கள் மகாநாட்டில் கொடியேற்றி 
வைத்து திருச்சி திரு . கி . ஆ . பெ . விசுவநாதம் அவர்கள் உரை 
ஆற்றினார் . 

மகா நாட்டு வரவேற்புக் கழகத் தலைவர் திரு . ப . அ . தண்ட 
பாணி அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார் . 

பட்டுக்கோட்டை தமிழ் ஆசிரியர் திரு . திரு ஞானசம்பந்தமவர் 
கள் மகாநாட்டுக்கு தலைவரைத் தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக் 
கொண்டார் . 


குருவிக்கரம்பை வேலு 


165 


தலைவர் தேர்தல் 

திரு . திருஞனாசம்பந்தமவர்கள் ரிவோல்டு " உதவி ஆசிரிய 
ரான திரு . எஸ் . குருசாமி B , A . அவர்களைத் தலைமை தாங்க 
வேணுமாய்க் கேட்டுக்கொண்டார் . 


அதை திருவாளர்களான என் . தண்டபாணிபிள்ளை , பட்டுக் 
கோட்டை அழகிரிசாமி , கோவை சுப்பையா . திருமதி ராமாமிர்தத் 
தம்மாள் , டாக்டர் நெட்டோ , நாகர்கோவில் சிதம்பரம்பிள்ளை 
( கோட்டாறு வக்கீல் ) நாகலூர் கல்யாண சுந்தரம் , ஈ.வெ. இராம 

முதலானோர் தலைவர் தேர்வை வழிமொழிந்தனர் . 


சாமி 


ஈரோட்டு ராமசாமியார் தலைவரை வழிமொழிந்து பேசுகிறார் ; 
" இந்த மாநாட்டிற்கு திரு . குருசாமி அவர்கள் 

தலைமை 
வகிப்பதை ஆதரிப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் . 
இப்பேர்ப்பட்ட தொண்டர் மாநாட்டிற்கு அதுவும் முதன் 
முதலாகக் கூட்டப்பட்ட மாநாட்டிற்கு திரு . குருசாமியாரை 
வரவேற்புக் கமிட்டியார் தேர்ந்து எடுத்ததற்கு அவர்களையும் 
பாராட்டுகிறேன் . நமது 

இயக்கக் கொள்கைகளைப் பற்றித் 
தெளிவாக உணர்ந்து , சிறிதும் சந்தேகம் இல்லாதவர் குருசாமி 
ஒருவரே என்று நான் கருதுகிறேன் , 


166 


குத்தூசி குருசாமி 


போன்ற 


நமது சங்கத் தலைவர் சவுந்தரபாண்டியனார் . முருகப்பா 
முக்கியமானவர்களில் 

குருசாமியும் 

ஒருவராவார் . 
அதோடு கூடவே , செய்கையில் ஒவ்வொரு துறையிலும் அக் 
கொள்கைகளைப் பின்பற்றுகிறவருமாவார் . 


நமது இயக்கத்திற்காக நடைபெறும் ஆங்கிலப் பத்திரிகை 
யாகிய ரிவோல்ட்டு க்குப் பெயரளவில் நான் பத்திராதிபதியே 
யொழிய, காரியத்தில் அவரே தான் சகல நடவடிக்கைகளையும் 
திறமையாக நடத்துகிறவர் . அவரது எழுத்துகளுக்கும் , கருத்து 
களுக்கும் தமிழ்நாடு மாத்திரமில்லாமல் , வெளி மாகாணங்களிலும் 
நல்ல வரவேற்பு இருப்பதோடல்லாமல் , வெளி மாகாணங்களில் 
சுயமரியாதை மாநாடு நடத்தக் கோரியும் கடிதங்கள் வந்து 
கொண்டிருக்கின்றன . இந்த மாதத்திலேயே கேரளமாகாணத்தில் 
கோட்டயத்திலும் , பம்பாய் மாகாணத்தில் நாசிக்கிலும் , பஞ்சாப் 
மாகாணத்தில் லாகூரிலும் நடைபெறச் செய்திருக்கிறது . இந்தியா 
மாத்திரமல்லாமல் , மேல் நாடுகளிலும் அமெரிக்கா , அய்ரோப்பா 
முதலிய கண்டங்களிலிருந்தும் பாராட்டுக் கடிதங்களும் , சந்தாக் 
களும் வந்து கொண்டிருக்கின்றன . 


இதைத் தவிர , திரு . குருசாமிக்கு நல்ல கல்வியும் , அறிவும் 
இருப்பதின் நிமித்தம் , அவருடைய வகுப்பில் பெரிய பிரபுக்களும் , 
பதினாயிரக் கணக்கான பணத்துடன் பெண்கள் கொடுக்க வலிய 
வந்தும் , அவைகளை யெல்லாம் லட்சியம் செய்யாமல் , கலப்பு 
மணம் செய்து கொள்வதென்றும் , அதிலும் விதவையாயிருத்தலே 
மேல் என்றும் தீர்மானித்துக் கொண்டிருப்பவர் . 


எனவே , இப்பேர்ப்பட்ட - அதாவது எண்ணத்தில் , எழுத்தில் , 
பேச்சில் , 

செய்கையில் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான 
கொள்கையுள்ள ஒரு பெரியார் நமக்குக் கிடைத்தது , நமது 
இயக்கத்தின் முற்போக்கிற்கு ஒரு நல்ல அறிகுறியும் தொண்டர் 
களுக்கு வழி காட்டியும் ஆகும் . என வழிமொழிந்தார் . 

( குடியரசு 2-6-1929 ) 


மிகுந்த- இடைவிடாத கையொலிக்கிடையே , தந்தை பெரியா 
ராலேயே பெரியார் என்று அழைக்கப்பெற்ற பெருஞ் சிறப்பினை 
உடைய-இருபத்தி மூன்று வயதே நிரம்பிய இளைஞர் குருசாமி 
எழுந்து , முன்னமேயே அச்சிட்ட தன் தலைமை உரையை நிகழ்த் 
தினார் . 


குடி அரசு 

பட்டுக்கோட்டை 
சுயமரியாதைத் தொண்டர்கள் 

. மகாநாட்டில் 25-5-29 தேதியில் 
உயர்திரு S. குருசாமி அவர்கள் நிகழ்த்திய 

தலைமைப்பேருரை, 


" So long as the world is 

not 

எல்லாத்தேசங்களும் இப்போதிருக்கும் உன் 
herfect . a lically society must 

ன் சில பகர்காலாம் மத்தேசங்களுடை 
have seeds of revolt in it " -Pandit 
Jawalaraal Aehru . 

ஞர்கள் செய்த தியாகத்தாஎன் 
அன்பார்ந்த சகோதரிகளே ! சகோத 

பசை ஞாபக மூட்டுகிறேன் . ஷியாயில் 

" ஸ்ஸா (CA ) காலத்தில் 100.9 30 
பர்களே !! 

பேருக்கு மேல் படிப்பிலாமலும் , கிராம 
ஒரு நெருக்கடியான சிலையி , 
பொறுப்புள்ள பாகியை 

தில்* பெரும்பாலோர் அடிமைக்குழி 

தியும் இருக்க காலத்தில் லோ 
ருக்கிறீர்கள் . நான் இப் 

1 ) கவர்மெண்டார் மாணவர் 
எல்லவெர்பலதான் 
கள் கட்டளையை மம் 

பெர்களையும் சேர்ந்த சங் 

த தொண்டினால்தான் 
இன் ஏற்ககொ 

ந்த ரியா எல் 100 
ஈடய பூரண ஆதரவை 

திருக்கிறார்கள். இன்றை 
வாலிபர்களி 

சத்தின் பெயரையும் க 
எந்நாட்டில் மும் 

பரையும்சொன்ன மாத்தி 
சருடைய உச்சமும் 

மே திடுக்கிடுகிறது . சீன 
முமே முக்கிய கால 

வொளிடம் அடிமைப்பட்டும் 
வவிட 

ல் அழுத்தியும் சடயரி 
முன்னே றமுடியும் 

தகாலத்தில் , அமெரிக் 
எராளுண்டு. வயா 

னுக்கும் சென்ற படித் 
எனப்படுவோர்களால் 

பாலிபர்கள் ஒரு பெரிய 
டுவிடப்பட்ட காரியம் 

தோற்றுவித்ததனாதா 
பர்கள் தான் முடித்து 

சென் (Sun - yat - sen) என்ப 
கின்றார்கள், தொண்டர்கள் 

ளுக்குத் தவாக்கிக்கொண் 
சங்கம் என்னால் , தாங்கள் 

சைனாவிற் . ஒரு நோய 
எமயைக்கொண்டே திருப்தி 

தேசத்தை அன்னியாட 
முன்னேற்றத்தை 

ஜெர்மெனியின் கோ 
அதோடு சிலப்பதற்கே ஒன் 

றையும் , வீடு , பள்ளிக் 
மும் முயற்சி செய் 

விரள்ள சிப 
விடும் . 

களும் சட்ட 

fmடியாத 

கரிய 
( pull 

ஜெர் 
uth ) 


றேன் . 


U 


டாமல் 


படி 


50 


02. 


ரேலிய 


168 


குத்தூசி குருசாமி 


என்று 


குருசாமியின் தலைமையுரை 

அன்பார்ந்த தோழர்களே ! 
சகோதரிகளே ! 

இந்தத் தொண்டர் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் 
சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த உங்களுக்கு எனது மனமார்ந்த 
நன்றியைச் செலுத்துகிறேன் . 

எந்த நாட்டின் முற்போக்கிற்கும் , வாலிபர்களுடைய 
ஊக்கமும் , உணர்ச்சியும் , தியாகமுமே , முக்கியகாரணங்களாய் 
இருக்கின்றன . வாலிபர்களால் தான் உலகம் முன்னேற முடியும் 
என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு . வயது முதிர்ந்த தலைவர் 
களால் முடியாது 

விட்டு 

விடப்பட்ட காரியங்களை 
யெல்லாம் , வாலிபர்கள் முடித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் . 
நமது தொண்டர்கள் , கூட்டத்தின் அல்லது சங்கத்தின் , தாங்கள் 
இருக்கின்ற பதவியைக் கொண்டே திருப்தி அடைந்து விடாமல் 
முன்னேற்றத்தை உற்று நோக்க , அதோடு கலப்பதற்கே 
ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் . 
உலகம் 

( அதாவது நமது அர்த்தப்படி நம்மைச் சுற்றியுள்ள 
சமூகங்கள் ) என்ன சொல்லுமோ என்று யோசிப்பது இளைமை 
யென்னும் பெயருக்கே , சிறப்பாக வாலிபருக்கே மிக்க அவமான 
மாகும் . இளைஞர்களாகிய நாம்தான் பொது ஜன அபிப்பிரா 
யத்தை சிருஷ்டி செய்து , அதற்கு வேண்டிய முறையில் அவர் 
களை , நமது பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டுமே யொழிய, 
பொது ஜன அபிப்பிராயமென்று ஒன்று இருப்பதாக எண்ணி ,, 
அதற்காக நமது முயற்சியில் பின்வாங்கினால் , 

அது 
சமூகத்திற்கே நாம் இழைக்கும் ஒரு மாபெரும் பழிச்செயலாகும் . 

" இதர நாடுகளின் அரசியல் , சமூக இயல் , பொருளாதார 
இயல் முதலிய துறைகளில் இளைஞர்கள் செய்திருக்கும் , மிகப் 
பெரும் புரட்சிகளைக் கவனிப்போமானால் நாம் வெட்கித் தலை 
குனிய வேண்டும் . 
மேலை நாட்டில் இன்று 

நாடுகள் மிக 
நிலையில் இருப்பதற்கு அந்த நாட்டு இளைஞர்களின் வீரச்செயல் 
களும் தியாகங்களுமே காரணமாகும் . 

ருஷ்ய நாடு ஜார் ஆட்சியை யொழித்துப் பொது உடைமை 
இயக்கத்தின் ஆட்சியின் கீழ் இருப்பதற்குக் காரணம் , லெனினு 
டைய தலைமையின் கீழ் அந்நாட்டின் இளைஞர் செய்த புரட்சி 
யால் அல்லவா என்பதை உங்களுக்கு ஞாபக மூட்டுகிறேன் , 


மனித 


பல 


உன்னத 


குருவிக்கரம்பை வேலு 


169 


நாடு 


100 - க்கு 80 பேர் படிப்பில்லாமலும் , கிராமவாசிகளில் பெரும் 
பாலோர் 

அடிமைக் குழியில் அழுந்தியும் இருந்தனர் . அதை 
இன்றைய சோவியத் 

அரசு தலைகீழாக மாற்றி , 100 - க்கு 80 
பேர்கள் படித்தவர்களாக ஆக்குவதற்கு முன்னோடிகள் அனை 
வரும் இளைஞர்கள் தான் . இதுபோன்று , துருக்கி , ஜெர்மன் , 
சீனா போன்ற நாடுகளில் இன்று இளைஞர்கள் வெற்றி நடை 
போடுகிறார்கள் . 

இன்று இந்த மாநாட்டின் - இச்சீரிய உணர்ச்சிக்கே காரண 
கர்த்தாவாகவும் , தலைவராகவும் இருக்கும் . பெரியார் திருவாளர் 
ஈ.வெ. ராமசாமியைக் குறிப்பிடாமலிருக்க முடியாது . 
நமது 

முற்போக்கடையாமலிருப்பதற்கு முக்கிய 
காரணம் இங்குள்ள சமூகக் கொடுமைதான் என்பதை அனுபவ 
வாயிலாக அறிந்து , 

நமக்கு எடுத்துக் காட்டிய பெரியார் ராமசாமியாருக்கு 
இளைஞர் உலகம் நன்றி பாராட்டக் கடமைப்பட்டிருக்கிறது .. 
உண்மை உணர்ச்சியோடும் , அதன்படி செய்கையில் நடத்தக் 
கூடிய தைரியத்தோடும் 

நமது பெரியாரைப் 

போல் ஒரே ஒரு 
இளைஞர் புறப்பட்டு விட்டாலும் , அது ஒன்றே பெரிய வெற்றி 
யைக் கொடுத்து விடும் . 

நம்மைவிட முதியோர்கள் பல ஆசைகளால் கட்டுப்பட்டு , 
தைரியமிழந்து வாழ வேண்டிய நிலையிலிருப்பவர்களாதலால் , 
மேற்கண்ட ஒருவிதத் தடைகளுமே இல்லாத நம் போன்ற 
தொண்டர்கள் தான் ஏதாவது 

செய்கையில் செய்ய இயலும் 
என்பதை உறுதியாக நம்புங்கள் . 

சரித்திரம் முழுவதிலும் சுதந்திரமோ , அல்லது 
உரிமையோ , பிறரிடம் கேட்டு வாங்கியதாக ஒரு உதாரணம் 
கூடக்கிடையாது . 

நமது உரிமைகளைத் திருடி வைத்துக் கொண் 
டிருப்பவர்களிடம் நாம் கெஞ்சிக்கேட்டுக் கொண்டிருப்பது மிகவும் , 
மிகுதியும் அறிவீனமாகும் . ஒன்று , நமது உரிமையைப் பலவந்த 
மாய்ப் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் , அல்லது அதற்காக உயிரை 
இழக்க வேண்டும் . இவ்விரண்டிற்கும் மத்தியிலுள்ள வாழ்க்கை 
மானமற்ற வாழ்க்கையே ஆகும் . 

" உலகிலேயே மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கும் . முன்னேற்றத் 
திற்கும் , தடையாயிருப்பது மதம்தான் . முன்னேற்றத்தின் முதற் 
படியில் காலை எடுத்து வைக்கும் போதே மதம் என்னும் பேய் 


உலக 


170 


குத்தூசி குருசாமி 


தான் காலை இழுத்துத் தள்ளி விடுகிறது . இந்தப் பேயை 
எதிர்க்கத் துணிவு கொண்டவர்களுக்குத்தான் மேலே செல்லச் 
சாத்தியப்படும் . 

“ மதம் என்ற சொல்லைவிட அதிக பயமுறுத்த உபயோகப்படு 
கின்ற வார்த்தைதான் கடவுள் . 

கடவுள் - தலைவிதி என்கிற சொற்கள் இளைஞர்களுடைய 
ஊக்கத்தையும் , முயற்சியையும் கெடுப்பதால் , அவைகளைப் 
பெயரளவில்கூட உபயோகிக்கக் கூடாது என்ற சட்டம் , ருஷியாவி 
லிருக்கிறது . இம்மாதிரி உணர்ச்சி நம் மக்களுக்குத் தோன்றும் 
காலம் எவ்வளவு சீக்கிரம் வருகிறதோ , அப்போது தான் நம் நாட்டு 
வாலிபர்கள் முன்னேற மார்க்கமுண்டு . 


" நமது நாட்டு இளைஞர்கள் எலும்பைப் பெண்ணுருவாக்கிய 
பெருமை தமிழுக்கே உரியது என்று மாத்திரம் பாடிக் கொண் 
டிருந்தால் இந்நாடு உருப்படாது . அப்பாட்டுக்களைப் பாடுவதி 
னாலும் , அழுவதினாலும் மோட்சம் சித்திக்கும் கடவுள் காப் 
பாற்றுவார் என்றிருந்தால் , கிராமபோன் ( Gramaphone ) பெட்டி 
களுக்கல்லவா சீக்கிரம் மோட்சமும் அருளும் கிடைக்கும் ! 


பாடசாலை 


இந்தச் சந்தர்ப்பத்தில் ஒன்றை ஞாபகமூட்ட விரும்புகிறேன் . 
நமது சிறுவர்களையும் சிறுமிகளையும் தேவாரப் 
முதலியவைகளுக்கு அனுப்பாதீர்கள் . பார்ப்பனர்கள் , மதம் 
போச்சு , கடவுள் போச்சு என்று கூக்குரலிட்டுக் கொண்டே , அவர் 
களுடைய சிறுவர்களையும் சிறுமிகளையும் , அரசாங்க உத்தியோகங் 
களுக்குத் தயார் 

கொண்டிருக்கிறார்கள் என்பதை 
உங்களுக்குச் சொல்லி எச்சரிக்க விரும்புகிறேன் . 
“ இன்னும் 20 ஆண்டுகளில் 

வாபலிர்கள் 

ஆகாய 
விமானங்களை ஆயிரக் கணக்காய் 

ஓட்டிக் கொண்டிருக்கும் 
போது நமது சிறுவர்கள் , 


செய்து 


உலக 


“ தொண்டர்நாதனைத் தூதிடைவிடுத்ததும் முதலை 
உண்டபாலனை அழைத்ததும் எலும்பு பெண் உருவாக் 
கண்டதும் மறைக் கதவினைத் திறந்ததும் கன்னித் 
தண்டமிழ்ச் சொலோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர் 

பாட்டை தாளம் விடாமல் பாடிக் கொண்டும் , 10 
முகமுள்ள ருத்திராட்சம் விசேஷமா , 12 முகமுள்ள ருத்திராட்சம் 
விசேஷமா ஆராய்ச்சி 

கொண்டிருந்தால் 


என்ற 


என்று 


செய்து 


குருவிக்கரம்பை வேலு 


171 


கதி 


நமது ளைஞர்களுடைய 

என்னவாகும் என்பதைச் 
சற்று முன் யோசனையுடன் , இரக்க உணர்ச்சியுடன் யோசித்துப் 
பாருங்கள் . 

“ ஆகவே , நமது இளைஞர்கள் உலகில் பிச்சைச்காரர்களாகத் 
தவிக்கவிட வேண்டுமென்ற எண்ணமில்லாவிட்டால் , அவர்கள் 
மேல் கொஞ்சமாவது உங்களுக்குக் கருணை இருக்குமானால் , இந்தி 
யாவுக்கு அடுத்துள்ள நாட்டைப் பற்றியே தெரியாத நமது 
தேவாரம் , திருவாசகம் முதலிய நம் புராண நூல்களையுடைய 
கல்வியைக் கற்றுக் கொடுக்காதீர்களென்று மிகவும் மன்றாடிக் 
கேட்டுக் கொள்ளுகிறேன் . 

" பார்ப்பனரல்லாத பெருங்குடி மக்களாகிய நமக்குத் 
துரோகம் செய்தவர்களுடைய சிலைகளையோ , படங்களையோ , 
புராணங்களையோ , நூல்களையோ , இன்னும் எல்லாச் சின்னங் 
களையும் நாம் வெறுக்கின்றோம் என்பதை எந்த வகையிலேனும் 
நம் விரோதிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் . 


யென்று 


எனது குரு சாக்கிரட்டீஸ் 

" முடிவாக ஒரு முக்கிய விஷயம் . இன்றைக்குச் சரியாக 2396 
ஆண்டுகளுக்கு முன்பு கிரீஸ் தேசத்தில் நமது சுயமரியாதைத் 
தலைவரைப் போன்று தோன்றிய பெரியாராகியவரும் எனக்குக் 
குரு போன்றவருமாகிய சாக்கிரட்டீஸ் ( Socrates ) என்பவரைப் 
பற்றிச் சொல்லாமலிருக்க முடியவில்லை . கடவுளைப் பொய் 
சொன்ன தற்காகவும் , 

வாலிபர்களைச் சேர்த்துக் 
கொண்டு புதிய உணர்ச்சியில் ஈடுபடும்படி தூண்டியதற்காகவும் 
மரண தண்டனை விதிக்கப்பட்டு , விஷம் அருந்தச் செய்தபோது 
அதை மிக்க மகிழ்ச்சியுடன் வாங்கி அருந்தி , உயிர் நீத்த அந்தப் 
பெரியாருடைய ரத்தத்தைப் போன்ற வீர உணர்ச்சியுடைய 
ரத்தம் உங்கள் ஒவ்வொருவர் உடம்பிலும் ஓட 

வேண்டும் . 
அவரைப் போல் உயிரையும் தியாகம் செய்ய நாமும் தயாராக 
இருக்க வேண்டும் . 

( குடிஅரசு ; 2-6-1929 ) 
இவ்விதம் கொள்கை விளக்கம் தந்த பின்னர் , தொண்டர் 
களின் நடைமுறைகளைப் பற்றியும் விளக்கினார் . அப்போது , 
சுயமரியாதைத் தொண்டர்கள் - குறிப்பாக இளைஞர்கள் - செங் 
கற்பட்டு மாநாட்டுத் தீர்மானத்திற்கு ஏற்பக் கலப்பு மணம் 
செய்து கொள்ள வேண்டும் , அது ஒன்றுதான் இன்றைக்கிருக்கும் 


172 


குத்தூசி குருசாமி 


சாதிப் பிரிவினைகளை ஒழிப்பதற்கு ஒரு நேரடியான வழி . உண் 
மையான தொண்டர்கள் அனைவரும் இனிமேல் கலப்பு மணம் 
ஒன்றையே செய்து கொள்ள வேண்டும் . 

என்னைப் பொறுத்த 
வரையில் நான் திருமணம் செய்து கொள்வேனேயானால் கலப்பு 
மணம் தான் செய்து கொள்வேன் ; நிச்சயம் என்னுடைய சாதி 
யில் , அதாவது தொண்டை மண்டல முதலியார் சாதியில் - 
திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் - யாரேனும் விதவை 
கள் முன் வருவார்களேயானால் துணிந்து விதவைத் திருமணம் 
செய்து கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன் . என்று கூறி , 
நீண்ட கை தட்டலுக்கிடையேயும் , தொண்டர்களின் ஆரவாரத் 
துக்கிடையேயும் , உணர்ச்சி வெள்ளத்துக் கிடையேயும் தனது 
பேச்சை முடித்தார் . 


மாநாட்டில் கலந்து 

கொண்டவர்களில் முக்கியமான 
மற்றும் பலர் : படைத்தலைவர் டி . டேவிஸ் , திருமதி நாகம்மாள் , 
திருமதி ராமாமிர்தத்தம்மாள் , திரு . சொ . முருகப்பர் , ராவ்பகதூர் 
ஏ.டி. பன்னீர்செல்வம் , திரு . பி . டி , ராஜன் , திரு . ஊ.பு. அ . 
சவுந்தரப்பாண்டியன் , திரு, அய் . குமாரசாமி , ஜனாப் அபிபுல்லா 
சாயபு பகதூர் , திரு , ராமச்சந்திர 

திரு . சாமி 
சிதம்பரனார் , திரு . அழகிரிசாமி , முத்து நாடார் , எ . வைத்திய 
நாதன் , திருமதி மரகதவள்ளி , கமலாம்மாள் , அ . பொ . அ . சிதம்பர 
செட்டியார் , நாகை . ராசு , திரு . இராவணதாஸ் , குஞ்சிதபாதம் , 
திரு . அ . பொன்னம்பலனார் . 

( குடியரசு , 26-5-29 ) 


சேர்வை , 


தொண்டர் மாராட்டுத் தலைமை உரை பற்றி 

திராவிடன் தலையங்கம் 

எழுதியவர் : ஜனக சங்கர கண்ணப்பர் 
" நம் மாபெரும் இயக்கத் தொண்டர்கள் மகாநாடு இன்று 
பட்டுக்கோட்டையில் துவக்கமாய் உள்ளது . ம்மகாநாட்டின் 
அவசியத்தையும் , இதன் பெருமையையும் , இதனால் ஏற்படக் 
கூடிய நற்பயன்களையும் , நமது செவ்வாய்த் திராவிடனில் பரக்கக் 
காணலாம் . எனவே , மீண்டும் , நாம் இது காலை எல்லோருக்கும் 
தெளிவாய் நம் இயக்கத்தின் நோக்கங்களையும் , கொள்கைகளை 
யும் இவண் விரித்துரை கூறுவது மிகையாகும் . எண்ணிறந்த 
பிரதிநிதிகள் திரண்டு குழுமியதின் - பயனாய் , சீரும் சிறப்பும் 
பொலிவுற நடைபெறும் இம்மகாநாட்டின் - தலைவர் திரு. எஸ் . 
குருசாமி அவர்களின் பேருரையை நாம் பிறிதோரிடத்தில் இன்று 


குருவிக்கரம்பை வேலு 


173 


நாம் 


மகா 


பிரசுரித்துள்ளோம் . 

முன்னர் தெரிவித்தபடியே , 
நாட்டுத் தலைவர் தம் பேருரையில் , வாலிபர்களினால் தான் 
உலகம் முன்னேற முடியுமே ஒழிய வயோதிகர்களினால் முடியவே 
முடியாது என்பதற்கு நமது தேச சரித்திரம் சம்பந்தப்பட்ட 
வரையில் , அநேக சான்றுகள் உண்டு........மேலும் உலகப் போக்கின் 
பெரும் வெள்ளத்தை முன்னோக்கி , அதோடு கலப்பதற்கே முயற் 
சித்தல் வேண்டும் . உலகம் என்ன சொல்லுமோ என்று யோசிப் 
பது இளமை எனும் பெயருக்கே அவமானம் ஆகும் என்று கூறி 
யிருப்பது ஊன்றி நோக்கற்பாலதாகும் , என்னை ? அறிவு 
முதிர்ச்சி பெற்று ஒரு திறப்பட்டு நிலைபெறும் காலத்தில் , நாம் 
பழிக்கஞ்சியோ, தூற்றுதற்கு அஞ்சியோ , நம் பகுத்தறிவில் திகழும் 
உண்மைகளைப் புறக்கணிப்பது தற்கொலையாகும் . இவ்விளமையில் 
செழிக்கும் உண்மைகளை , நாம் இப்பருவத்திற்றானே , பிறரிடம் 
பரப்பி நாமும் சாதித்தல் ஏற்புடைத்தாகின்றது . 
பருவம் எய்தி , மூப்பினாலும் பிணியினாலும் உடல் நலக் குறைவா 
லும் நலிவுற்ற காலத்தில் , நம் தூய மாணிக்கங்களாய் அறிவின் 
விளைவுகளை 

பிறரைக் கையாளும்படி துண்டவோ , நாமே 
கொண்டு செலுத்தவோ எவ்வாறியலும் ? 


முதுமைப் 


உடற்கட்டு தவிர முன்னர் , நம் உடலில் நல்லிரத்தம் ஓடி , 
நற்றிடம் பரவி , நல்லூக்கம் தலைப்பட்டு இருக்குமாங்கே, நாம் 
இத்தகைய பெரும் தொண்டில் கடனாற்றுதல் சிறந்த செயலாகும் 

நமது துணிவு . இவ்வுலகம் இருவகைத்து . அறிவுள்ள 
உலகம் ? அறிவீன உலகம் . அறிவுள்ள உலகம் நம் இயக்கத்திற்கு 
அலர் கூறப்போவதில்லை ; எனவே , அறிவீன உலகம் யாது 
கூறினாற்றான் என்ன ? 


என்பது 


பல திறப்பட்ட ஏலா வழிகளில் செல்லும் மூட சனங்கள் 
நம்மைப் பார்த்து இவர்கள் நாத்திகர்கள் என்றும் , இவர்கள் 
சிலைகளைத் தகர்ப்பவர்கள் என்றும் கூறுவார்கள் தாம் . நாம் 
அவர்களைப் பொருட்படுத்தாமல் , அறிவுடைய மக்கட்கு ஏற்ப , 
நமது முயற்சியிலேயே கண்ணாயிருத்தலே நம் கடமையாகும் . 
அறிவிற்கு ஒத்த அறிவினின்றும் பிறழாத ஒரு காரியத்தை நாம் 
மனோதிடத்துடன் வகித்து முற்செல்லுகையில் , பழக்க வழக்கம் 
என்னும் பேரால் நம்மைக் குறை கூறுபவர்களின் கூற்றுக்களை 
நாம் பித்தர்கள் கூற்றென மதித்தே போதல் வேண்டும் . இது நம் 
கடமை ஆயிற்று . நிற்க . 


174 

குத்தூசி குருசாமி 
குருசாமி தலைமைப் பேருரையில் இதர நாட்டு இளைஞர் 
களைச்சான்று கூறி நாமும் அவ்வாறே ஒழுகுதல் வேண்டும் என்கின் 
றார் . பிறநாட்டு இளைஞர் இயக்கங்களைப் பற்றியும் , அவ்விளை 
ஞர்களின் முற்போக்கைப் பற்றியும் , நாடார் பெரு மக்கள் மகா 
நாட்டில் , திருவளர் செல்வி சுரேந்திரநாத் சூரியா அவர்கள் 
ஆற்றிய பேருரையில் விரிவாகக் காணலாகும் , இப்பெரியார் - 
மேனாட்டாராதலின் , அங்குள்ள நிலைமையினை தாம் கண்ட 
வாறே அழகு பெற நமக்கு எல்லாச் சிறப்புக்களையும் ஓருரையில் 
நன்கு திரட்டி அளித்துள்ளார் . பெரியார்கள் - திட்டம் வகுப்பதும் 
இயற்கை . இளைஞர்களின்றி எத்திட்டமும் பயன் பெறாதாதலின் 
நம் தொண்டர்களின் சிறப்பை எடுத்துக் காண்பிக்கவும் வேண் 
டுமோ ? திட்டங்களைக் கையாளும் வகையில் உழைக்கும் இவர் 
களின் முயற்சியாற்றான் பெரியார்கட்குள்ள சீரும் சிறப்பும் , 
அச்சீருக்கும் சிறப்பிற்கும் - தொண்டர்களே வித்தாகின்றமையால் 
வாயளவில் நில்லாது நம் தொண்டர்கள் அனைவரும் , இடை 
விடா ஊக்கத்துடன் இவ்வியக்கத்திற்கே தங்கடங்கள் வாணாளை 
ஈடுபடுத்துவார்களாக , மேலும் ,, 


அறியா 


" மதம் என்னும் பெயரால் நம் நாட்டில் மக்கள் படும் 
துயரம் கொஞ்சமல்ல , மதம் என்னும் சட்ட திட்டங்களை 
மனிதன் தன் வாழ்க்கை நலத்திற்காகத் " தானாக ஏற்படுத்திக் 
கொண்டது , அதனைச் சமயோசிதம் போல் காலத்திற்கேற்ற 
வாறு , திருத்தியோ , புதுப்பித்தோ , அமைத்துக் கொள்ளலாம் 
என்றறியாத மனித சென்மங்கள் நம் நாட்டில் இன்னும் இருக்கின் 
றார்களே ! எனக் கவல்கின்றார் குருசாமி . இவர்கள் இனி இருக்க 
மாட்டார்கள் என்று நாம் உறுதியாய்க் கூறுவோம் , 
மையாலும் , ஆராய்ச்சிக் குறைவாலும் , படிப்பின்மையாலும் , 
அனுபவம் இன்மையாலும் , மதத்திடை உழன்று திரிபவர்கள் இனி 
நமது இந்தியாவில் நாம் காண்பதற்கில்லை ; காண்பதெனின் , 
நம்மியக்கம் தோல்வியடைதல் வேண்டும் . ஆனால் இவ்வியக்கம் 
பரவி வரும் நிலைமையைக் கண்டு கொண்ட நாம் , இத்தகைய 
அறிவீனர்கள் இன்னும் அந்த நிலைமையிலே இருப்பார்கள் 
என்று நம்புவதற்குப் பின்வாங்குகின்றோம் . சுயமரியாதை எனும் 
அறிவொளி, மதத்தின் பேரால் நிகழும் இருட்செறிவை அகற்றி 
வருகின்றது . இவ்வியக்கம் பரவிய இடமெல்லாம் மதம் போய் , 
மனிதர்கள் அறிஞர்களாய்த் தூய்மையைப் பெறுகின்றார்கள் . நம் 
தொண்டர்கள் மட்டும் தங்கள் ஊக்கத்தை தளரவிடாதிருப்பரேல் 


குருவிக்கரம்பை வேலு 


175 


நாம் 


இன்னும் சில ஆண்டுகட்குள் , இத்தென்னிந்தியாவை , புத்தர் 
பார்க்க விரும்பியபடி , மற்றப் பேரறிஞர் பார்க்க விரும்பியபடி 
நாம் பார்க்கலாம் , இது சத்தியம் , இதில் நாம் எத்தனையும் 
அய்யுற வேண்டுவதில்லை . இக்காலம் , யார் என்ன கூறினாலும் 
அறிவின் காலமாகும் . 

எனவே , இக்காலத்தில் விதைத்த 
நமதியக்கம் விழலாவது எப்படி ? நம் இயக்கம் விழலாயின் , நம் 
இந்தியாவே விழலாகும் , இந்தியாவே அழிந்து போகும் - காலம் 
நெருங்கினாலன்றோ நம்மியக்கம் பலன் எய்தாது அழியும் . ஒரு 
கைப்பிரம்பை நெடு நாளாய்ப் பிடித்தவன் , அப்பிரம்பை இழந்த 
காலையில் அவன் பெருந்துயர் அடைகின்றான் . கைப்பிரம்பிற்கே 
இத்தனை நலிவு ஏற்படுமாயின் , ஆயிரம் ஆண்டுக்கணக்காய் ஏற் 
பட்ட பழக்க வழக்கங்களை நாம் எளிதில் பிறர் மனம் புண்படா 
வகையில் விலக்குவது முடியாத காரியம் , பிறருக்கு எந்தெந்த 
வகைகளில் 

அறிவுறுத்த வேண்டுயோ அந்தந்த வகைகளில் 
எல்லாம் 

நமது இயக்கத்தைப் பரப்பி , குருசாமியைப் 
போற்றி அறிவைப் பிரகாசிக்கச் செய்வோம் . 
" பெரியார் 

1929 - ல் நடை பெற்ற இம் மாநாட்டிற்குப் பிறகு குருசாமி 
தம் நண்பர்களுக்கும் இயக்கத் தொண்டர்களுக்கும் கடிதம் 
எழுதும்போது , தலைவர் ஈ.வெ.ரா. அவர்களைக் குறிப்பிடும் 
போதெல்லாம் நமது 

பெரியார் என்றே குறிப்பிடலானார் .. 
மேடையில் சொற்பொழிவாற்றும் போதும் பெரியார் என்றே 
அழைத்தார் . கோலாலம்பூரில் இயக்கப் பணியாற்றி வந்த 
நாகை காளியப்பனுக்கு 5-8-1929ல் ஈ.வெ.ரா.வை நமது 
பெரியார் என்றே குறிப்பிட்டு எழுதியுள்ளார் , 

சிங்கப்பூர் முன்னேற்றம் ஆசிரியர் கோ . சாரங்கபாணியும் 
பெரியார் என்றே குறிப்பிடுகிறார் . பாரதிதாசனும் பெரியார் 
என்றே எழுதுகிறார் . நோயல் அவர்களும் பெரியார் என்றே 
சொல்லியிருக்சிறார் . 
[ அன்புச் சகோதரர் 

திரு . காளியப்பன் 

அவர்களுக்கு , 
குருசாமி வணக்கம் . நலன் . அவண் நலன் அறிய ஆவல் மிகுதி . 
தங்கள் கடிதங்கள் 2 - ம் கிடைத்தன 10 நாட்களாக சுற்றுப் 
பிரயாணம் சென்றிருந்தபடியால் உடனே பதில் எழுத முடியாது 


போயிற்று . 


இவிடம் திருவாளர்கள் C. நடராஜன் அண்ணன் S.V. லிங்கம் 
இருவரும் வந்திருக்கிறார்கள் . திரு . 

சாமி 

சிதம்பரனார் , 


176 


குத்தூசி குருசாமி 


ராவணதாஸ் இருவரும் நாளை வருவார்கள் . தாங்கள் 
மாத்திரம் இல்லாததைப்பற்றி தொண்டர்கள் வருந்துகிறார்கள் . 
தமியேனது வருத்தமும் சற்று அதிகமாகத்தானிருக்கிறது . 
அவிடம் வசூல் விஷயமாக எவ்வளவுக்கெவ்வளவு சுறுசுறுப்பாக 
வேலை செய்கிறீர்களோ , அவ்வளவுக்கவ்வளவு நமது பெரியார் 
சந்தோஷப்படுவார்கள் . இல்லாத வரையில் ? -ஆகவே , அதில் 
மிக்க ஊக்கத்தோடு வேலை செய்து பாக்கி முழுதும் வசூல் 
செய்ய ஏற்பாடு செய்வீர்களென நம்புகிறேன் . 


மற்றபடி நமது தொண்டர்கள் தீவிரமாக வேலை செய்ய 
வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்து வருகிறோம் . தாங்கள் 
வேலையை முடித்துக் கொண்டு சீக்கிரம் 

வேண்டுமென 
ஆவலுடன் 

எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் . எங்கள் 
பொருட்டு வராவிட்டாலும் தங்கள் மனைவியாரின் பொருட் 
டாவது சீக்கிரம் வேலையை முடித்துக் கொண்டு வந்தால் 
சௌகரியமாக இருக்கும் . தமியேன் திருமணம் . மறுதபாலில் 

எனது தோழர் திரு . சாரங்கபாணி அவர்களுக்கு இத்துடன் 
கடிதம் எழுதியிருக்கிறேன் . 

அவர்களது 

சந்திப்பு 
ஏற்படும் என்பதே எனக்கு ஆவலாயிருக்கிறது . 


எப்போது 


நலன் 


மற்றும் அவண் உள்ள நண்பர்களுக்கு எனது 
அறிவிக்கவும் , அடிக்கடி 

கடிதம் 

எழுத மாத்திரம் தவற 
மாட்டீர்களென நம்புகிறேன் . பிறபின் , 

தங்களன்பனும் 
உயிர்த் தோழனுமான , 

S. Guruswami 


[[ கடிதத்தில் தோழர் திரு . சாரங்கபாணி என்று குறிப்பிடப் 
படுபவர் காலஞ் சென்ற மலாயாத் தமிழ் முரசு ஆசிரியர் 
கோ . சாரங்கபாணிதான் . 

குருசாமியுடன் திருவாரூர்த் 
தொடக்கப் பள்ளியில் பயின்றவர் . ) 


அவர் 


தமிழைக் கெடுத்தவர்கள் பண்டிதர்களே 

சுயமரியாதை இயக்கத்தைப் பார்ப்பனரும் , அவரது தாசர் 
களும் எதிர்த்ததற்குத் துணையாகத் தமிழ்ப் புலவர்களும் சேர்ந் 
தனர் . சுயமரியாதைக் கருத்துகள் தமிழை அழித்துவிடுமென்று 
தவறாகப் பிரச்சாரம் செய்தனர் . உண்மையிலேயே சுயமரியாதை 
இயக்கம்தான் தமிழ் 

மொழி வளர்ச்சிக்குப் 


புத்துணர்ச்சி 


குருவிக்கரம்பை வேலு 


177 


ஊட்டியது . தமிழிலுள்ள கடவுள் கற்பனைகளைக் களைந்து , 
நல்ல தமிழ் இலக்கியங்களை வளர்க்க வழிகாட்டியது . 

பெரும்பாலும் அன்றையத் தமிழ்ப் புலவர்கள் தமிழ் 
மொழியின் வளர்ச்சிக்குப் பாடுபடுவதை விட்டுவிட்டுத் தமிழை 
கடவுளச்சியாக்கி தமிழிலக்கியங்களையும் அய்ம் பெருங்காப் 
பியங்களையும் அணிகலன்களாக்கினர் . 


கலை 


மதத்தையும் , கடவுளையும் விமர்சிப்பதைக் கூட சகித்துக் 
கொள்வார்கள் . 

ஆனால் , 

மொழியைப்பற்றி விமர்சிப்பதை 
மட்டும் மிகக் கடுமையாக எதிர்த்தார்கள் அக் காலத் தமிழ்ப் 
புலவர்கள் . தமிழ் மொழியில் உள்ள அத்தனையும் ஆண்டவன் 
அருளினால் கிடைத்தது என்றே கற்பித்து வந்தனர் . 

இந்த நிலை வளர்ந்தால் தமிழோ , தமிழர்களோ மேல் 
நிலைக்கு வரமுடியாது என்றுணர்ந்த குருசாமி , அதுவரை தமிழ் 
மொழிபற்றி எவரும் எழுதாத , சொல்லத் துணியாத கருத்துக் 
களையெல்லாம் முதன் முதலில் எழுதிக் காட்டினார் . 

1929 ஜூலை-7 குடி அரசு இதழில் மொழி பற்றி குருசாமி 
இவ்விதம் எழுதினார் : 
" தமிழ் மொழி வளர்ச்சியைக் கெடுப்பவர்கள் பண்டிதர்களே 
போச்சு , காவியம் 

போச்சு என்று கூக்குரலிடும் 
பண்டிதக் குழுவினர்களே ! தமிழ் மொழிக்காகப் பாடுபடுவதாயும் , 
அதன் வளர்ச்சிக்காகவே அல்லும் பகலும் உழைப்பதாயும் 
சொல்லும் நீங்கள் , அதன் வளர்ச்சியைத் தடுப்பதற்கு எவ்வாறு 
காரணமாய் இருக்கின்றீர்கள் என்பதைச் சற்று யோசித்துப் 
பார்த்தீர்களா ? 
" 

இதர மேனாட்டு மொழிகளில் உள்ள நூல்களை அம் 
மக்கள் எவ்விதத்தில் வளர்க்கின்றார்கள் ? பொதுவாக இந்துக்கள் 
எனப்படுவோர் தங்கள் மொழிகளை எவ்விதம் வளர்க்கிறார்கள் ? 
மேனாடுகளில் ஒரு நூலின் பழைய பிரதியொன்று அபூர்வ 
மாய்க் கிடைக்குமானால் அதைத் திருத்தி , புதிய முறைகளோடு , 
உயர்ந்த காகிதத்தில் அச்சிட்டு விற்கிறார்கள் . அது மாத்திரம் 
அல்ல . அந்நூலில் எது உண்மை , எது 

பொய் , எந்தெந்த 
விஷயங்கள் ஆசிரியரின் கருத்துக்கு மாறுபட்டன - என்கிற விவரங் 
களையெல்லாம் குறிப்புகள் மூலமாகக் காட்டி விடுகிறார்கள் . 


கு -12 


178 


குத்தூசி குருசாமி 


. 


தற்கால அறிவு வளர்ச்சிக்குப் பொருத்தமில்லாத விஷயங் 
கள் இருப்பின் அவைகளைக் கண்டித்து எழுதி , அந்நூலின் 
ஆசிரியர் இருந்த காலத்தில் அவ்வளவுதான் எழுதியிருக்க முடியும் . 
அந்நூலாசிரியருக்கிருந்த சாதனங்கள் அதற்கு மேல் , அவரது 
அறிவை வளரச் செய்யவில்லையென்பதாக வெகு தெளிவாய்க் 
குறிப்பிட்டு வருகிறார்கள் . மேலும் , அந்நூலாசிரியர் 

எதை 
முதல் நூலாகக் கொண்டு எழுதியிருக்கிறார் ? அம் முதல் நூலி 
லிருந்து எடுத்துக் கையாண்டது எவ்வளவு ? சொந்தமாக எழுதிய 
பாகம் எவ்வளவு ? கட்டுக்கதை எவ்வளவு ? இடைச் செருகலாய் 
வந்தது 

எவ்வளவு ? என்று இவ்வாறாகத் துருவித் துருவி 
ஆராய்ந்து , புத்தகங்களைப் பதிப்பித்திருக்கிறார்கள் . இது 
மாத்திரமேயன்றி , பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்குச் 
சொல்லிக் கொடுக்கும் போதும் , இன்ன பாகம் பொய்யான கதை , 
இன்ன பாகம் உண்மையில் 

நடந்தது . இன்ன பாகம் 
அறிவுக்குப் பொருத்தமில்லாதது , இன்ன பாகம் மனப் பாடம் 
செய்ய வேண்டியது , இன்ன பாகம் நல்ல நடையில் எழுதப் 
பட்டிருக்கிறது என்று பிரித்துப் பிரித்து ஆசிரியர்கள் சொல்லிக் 
கொடுக்கிறார்கள் . 

ஆனால் , பண்டிதர்களே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 
என்று சற்று யோசித்துப் பாருங்கள் . முதலாவது , பழைய 
பிரதிகளே நமக்கு மிஞ்சாத வண்ணம் பார்ப்பனர் செய்து 
வைத்த சூழ்ச்சியில் அகப்பட்டு , ஆடி பதினெட்டாம் தேதியன்று 
பழைய பிரதிகளை 

ஆற்றில் போட்டுவிட்டு , கன்னத்தில் 
அடித்துக் கொள்வதை ஒரு விழாவாக நடத்திக் கொண்டிருக் 
கிறீர்கள் . அப்படியும் மிஞ்சினவைகளில் கிடைக்கும் ஒன்றிரண்டை 
பழைய பிரதி , பழைய பிரதி யென்று அட்டை போட்டு , 
காகிதம் அப்பளமாய் முறிகின்ற தன்மையிலும் கூட அலமாரியில் 
வைத்து , வெளியே ஒருவர் கையிலும் கொடுக்காமல் சூடம் , 
சாம்பிராணி போடுவதோடு , சரஸ்வதி பூசையன்று குப்பை 
கூளங்களை அதன் தலையில் போட்டு , இரண்டொரு எழுத்துகள் 
தெரிவதையும் மறைக்குமாறு , சந்தனத்தைத் தாராளமாகத் 
தெளித்துப் பூட்டி வைத்துக் கொள்கிறீர்கள் . இதைவிட விசேஷ 
மான விஷயம் என்னவெனில் , அந்த நூல்களைக் கற்கும் முறை 
யும் , கற்பிக்கும் முறையும் ஆகும் . நூலைக் கற்க ஆரம்பிக்கு 
முன் , கடவுள் வணக்கம் சொல்லாமல் ஆரம்பிப்பது பெரிய 
பாவம் என்று கருதுகிறீர்கள் . கடவுள் வணக்கம் இல்லாத நூலே 


குருவிக்கரம்பை வேலு 


179 


களைப் 


நமது 

மொழியில் இல்லையென்றே 
சொல்லலாம் . இன்னும் 
நூலை எழுதிய ஆசிரியர் ஒருவர் தவறாமல் கடவுள் அவதாரம் , 
அல்லது கடவுள் அனுக்கிரகம் பெற்றவர் என்றுதான் கற்பிக்கப் 
படுகிறோமேயொழிய , 

சாதாரண மனிதன் எழுதுகிறதாக ஒரு 
நூலுமே கிடையாது . 

இந்த நிலையில் , நூலிலுள்ள விஷயங் 
பற்றியோ சொல்லவேண்டியதில்லை 
. 

ஒரு எழுத்து 
விடாமல் , அருள் வாக்கு என்ற முறையில் மனப் பாடம் பண்ண 
வேண்டுமேயொழிய! அதன் அர்த்தத்தைப் பற்றியோ , அதன் 
பலனைப் பற்றியோ கேள்விகள் 

உலகெலாம் 
என்று கடவுள் அடி எடுத்துக் கொடுத்ததாகத்தான் முதலில் 
சொல்லுகிறீர்களேயொழிய ஆசிரியர் புத்தியால் 

பாடியதாகச் 
சொல்வதேயில்லை . அருணகிரிநாதர் சுப்பிரமணியக் கடவுள் 
அருளியதனால் தான் 

பாடியதாகச் சொல்லுகிறீர்களேயொழிய, 
சாதாரணமாய்ப் பாடியதாகச் சொல்லியதில்லை . 


கிடையாது . 


என்று 


கம்பருக்கு சரஸ்வதி நாக்கில் எழுதினதால் தான் ராமாயணம் 
பாட முடிந்தது என்றல்லவா மாணவர்களுக்குக் கற்பிக்கிறீர்கள் ! 
துமி என்ற வார்த்தைக்காக சரஸ்வதியே நேரில் அத்தாட்சியாக 
இருந்து சொன்னதாக மாணவர்களுக்குச் சொல்லிக் கொடுக்கிற 
நீங்கள் , ராமனுடைய பாணத்தினால் கடல்வற்றியது என்று 
இருப்பது அறிவுக்குப் பொருத்தமற்றது 

சொல்லிக் 
கொடுப்பீர்களா ? சத்தியாய்ச் சிவமாகி என்று சொக்கலிங்கக் 
கடவுள் பரஞ்சோதி முனிவருக்கு அடியெடுத்துக் கொடுத்ததாகச் 
சொல்லும் நீங்களா அதிலுள்ள அநீதிகளையும் , அட்டூழியங் 
களையும் விளக்கிக் காட்டுவீர்கள் ? தயிர்க் கடல் , பாற்கடல் , 
உப்புக் கடல் முதலான சப்தசாகரங்கள் இருப்பதாகச் சொல்லிக் 
கொடுக்கும் உங்களை , சேமியா பாயாசக் கடல் காபிக் கடல் 
ஜிஞ்சர்பீர் கடல் , ஓவல்டின் கடல் எங்கேயிருக்கின்றன சார் ? 
என்று ஒரு 

மாணவன் கேட்டு விட்டால் என்ன சொல்வது 
என்கிற பயம் உங்களுக்குக் 

கொஞ்சம் 

இல்லையே ! 
மகாவிஷ்ணு உலகத்தைப் பாயாகச் சுருட்டிக் கொண்டு ஒளிந்து 
விட்டாரென்று 

சொல்லிக் கொடுக்கும்போது , அது கட்டுக் 
கதையென்று சொல்லாவிட்டால் 
சொல்லாவிட்டால் பூகோள வகுப்பு 

வகுப்பு ஆசிரியர் 
பூமி உருண்டை என்று சொல்லிக் கொடுத்தது பிழையா ? என்று 
மாணவன் கேட்டுவிடுவான் என்ற பயமும் இல்லையே ! - இவ்வா 
றான 

சந்தேகங்களையும் அறிவுக்குப் பொருந்தாத பல 
விஷயங்களையும் அவ்வப்போதே மாணவருக்கு எடுத்துக் காட்டு 


கூட 


பல 


குத்தூசி குருசாமி 


180 


கூட 


மூடி 


வதும் இல்லை . அவைகளை விளக்கிப் புத்தகங்கள் எழுதுவதும் 
இல்லை . 

எல்லா நூல்களின் உண்மை விஷயங்களை மாத்திரம் 
திரட்டி , அவைகளிலுள்ள புரட்டுகளையும் , கட்டுக் 

கதைகளை 
யும் தைரியமாகச் 

சொல்வதுமில்லை . காலத்திற்கு ஏற்ற 
விதமாக , அறிவுக்குப் பொருத்தமில்லாதவைகளை அருள்வாக்கு 
என்ற பெயரால் மக்களிடையே புகுத்தி அருமையான நூல்களி 
லுள்ள உயர்ந்த கருத்துகளைக் 

குப்பைகளால் 
கலையையும் காவியத்தையும் இலக்கியத்தையும் வளரவொட்டாது 

உங்களையே 
அழுத்தி வருகின்ற பாதகம் , பண்டிதர்களாகிய 
சார்ந்தது என்பதை உங்கள் அறிவே சொல்லும் .. 
உண்மை இவ்வாறிருக்க , 

வீணாக யார் 

யார் பேரிலோ 
போச்சு , 

காவியம் போச்சு என்று கூக்குரலிட்டால் , 
மக்கள் இதுகாறும் ஏமாந்தது 

போல் இனியும் 
மாட்டார்கள் 

என்பதை 

மாத்திரம் குறிப்பாகத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 
இந்தக் கட்டுரைக்குப் பிறகு உண்மையுணர்ந்த 

பக்கம் 
பண்டிதர்கள் சுயமரியாதை இயக்கத்தின் 

சாய்ந்தனர் ; 
உண்மையான தமிழ் வளர்ச்சிக்குப் பாடுபடவும் முனைந்தனர் . 


கலை 


ஏமாற 


பல 


குருசாமியின் நடை எளிய நடை ; சொல்லுவதை யாருக்குச் 
சொல்லுகிறோம் என்பதைப் புரிந்து கொண்டு எழுதிய நடை ; 
படிப்பவர்க்குச் சங்கடம் ஏற்படுத்தாத நடை ; நயமாகவும் , 
நியாயமாகவும் விஷயத்தை எடுத்துச் சொல்லி , வாசகர்களைப் 
பக்குவப்படுத்தும் நடை குருசாமியின் நடை . 


கால 


பா . வே . 


பல 


குருசாமி . இளமைக் 

முதலே திரு.வி.க.வின் பேச்சு 
களையும் , மறைமலையடிகளின் பேச்சுகளையும் , 
மாணிக்க நாயகரின் பேச்சுகளையும் 

மைல்கள் 

நடந்து 
சென்று கேட்டு , அவர்கள் நடையில் மனத்தைப் பறிகொடுத்தவர் 
அவர்கள் எழுதிய நூல்களை விரும்பிப் படித்தவர் . 

இயல்பாகவே சைவக் குடும்பத்தில் பிறந்த குருசாமிக்கு 
தேவார திருவாசகங்கள் மனப் பாடம் . பெரிய புராணப் பயிற்சி 
யும் உண்டு . 

இவை தவிர , கம்பராமாயணப் 
பல்லாயிரம் மனப் பாடம் . 

குருசாமி விரும்பியிருந்தால் அலங்கார நடையில் 
காட்டி இருக்கலாம் . 


பாடல்கள் 


ஆர்வம் 


குருவிக்கரம்பை வேலு 

181 
ஆனால் , அவர் இந்த வகையில் பெரியாரைப் பின்பற்றி 
னார் . பாமரர்களைக் 

இத்தகைய எளிய 

நடையையே 
விரும்பினார் . தனக்கென குத்தூசி பாணி யையே உருவாக்கிக் 
கொண்டார் . 


கவர 


இறுதி வரையில் இவ்விதம் எழுதும் கொள்கையில் உறுதி 
யாகவே இருந்தார் . 
சாதியை ஒழிக்கக் கலப்பு மணம் ஒன்றுதான் வழி 

1929 ஜூலை 20 , 21 தேதிகளில் திருநெல்வேலி மாவட்ட 
இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் குருசாமியும் கலந்து 
கொண்டார் . இம் மாநாட்டில் தான் மதம் , கடவுள் இவற்றை 
எதிர்த்து முழு மூச்சுடன் நாத்திகப் பிரச்சாரம் செய்யத் 
தீர்மானிக்கப் பெற்றது . குருசாமி மதம் , கடவுள் , கலப்பு மணம் 
என்ற பல பிரச்சினைகள் பற்றி நீண்டதொரு சொற்பொழி 
வாற்றினார் . அதிலொரு பகுதி : 

" முன்னேற்றத்தை நாடும் எந்த மனிதனும் பழைய மதத் 
தின் ஒவ்வொரு பகுதியையும் அலசி , அலசி ஆராய்ச்சி செய்தே 
தீர வேண்டும் . பழைய குருட்டு நம்பிக்கைகள் ஒவ்வொன்றிலும் 
அவநம்பிக்கை கொள்ள வேண்டும் ; பழைய 

கொள்கை 
கோட்பாடுகளைப் போட்டிக்கு அழைத்துத் தீர வேண்டும் . இன்று 
நடைமுறையிலுள்ள மதச் சடங்குகள் , பண்டிகைகள் ஒவ்வொன் 
றுக்கும் எவ்வளவு அற்பமாயிருந்தாலும் - காரணங்களைக் கண் 
டறிய வேண்டும் . இவ்விதம் ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்த பிறகு , 
ஒருவன் ஏதேனுமொரு கொள்கையை நம்பும்படி நேர்ந்தால் , 
அந்த நம்பிக்கை வரவேற்கத் தக்கதாகும் . அந்த நிலைமையிலும் , 
அவனுடைய நம்பிக்கை தப்பும் தவறுமாக , மயக்கம் நிறைந்த 
தாக இருக்கலாம் . ஆனாலும் , அவன் அறிவு பெறுவதற்கு வாய்ப் 
புண்டு . ஆனால் , கண் மூடித்தனமான நம்பிக்கைதான் ஆபத்து . 
அது மூளையை மந்தமாக்கிப் பிற்போக்காளனாக ஆக்கி விடு 
கிறது . பழமை என்பது ஆராய்ச்சி முன்பு நிற்க முடியாவிட்டால் , 
அது நொறுங்கித் தவிடு பொடியாகி விடும் . 

“ சிறுவர்கள் வண்ணத்துப் பூச்சியைப் பிடித்துப் பாதி 
இறக்கையைக் கிள்ளி விட்டுப் பறக்கச் செய்வது போலவும் நாய்க் 
குட்டியைத் தண்ணீரில் அழுத்தித் திக்குமுக்காடச் செய்வது 
போலவும்- எல்லாம் வல்ல கடவுளும் மனிதப் பிறவியுடன் பலவிதக் 
கொடுமையான விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருக் 
கிறார் . கடவுள் தன்மைக்கு இது எப்படிப் பொருந்தும் ? 


182 


குத்தூசி குருசாமி 


கடவுள் 


" உருவமற்ற , தேவைகளற்ற ஒரு சக்தியென்று கூறப்படும் 
கடவுளை மனிதன் வணங்க வேண்டிய தேவை என்ன ? 
என்ற சொல் - அந்த நம்பிக்கை - மனிதனின் முயற்சிக்கு ஊக்க 
மளிக்குமா ? அல்லது முட்டுக்கட்டை போடுமா ? 

" கடவுள் விருப்பு வெறுப்பற்றவர் அல்லவா ? தம்மைப் போற் 
றத் தெரியாத , வணங்கத் தெரியாத சிசுவையும் சிற்றெறும்பை 
யும் , யானையையும் , பூனையையுங்கூடக் காப்பாற்ற வேண்டிய 
பொறுப்பு அவருக்கு உண்டல்லவா ? 

" சாதி ஒழிப்புக்கு நேரான வழி கலப்பு மணமேயாகும் . ரத்தக் 
கலப்பினால் சுற்ற உணர்வு என்பது மாறி நட்புணர்வு உண்டா 
கும் . நட்புக் கலந்த சகோதர வுணர்ச்சி தோன்றாத வரையில் , 
வேற்றுமை யுணர்ச்சி -இருந்து கொண்டு தான் இருக்கும் . 
“ கலப்பு மணத்தைத் தவிர வேறொன்றினாலும் சாதி ஒழி 
சாதிக் கொடுமையை எதிர்த்துப் போராடும் 

சமூக 
சீர்திருத்த வாதியே அரசியல்வாதியைவிட ஆயிரம் பங்கு மிகுந்த 
துணிச்சலுள்ளவன் 


யாது . 


“ சாதியை ஒழிப்பதற்குப் பல அடிப்படையான முறைகள் 
இருக்கின்றன . சாதிப் பட்டங்கள் சட்ட பூர்வமாகத் தடுக்கப்பட 
வேண்டும் . புதிதாக மணம் புரிபவர்கள் அத்தனை பேரும் , கலப்பு 
மணம் செய்யுமாறு தூண்டக் கூடிய சட்டங்கள் இயற்ற வேண்டும் . 
ஒரே வகுப்பில் , ஒரே சாதியில் திருமணம் செய்பவர்களுக்குப் பல 
கஷ்டமான நிபந்தனைகளையும் , கட்டுத் திட்டங்களையும் 
விதித்து , அத்தகைய திருமணங்கள் புரிபவர்களுக்குச் சமுதாயத் 
தில் செல்வாக்கு இல்லாமல் செய்ய வேண்டும் . சாதிகளை குறிக் 
கும் நெற்றிக்குறி , உடை , பூணூல் முதலிய சின்னங்களையும் 
சட்டப் பூர்வமாகத் தடுக்க வேண்டும் . இவ்வாறு செய்தால்தான் 
சாதிகள் அடியோடு ஒழியும் . 


புராணம் 


“ இவை மட்டுமல்ல ; சாதிக்கு அடிப்படையாய் இருப்பது 
இந்துமதம் . அதை ஆதரித்து நிற்பவைகள் எவை ? வேதம் , 
இதிகாசம் , சாஸ்திரம் , 

முதலிய கட்டுக் கதைகள் , 
இவைகளுக்கு அடிப்படையாக உள்ளவைகள் எவை ? இந்து மதக் 
கடவுள்கள் என்று கூறப்படும் முழுக் கற்பனைகள் . 

எனவே இவைகளையும் ஆணி வேருடன் பிடுங்கி எறிந்தாக 
வேண்டும் . 


குருவிக்கரம்பை வேலு 


183 


" எந்தப் பிராமணன் தக்க சாஸ்திர பலத்தைக் கொண்டு 
வேதத்தின் உண்மையைப் பற்றிச் சந்தேகிக்கின்றானோ அப்பேர்ப் 
பட்ட வேத நிந்தகன் சாதுக்களால் நாத்திகன் என்று பகிஷ்கரிக் 
கப்படுகிறான் " - என்று மகாபாரதம் கூறுகிறது . எனவே , பார்ப் 
பனன் மட்டுமல்ல , எந்த இந்துவும் பகுத்தறிவுக்கு இடந்தர மாட் 
டான் , இடந்தர முடியாது . இடந் தந்தால் இந்துவாக இருக்க 
முடியாது . புத்தரும் , குருநானக்கும் கூறியதுபோல் வேதங்களும் , 
சாஸ்திரங்களும் முழுப் பொய் என்று கூற வேண்டும் . 

குருசாமியின் தொடர்ந்த இம்மாதிரியான பேச்சுகள் மக்களைத் 
தட்டி யெழுப்பின. தன்னம்பிக்கை அடையச் செய்தன . 

1929 அக்டோபர் 5 , 6 தெதிகளில் நெல்லூரில் நடந்த 
மாநாட்டிலும் கலந்து கொண்டார் . இம்மாநாட்டின் தலைவர் 
முனுசாமி நாயுடு . பெரியார் ஈ . வெ . ரா . , டாக்டர் நெட்டோ , 
டாக்டர் நடேசன் , ஏ . டி . பன்னீர்ச் செல்வம் , உமா மகேஸ்வரன் 
பிள்ளை , பாத்ரோ , பி . டி . ராஜன் முதலானோரும் மாநாட்டில் 
கலந்து கொண்டனர் . 
மாநாட்டில் பார்ப்பனரல்லாதாருக்குப் பார்ப்பனர்கள் செய் 

கொடுமைகளையும் அவர்களின் புரட்டுகளை நம்பிப் 
பார்ப்பனரல்லாதார் ஏமாறுகின்ற விதங்களையும் தனக்கே உரித் 
தான கிண்டலும் கேலியும் கலந்த பாணியில் ஆங்கிலத்தில் 
குருசாமி விளக்கினார் . 


கின்ற 


குருசாமியின் இத்தீவிரப் போக்கு சுயமரியாதை இயக்க 
ளைஞர்களிடையே காட்டுத் தீப் போல் பரவின . தமிழகம் முழு 
வதிலும் இருந்து இளைஞர் பட்டாளம் , இயக்கத்தின் பக்கம் 
சாய்ந்தனர் . குருசாமி செல்லுகின்ற இடமெல்லாம் இளைஞர் 
குழாம் அவரைச் சூழ்ந்து கொண்டு பாராட்டினர் . குருசாமி எது 
சொன்னாலும் அவற்றைச் 

செயலில் காட்டத் 

துடித்தனர் . 
அதற்கு ஓர் எடுத்துக் காட்டாக இச்செய்தி அமைந்துள்ளது .. 

குடி அரசு " உள்ள வரையில் , பகுத்தறிவு பரவி வரும் 
வரை “ ரிவோல்ட் " வளர்ந்து வரும் வரை அதன் உதலி ஆசிரியர் 
திரு . சா . குருசாமியின் முயற்சி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடு 
பட்டு விதவை மணம் வரை சென்று ஓங்கும் வரை சுயமரியாதைத் 
தொண்டர்களின் " புதுப் பொறியாகிய அவ்விளந்தலைவரின் 
தொண்டு சுயமரியாதை இயக்கத்திற்குப் பயன்படும் வரை , ஆஸ்தி 
கர்களின் மாயப்பேச்சு , கூலி உணர்ச்சி செல்லாது . 


G 


184 


குத்தூசி குருசாமி 


என்று " நாட்டில் நடப்பெதென்ன ? போலித் தலைவர்களை 
நம்ப வேண்டாம் என்ற தலைப்பில் தமிழன் ஏடு எழுதி 
யிருந்த மேற்படி செய்தியை 6-7-29 - ம் தேதி திராவிடன் 
எடுத்து வெளியிட்டுள்ளது . 

சுயமரியாதை இயக்கம் என்பது மதத்தால் ஏற்பட்ட மனித 
சமூகத்தின் ஏற்றத் தாழ்வை , மூடப் பழக்க வழக்கத்தைக் 
களைவது . இது எல்லா மதத்திற்கும் பொருந்தும் . அடுத்து நாம் 
சார்ந்துள்ள இந்துமத வர்ணாஸ்ரம ஏற்றத்தாழ்வை அகற்றுவது 
அவைகளை நிலைநாட்டும் புராண இதிகாசங்களையும் , அதற்கு 
அடிப்படையாய் உள்ள மனு நீதியைக் கண்டிப்பதும் , ஒழிப்பதும் 
ஆகும் . அவைகளை உண்டாக்கிய ஆசிரியர்களையும் அவைகளை 
நிலை நாட்டும் வடமொழியையும் அழிக்க வேண்டுமென்ற அடிப் 
படையில் சிந்தித்து பகுத்தறிவுக் கொள்கையை ஏற்றுக் கொண் 
டவர் ஆசிரியர் குத்தூசி குருசாமி . 

. 

மொழியையும் தாண்டி 
வர்ணாஸ்ரமதர்மம் எங்கெங்கே உள்ளதோ அங்கெல்லாம் குருசாமி 
யின் கருத்துப் பொருந்தும் . அதன் காரணமாகவே ரிவோல்ட் 
டி " ல் குருசாமி எழுதிய கருத்துக்களுக்கு இந்தியா முழுவதும் 
நல்ல வரவேற்பு இருந்தது . பெட்ரண்ட் ரஸ்ஸல் ஆகியவர்களைப் 
போலவே காரண காரியங்களை அடிப்படையாக கொண்டு சிந் 
தித்தவர் குருசாமி . 


மேற்படி சுயமரியாதைக் கொள்கையை வரலாற்று ரீதியில் 
விமர்சனம் செய்வது இன்னொரு வகை . வரலாற்று அடிப்படை 
யில் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தவர்களிடம் பார்ப்பனரல் 
லாதார் ( Non Bramin ) எண்ணம் மேலோங்கி இருக்குமே தவிர 
அடிப்படை பகுத்தறிவு வாதம் இருக்காது . 

இந்த இரண்டாவது வகையைக் சேர்ந்தவரல்ல குத்தூசியார் . 

ஆனாலும் , பார்ப்பனர் அல்லாதாருக்கு தமிழ்நாட்டில் மட்டு 
மல்ல , இந்தியா முழுமைக்கும் கட்சி சார்பற்று எப்போதும் குரல் 
கொடுக்கவும் எழுதவும் குருசாமி தயங்கியதே இல்லை என்பதை 
இவ்வரலாற்றிலேயே அறியலாம் . 

அது மட்டிலுமல்ல , தமிழகத்தில் பொதுவுடமை இயக்கம் 
பரவுவதற்முன்பே ரஷ்யப் புரட்சியை மேற்கோள் காட்டி 1928 - ம் 
ஆண்டிலேயே பேசியதும் எழுதியதும் அல்லாமல் லெனினைப் 
போல் நாமும் புரட்சியில் இறங்க வேண்டும் என்று முழக்கமிட் 


டவர் , 


கலப்பு மணம் 


நான் 


“ கொள்கைகளை வாய் கிழியப் பேசுகிறவர்சுளை 
எப்போதும் விரும்புவது கிடையாது . அவைகளைச் செயல்படுத் 
தும் , காரியத்தில் நடத்திக் காட்டும் தொண்டர்களைத்தான் நான் 
அதிகம் நேசிப்பவன் என்ற தனது சொல்லுக்கேற்ப தனது 
திருமணத்தை நடைமுறைப்படுத்த விரும்பிய குருசாமி, முதலில் 
விதவைத் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் . அதற்கு 
ஏற்ப 20-1-29 - ல் குடி அரசு ஆறாம் பக்கம் இவ்வாறு விளம்பரம் 
செய்யப்பட்டது . 


சைவ 


ஒரு விதவைப் பெண் தேவை 
வெள்ளாள 

வாலிபர் . பி . எ . , படித்திருக்கிறார் . 
வயது 23. கல்யாணமாகாதவர் . கொஞ்சம் பூஸ்திதியுண்டு . ஒரு 
ஆங்கிலப் பத்திரிகையில் உதவி ஆசிரியர் . அவருக்கு எந்த 
வகுப்பைச் சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி , படித்த , 
அழகுள்ள , ஓர் விதவைப் பெண் தேவை . கீழ்க்கண்ட விலாசத் 
திற்கு எழுதவும் . 

X , C / o . பத்திராதிபர் குடிஅரசு 

ஈரோடு 


இந்த விளம்பரத்திற்குத் தோதாக விதவைப் பெண்கள் 
கிடைக்கவில்லை . மேலும் , பெரியார் , எஸ் , ராமநாதன் , அழகிரி 
யார் , மாயவரம் நடராசன் , மதுக்கூர் காளியப்பன் போன்றவர் 
கள் " விதவைத் திருமணம் வேண்டாம் ; ஆனால் கலப்பு மணம் 
செய்து கொள்ளவும் ; வேண்டுமானால் , தேவதாசி ஒழிப்புத் 
தீர்மானப்படி , அந்தச் சாதியில் ஒரு பெண்ணைத் திருமணம் 
செய்து கொள் எனக் கூறி , குருசாமியின் தீவிரத் தன்மையைக் 
குறைத்து , விதவைத் திருமணத்திற்குப் பதிலா கலப்பு மணத் 


186 


குத்தூசி குருசாமி 


திற்கு ஒப்புக் கொள்ளச் செய்தனர் . " எல்லாம் நன்மைக்கே 
என்ற தனது உறுதியான எண்ணத்திற்கு ஏற்ப " சாதியை ஒழிப் 
பதற்கு கலப்பு மணம் ஒன்றே வழி என்பதும் தமது கொள்கை 
தானே , என்பதற்கிணங்க தானே அதற்கும் எடுத்துக் காட்டாக 
இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தினால் , 


சாதி வெறியும் , பணத் திமிரும் பிடித்த இந்தத் தமிழ்நாட் 
டில் இதுவரை எவரும் செய்யத் துணியாதை ஒன்றை குரங்குப் 
பிடியாக செய்யத் துணிந்தார் . ஆம் ! நெருப்பாற்றில் நீந்துவதற் 
குத் துணிந்து விட்டார் குருசாமி . 

எனவே , கலப்பு மணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை 
நண்பர்களுக்கும் தலைவர் பெரியாருக்கும் தெரிவித்தார் . 

கலப்பு மணத்தைப் பற்றி அன்றைய வைதீக உலகம் என்ன 
சொல்லும் , எப்படிச் சீறும் , என்னென்ன 

இடையூறுகளைக் 
கொடுக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் குருசாமி , 


அக்காலத்தில் கலப்பு மணம் செய்து கொள்வது என்பது 
தற்கொலை செய்து கொள்வதற்குச் சமமாகும் . 

சொல்லிய வண்ணம் செய்யத் துணிந்த குருசாமி , எல்லா 
நிலைமைகளையும் உணர்ந்துதான் கலப்புத் திருமணம் செய்து 
கொள்வது என்று முடிவு எடுத்தார் . குருசாமி ஏளனத்திற்கோ 
எதிர்ப்புக்கோ அஞ்சவில்லை . உற்றார் , உறவினர்கள் எவ்வளவோ 
எடுத்துச் சொன்னார்கள் ; தடுத்துப் பார்த்தார்கள் ; பயமுறுத்த 
வும் செய்தார்கள் . குருசாமி எதற்கும் அசையவில்லை , கொண்ட 
கொள்கையில் உறுதியாக நின்றார் . 

ஒரு சிலர் பெண்ணும் - பணமும் என்றனர் ; வேறு சிலர் , 
பெண்ணும் - பெரிய பதவியும் என்றனர் . மற்றும் சிலர் , பெண் , 
பணம் , பெரிய பதவி , என்றனர் ! - அத்தனையையும் துச்சமெனத் 
தூக்கி எறிந்து விட்டார் சுயமரியாதைச் சுடர் குருசாமி , 

செல்வந்தர்களான ஜனக்கட்டும் பணக்கட்டும் 
தொண்டை மண்டல சைவ வெள்ளாள முதலிமார்கள் , தங்கள் 
சாதியைச் சார்ந்த - படித்துப் பட்டம் பெற்ற இளைஞனான 
குருசாமிக்குப் பெண் தரப் போட்டி போட்டனர் . ஆயினும் , கலப்புத் 
திருமணம் செய்து கொள்ளும் தம்முடைய 

முடிவான எண் 
ணத்தை ஈ . வெ.ரா. பெரியாரிடமும் , நண்பர்களிடமும் உறவினர் 
களிடமும் உறுதியாகச் சொல்லி விட்டார் . 


உடைய 


குருவிக்கரம்பை வேலு 


187 


மணமகள் குஞ்சிதம் 

உயர்தரக் கல்வியும் , கல்லூரிக் கல்வியும் பெறுவது என்பது 
இந்திய நாட்டிலுள்ளவர்களுக்கு அபூர்வமாக இருந்த காலம் அது . 

அத்தகைய காலத்தில் -1929 ஆம் ஆண்டில் - இந்தியாவில் 
அதிலும் தமிழ் நாட்டில் , அதிலும் சமுதாயத்தின் கீழ்த்தட்டி 
லிருந்த பின் தங்கிய இசை வேளாளர் வகுப்பில் , அதிலும் அடுப் 
பூதும் பெண்டிர்க்குப் படிப்பு எதற்கு என்று இகழப்பட்ட 
பெண்களிடையில் , ஈ.வெ.ரா. பெரியார் 

குருசாமிக்கு ஒரு 
பட்டதாரிப் பெண்ணைத் தேர்ந்தெடுத்தார் .. பெண்ணிருக்கும் 
இடத்தைப் பெரியாருக்குச் சொன்னவர் மூவலூர் ராமாமிர்தம் 
அம்மையார் . 
திருவாரூர் டி . சுப்பிரமணியபிள்ளை என்பவர் 

சென்னை 
ஜியார்ஜ் டவுனில் ஃபிடில் வித்வானாக இருந்து , பல பெரிய 
சங்கீதக் கச்சேரிகளில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார் . ஓய்வு 
நேரத்தில் , அரசாங்கப் பணிமனைகளுக்கு வேண்டிய அன்றாடத் 
தேவைப் பொருட்களை வாங்கித் தந்து , அதன் மூலம் ஓரளவு 
வருவாயும் பெறும் கமிஷன் ஏஜண்டாகவும் இருந்தார் . 

சுப்பிரமணியபிள்ளைக்கு மூன்று பெண்களும் ஒரு புதல்வரும் 
இருந்தனர் . மூத்த பெண் பெயர் குஞ்சிதம் , இவர் 1909 ஜூலை 
7 - ல் பிறந்தவர் . இவருடன் பிறந்த பெண்கள் இருவர் ; ஆண் 
ஒருவர் . குஞ்சிதத்தின் முதல் தங்கையின் பெயர் காந்தம்மாள் , 
அடுத்த தங்கையின் பெயர் வெங்கடேசம்மாள் , ஒரே தம்பியின் 
பெயர் புருஷோத்தமன் , 
சுப்பிரமணியபிள்ளை 

வைதீகர் . வைதீகரானாலும் 
அவர் தம்முடைய பெண்களுக்கு மிகப் பெரிய பட்டப் படிப்பு 
அளிக்க வேண்டும் என்ற லட்சியம் உடையவராக இருந்தார் . 
காரணம் , அவருடைய மூதாதையர்களில் சிலர் படித்துப் பட்டம் 
பெற்றுப் புகழ் பெற்றிருந்தமைதான் . 

இம்மூவரும் உயர்தரக்கல்வி பயின்றது , ஜியார்ஜ் டவுனி 
லுள்ள டேஸ் ஸ்கூல் ( Day s School ) என்று அன்று அழைக்கப் 
பட்டதும் ஆன்டர்சன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி என்று 
இன்று அழைக்கப்படுவது மான பள்ளியாகும் . குஞ்சிதம் 
எஸ் . எஸ் . எல்.சி. தேர்வில் பள்ளியில் முதல் தரமான மதிப் 
பெண்கள் வாங்கித் தங்கப்பதக்கம் பரிசு பெற்றவர் . ஆங்கிலத் 
திலும் தனித் திறமை பெற்றிருந்தார் . 


பரம் 


188 


குத்தூசி குருசாமி 


அரசியல் 


பள்ளிப் படிப்பு முடிந்ததும் மேரி ராணி கல்லூரியில் சேர்ந்து 
பொருளாதாரம் 

சிறப்புப் பாடங்களாக எடுத்துப் 
படித்தார் . கல்லூரி நாட்களில் டென்னிஸ் 

விளையாட்டிலும் 
சிறந்து விளங்கினார் . போட்டிகளிலும் கலந்து கொண்டு பல 
பரிசுகளைப் பெற்றார் . 

1929 - ல் , குஞ்சிதம் பி . ஏ . இறுதியாண்டில் படித்துக் கொண்டி 
ருந்தார் . இந்த நேரத்தில் தான் பெரியார் 
பொன்னம்பலனார் , இராமாமிர்தத்தம்மையார் ஆகி யோர் 
குருசாமிக்காக அவரைப் பெண் பார்க்கச் சென்றனர் . 


வெ . ரா . 


பெண் பார்க்கச் சென்ற நிகழ்ச்சி பற்றி பொன்னம்பலனார் 
கூறுகிறார் : 


" குருசாமி அவர்களுக்கு நானும் பெரியார் அவர்களும் , 
மற்றவர்களும் குஞ்சிதம் அவர்களைப் பெண் கேட்கச் சென்றி 
ருந்தோம் . நல்ல பழுத்த வைதீகக் குடும்பம் . துளசி மாடம் 
வைத்து , லட்சுமி படம் வைத்துக் கும்பிட்டுக் கொண்டிருந்த 
டம் . வைதீக முறைகளும் , ஆசார அனுஷ்டானங்களும் மிகமிக 
அதிகம் . 

சுப்பிரமணிய பிள்ளை ஒத்துவராது என்று முதலில் மறுத் 
தார் . அவரை மாற்றி பெரியார் ஒத்துக் கொள்ள வைத்தார் . 

சுப்பிரமணியபிள்ளையும் , மாப்பிள்ளை குருசாமியை நேரில் 
பார்த்து வரச் சென்றார் . சென்னை மவுண்ட் சாலையிலிருந்த 
தியாகராயர் நினைவில்லத்தில் அமைந்திருந்த திராவிடன் , 
குடி அரசு , ரிவோல்ட் ஆகிய இதழ்கள் வெளிவந்து கொண் 
டிருந்த அலுவலகத்துக்குச் சென்று அங்கு மாப்பிள்ளை குருசாமி 
சுறுசுறுப்பாக எழுதிக் கொண்டிருந்ததைப் பார்த்தார் . குருசாமி 
யிடம் பிள்ளையவர்கள் சிறிது நேரம் ஊடாடிப் பேசி , வருங் 
கால மாப்பிள்ளையின் அறிவுத் திறனைக் கண்டு , உள்ளூர மகிழ்ந்து 
வீடு திரும்பினார் . 


3542352 


AAAAAAAAAAAA 


சுயமரியாதைத் திருமண அழைப்பு 

கலப்புத் திருமணம் 


நாளது 8-12-1929 ஞாயிற்றுக்கிழமையன்று 

எனது மாளிகையில் 
குருவிக்கரம்பை சாமிநாத முதலியார் குமாரர் , 

“ ரிவோல்ட் உதவி ஆசிரியர் 
திரு . எஸ் . குருசாமி அவர்களுக்கும் 
திருவாரூர் திரு . டி . சுப்பிரமணியபிள்ளையவர்கள் 

குமாரத்தி திருவளர் செல்வி 
டி . எஸ் . குஞ்சிதம் ( மாணவி பி . ஏ . சீனியர் ) 

அவர்களுக்கும் 
சுயமரியாதைத் திருமணம் நடைபெறும் . அவ்வமயம் 
அன்பர்கள் பலரும் வருமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம் . 


தங்களன்புள்ள 

ஈ . வெ . ராமசாமி 
ஆசிரியர் குடி அரசு ரிவோல்ட் 

ஈ.வெ.ரா. நாகம்மாள் 


தங்கள் மேலான 
வரவை எதிர்பார்க்கும் 
கார்குடி , ஆர் . சின்னையா 
திருவாரூர் . எஸ் . கோபால 
கிருஷ்ணபிள்ளை 
மாயவரம் . சி . நடராசன் 


190 


குத்தூசி குருசாமி 


குருசாமி - குஞ்சிதம் திருமணம் 

1929 டிசம்பர் 8 - ல் ஈரோட்டில் ஈ . வெ . ரா . இல்லத்தில் 
குருசாமி - குஞ்சிதம் திருமணம் நடைபெற்றது . திருமணத்தை 
ஈ.வெ.ரா.வும் , நாகம்மையாரும் முன்னின்று நடத்தி வைத்தனர் . 
தமிழ் நாட்டில் தொண்டை மண்டல முதலியார் வகுப்பைச் 
சேர்ந்த மாப்பிள்ளைக்கும் இசை வேளாளர் வகுப்பைச் சேர்ந்த 
பெண்ணுக்குக் நடந்த புரட்சிகரமான முதல் கலப்புத் திருமணம் 


இதுவே . 


இத் திருமணம் நடக்கச் சில மணிநேரம் இருக்கும்போது , 
திருச்சியிலிருந்து குருசாமிக்கு ஒரு தந்தி வந்தது . தந்தியில் , 
குருசாமியின் தங்கை கிணற்றில் விழுந்து இறந்துவிட்டதாகச் 
செய்தி இருந்தது . தந்தியை அனுப்பியவர் அவருடைய தங்கையின் 
கணவராவார் . 

ஈ.வெ.ரா. உட்பட எல்லோரும் திடுக்கிட்டனர் . தந்தியைக் 
கண்ட குருசாமி , எனது இரண்டு தங்கைகளில் , தந்தியில் குறிப் 
பிட்டுள்ள தங்கைதான் நல்ல தைரியசாலி . நிச்சயம் அவள் 
உயிருடன் இருப்பாள் 

கூறி விட்டார் . குருசாமி 
சொல்லியதே பின் உண்மையாக இருந்தது . அந்தத் தங்கை 
இறக்கவில்லை . குருசாமியின் திருமணத்தை நிறுத்துவதற்குத் 
தங்கையின் கணவர் செய்த தந்திரமே அது ! 


என்று 


இச் சுயமரியாதைக் கலப்புத் திருமணம் , ஈரோட்டில் ஈ . வெ . 
ராமசாமிப் பெரியார் மாளிகையில் நடைபெற்றது . 


திருமணத்திற்கு முதல் நாள் மாலை , மணமகள் குஞ்சிதத்தை 
கோச்சு வண்டியில் அமர்த்தி , ஈரோடு நகரின் பெரிய வீதிகள் 
வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள் . இப் புதுமைத் 
திருமணத்தைப் பற்றி ஊரே வியந்து பேசியது . 

திருமண நாளான 8-12-1929 அன்று காலை 9 மணியளவில் 
ஈரோட்டில் பெரியாரின் இல்லத்தில் ஏராளமான சுயமரியாதை 
இயக்க இளைஞர்கள் கூடியிருந்தனர் . அம்மாளிகை தோரணங்க 
ளாலும் செடி , கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு , வெகு 
அழகாக விளங்கியது . குருசாமி - குஞ்சிதம் சுயமரியாதைக் கலப்புத் 
திருமணத்தை முன்னிட்டு வந்திருந்தவர்களைக் காணும்போது ,, 
அனைவரும் ஒரு பெரும் மாநாட்டிற்கு வந்திருந்து ஈ . வெ . ரா .. 
மாளிகையில் முகாமிட்டிருந்தது போன்றேயிருந்தது . 


T 


குருவிக்கரம்பை வேலு 


191 


காலை 9 மணிக்கு மாளிகையில் 

கலியாண 

மண்டபம் எள் 
விழ இடமின்றி , இயக்கத் தலைவர்களால் நிரம்பியிருந்தது . 
திருமணக் கூடத்தில் இடமில்லாமல் வெளியிலும் அநேகர் கூடி 
யிருந்தனர் . 


சரியாக 9-30 மணிக்கு மணமகன் குருசாமியும் , மணமகள் 
செல்வி குஞ்சிதமும் , ஆடம்பரமற்ற மணக்கோலத்துடன் , மண 
மேடையிலுள்ள நாற்காலிகளில் அமர்ந்தனர் . பெரியார் அவர்கள் 
திருமண நடைமுறைகளை விளக்கிப் பேசினார் . 

மணமகன் 
குருசாமி நீண்ட கையொலிக்கிடையே எழுந்து , தாம் செய்து 
கொள்ளவிருக்கும் திருமணத்தைப்பற்றிச் சில கூறி , மணமகளிடம் 
இனித் தாம் நடந்து கொள்ளவிருக்கும் முறைகளையும் கூறி , 
உறுதிமொழி சொல்லிய பின் , செல்வி . குஞ்சிதம் பேச எழுந்தார் . 
அப்பொழுது நீண்ட கையொலியும் ஆரவாரமும் எழுந்தது . 
மலர்கள் வாரி இறைக்கப்பட்டன. குஞ்சிதமும் தனது உறுதி 
மொழியைக் கூறியபின் திரு . குருசாமியவர்களால் மாங்கல்ய 
தாரணம் செய்யப்பட்டது . 

பின்னர் , திருவாளர்கள் ஜே . எஸ் . கண்ணப்பர் , பெ . 
விசுவநாதம் , முத்துக் கருப்பண்ணன் செட்டியார் , முனிசிபெல் 
கவுன்சிலர் நரசிம்மாச்சாரி , இராமாமிர்தம் அம்மாள் , தாசில்தார் 
வெங்கிடப்பெருமாள் நாயுடு , கே . வி . அழகிரிசாமி , மாசிலாமணி , 
பங்காரு அம்மாள் , சாமி . சிதம்பரனார் , ஈ . வெ . கிருஷ்ணசாமி 
திருவாரூர் ராமன் , கரந்தைத் தமிழ்ச் சங்கம் ஆர் . மாணிக்க 
வாசகன் , சி . டி . நாயகம் , எஸ் . வி . லிங்கம் ஆகியவர்கள் இத் 
திருமணத்தைப் பற்றிச் சொற்பொழிவாற்றி மணமக்களை 
வாழ்த்திப் பேசினர் . எஸ் . இராமநாதன் நன்றி கூறினார் . 

ஈ.வெ.ரா. நாகம்மையார் மணமக்களுக்குச் சரிகை 
சூட்டிய பின் , சுயமரியாதை 

இயக்கத்துக்கும் ராமசாமிப் 
பெரியாருக்கும் ஜெய 

கோஷத்துடன் திருமணம் இனிது 
முடிவுற்றது , 

அன்று மாலை , ஈரோடு காரை வாய்க்கால் கரையில் ஒரு 
பொதுக்கூட்டம் நடந்தது . ஏராளமான ஆண்களும் பெண்களும் 
கலந்து கொண்டனர் . ஈ . வெ.ரா. பெரியார் முன்னுரையாக 
சிறிது பேசி , " இன்று திரு . குருசாமிக்கும் குஞ்சித அம்மாளுக்கும் 
நடைபெற்ற திருமணத்திற்கு 

விஜயஞ் செய்துள்ள நமது 
சுயமரியாதை நண்பர்கள் பலர் சீர்திருத்தம் என்பது பற்றிப் 


மாலை 


192 


குத்தூசி குருசாமி 


பேசுவார்கள் . இக்கூட்டத்திற்கு திரு எஸ் . இராமநாதன் அவர் 
களைத் தலைமை வகிக்க 

வேண்டுமெனக் கேட்டுக் கொள்ளு 
கிறேன் " எனக் கூறினார் . திரு எஸ் . இராமநாதன் அவர்கள் 
தலைமை உரை ஆற்றினார் . 


" அரசியலுக்கும் , சமூக இயலுக்கும் தமிழ் நாட்டில் நல்லுயிர் 
அளித்துவரும் பெரியார் உள்ள இந்த நகரில் , இன்று நடைபெற்ற 
பிரபல திருமணத்திற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் 
நமது 
கொள்கையைப் பற்றிப் பேசுவார்கள் . அதன்பின் அவசியமானால் 
நான் பேசுகிறேன் : 

என்ற தன்பின் , திரு சுப்பிரமணிய யோகீஸ்வரர் திருமண 
வாழ்த்துப் பாட்டுப் பாடினார் . 


பின்னர் மணமகன் குருசாமி பேசியது வருமாறு : 


" சகோதர , சகோதரிகளே ! இன்றையத் திருமணத்திற்குப் 
பின் எங்களிருவரையும் அளவுக்கு மீறிப் புகழ்ந்ததில் , என்னைப் 
பொருத்தமட்டில் சொல்லப்பட்ட புகழுரைகளுக்குக் காலையில் 
ஏதும் சொல்ல 

முடியாமல் போயினும் இப்பொழுது சில 
கூற 
விரும்புகிறேன் . 


சுய 


இன்று காலையில் , நான் மிகத் தைரியசாலி என்றும் , 
சீர்திருத்தக்காரன் என்றும் மற்றும் என் மீதுள்ள அன்பினால் 
ஏதேதோ சொல்லி , அளவுக்கு மேல் என்னைப் புகழ்ந்தீர்கள் . 
அளவு கடந்த தியாகி என்றும் தீரனென்றும் கூறினீர்கள் . அது 
தவறு . இத் திருமணத்தில் எனக்கு நஷ்டமெதுவுமில்லை . 
எனக்கு மனைவியாகக் 

மனைவியாகக் கிடைக்கப் பெற்ற திருமதி குஞ்சிதம் 
போல் என் சமூகத்தில் ஒரு 

பெண்ணும் 

கிடையாது . 
மரியாதை இயக்கம் வீறு கொண்டிருக்கும் இந்த நாளில் என் 
சமூகத்தில் ஒரு பார்ப்பனனைத் தள்ளி வைத்துத் திருமணம் 
நடத்த முடியவில்லை . எனது சமூகம் என்று சொல்லப்படும் 
சேக்கிழார் பிறந்த சாதியில் , எனது மனமொத்த ஒரு பெண்ணை 
அடைய முடியவில்லை என்பது எனக்கே அவமானமாக இருக்கிறது . 
எனது சமூகத்தின் மாணவர் , மாணவிகளையும் என்னைப் 
போலவே ஆண் மக்களாக்க விரும்புகிறேன் . என் சமூகத்தில் 
எண்ணற்ற பேரும் புகழும் உடைய பெரியவர்கள் பலர் இருந்தும் , 
கல்வியறிவு பெண் ஒன்றுகூட 

இல்லை என்பது 
சமூகத்தின் பெரும் கேவல நிலையைக் காட்டுகிறது . எனது 


உடைய 


குருவிக்கரம்பை வேலு 


193 


திருமணம் காதல் மணமாகும் - சமூகத்தின் நிலை நன்கு தெரிந் 
தவன் ஆதலினாலேயே இம் மணம் கலப்பு மணமாக முடிய 
நேர்ந்தது . 


“ அளவுக்குமீறி காலையில் நீங்கள் புகழ்ந்ததுபோல் நான் 
எந்தத் தியாகமும் செய்துவிடவில்லை . இந்த நிலைக்கு நான் 
வர நமது சுயமரியாதை இயக்கமும் , ராமசாமியாரும் , சகோதரர் 
ராமநாதனுமே 

காரணஸ்தர்களாவர் ( பலத்த கையொலி ) . 
இன்றைய மணவாழ்த்துத் தந்திகளில் ஒன்று எனது கலப்பு 
மணத்தை ஆதரித்ததுடன் , மாகாணம் விட்டு மாகாணங் 
களும் , கண்டம் விட்டுக் கண்டமும் உள்ள பெண் ஆண்களுக்கும் 
திருமணம் நடைபெற வேண்டுமெனக்கூறி இருந்தது . இத்தகைய 
திருமணத்தை அதிகப்படுத்தவும் எண்ணுகிறேன் , என்று கூறி 
முடித்தார் . 


பின்னர் மணமகள் செல்வி குஞ்சிதம் ஆங்கிலத்தில் 
பேசியதை திரு ஜே . எஸ் . கண்ணப்பர் தமிழில் மொழி பெயர்த்துச் 
சொன்னார் . மணமகள் பேசியது : 


" இன்றைய திருமணத்தின் கொண்டாட்டக் கூட்டத்தில் 
பேச எனக்குச் சக்தி கிடையாதாயினும் எனது அவாவை வெளியிட 
விரும்புகிறேன் . நான் தமிழில் பேச முடியாமைக்கு வருந்து 
கிறேன் 


“ பெண்கள் நிலையைக் குறித்துப் பேசுமுன் எனக்கு முன் 
பேசிய நண்பர்கள் சொன்னதை நான் முழுதும் ஆதரிக்கிறேன் . 
இந்தியப் பெண்கள் மிருகங்களாகவே இதுவரை கருதப்பட்டு 
வந்தார்கள் . இதற்கு , 

பெண்கட்குக் 

கல்வியின்மையே காரண 
மாகும் . பெண்கட்குக் கல்வியறிவு இல்லாமற் போனதற்கு , தாய் 
தந்தையர்களே காரண கர்த்தாக்கள் . அறிவிலும் பலத்திலும் 
ஆண்களோடு பெண்கள் போட்டி போட முடியாது என நம்பிய 
காலமுண்டு . அக்காலம் இப்போது மலையேறிப் போய்விட்டது 
( கையொலி ) . இந்திய நாட்டுப் பெண் 

மக்களும் முன்னேற்ற 
வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி கற்பதில் ஆவல் 
இருக்கவேண்டும் . 

டும் . உலகப்போட்டியில் நாம் கலந்து கொள்ள 
வேண்டுமானால் குடும்பத்தில் தகுந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் . 
இங்கு வரும்போது , பேச வேண்டுமென்று நான் வரவில்லை . 


மடைய 


கு -13 


194 


குத்தூசி குருசாமி 


தலைவர் கட்டளைக் கிணங்கி சில வார்த்தைகளைக் கூறினேன் ; 
எனது பேச்சைத் தமிழில் மொழி பெயர்த்து உதவி புரிந்த கனம் 
கண்ணப்பரவர்களுக்கு 

நன்றி 

செலுத்தி எனது உரையை 
முடித்துக்கொள்ளுகிறேன் . 

மணமக்களை வாழ்த்தி கண்ணப்பர் பேசியதாவது : 

சகோதர , சகோதரிகளே ! இன்று நான் சீர்திருத்த மடைந்த 
வனாகவே இருக்கிறேன் . இதுவரையில் கனம் மந்திரிகள் , பிரபலஸ் 
தர்களின் இத்தகைய ஆங்கிலப் பேச்சுகளை மொழிபெயர்த்துக் 
கூறச் சந்தர்ப்பம் கிடைத்ததுண்டு . ஆனால் இதுவரையில் நமது 


50 


மணமகன் 


குருவிக்கரம்பை வேலு 

195 
சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டு , அதிலும் உயர் கலாசாலை 
யில் பட்டம் பெறப்போகும் ஓர் சகோதரியின் ஆங்கிலப் பிரசங் 
கத்தை மொழி பெயர்த்துக் கூறும் பாக்கியம் எனக்குக் கிட்டிய 
தில்லை . 

அது இன்று கிட்டியமைக்குப் பெருமையடைகிறேன் 
( கையொலி ). துருக்கியில் வீரர் கமால் பாட்சா தோன்றினார் 
அன்னிய நாட்டுக் கொடுமையிலிருந்து துருக்கி இன்று விடுதலை 
யடைந்து கம்பீரமாக சுதந்திரத்துடன் இருக்கக் காரணம் கமால் 
பாட்சாவேயன்றோ ? அவருக்கு உதவியாக விளங்கியவர்கள் 
இளைஞர்களே 

ஆவர் . நமக்கு திரு . குருசாமி தக்க சீர்திருத்த 
வீரரான இளைஞராகத் தோன்றியது போலவே , அங்கு எண்ணற்ற 
இளைஞர்கள் தோன்றி 
கமால் 

பாட்சாவின் பொதுத்தொண் 


* 


மணமகள் 


196 


குத்தூசி குருசாமி 


போல ; 


டிற்கு ஒத்த துணைவர்களாக விளங்கினார்கள் . 

அது 
நமது குருசாமி போன்ற இளைஞர்களின் சமூகப் புரட்சியினாலேயே 
நாடு விடுதலை பெறவேண்டும் . 


பெரியார் வாழ்த்து 

பெரியார் தமது வாழ்த்துரையில் சென்னையில் இத் 
திருமணத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது . ஆனால் , 
இத்தகைய சீர்திருத்தத் திருமணம் நடைபெறுவதால் உண்டாகும் 
உற்சாகத்தை இங்கு உபயோகப்படுத்திக் கொள்ளக் கூடிய 
அளவு சென்னையில் 

பயன்படாது போகும் என்பதாலேயே இத் 
திருமணத்தை இங்கு நடத்த நேர்ந்தது . திருமணத்திற்கு 60 - க்கு 
மேற்பட்ட தந்திகளும் 200 - க்கு மேற்பட்ட வாழ்த்துக் கடிதங்களும் 
வந்தன . இவைகளை அனுப்பியவர்கள் வேஷக்காரர்களல்லர் . 
பொறுப்பற்றவர்களும் சாதாரணமானவர்களும் அல்லர் , நமது 
மாகாணத்தின் அறிவாளிகள் என்பவர்களாலும் , பொறுப்புள்ள 
வர்கள் என்பவர்களாலும் அச்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. 


இதுவரை நாம் சொல்லி வந்த நமது 

லட்சியங்களை 
காரியத்திலும் நடத்த ஆரம்பித்து விட்டதால் , மிகப்பெரியவர் 
கள் எல்லோரும் இதை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் . 


குருசாமி 


என்று 


சாமி தனது திருமணத்னை பற்றிப் பேசின 

போது , 
" இத்திருமணத்தினால் தனக்கு ஒரு கஷ்டமுமில்லை 
கூறினார் . அது தவறு . அவருக்குக் கலப்பு மணம் நடத்த 
வேண்டும் என்ற செய்தி வெளிவந்ததிலிருந்து வந்த கஷ்டங்கள் 
சொல்லக் கூடியதல்ல . கடைசியாக அவரது திருமண நாள் 
நெருங்கியதும் , அவரது நிலக் குத்தகைக்காரர் அவருக்குச் சேர 
வேண்டிய இவ்வருட நெல் விற்ற பணத்தை அனுப்பாதிருக்குமாறு , 
அவர் சாதியார் தடுத்து 

விட்டார்கள் . இன்னும் வெளியே 
சொல்லக்கூடாத 

பல தொல்லைகளுக்கிடையே தான் குருசாமி 
இத்திருமணத்தை நடத்திக் கொள்ள முடிவு செய்தார் . 

" குருசாமிக்கு 50 ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சொத்துடன் ஒரு 
பெண் கிடைக்க இருந்தது ; அதை அவர் விரும்பவில்லை . 

( குடியரசு , 15-12-1929 ) 


மைசூர் நாட்டின் திவான் திரு மிஷ்ரா , எஸ் . இஸ்மாயில் 
சாகிப் பகதூர் , தமிழ்நாடு முதலமைர்சர் திரு . டாக்டர் . பி . 


குருவிக்கரம்பை வேலு 


197 


சுப்பராயன் , Home Member , சர் முகமது உஸ்மான் சாகிப் பகதூர் , 
சுகாதார அமைச்சர் திரு . முத்தய்யா முதலியார் , " தமிழ்நாடு 
பத்திரிகை ஆசிரியர் திரு . டாக்டர் . பி . வரதராசுலு நாயுடு , 
சென்னை ராணிமேரி கல்லூரித் தலைவர் 

செல்வி டி லா ஹே 
( De La Hey ) , திரு . ஆர்.கே. சண்முகம் செட்டியார் எம்.எல்.ஏ. 
ஜனாப் எம் ஜமால் முகமது சாகிப் , சர் ஏ.பி. பாத் ரோ , சீர்காழி 
திரு கே . சிதம்பரநாத முதலியார் , சகோதரன் ஆசிரியர் திரு . 
கே . அய்யப்பன் , திரு . சவுந்தரபாண்டியன் நாடார் . திரு . டி . கே . 
சிதம்பரநாத முதலியார் எம் . எல்.சி , திரு பி.டி. ராசன் . எம்.எல்.சி , 
முதலானோர் மணமக்களை வாழ்த்தி தந்தி அனுப்பியவர்களில் ஒரு 
சிலர் . 


குருசாமியின் உறவினர்களின் கோபம் 

திருமணத்திற்கு முன்பே ஆரம்பமான உறவினர்களின் 
எதிர்ப்பு பின்னும் பல்லாண்டு நீடித்தது . குருசாமியின் உறவினர் 
இல்லங்களில் குருசாமி இறந்ததாகக் கருதி அழுது , 

எண்ணெய் 
முழுக்கு வரை முழுகி , அவரை அவமானத்துக்கு ஆளாக்கினர் . 

குருசாமியை வளர்த்துப் படிக்க வைத்து ஆளாக்கிய அத்தை 
மங்களம் அம்மையார் திருமணத்தில் கலந்து கொண்டு , 

கண் 
குளிரக் கண்டு மகிழ விரும்பினார் . ஆனால் உறவினர்கள் 
திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாதவாறு தடுத்து விட்டனர் . 
குருசாமிக்குத் திருமணமாகி சில ஆண்டுகள் வரை , அவருடைய 
உறவினர்களான முதலியார்கள் தங்கள் குடும்பங்களில் நடை 
பெறும் எந்த ஒரு 

நிகழ்ச்சியிலும் குருசாமியைச் சாதியைக் 
கெடுத்தவன் என்று இகழ்ந்து பேசி மன ஆறுதல் பெற்றனர் . 


தன்னை அழைக்காத பல உறவினர்கள் வீட்டுக்கு , வேண்டு 
மென்றே குருசாமி தம்பதி சமேதராகச் சென்றார் . 


புது மணத் தம்பதிகள் திருக்கண்ணபுரத்திற்கு குருசாமியின் 
சிறிய பாட்டியார் இல்லத்திற்கு முதன் முதலாகச் சென்றபோது . 
அவரது பெரியம்மாவும் பாட்டியாரும் மரண ஒப்பாரி வைத்து 
அழுதார்கள் . மேலும் மதுரை , சோழவந்தான் , பட்டுக்கோட்டை 
முதலிய ஊர்களிலுள்ள உறவினர் இல்லங்களுக்குச் சென்றபோதும் 
சுற்றத்தார் பல அவமரியாதைகளைச் செய்தனர் . 

உறவினரின் இல்லங்களில் விருந்து சாப்பிட்ட போதெல்லாம் , 
தம்பதிகளை வெளித் திண்ணையில் உட்காரவைத்துத்தான் சாப் 


198 


குத்தூசி குருசாமி 


பாடு போட்டனர் . தன் மனைவியின் எச்சில் இலையை மட்டு 
மல்லாமல் கூட வந்த நண்பர்களான பட்டுக்கோட்டை விசுவநாதன் , 

காளியப்பன் போன்றவர்களின் இலைகளையும் சேர்த் 
தெடுத்து எறிந்துவிட்டு , அந்த இடத்தில் சாணியிட்டு மெழுகும் 
வேலையையும் குருசாமியே செய்தார் . 


நாகை 


குருசாமிக்கு , அவர் செய்து கொண்ட கலப்புத் திருமணம் , 
தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே பெருஞ் 

செல்வாக்கைத் 
தேடிக் கொடுத்தது . 

திருமணமான ஒரு சில நாட்களில் நாகர்கோயில் மாநாட்டில் 
கலந்து கொள்ளச் சென்ற குஞ்சிதம் குருசாமி தம்பதிகளை 
மதுரைக் கல்லூரி மாணவர்கள் கே.டி.கே. தங்கமணி தலைமையில் 
குஞ்சிதம் குருசாமி வாழ்க 

வாழ்த்தொலி எழுப்பி 
வரவேற்புக் கொடுத்தனர் . 

பாலதண்டாயுதம் , அவ்வை டி . கே . சண்முகம் போன்றவர் 
கள் குருசாமியை உதாரணமாகக் கொண்டு தாங்களும் கலப்புத் 
திருமணம் செய்து கொண்டனர் .. 


என்று 


பால தண்டாயுதம் கலப்புத் திருமணம் செய்துகொண்டபோது , 
உறவினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் . உறவினர்களை மீறிக் 
கலப்புத் திருமணம் செய்துகொண்டார் . 

அதைப்பற்றி அவரே விவரிக்கிறார் : 


என்னுடைய 

கலப்புத் திருமணத்தைப்பற்றி உறவினர் 
களுக்குத்தான் அருவருப்பு . மற்றவர்களுக்கு அதைப்பற்றிப் 
பெருமையே . ஆனால் , உறவினர்களின் எதிர்ப்புத்தானே நம்மை 
நடுத் தெருவில் நிறுத்துகிறது . அநாதரவான அந்த நேரத்தில் , 
தடுக்க முடியாத தங்கள் அன்பை மீண்டும் என்னிடம் செலுத்த 
அவர்கள் ஒரு சாக்குப் போக்குத் தேடவேண்டியிருந்தபொழுது , 
குருசாமி கலப்புத் திருமணம் செய்துகொள்ளவில்லையா ? அவர் 
நன்றாகத்தானே இருக்கிறார் என்று உலகத்திற்குப் பதில் சொல் 
லவும் , தங்கள் மனத்தைச் சமாதானப் படுத்திக் கொள்ளவும் 
ஆபத்துபாந்தவராக வந்தவர் குருசாமி . 


1929 - ம் ஆண்டு டிசம்பர் மாதம் 

பெரியார் ஈ . வெ . ரா . 
நாகம்மையார் , எஸ் . இராமநாதன் , பொன்னம்பலனார் , சாமி 
சிதம்பரனார் , மாயவரம் நடராஜன் முதலானோர் மலேயா நாட் 


குருவிக்கரம்பை வேலு 


199 


டுக்குச் சென்றனர் . இந்த நேரத்தில் இயக்க வேலைகளையும் குடி 
பத்திரிகை எழுத்து வேலைகளையும் 

குருசாமியே 
கவனித்துவந்தார் . 


அரசு 


திருமணத்திற்குப் பிறகு புதிய தம்பதிகள் இருவரும் முதன் 
முதலாக கலந்து கொண்ட மாநாடு நாகர்கோவிலில் நடந்த அகில 
திருவாங்கூர் சமுதாய சீர்திருத்த மாநாடு தான் . இந்த மாநாடு 
1929 டிசம்பர் இறுதி வாரத்தில் நடைபெற்றது . மாநாட்டில் 
பரிவோல்ட் ஆசிரியர் குருசாமி என்று அழைக்கப்பட்டார் . 


இம் மாநாட்டில் குருசாமி பேசிய நாத்திக வாதப் பேச்சு 
கேரள நாட்டிலிருந்தும் , தமிழ் நாட்டிலிருந்தும் வந்திருந்த பகுத் 
தறிவு வாதிகளுக்கும் , தொண்டர்களுக்கும் 

புத்துணர்ச்சியை 
ஊட்டுவதாக இருந்தது . மாநாட்டில் கலந்துகொண்ட முக்கிய 
மானவர்களில் மன்னத்து பத்மநாபன் , ஓய்வுபெற்ற உயர்நீதி 
மன்ற நீதிபதி டி.கே. மாதவன் , டாக்டர் எம் . ஏ . நெட்டோ , 
சி . அச்சுத மேனன் , கே . பி . கையாலக் , டி . ஃபிரான்சிஸ் , முகமது 
முஸ்தாபா , டி.கே. சிதம்பரனார் , பி.டி. ராஜன் முதலானோர் 
குறிப்பிடத்தக்கவர்கள் . 


இல்லற வாழ்க்கை 

திருமணத்திற்குப் பிறகு குருசாமி என்றால் குஞ்சிதம் , 
குஞ்சிதம் என்றால் குருசாமி என்று ஆயினர் . தமிழகத்தில் 
இருவரில் 

அறிமுகமானாலும் ஈருடல் ஓருயிர் என்ற 
நிலையில் , தனித்தனியே பெயர் சொல்லி அழைக்கப்படாமல் 
குஞ்சிதம் - குருசாமி என்றே அறிமுகம் ஆயினர் . இந்த முறையில் 
வேறு எவரும் அழைக்கப்பட்டதாக வரலாறு இல்லை . 


யார் 


இருவரும் பகுந்தறிவு பற்றிப் பேசுவதும் எழுதுவதும் மட்டு 
மின்றி , அதிதீவிரவாதிகளாக வாழ்க்கையின் அனைத்து நடை 
முறையிலும் நடந்தும் காட்டினர் . 


கணவன் - மனைவி 


பகுத்தறிவு மேதை பெட்ரண்டு ரஸ்ஸல் 
உறவு பற்றிக் கூறுகிறார் : 


" கணவனுக்கும் மனைவிக்குமிடையே முழுமையான சமத்துவ 
உணர்ச்சியிருக்க வேண்டும் . ஒருவர் 

உரிமையில் மற்றவர் 
தலையிடவே 

இருவரிடையிலும் அப்பழுக்கில்லாத 


கூடாது . 


200 

குத்தூசி குருசாமி 
உடல் நெருக்கமும் , உள்ளவொருமைப்பாடும் இருக்கவேண்டும் . 
வாழ்க்கை நோக்கம் பற்றி ஒருமுகமான ஒற்றுமைக் குறிக்கோள் 
இருக்கவேண்டும் . 

" உதாரணமாக , ஒருவர் பணத்தை மட்டுமே குறிக்கோளா 
கவும் , மற்றொருவர் நற்பணியை மட்டுமே குறிக்கோளாகவும் 
கொண்டிருப்பது இல்லறத்துக்கே ஆபத்தாகும் . கணவன் , 
மனைவி இருவருள் ஒருவர் மற்றொருவரிடம் போலீஸ்காரராக 
நடந்து கொள்வது தான் இல்லற இன்பத்துக்குக் கேடு தரும் . 

" மணவாழ்க்கையென்பது வெற்றிகரமாக இருக்கவேண்டு 
மானால் , சட்டம் என்ன 

கூறினாலும் சரி , தனிப்பட்ட 
வாழ்க்கையில் இருவரும் முழு உரிமையுடையவர்களாக இருக்க 
வேண்டுமென்பதை இரு சாராரும் அறிந்து கொள்ள வேண்டும் . 


பகுத்தறிவாளர்களான குருசாமி 
இதற்கு எடுத்துக் காட்டாக விளங்கினர் . 


குஞ்சிதம் தம்பதிகள் 


அம்மையார் நகைகள் அணிய வாய்ப்பைப் பெற்றிருந்தும் 
அணிவதில்லை . அதுமட்டுமல்ல , பூச்சூடுதல் , பொட்டு வைத்தல் 
முதலியவற்றையும் நிறுத்திவிட்டார் .. இவைகள் மத சம்பிர 
தாயங்கள் என்றும் , பகுத்தறிவுக்கு ஏற்றதன்று என்றும் கணவர் 
குருசாமி கூறியதைக் குஞ்சிதம் ஒப்புக்கொண்டார் . பெண் 
களுக்குத் தாலி தேவையில்லை என்று குருசாமி கூறியதும் தன் 
கணவர் கொள்கைக்கு எத்தகைய களங்கமும் ஏற்படக் கூடா 
தென்பதற்காக உடனே கழற்றி விட்டார் ! இப்படி இவர் நகை , 
பூ , பொட்டு , தாலி முதலியவற்றை அணியாமல் பொது நிகழ்ச்சி 
களுக்கும் , புதிய நண்பர்களின் இல்லங்களுக்கும் செல்லும் போது 
குஞ்சிதத்தை அமங்கலமான விதவையென்று கருதி ஒதுக்கி 
விடுவர் . இத்தகைய அனுபவங்கள் குஞ்சிதத்துக்கு வாழ்வில் 
இறுதிக் காலம் வரை ஏற்பட்டன . அப்போதெல்லாம் அம்மையார் 
சினம் கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் இருந்து விடுவார் . 


குஞ்சிதம் - குருசாமி திருமணத்திற்குப் பிறகு நடந்த சுயமரி 
யாதைத் திருமணங்களில் எல்லாம் பெரியாரும் நாகம்மையும் 
போல் , குஞ்சிதமும் குருசாமியும் போல் - என்று மேற்கோள் 
கூறி வாழ்த்துகின்ற அளவுக்குச் சிறப்படைந்தனர் . நாடெங்கிலும் 
பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தினரும் இவர்களது சிறப்புக் 
களையும் பெருமைகளையும் சொல்லிச் சொல்லி , பல கலப்புத் 


நேரங்களிலும் விருந்தினர்களிடம் கும்பான 
குருவிக்கரம்பை வேலு 

201 
திருமணங்களையும் , விதவைத் திருமணங்களையும் நடத்தினர் . 
சொல்லப் போனாஸ் , பல ஆண்டுகள் சுயமரியாதை இயக்கம் 
வளருவதற்கு குஞ்சிதம் குருசாமி என்ற சொல் ஒரு ஊற்றா 
கவே அமைந்தது . 

சென்னை திருவல்லிக்கேணி சிவராமன் தெருவில் குருசாமி 
தம்பதிகள் தங்கள் குடும்ப வாழ்வைத் தொடங்கினர் . குருசாமி 
யின் மாமனார் சுப்பிரமணிய பிள்ளை குடும்பமும் இவர்களுடன் 
வந்து சேர்ந்து கொண்டது . 

1930 ஏப்ரலில் , முன்பு தோல்வியடைந்த பி.ஏ. வகுப்புத் 
தேர்வை மீண்டும் எழுதி வெற்றி பெற்றார் குருசாமி . குஞ்சிதம் 
குருசாமியும் இதே ஆண்டில் தான் பி.ஏ. வகுப்பில் தேர்வு 
பெற்றார் . அம்மையார் முதல் தடவையிலேயே முதல் வகுப்பில் 
வெற்றி பெற்றார் . 

பட்டமளிப்பு விழாவில் இருவரும் இணையாகவே சென்று 
கலந்து கொண்டு தங்களது பட்டங்களைப் பெற்றுக்கொண்டனர் . 

ஈரோடு ஈ . வெ . ரா . இல்லம் சுயமரியாதை இயக்கத்தின் 
பாசறையாக இருந்ததென்றால் , சென்னை குஞ்சிதம் குருசாமி 
யின் இல்லம் சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது பாசறை 
யாக அமைந்தது . 

பெரியார் ஈ.வெ.ரா. சென்னை வரும்போதெல்லாம் இங்கு 
தான் 

தங்குவார் . மற்றும் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி , 
ப . ஜீவானந்தம் , பொன்னம்பலனார் , சாமி சிதம்பரனார் , 
எஸ் . வி . லிங்கம் , மாயவரம் நடராஜன் , நாகை காளியப்பன் ,, 
நாகை கே . முருகேசன் , பாரதிதாசன் - போன்றவர்களுக்கும் 
குஞ்சிதம் குருசாமியின் இல்லம் சொந்த இல்லம் போல் ஆகியது . 

சுயமரியாதை இயக்க வீரர்கள் தங்கும் காலங்களில் ஏற்படும் 
குடும்பச் செலவை ஈடுகட்ட , வீட்டு நகைகள் பக்கத்து வீட்டு 
மார்வாடிக் கடைக்கு அடிக்கடி போய் வரும் . சில சமயங்களில் 

போய் 

சில 
அண்டாவும் , தவலையும் கூடப் 

வருவதுண்டு ! 
சந்தர்ப்பங்களில் , குஞ்சிதம் அம்மையாரின் தங்கையாக்கம்மாளின் 
நகைகளும் அடகுக் கடைக்குப் போய் வந்தன . இப்படி 


குருசாமி 


லகம் 


முகத்துடனே நடந்து கொள்வர் , 


202 


குத்தூசி குருசாமி 


பிறந்த ஊரில் வரவேற்பு 
பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு , பள்ளிச் 

சிறுவனாக 
சைவத் திருமேனியுடன் , தமது தாய் , தந்தை , தங்கைகளுடன் , 
நாகைப்பட்டினத்திற்குச் சென்ற குருசாமி , 

ஒரு உண்மைச் சுயமரியாதை வீரராக , 
" எண்ணத்தில் , எழுத்தில் , பேச்சில் , செய்கையில் 

எல்லா 
வற்றிலும் ஒரே மாதிரியான கொள்கையுள்ள ஒரு பெரியாராக , 


33 


" கன்னற் பிழியொன்றைக் காதல் மணம் பூண்டு " 


தாம் 


சாதியை ஒழித்த வீரராகத் 

பிறந்த குருவிக்கரம்பைக் கிராமத்திற்கு 1930 - ல் 
மீண்டும் வந்தார் . தாம் குஞ்சிதத்துடன் வரவே நினைத்திருந் 
தார் . சூழ்நிலை காரணமாக , அம்மையார் வர முடியவில்லை . 
குருசாமி மட்டும் தனியே வந்தார் . 


கிராமப் பெரியவர்கள் , ஆ . வயி . பாலசுப்ரமணியம் தலைமை 
யில் ஒன்று திரண்டு , நாத்திக வீரரை - இளங் குத்தூசியாரை 
ஊரின் எல்லைப் பகுதியில் நிறுத்தி , மாலை போட்டு , குதிரை 
மேல் ஏற்றி , மேளதாளக் கொட்டு முழக்குடன் கொம்பு ஊதி , 
வாண வேடிக்கை நடத்தி ஊருக்குள் அழைத்து வந்தனர் . 


குருசாமி " ஊர் மடத்தின் அருகில் ஒரு நீண்ட சொற்பொழி 
வாற்றினார் . 

நான் ஏன் நாத்திகனானேன் ? ஏன் கலப்பு மணம் செய்து 
கொண்டேன் ? என்பது பற்றிச் சிறந்த முறையில் கிராம 
மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் விளக்கினார் . 


இச் சொற்பொழிவைக் கேட்டுக் கொண்டிருந்த இளைஞர் 
களில் ஒருவர்தான் , 1935 - ல் கலப்பு மணம் செய்து கொண்ட 
நாடியம் குழந்தையாவார் . 


க் 


கூட்டத்திலே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த 
சிறுவர்களில் ஒருவர் , பிற்காலத்தில் ஜனசக்தி ஆசிரியராக 
இருந்தவரும் தீக் கதிர் , செம் மலர் ஆசிரியராக இருக்கின்ற 
வருமான , கே . முத்தையா ஆவார் . இவரும் கலப்பு மணமே 
செய்து கொண்டார் , 


குருவிக்கரம்பை வேலு 


203 


தாம் பிறந்த ஊருக்கு மட்டுமல்லாமல் , சாதியாருக்கும் 
1930 நவம்பர் 16 - ல் " தொண்டை மண்டல முதலியார்களே 
என்ற தலைப்பில் ஒரு - கட்டுரை எழுதி , அந்தச் சாதியாரின் 
வைதீக மனப்பான்மையையும் மூடப்பழக்க வழக்கங்களையும் 
விட்டுவிட்டு , பகுத்தறிவுள்ள மனிதர்களாக வாழும்படி கேட்டுக் 
கொண்டார் . 


தாம் பிறந்த சாதியின் பிற்போக்குத் தனத்தைக் கண்டித்து 
முதன் முதலில் அச்சமின்றி எழுதியவர் குருசாமியே ஆவார் . 


குருசாமியும் சிங்காரவேலரும் 

இந்த நேரத்தில் குருசாமிக்கு மேலும் ஒரு புதிய அரசியல் 
ஆசானும்- நண்பருமாகிய மா . சிங்காரவேலரின் 

அறிமுகம் 
கிடைத்தது . 


சிங்காரவேலர் இந்தியாவின் முதல் பொதுவுடமை வாதி , 
மீனவர் சமுதாயத்தைச் சார்ந்த இவர் , சென்னை , நடுக்குப்பத் 
தைச் சேர்ந்தவர் . 


1860 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிறந்த சிங்காரவேலர் , 
பெரியாரை விட வயதில் மூத்தவர் . இவர் பி.ஏ. , பி.எல் . , 
ஆகிய பட்டங்களைப் பெற்றவர் . சிறந்த வழக்கறிஞர் ; பழுத்த 
நாத்திகர் . 


1902 - ம் ஆண்டு இலண்டனில் நடந்த அகில உலக புத்தர் 
மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாகக் கலந்து கொண்டார் . 
மாநாட்டை முடித்துக்கொண்டு திரும்பிவரும்பொழுதே 
இலண்டனிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுவுடமை நூல்களை , 
இந்தியாவுக்குள் பொதுவுடமையைக் குறிப்பிடும் 

நூல்கள் 
நுழையக் கூடாது என்ற பிரிட்டிஷ் அரசினரின் தடையை மீறி - 
யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்தார் . 


1907 - ல் சூரத் நகரில் அகில இந்திய காங்கிரசு மாநாடு 
நடைபெற்றது . தீவிரவாத அணியின் தலைவராக இருந்த திலகர் 
மற்றும் வ.உ.சி. , வி . சர்க்கரைச் செட்டியார் ஆகியோரை 
சிங்காரவேலர் ஆதரித்தார் . 


இவர் 1915 - ம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற இந்தியப் 
பொதுவுடமை வாதிகளின் மாநாட்டுக்குத் தலைமை வகித்தார் , 


204 


குத்தூசி குருசாமி 


1917 - ல் நடந்த ரஷ்யப் புரட்சியை ஆதரித்து , முதன் 
முதலாக சென்னையில் பொதுக் கூட்டம் நடத்தியவரும் இவரே 
யாவார் . 


இந்தியாவிலேயே முதன் முதலாக 1918 - ம் ஆண்டு ஏப்ரல் 
27 - ல் தொழிற்சங்கம் தொடங்கப்பட்ட . 

காலத்திலிருந்த 
சர்க்கரைச் செட்டியார் , முகுந்தலால் சர்க்கார் ஆகியோருடன் 
சேர்ந்து பல வேலை நிறுத்தப் போராட்டங்களை நடத்தியவர் . 


. 


1919 - ம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு நடத்திய 
பஞ்சாப் படுகொலையைக் கண்டித்து , திரு.வி.க. , சர்க்கரைச் 
செட்டியார் முதலானோருடன் அரசியல் தொடர்பான வேலை 
நிறுத்தத்தைச் செய்தவர் . காந்தியாரின் ஒத்துழையாமை இயக் 
கத்துக்கு ஆதரவு தந்தவர் இவர் . 


சிங்காரவேலர் 1921 - ல் வேல்சு 

வேல்சு இளவரசர் சென்னை வந்த 
போது மறியல் செய்தார் . 

1923 - ல் சென்னையில் விவசாயத் தொழிலாளர் இயக்கத்தை 
அமைத்து , இந்தியாவிலேயே முதன் முறையாகச் சென்னையில் 
மே தின விழாவைக் கொண்டாடியவர் . 

லேபர்- கிசான் கெஜட் என்னும் ஆங்கில மாதமிருமுறை 
ஏட்டையும் தொழிலாளர் என்ற தமிழ் ஏட்டையும் நடத்திய 
வரும் சிங்காரவேலரேயாவர் . 

சிங்காரவேலர் , 1924 - ம் ஆண்டில் கான்பூரில் நடந்த 
கம்யூனிஸ்ட் சதி வழக்கையொட்டி சென்னையில் கைது 

செய்யப் 
பட்டார் . அந்நேரத்தில் அவரது உடல்நிலை பெரிதும் பாதிக்கப் 
பட்டிருந்ததால் ஜாமீனில் வெளிவந்தார் . ஆனால் , உடல் நலம் 
தேறியதும் தன் 

மீதான 

வழக்கை நடத்துமாறு ஆங்கில 
அரசுக்குத் தெரிவித்தார் . கான்பூர் சதிவழக்கு முன்பே முடிந்து 
விட்டபடியால் , சிங்காரவேலர் மீதுள்ள வழக்கை நடத்தினால் 
வீண் செலவாகும் என்று கருதி அரசு வழக்கைத் திரும்பப் 
பெற்றுக் கொண்டது . 

1928 - ம் ஆண்டு நடந்த தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் 
களின் பொது வேலை நிறுத்தத்தில் தலைமை தாங்கி நடத்தி 
னார் . 

இதற்காக 10 ஆண்டுக் கடுங்காவல் தண்டனையும் 
விதிக்கப்பட்டார் . 

உயர் நீதி மன்றம் அத் தண்டனையை 
பதினெட்டு மாதங்களாகக் குறைத்தது . 

இத்தண்டனையைப் 


குருவிக்ரம்பை வேலு 


205 


பெற்று , சிறையிலிருந்து விடுதலையடைந்தார் . சிங்காரவேலர் 
சிறையிலிருந்து விடுதலையான இந்தச் சமயத்தில் தான் இவருடைய 
நெருங்கிய தொடர்பு குருசாமிக்குக் கிட்டியது . சிங்காரவேலரைப் 
பற்றி இவ்வளவு விரிவாகச் சொல்லக் 

சொல்லக் காரணம் , இவ்வளவு 
சிறப்பையும் அனுபவத்தையும் பெற்றிருந்த சிங்காரவேலரின் 
தோழமை குருசாமியின் கவனத்தைப் பொதுவுடமைக் கருத்து 
களின் பக்கம் திருப்பியது என்பதை விளக்குவதற்காகவேயாகும் . 
குருசாமியின் தோழமையின் விளைவாகவே , சிங்காரவேலர் குடி 
அரசில் தொடர்ந்து கட்டுரைகள் 

எழுதலானார் . 

சிங்கார 
வேலரின் எழுத்துகள் நீராகப் பாய்ந்து சுயமரியாதை இயக்கத்தை 
வளப்படுத்தின. இத்தனைச் சிறப்புகளையுடைய சிங்கார 
வேலரை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் . 

ப்பொழுதிருக்கும் திருவல்லிக்கேணி விவேகானந்தர் இல்லத் 
துக்கு அருகாமையில் தான் சிங்காரவேலரின் இல்லம் இருந்தது . 

சிங்காரவேலர் இல்லத்திலிருந்த மார்க்ஸிஸ்ட்- லெனி 
னிஸ்ட் நூலகம் தமிழகத்திலேயே தனி நபரால் நடத்தப்பட்ட 
நூலகங்களிலேயே மிகப் பெரிய ஒன்றாகும் . இதில் இருந்த 
சுமார் இருபதினாயிரம் நூல்களில் மிக அரிதான நூல்கள் 
பல்லாயிரக்கணக்கில் இருந்தன . இந் நூல்களில் பொதுவுடமைத் 
தொடர்புடையவை மட்டும் இரண்டாயிரத்துக்கு மேல் இருந்தன. 

இந் நூலகத்திற்கு திரு.வி.க. , சர்க்கரைச் செட்டியார் 
போன்றவர்கள் அவ்வப்போது வந்து தங்களுக்குத் தேவையான 
குறிப்புகளைக் குறித்துச் செல்வதுண்டு . குருசாமியும் , குஞ்சிதம் 
குருசாமியும் இந்த நூலகத்தை முழுதும் பயன்படுத்திக் 
கொண்டவர்களில் மிக முக்கியமானவர்களாவர் . எஸ் . இராம 
நாதன் , நாகை . முருகேசன் , ஏ . எஸ் . கே ., ப . ஜீவானந்தம் 
புதுச்சேரி எ . கே . சுப்பய்யா போன்றவர்களும் இந்த நூலகத்தை 
நல்ல வண்ணம் பயன்படுத்தினர் . 

முழுமையாக , நூல் நிலையத்தைப் பயன்படுத்தியது குருசாமி 
ஒருவரே . சிங்காரவேலர் குருசாமி தம்பதிகள் மீது அளவுகடந்த 
அன்பு கொண்டவராக இருந்தார் . மேலே குறிப்பிட்ட அறிஞர் 
களில் , சிங்காரவேலரின் 70 வயது அனுபவத்தை முழுமையாகப் 
பயன்படுத்திக் கொண்டவரும் , குருசாமிதான் ! 
சென்னையில் 



சென்னை சுயமரியாதைச் சங்கம் 
என்ற ஒன்றும் , தென் சென்னையில் மயிலாப்பூர் சுயமரியாதைச் 


206 


குத்தூசி குருசாமி 


குருசாமி , 


சங்கம் என்ற ஒன்றும் ஆக இரண்டு சங்கங்கள் அமைக்கப் 
பட்டன . சிங்காரவேலர் , 

குஞ்சிதம் 

குருசாமி , 
கே . எம் . பாலசுப்பிரமணியம் , மயிலை சீனி 

வேங்கடசாமி , 
முத்து , தங்கராஜு , ரங்கநாதன் முதலானோர் உறுப்பினராக 
இருந்து , நகரத்தில் இயக்க வளர்ச்சியைச் செம்மைப்படுத்தினர் . 
அப்போது சென்னையில் முப்பது டிவிஷன் களே இருந்தன. 
சென்னை நகரில் தொடக்க காலத்தில் சுயமரியாதை இயக்கத்தை 
வளர்த்தவர்கள் குஞ்சிதம் குருசாமி தம்பதிகளே யாவர் . 
அவர்கள் கூட்டம் நடக்காத நாளேயில்லை ; பாதங்கள் படாத 
தெருக்களே கிடையா ; அவர்களின் குரலைக் கேட்காத மக்களே 
இல்லை ! 


You Get Out ! 

! 


சென்னையிலிருந்து வெளிவந்த குடி அரசு ம் , ரிவோல் டும் , 
1929 - ம் ஆண்டு டிசம்பர் கடைசி வாரத்தில் , மீண்டும் ஈரோட் 
டுக்கே கொண்டு செல்லப்பட்டன . குருசாமி - குஞ்சிதம் திருமணம் 
நடந்த சில நாட்களிலில் தான் இந்த மாற்றம் நடந்தது . 


இந்த நேரத்தில் , பெரியார் ஈ . வெ . ரா . , நாகம்மையார் , 
எஸ் . ராமநாதன் , அ . பொன்னம்பலனார் முதலானோர் மலேயா , 
சிங்கப்பூர் பகுதிகளுக்குச் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு 1930 
சனவரி மாதம் 16 - ம் நாள் தமிழ்நாடு திரும்பினர் . இந்தச் 
சுற்றுப்பயணத்தின் போதுதான் ஈ . வெ . ரா . Shaving - ஷேவிங் 
செய்வதை நிறுத்தி Saving - சேவிங் செய்யத் தொடங்கினார் ! 
அதன் விளைவே தாடி ! அவருக்கு அழகு தரும் தாடி ! 

இந்தக் காலகட்டத்தில் தஞ்சை நிலப்பிரபுக்களில் ஒருவர் 
குருசாமிபால் காழ்ப்புக் கொண்டிருந்தார் . அவருக்குக் குருசாமி 
யின் தீவிரவாதம் பிடிக்கவில்லை . எனவே , அந்த நில உடமை 
யாளர் , பெரியார் , மலேயா சுற்றுப்பயணம் முடிந்து வந்தவுடன் , 
குருசாமியின்மேல் பொய்யான பல அவதூறுகளைக் கூறிவிட்டார் . 
அதனை உண்மை என்று நம்பிய பெரியார் , குருசாமியின் மீது 
கோபம் கொண்டிருந்தார் . 


அந்த நேரத்தில் ஒரு நாள் குருசாமி , வெளியூர்களுக்குச் 
சென்றுவிட்டு , ஈரோடு திரும்பினார் . வழக்கம்போல் , குடியரசு 
ரிவோல்ட் அலுவலகத்திற்குள் நுழைகிறார் குத்தூசி . அப்போது 
அங்கிருந்த பெரியார் ஈ . வெ . ரா . குருசாமியைப் பார்த்து , 


குருவிக்கரம்பை வேலு 


207 


" you get out ! 
என்றார் . 
" அய்யா இங்கிலீஷ் பேசுகிறாரே ! " 
என்றார் குருசாமி , சிரித்துக் கொண்டே ! 
மீண்டும் பெரியார் , 
I am not Joking ! 
என்றார் . 


குருசாமி திகைத்து நின்றார் ! 
" | am not joking ! I am serious ! 
you get out ! 
என்றார் பெரியார் . 


குருசாமி ஏன் என்று கேட்கவோ , வேறு ஏதும் கூறவோ 
இல்லை . 

தனது இருப்பிடம் சென்றார் . பெட்டி படுக்கையை எடுத்துக் 
கொண்டு புறப்பட்டு விட்டார் . 


அங்கிருந்த மாயவரம் நடராசனார் , மற்றும் பலரும் செய்தி 
அறிந்து குருசாமியிடம் சென்று பேசிக் கொண்டிருந்தனர் . 


பெரியாரும் பரபரப்புடன் எழுந்து குருசாமியிடம் சென்று 
போகாதீர்கள் என்று தடுத்தார் . அப்போது மாயவரம் 
நடராசன் அவர்கள் , பெரியாரைப் பார்த்து நாங்கள் உங்களை 
get out " என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் என்று சொல்ல 
பெரியார் வீட்டிற்குள் சென்று விட்டார் . எவருடைய 
தானத்தையும் கேட்காத குருசாமி 

சென்னை 

தனது 
மாமனார் இல்லத்தில் தங்கி , தான் தோல்வியுற்று இருந்த பி.ஏ. 
இறுதித் தேர்வுக்கு ஆயத்தமானார் . குஞ்சிதம் அம்மையாருக்கும் 
அந்த ஆண்டுதான் பி.ஏ. இறுதித் தேர்வு . 


சமா 


வந்து 


குருசாமிக்காக தனியாக ஒரு அச்சகம் ஏற்பாடு செய்ய 
மாயவரம் நடராசனார் முதலானோர் ஏற்பாடு செய்ததாகத் 

ஆனால் குருசாமி அவ்வாறு செய்ய வேண்டாம் 
என மறுத்து விட்டார் . 


தெரிகிறது . 


208 


குத்தூசி குருசாமி 


காளியப்பன் அவர்களுக்கு 


12-3-30 - ல் 


மதுக்கூர் ( நாகை ) 
எழுதிய கடிதத்தில் , 


szi 


visine Israrengo 
52 winning ayonnomall . Ride 

hilename usines geriye 
F ) போடப்படும் விஷயம் 
அமோவா படம் 


உட் 


hazagz gwner . 
Gemmesioa direzie , 
" தியது மடுவம் நீயல்ல 
ToniBozja Bhasin 


அவாைமவாயால் 


பேசப்படும் 


நம் எல்லோருடைய சம்மந்தமாயும் ராஜி 
விஷயம் உங்களுக்குத் தெரியும் இருப்பினும் 


“ நீக்கமறு மிருவர் நீங்கிப் புணர்ந்தாலும் நோக்கின் அவர் 
பெருமை நொய்தாகும் 


எனவும் , அடுத்து 21-4-30 - ல் தேதி மீண்டும் காளியப்பன் 
அவர்கட்கு எழுதிய கடிதத்தில் , 

தன் கையே தனக்கு உதவி என்பதும் என்னையே நம்பி 
இப்பெரும் பழி ஏற்றேன் என்பதும் எனக்குத்தான் சரியாக 
இருக்கிறது 


என்று எழுதுவதிலிருந்து பெரியாரின் அவசரச் சொல்லினால் 
ஏற்பட்ட வடுவின் ஆழம் வெளிப்படை யாக 

நன்கு 
புலப்படுகிறது . 


குருவிக்கரம்பைவேலு 


209 


தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே 

நாவினால் சுட்டவடு 
என்ற குறளை நினைவூட்டுகிறது . 

சென்னை 
12-3-30 


நகே 


/ 


ஆருயிர்த் தோழர் 

அத்தான் திரு . காளியப்பன் அவர்களுக்கு குருசாமி வணக்கம் , 
இவ்விடம் மாமனார் வீட்டில் திருமதி குஞ்சிதம் முதலான 

கன் அபேயய ( PA 
baterie 

desain more di 
ggg! Sizi 15. Rodiang dan darize 
பாட்டு பிறரை மேல - செல்வம் 

1 17 வி என் 
எல்யோக வில்லையேற்ரோ 
" ஏ .34 
ஏ S igin or wen naine 

அடிக்கடி 


யே 


ihomoa 


- 


dinimingos 

எலது 


Squarem 


மேற் சு 


வாவா? 


2 / 4 - ச 


சுவே 


எனது 


எல்லோரும் நலமே . அவ்விடம் 

சகோதரி திருமதி . 
செல்லம்மாள் அவர்களின் நலத்திற்கும் , தங்கள் பெற்றோர் , 
சகோதரர் நலத்திற்கும் பதில் எழுதக் கோருகிறேன் . தங்கள் 
கடிதம் 

கிடைத்தது . பதில் எழுதத் தாமதமானதற்கு 
மன்னிக்கவும் . 


மாமனார் வீட்டில் வேறு வீட்டிற்குக் குடிவந்திருக்கிறார்கள் 
( No.17 , பாரிஷ் வெங்கிடாசலய்யர் தெரு ) . நான் பரீட்சைப் 
பாடங்களை அநேகமாய் முடித்து விட்டேன் . இன்னும் 7-8 
தினங்களில் திருச்சிக்குப் புறப்பட்டுவிடுவேன் . மார்ச் 29s யன்று 
பரீட்சை ஆரம்பித்து ஏப்ரல் 5s யன்று முடிவடைகிறது . நம் 

கு -14 


210 


குத்தூசி குருசாமி 


நான் 


எல்லோருடைய சம்மந்தமாயும் 

ராஜி பேசப்படும் விஷயம் 
உங்களுக்குத் தெரியலாம் . அதன் முடிவைத் தெரிந்து நடந்து 
கொள்ளலாம் . இருப்பினும் , 

" நீக்கமறு மிருவர் நீங்கிப் புணர்ந்தாலும் 
நோக்கின் அவர்பெருமை நொய்தாகும் 

சீர்காழி திரு . நாராயணசாமி அவர்களும் திரு . லிங்கம் 
அவர்களும் Egmore இல் தனி பங்களாவில் 

வசிக்கிறார்கள் . 
அவர்களது ( நா ) நோயின் நிமித்தம் வந்திருக்கிறார்கள் . 
ஆருயிர்த் தோழர் மணி அண்ணன் அவர்களுக்கு என் நலம் 
அறிவிப்பதோடு அவர்கள் வீட்டில் மனைவியார் , குழந்தைகள் 
முதலானவர்கள் க்ஷேமத்திற்கும் பதில் தெரிவிக்கவும் . 
திருச்சி சென்ற பிறகு கூட இவ்விலாசத்திற்கே கடிதம் எழுதுங் 
கள் . நிற்க . 

தாங்கள் தங்கள் மனைவியாரைவிட்டுப் பிரியாமலும் நீண்ட 
நாளைக்கு அடிக்கடி வெளியே போகாமலும் இருப்பீர்களென்று 
நம்புவதோடு அடுத்த ஆண்டிற்குள் Master காளியப்பனை நான் 
பார்க்கும் படியான பாக்கியத்தை அளிப்பீர்களென்று 
நம்புகிறேன் . 

தயவு செய்து என்னை ஏமாற்றிவிடாதீர்கள் . “ ரயில்வே 
வழக்கு லேசாக முடிந்ததைப்பற்றி சந்தோஷம் . 
( இக்கடிதம் நாகை முகவரிக்கு 

மற்றவை பின்னர் 
எழுதப்பட்டது ) 

தங்கள் அன்புள்ள 
S. GURUSWAMI 


நான் 


அத்தான் திரு . காளியப்பன் அவர்களுக்கு குருசாமி 
வணக்கம் . 

நலன் . பதில் . தங்கள் கடிதம் கிடைத்தது 2-3 
தினங்களுக்கு முன் நாகைக்குத் தங்களுக்குக் கடிதம் எழுதியிருக் 
சிறேன் . அதையும் பெற்றுக் கொள்ளுங்கள் . 

இவ்விடம் வேறு வீட்டிற்கு வந்திருக்கிறோம் . 
நாளையதினம் திருச்சிக்குப் போகிறேன் . அவ்விடம் ஏப்ரல் 5s 
வரை இருந்து பரீட்சை எழுதிவிட்டு இவ்விடம் வந்து 2 தினம் 
தங்குவேன் . மற்ற விபரங்கள் பின்னால் எழுதுகிறேன் . 

தாங்கள் திரு . காயாரோகணம் அவர்கள் சம்மந்தமாகவும் 
அச்சாபீஸ் சம்மந்தமாகவும் எழுதியிருப்பது எனக்குச் சரியாக 
விளங்கவில்லை. ஏதோ எதிர்பாராதவிதமாக இருக்கிறது . 


குருவிக்கரம்பை வேலு 


211 


ஆகையால் விபரமாக இதே விலாசத்துக்கு எழுதினால் திருச்சிக்கு 
அனுப்பப்பட்டு பெற்றுக் கொள்ளுவேன் . அதன் முடிவு சம்மந்த 
மாக திரு . C. N. நடராசன் அவர்களுக்கும் எழுதியிருப்பீர்களென்று 
நினைக்கிறேன் . 

பரீட்சை முடிந்ததும் கலந்து ஒரு முடிவுக்கு 


வரலாம் . 


திரு . சிதம்பரனார் அவர்களுக்குத் தமியேன் வணக்கம் . 
அறிவிக்கக் கோருகிறேன் . தாங்கள் 

தயவு செய்து அடிக்கடி 
கடிதம் எழுதவும் . தங்கள் மனைவியாருக்கும் எனது வணக்கம் . 
( இக்கடிதம் ஈரோடு முகவரிக்கு எழுதப்பட்டது ) 

தங்களன்புள்ள , 
S. GURUSWAMI 


நண்பர்கள் ஈஸ்வரன் 
கிருஷ்ணசாமி , ஐயா , நாகலிங்கம் 
முதலானவர்களுக்கு எனது 

சென்னை 
வணக்கம் அறிவிக்கவும் . 

21-4-30 
நண்பர் திரு . காளியப்பன் அவர்களுக்கு குருசாமி வணக்கம் 
நலன் . பதில் . தங்கள் கடிதம் கிடைத்தது . நான் இங்கு வந்து ஒரு 
வாரமாகிறது . இன்னும் 2- வாரம் இருப்பேன் . பிறகு சொந்த 
வேலையாக சில ஊர்களுக்குப் போக வேண்டியிருக்கிறது , அதன் 
பின்னர் , 

அதாவது , மகாநாட்டுக்கு வாரத்திற்கு முன்பு 
ஈரோடு வருவேன் . நிற்க , 

தங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது ? நண்பர்கள் , 
திரு . அழகிரிசாமி , திரு . லிங்கம் , முதலானவர்களுக்கு எனது நலனறி 
விக்கவும் . இவ்விடம் எனது 

வேலைகள் அநேகமாய் முடிந்து 


விட்டன . 


திரு . லிங்கம் அவர்கள் கடிதம் இன்று கிடைத்தது . இன்னும் 
15 நாளைக்கு இவ்விடம் இருந்து விட்டு பின்னர் ஊர் போவ 
தாகச் சொல்லவும் . 

தன் கையே தனக்குதவி " என்பதும் என்னையே நம்பி 
இப்பெரும்பழி ஏற்றேன் என்பதும் எனக்குத்தான் சரியாக இருக் 


கிறது . 


அம்மாளுக்கு எனது 
நலன் அறிவிக்கவும் . 


பிறபின்னர் 


அடிக்கடி பதில் . 
தங்கள் அன்பன் 
S. GURUSWAMY 


212 


குற்தூசி குருசாமி 


இந்நிகழ்ச்சி நடந்து சில நாட்களுக்குப் பிறகு , ஈரோடு இரண் 
டாவது சுயமரியாதை மாநாடு தொடங்குவதற்கு முந்தி , பெரியார் 
ஈ . வெ . ரா . அவர்கட்கு சிறிது உடல் நலம் இல்லாமல் சென்னை 
தனியார் மருத்துவமனை ஒன்றில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருந் 
தார் , பெரியார் மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வருவதை 
அறிந்த சிலர் , அவரை நேரில் கண்டு விசாரித்துச் சென்றனர் . 
அவர்களில் ஒருவர் ஒரு பாட்டில் நிறைய நெய் கொண்டு வந்து 
கொடுத்திருந்தார் . 

ஓய்வு எடுத்து முடிந்தவுடன் பெரியார் மருத்துவமனையை 
விட்டுப் புறப்பட ஆயத்தமானார் . உடன் இருந்த காளியப்பனா 
ரிடம் குதிரை வண்டி ஒன்று ( ஜட்கா ) கொண்டுவரச் சொன்னார் . 
குதிரை வண்டி வந்தது , பெரியாரும் , காளியப்பனாரும் , வண்டியில் 
ஏறியவுடன் காளியப்பன் இப்போது எங்கே போக வேண்டும் 
என்றார் பெரியாரிடம் . அதுவரை பெரியார் காளியப்பனாரிடம் 
ஒன்றுமே கூறவில்லை . அங்கே போங்கள் , என்றார் பெரியார் . 
காளியப்பனாருக்கு ஒன்றும் புரியவில்லை ; அங்கேதாங்க என் 
றார் மீண்டும் பெரியார் . அப்போதும் காளிப்பனுக்கு ஒன்றும் புரிய 
வில்லை . பெரியார் குருசாமி வீட்டுக்குப் போங்கள் என்றார் . 
காளியப்பனாருக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம் ! மெத்த மகிழ்ச்சி ஒரு 
பக்கம் ! குதிரை வண்டி புறப்பட்டது . குருசாமி வீட்டுக்குப் போவ 
தற்கு முன்பு ராஜாஜி வீட்டுப் பாதையாக வண்டியைச் 
செலுத்துமாறு கூறினார் பெரியார் ! ஆச்சாரியார் வீட்டு முன்பு 
வண்டி சென்றது . பெரியார் தன்னிடமிருந்த நெய்ப் பாட்டிலை 
எடுத்துச் சென்று ஆச்சாரியார் வீட்டில் கொடுத்து விட்டு பிறகு 
குருசாமி இல்லம் சென்று இறங்கினார் . 


பெரியார் வந்து இறங்குவதைக் கண்ட குருசாமிக்கும் , 
குஞ்சிதம் அம்மையார் , மற்ற நாயினா சுப்பிரமணியபிள்ளை 
குடும்பத்தினருக்ரும் எதிர்பாரத வியப்பைக் கொடுத்தது . பிரிந்த 
வர் கூடினர் . பெரியாரின் அன்பு உள்ளத்துக்கு இது ஓர் எடுத்துக் 
காட்டு . இயக்கத்திற்கு குருசாமியின் தொண்டு எந்த அளவுக்குத் 
தேவை என்பதை ஈ . வெ . ரா . உணர்ந்திருந்தார் என்பதற்கும் 
இது ஓர் எடுத்துக் காட்டு ! 


அப்போது தான் பரீட்சை எழுதி முடித்துவிட்டு , வந்திருந்த 
குருசாமி தொடர்ந்து வழக்கம்போல் சென்னையில் இருந்தபடியே 
குடிஅரசு க்கும் எழுதி வந்தார் .. 


குருவிக்கரம்பை வேலு 

213 
நீதிக்கட்சியின் பெரும் புள்ளிகளின் சூழ்ச்சி 

காரணமாக 
பரிவோல்ட் 1930 ஜனவரி இறுதியில் திடீரென நிறுத்தப்பட்டு 
விட்டது . " ரிவோல்ட் டின் வாயிலாக 

குருசாமிக்கு ஏற்பட்ட 
புகழ்ச்சி கண்டு காழ்ப்புக் கொண்டிருந்தவர்கள் வெற்றிக்களிப் 
பிலிருந்தனர் . சுயமரியாதை இயக்கத்தின் தீவிர வளர்ச்சிக்கு ஒரு 
தேக்கத்தையும் ஏற்படுத்தி அவர்களின் சுயரூபத்தைக் காட்டிவிட் 
டனர் கொள்கை விரோதிகள் . 


புதுவை முரசு ஆசிரியர் 

1930- ல் ஈரோட்டில் நடந்த இரண்டாவது சுயமரியாதை 
மாநாட்டில் கலந்து கொள்ளச் சென்றிருந்த புதுவை திரு . நோயேல் 
அவர்கள் குருசாமியை சந்தித்தார் . அதற்கு முன்பே ரிவோல்ட் 
நிறுத்தப்பட்டதை நோயல் அறிவார் . அச்சமயத்தில் புதுவையில் 
ஒரு வாரப் பத்திரிகை நடத்த வேண்டுமென்ற ஆவலைத் தெரி 
விக்க , குருசாமியும் ஒத்துக் கொண்டார் . முதலில் நீங்கள் 
தொடங்குங்கள் , பாரதிதாசன் , மற்றவர்களின் ஒத்துழைப்புடன் 
தொடங்குங்கள் . நானும் , அண்ணன் மாயவரம் நடராசன் , நாகை 
காளியப்பன் , அழகிரிசாமி , நாகைப்பட்டினம் காயாரோகணம் 
முதலானோரைக் கலந்து கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி 
யனுப்பினார் . 

ஆனாலும் , புதுவை முரசு முதல் இதழிலிருந்தே உடன் 
முழக்கு என்ற பகுதியையும் , நமது நிருபர் என்று பல செய்தி 
களையும் எழுதிக் கொண்டிருந்தார் . தலையங்கப் பகுதியை அவரே 
எழுதினார் . தொடக்கத்தில் சில தலையங்கங்கள் , அவரால் எழுதப் 
படவில்லை . பாரதிதாசன் எழுதியது இரண்டு மூன்று உள்ளது , 
அதில் " பாரதிதாசன் என்ற பெயர் போட்டே எழுதப்பட்டுள்ளது . 
இறுதியில் ஒரு சில தலையங்கங்கள் பொன்னம்பலனரால் எழுதப் 
பட்டுள்ளன . குருசாமி குடிஅரசி லும் எழுதிக் கொண்டு , அதே 
சமயத்தில் புதுவை முரசிலும் எழுதி வந்தார் . 

" புதுவை முரசில் அவர் எழுதிய பல தலையங்கக் கட்டுரை 
கள் , அவரின் தனி முத்திரையைக் காட்டுகின்றன . எடுத்துக் காட் 
டாக " தேசியமும் சீர்திருத்தமும் , காந்தியார் பற்றிய குருசாமி 
யின் எழுத்தோவியம் , " நான் வைஸ்ராயாய் இருந்தால் காந் 
தியமா ? சுயமரியாதை இயக்கமா ? " " சுயமரியாதை இயக்கத் தலை 
வர்களுக்கு அன்னியம் என்றால் என்ன ? என்பன போன்றவை 
கள் , சுயமரியாதை இயக்க வரலாற்றில் , குருசாமியின் சிந்தனை 
முதிர்ச்சியை என்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் , 


214 


குத்தூசி குருசாமி 


குருசாமி “ புதுவை முர " சின் ஆசிரியர் ஆன 

செய்தியை 
புதுவைமுரசு திராவிடன் குடிஅரசு ஆகியவை மூலம் 
நாம் 
அறிவது . 

ஓர் சந்தோஷச் செய்தி ! 
“ ரிவோல்ட் " ஆசிரியரும் , சுயமரியாதையுலகில் கீர்த்தியுடைய 
வருமாகிய உயர்திருவாளர் S. குருசாமி குஞ்சிதம் B.A. அவர்கள் 
தமது வேண்டுகோளுக்கும் , புதுவை முரசின் வெளியிடுவோராகிய 
திரு . நோயேல் அவர்கள் வேண்டுகோளுக்கும் இணங்கிப் புதுவை 
முரசின் ஆசிரியப் பதவி வகிக்க இசைந்து , வாசகர்கட்கு அவர் 
விடுத்துள்ள செய்தியை மற்றொரு பக்கம் பிரசுரித்துள்ளோம் . 
அடுத்த வார முதல் உயர்திரு . S. குருசாமியவர்கள் இதன் ஆசிரியர் 
ஆவார் என்பதை மகிழச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் . 
புதிய பத்திராசிரியருக்கு எமது மனமார்ந்த நன்றி செலுத்து 
கிறோம் . 

" புதுவை முரசு 22-12-30 
புதுவை முரசு வாசகர்களுக்கு 
சகோதர சகோதரிகளே , 

" புதுவை முரசின் வெளியிடுபவராகிய நண்பர் திருவாளர் 
நோயேல் அவர்களின் விருப்பத்தின்படியும் , அதன் ஆசிரியர் , 
திருவாளர் . ராமகிருஷ்ணன் அவர்களின் விருப்பத்தின்படியும் நான் 
புதுவை முரசின் ஆசிரியனாக இருப்பதற்கு இசைந்தமைக்கு 
முக்கிய காரணங்கள் இரண்டு உண்டு . சுயமரியாதை இயக்கத்தின் 
அன்பர்களாகிய நீங்கள் இது காறும் என் மீது வைத்திருக்கும் 
அன்பினால் என் பெயரால் நடத்தப்படப் போகும் இப்பத்திரிகைக் 
கும் உங்களுடைய முழு ஆதரவையும் அளிப்பீர்கள் என்ற 
நம்பிக்கை ஒன்று . வெளியிடுபவராகிய நண்பர் திரு . நோயேல் 
அவர்களது முயற்சியால் சுயமரியாதை இயக்கமாகிய “ பகுத்தறிவு 
இயக்கத்திற்கு மற்றொரு புதிய பத்திரிகை தோன்றியிருப்பதால் 
அதை ஆதரிக்க வேண்டியது எனது கடமை என்பது மற்றொன்று. 
ஆகவே , தாங்களெல்லோரும் 

நம் 

" புதுவை முரசின் " 
ஒவ்வொரு ஓச்சும் ஒவ்வொரு தமிழர் காதிலும் கேட்குமாறு செய் 
வீர்களெனக் கேட்டுக் கொள்ளுகிறேன் . 

தங்களன்பிற்குரிய , 

S. குருசாமி 


குருவிக்கரம்பைவேலு 


215 


திராவிடன் எழுதுகிறது ! 

திரு . எஸ் . குருசாமி 
நம் நண்பர் திரு . எஸ் . குருசாமி அவர்கள் புதுவை முரசு 
என்ற செந்தமிழ்ச் சுயமரியாதை வாரப்பத்திரிகையின் ஆசிரியராய்த் 
துலங்குதல் நமக்குக் கழிபேருவகையைக் கொடுக்கின்றது . திரு . எஸ் . 
குருசாமி அவர்களின் ஆற்றலைக் குறித்தும் , அறிவின் நுட்பத் 
தைப் பற்றியும் நாம் எடுத்துரைக்கவும் வேண்டுமா ? தமிழ்நாட் 
டில் அவரை அறியாதார் எவருமிலர் . திரு . குருசாமி “ ரிவோல் 
டின் ஆசிரியராய் இருந்து அதைத் திறம்பட நடத்தியதை நாம் 
நன்றாய் அறிவோம் , எனவே , திரு . குருசாமி அவர்களின் தலை 
மையின்பால் " புதுவை முரசு மிகச்செவ்வனே நடைபெறுமென்ற 
உறுதி பெரிதும் உடையோம் . திரு . குருசாமி அவர்களின் புதிய 
வாழ்க்கைக்கு நாம் வாழ்த்துக் கூறுகின்றோம் . 

J.S. கண்ணப்பர் 

( திராவிடன் 30-12-30) 
பெரியார் எழுதுகிறார் 

" புதுவை முரசு என்னும் வாரப் பத்திரிகை ஒன்று புதுவை 
( புதுச்சேரி )யில் இருந்து கில மாதங்களாக வெளிவருவது யாவருக் 
கும் தெரிந்ததாகும் . அப்பத்திரிகை ஆரம்பித்ததின் நோக்கமே சுய 
மரியாதைக் கொள்கைகளைப் பரப்ப வேண்டும் என்கின்ற எண் 
ணத்தின் மீதே துவக்கப்பட்டதாகும் . 

அப்பத்திரிக்கைக்கு இப்போது திரு . எஸ் . குருசாமி பி , ஏ . 
அவர்கள் ஆசிரியராய் இருக்கச் சம்மதித்து இருக்கின்றார் , 

திரு . குருசாமியைப் பற்றி நாம் யாருக்கும் எடுத்துச் சொல்ல 
வேண்டிய அவசியமில்லை என்றே கருதுகின்றோம் . அவர் பல 
நாள் குடி அரசு ஆபீசிலும் , ரிவோல்ட் பத்திரிகை பிரசுரத்தில் 
முக்கியஸ்தராகவும் இருந்து வந்தவர் . சுயமரியாதை இயக்கக் 
கொள்கைகள் முழுவதும் நன்றாய் உணர்ந்தவர் . ஆங்கிலத்திலும் 
தமிழிலும் போதிய உலக ஞானப்பாண்டித்தியம் உடையவர் . 
இவ்வியக்கத்திற்கே தனது வாழ்நாளைப் பயன்படுத்த 
கொண்டுள்ள ஒரு உண்மைச் சுயமரியாதை வீரர் அவர் தனது 
சுயமரியாதை உணர்ச்சிக்கேற்ற துணை நலம் கொண்டவர் . ஆகவே 
அப்படிப்பட்ட ஒருவரால் நடத்தப்படும் பத்திரிகை சுயமரியாதை 
உலகத்திற்குச் சிறந்த பயனளிக்கக் கூடியது என்பதில் யாவருக்கும் 

4-1-31 
சந்தேகமிருக்காது , 

( குடி அரசு ) 


கவலை 


216 


குத்தூசி குருசாமி 


இந்தச் செய்திகள் குத்தூசியாரின் பேச்சும் எழுத்தும் , ஒத்துழைப் 
பும் எந்த அளவுக்கு " சுயமரியாதை இயக்கத்திற்கு முதுகெலும் 
பாக இருந்திருக்கிறது என்பதைத் தெளிவாக எடுத்துக் காட்டு 


கின்றன . 


Keg . No.M.?331. 


தவிப்பேசி 


அனு 


20 பக்கங்கள் 


PUDUVAI MU " ASU 


LEE 


வாரப்பதிப்பு : திங்கட்கிழமைதோறும் வெளி வரும். 

ஆசிரியர் : S. குருசாமி B. A 


முழக்கம் 


திங்கள் 29 டிசம்பர் 1930, 


ஓச்சு 8 , 


1930- நவம்பர் 11 - ம் நாள் முதல் புதுவையிலிருந்து புதுவை 
முரசு வெளிவரத் தொடங்கியது . பிற்காலத்தில் புதுவைப் பெரி 
யார் என்ற புகழுக்குரிய நோயேல் அவர்களின் முயற்சியால் , 
அவரையே பதிப்பாளாராகவும் , க . ராமகிருஷ்ணன் அவர்களை 
ஆசிரியராகவும் , கொண்டு வெளிவந்தது . பாரதிதாசன் புதுவை 
லூட்டர் ஆகியோரின் கவிதைகள் தொடக்கத்தில் இடம் பெற் 
றுள்ளன . 

பாரதிதாசனின் மாந்தோப்பில் மணம் - புனர் விவாக விஷயம் 
என்ற கவிதை 3 - ம் பக்கத்தில் இடம் பெற்றுள்ளது . 

ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் 
என்று தொடங்கும் பாரதியின் பாட்டு தலையங்கப் பகுதியின் 
மேல் போடப்பட்டுள்ளது . 


புதுவை - புதுச்சேரி இது பாரத நாட்டில் பிரஞ்சு குடியர் 
சாட்சியையுடைய அய்ந்து ஊர்களில் ஒன்று . மற்றவை காரைக் 


குருவிக்கரம்பை வேலு 

217 
கால் , சந்திரநாகூர் , மாஹி , எனாம் என்பனவாம் . இவற்றில் தலை 
நகர் இப்புதுவையே என்று தலையங்கம் தொடர்கிறது . சுயமரி 
யாதை இயக்கக் 

கொள்கைக்காக வெளி வருகிறது என்றும் , 
இவ்வியக்கத்தின் தலைவர் . " அஞ்சா நெஞ்சு படைத்தவர் ; முதுமை 
யில் இளமைத் தன்மை வாய்ந்தவர் . சுயநலம் வேண்டாதவர் ; 
அறிவர் ; ஆதலில் பெரியார் எனவும் , அவர் கொள்கைக்கே குரல் 
கொடுக்கும் எனவும் தலையங்கம் அறிவிக்கிறது . 

குருசாமியின் நேரடிப் பார்வைக்கு புதுவை முரசு வந்தவுடன் 
" பாரதி " யின் மேற்படி கவிதை நீக்கப்பட்டுள்ளது . 

29-12-1930 முதல் 4-5-1931 வரை ஆசிரியர் S. குருசாமி 
என்றுள்ளது . 20-4-1931 - ல் அரசு அலுவலில் குருசாமி சேர்ந்த 
தினால் அவர்கள் பெயர் இல்லை . ஆனாலும் தலையங்கம் மற் 
றும் பல கட்டுரைகள் தொடர்ந்து அவர் எழுதியுள்ளார் . மதுரை 
வீரன் " தொண்டைமண்டலம் மவுண்ட்ரோடு " குமி 
" தமிழ் மகன் 

" கிறுக்கன் " பென்சில் போன்ற இருபதுக்கு 
மேற்பட்ட புனை பெயர்களில் எழுதியுள்ளார் . " மதுரை வீரன் 
என்ற பெயரில் " நான் வைஸ்ராயாய் இருந்தால் என்ற கட்டுரை 
அவர் துணிவுக்கும் , " கிறுக்கன் என்ற பெயரில் புதுவை முரசு 
அனுபந்தத்தில் எழுதிய பரமசிவனுக்கு பகிரங்கக் கடிதம் என்பது 
கிண்டலுக்கும் ஓர் எடுத்துக்காட்டு . மற்றவை அவரின் வாதத் 
திறமையைப் பறை சாற்றுகின்றன. 

ரிவோல்ட் நிறுத்தப்பட்டதின் எதிரொலியைக் காட்டுகிறது , 
மலேயா கோ . சாரங்கபாணி காளியப்பனுக்கு எழுதிய கடிதம் . 
திரு . காளியப்பன் அவர்கள் பினாங்கு , 

16-1-31 
அன்புடையீர் , 

வணக்கம் பல . இதற்கு முன் எழுதிய கடிதத்திற்கு பதில் . 
இல்லை . அலைச்சல் அதிகமாக விருக்கலாமென நினைக்கிறேன் . 
தற்காலம் மலாய் நாட்டின் நிலை சொல்ல வேண்டியதில்லை . 
சுயமரியாதை இயக்கத்தின் லக்ஷணம் இந்த 15 தினத்தில் எப்படி 
இருக்கிறதென்பதைக் கண்டு கொண்டிருக்கலாம் , போலிகள் செய் 
யும் அக்கிரமங்களுக்கெல்லாம் நம்மீது பழி சுமத்தப்படுகிறது . 
இந்த யோக்கியதையில் குடி அரசு முன்னேற்றத்திற்கு சந்தாவென் 

உபகாரிகள் 
றால் அடிக்கத்தான் அநேகம் பேர் முன்வருவர் . 
இல்லாவிட்டாலும் 

தொகை மட்டில் வளர்ந்து 
கொண்டே இருக்கிறது . இந்நாட்டில் தாங்கள் காணும் காணிகளை 
எல்லாம் பெரியாருக்கு விபரமாக எழுதுங்கள் , 


எதிரிகளின் 


218 


குத்தூசி குருசாமி 


நிற்க . திரு . குருசாமி அவர்கள் புதுவை முரசு பத்திரிகைக்கு 
ஆசிரியராய்ப் போய்விட்டதை " திராவிடனில் நீங்கள் பார்த்தி 
ருக்கலாம் . அதைப்பார்த்தும் தலையில் இடிவிழுந்தாற்போலாகி 
விட்டது . ரிவோல்ட் எங்கே எங்கே என ஏக்கமெடுத்திருக்கும் 
நண்பர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக் 
கிறீர்களென்பது எனக்குத் தெரியவில்லை .. திரு . ராமநாத 


RELIABIR 
NZDIUM 


BEST 
AND 


NOST INFLUENZ :AL 
TAMIL WEEKLY 

IK 
MALAYA 


" FORWARD 
" முன்னேற்றம் " 


ADVERTISEMENT 


152 , Selegie Road , Singapore. 


15. காளியப்பன் அவர்கள் 


பப்டு. 


non wag, 

அக்பா. கிலன் 
como காலால் காட்ட 

கயவாகபாைகரன் 
8 5/16 (9W- ม วน ผิ ป 
நடக்க யேமணக்கவில்ல 
ཅེ ༽ ཀ 
ம்கள் 
எல்படகன்ரால் 
பகை கொண்டா போல 
செயம் அம்றா 
மனம் 
1.420 / 

சபது 
. யோக 
மையன் இடமறைக்க 

* சடலம்வேறு , 
உலகள்காட்டறும்பர்க் 
எட் -வாந்தகாண்டே 
ganz Deringer i B ain en sy heef. 


குருவிக்கரம்பை வேலு 


219 


னையும் , குருசாமியையும் கை கழுவி விடுவதென்று பெரியார் 
நினைத்து விட்டாரா , என்ன ? 

நிற்க . இங்கு தாங்கள் எப்போது வருவீர்கள் ? வேறு ஊர் 
களுக்குப் போகவில்லையா ? என்பதையும் தெரிவியுங்கள். 

தங்களன்புள்ள, 

கோ . சா . 
( கோ . சாரங்கபாணி ) 


LLADLE 
MEDION 


BEST 
AND 


NOST INFLUENTIL 


( 6 


TAMIL WEEKLY 


" FORWARD " 
முன்னேற்றம் " 
152, Selegie Road Singapore. 


FOR 
ADMURTISEMENT 


NI 


MALAYA 


& ten sier wow ourong sing mavrogne 


กด5 

av annan upon . 
gorma ommasrnia 

-we 4S & A - - - ร - 6 
dumpi 49 % ๆ 

www99 90 EV - 
•๔ วาม. ข . ละ 7 64, 5 
8a onggo Boon siang kerjandis 
๓ - 

ด่วน M8 2 44 4 ๆ 
0 2 0 gogorosan . gs. Por 

resory 
ใช้ ใ a45- กะ ---- 3 ห ws9/9 
30 % ชowwei Honggani ? sino 

า ง3 4950 51 539 
8 - 

* * SU9 - 0 4 5 6 7 8 ป 6 ( 2 
- Nooqu o ogramy in 

$ Riamin ginen 


sinn 


220 


குத்தூசி குருசாமி 


அரசு அலுவலில் சேர்ந்தார் 
" தனது வாழ்வை 

சுயமரியாதை இயக்கத்திற்கே 
அர்ப்பணிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த குருசாமியின் 
வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது . " தன் கையே தனக்கு 
உதவி " என்று தனது நண்பர் காளியப்பனுக்கு எழுதியபடி , 
மாற்றார் கையை எதிர்பார்த்து . வாழ விரும்பாத அவருடைய 
சுயமரியாதை உள்ளம் , அரசு அலுவலில் சேர முடிவு செய்தது . 
அதன்படி 1931 ஏப்ரல் 20 - ல் அமைச்சர் பி.டி. ராசன் அவர்களின் 
உதவியால் செம்பியம் சார்பு பதிவாளர் அலுவலகத்தில் எழுத்தர் 
வேலையில் சேர்ந்தார் . 

இருபத்தைந்து வயது நிரம்புவதற்குள் அரசு அலுவலகத்தில் 
சேர வேண்டும் என்ற சட்டதிட்டங்களுக்கிணங்க மேற்கண்ட 
தேதியில் வேலையில் சேர்ந்தார் . 23-4-31 - ம் தேதிதான் அவரது 
26 - வது பிறந்த நாள் , அன்று வயது இருபத்தைந்து நிறைவு 
பெற்றுவிடும் . 

அலுவலில் இருந்து கொண்டே , குடிஅரசு , புதுவை முரசு 
" திராவிடன் ஆகியவற்றில் தொடர்ந்து எழுதிவந்தார் . விடுமுறை 
நாட்களிலும் , சனி ஞாயிறுகளிலும் குஞ்சிதம் - குருசாமி 
தம்பதிகள் ஓய்வின்றித் தமிழ்நாட்டு மூலை முடுக்கெல்லாம் , சுய 
மரியாதைப் பிரசாரத்தைச் செய்யச் சளைக்கவே இல்லை . 


புதுவைக்கவிஞரும் புதுவை முரசு ஆசிரியரும் 

இக்காலத்தில் புதுவைத் தமிழ் வாத்தியார் கனக . சுப்பு 
ரத்தினம் - பாரதிதாசன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது .. 
குருசாமியும் பாரதிதாசனும் நெருங்கிய நண்பர் ஆனார்கள் . 
பாரதிதாசனும் புதுவை முரசின் தொடக்கத்திலிருந்தே , குருசாமி 
ஆசிரியர் பொறுப்பை ஏற்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பிருந்தே 
எழுதிவந்தார் . இப்போது இருவரும் இணைந்து புதுவை முரசிற்கு 
நல்ல சிறப்புச் செய்தனர் . 


1929 முதலே பாரதிதாசனும் குருசாமியும் நண்பர்களாக 
இருந்தபோதிலும் , புதுவை முரசின் ஆசிரியர் ஆனபிறகு , 
நெருங்கி இணைந்து சிந்திக்கத் தூண்டுகோலாக இருந்தவர் 
குருசாமி . இதனால் பாரதிதாசன் பல வெற்றிகளை அடைந்தார் . 
குருசாமியின் 

அன்பாலும் , பேச்சாலும் , எழுத்தாலும் , 
வாழ்க்கை நடைமுறையாலும் பெரிதும் கவரப்பட்டவர்களில் 


குருவிக்கரம்பை வேலு 


221 


கவிஞரும் ஒருவர் . கவிஞர் எந்தக் கவிதை எழுதினாலும் 
குருசாமிக்குப் படித்துக் காண்பிக்காமல் 

இருக்கமாட்டார் . 
அப்படி எழுதிப் படித்துக் காட்டிய கவிதைகளில் பல குருசாமியின் 
இல்லத்திலேயே தங்கிவிடும் . 

ஒரு 

சில அவ்வப்போது குடி 
அரசி லும் வெளிவரும் . குருசாமியும் கவிஞரை ஓய்ந்து இருக்க 
விடாமல் எதைப்பற்றியாவது இடைவிடாமல் எழுதச் சொல்லித் 
தூண்டிக்கொண்டேயிருப்பார் . 


1930 - ல் 

சுயமரியாதைச் சுடர் என்ற பெயரில் பத்துக் 
கவிதைகள் அடங்கிய சிறு நூலொன்றை கவிஞர் , கிண்டற்காரன் 
C / o . பாரதிதாசன் என்ற பெயரில் வெளியிட்டார் , கிண்டற் 
காரன் என்பது பாரதிதாசனின் இன்னொரு புனைப்பெயர் . 


அச்சிறு நூலை புதுவை முரசு ஆசிரியர் திரு . எஸ் . குருசாமி 
பி.ஏ. அவர்களுக்கு ஸமர்ப்பணம் என்று காணிக்கையாக்கினார் . 


நயமறியா மக்கள் நலம் நாடி இனிய 
சுயமரியாதைக் கொள்கைத் தூய்மையினைத் தன் அருமைப் 
பாரத நாடெங்கும் பரப்பும் திருப்பணியில் 
நேரடைந்த நல்லுணர்வு நித்தங் கனிந்துயர்ந்தே 
ஆங்கில ரிவோல்ட்டுக்கும் ஆசிரியனாய் உழைத்தே , 
ஈங்குரைப்பேன் மற்றும் உரைத்தபடி யான் நடப்பேன் 
என்ற நிசத்தைத்தான் எண்பிக்கக் காத்திருந்து 
கன்னற் பிழியொன்றைக் காதல் மணம் பூண்டு 
சமத்துவத்தின் சாரதியாய்த் தாக்குநரைத் தாக்கிச் 
சுமக்கின்ற அன்பராய்ச் சொல்லால் எழுத்தால் 
சகம் எதிர்த்த போதும் தனித்தெதிர்க்கும் சேயாய் 
அகங்கிடந்த வெள்ளத்தால் ஆரார்க்கும் அன்பனாய்த் 
தன் நலங் காணக்கண் தவிர்ந்தவராய்த் தாரணியோர் 
இன்னலத்தைக் காக்க இருநூறு தோளராய் 
" எங்கேயோ சத்தம் ! எதுதான் முழங்கிற்றோ 
இங்கே நமக்கென்ன " என்னாமல் பூவின் 
மதுவைக் கவனிக்கும் வண்டுபோல் அந்தப் 
புதுவை முரசு நிலை பொன்போல் அறிந்து 
திருவாரூர்த் தேரைத் தெரிசித்துப் போக 
வருவார் கழுத்து வளைக்க வளை யாதது போல் 
நட்டதலை நிமிர்த்தும் நம்பிக்கை யில்லாமல் 


222 


குத்தூசி குருசாமி 


தொட்ட எழுதுகோல் தொட்டபடி யுழைக்கும் 
ஆசிரிய ராக அமர்ந்த குருசாமி 
பேசரிய வாய்மையின் என் நண்பன் அன்னோன் 
உயர்முன் சமர்ப்பித்தேன் ! உரைத்த இதன்பேர் 
சுயமரியாதைச் சுடர் 

நாற்பது வயதுக்காரரான கவிஞர் பாரதிதாசன் . இருபத்து 
நான்கு வயது இளைஞரான குருசாமிக்கு அவருடைய வயதைக் 
கணக்கிடாமல் , கருத்து வளர்ச்சிக்கும் தொண்டாற்றும் தூய்மைப் 
போக்குக்கும் , துணிச்சலுக்கும் , நேர்மைக் குணத்திற்கும் அளித்தது 
தான் இந்தப் பாராட்டுக் கவிதையாகும் . 

பத்துக் கவிதைகளில் குருசாமிக்கு மிகவும் பிடித்த கவிதை 
ஒன்று ! 1964 - ம் ஆண்டு அறிவுப்பாதையில் இதை மீண்டும் 
எடுத்து வெளியிட்டிருந்தார் குத்தூசியார் ! 


எண்ணத் தொடர்பே 
குடியேறும் ஆரியப் பாதகர்கள் சூழ்ச்சியால் 

கொலையுண்ட தமிழர் நெஞ்சும் , 
குகை நரிச் சங்கரன் புத்த நெறிமாற்றிடக் 

கொல்வித்த தமிழர் நெஞ்சும் , 
படியேறு சமண் கொள்கை மாற்றிடச் சம்பந்தப் 

பார்ப்பனன் சூழ்ச்சி செய்து 
படுகொலை புரிந்திட்ட பல்லாயிரங் கொண்ட 

பண்பு சேர் தமிழர் நெஞ்சும் , 
கொடிதான தம் வயிற்றுக்குகை நிரப்பிடும் 

கொள்கையால் வேதசாஸ்திரக் 
கொடுவலையிலே சிக்கி விடுகின்ற போதெலாம் 

கொலையுண்ட தமிழர் நெஞ்சும் , 
துடிதுடித்துச் சிந்தும் எண்ணங்கள் யாவுமே 

தூய சுயமரியாதையாய்ச் 
சுடர் கொண்டெழுந்தே சமத்துவம் முழங்கிற்றுத் 
தூய பாரத தேசமே ! 

( 1930 சுயமரியாதைச்சுடர் ) 
புதுவை 

1931 - ம் ஆண்டு புதுவை முரசு விசேஷ 
அநுபந்தம் என்ற பெயரில் 

ஒரு மலர் வெளியிட்டது . அதில் 
பெரியார் ஈ.வெ.ரா , குருசாமி , பாரதிதாசன் முதலானோர் பல 


முரசு 


குருவிக்கரம்பை வேலு 


223 


கட்டுரைகள் எழுதி உள்ளனர் . 130 பக்கங்களைக் கொண்ட 
அந்த மலருக்கு புதுவை முரசு ஆசிரியர் என்ற முறையில் 
குருசாமி எழுதிய முன்னுரை பாரதிதாசன் , வருங்காலத்தில் 
பளீர் , பளீர் என மின்னிடும் , வயிரமாகத் 

வயிரமாகத் திகழப்போகிறார் 
என்று பறைசாற்றுகிறது . பார்ப்போம் ? 


என்ற 


" பகுத்தறிவு இயக்க மென்பது இன்று நேற்றுத் தோன்றிய 
தல்ல . இன்றைக்குச் 

சரியாக 2400 வருஷங்களுக்கு முன்பே , 
அதாவது பெரும்பாலான உலகமக்கள் காட்டுமிராண்டிகளாயும் 
அறிவற்ற முழுமூடர்களாயும் இருந்தகாலத்தில் , கிரீஸ் தேசத்தில் 
சாக்ரட்டீஸ் 

தத்துவஞானி, அறிவு இயக்கத்தைப் 
பரப்பினார் . ஆன்மா , கடவுள் , மறுஉலகம் முதலியவைகளைப் 
பேசுதல் அர்த்தமற்றதும் சோம்பேறித்தனமானதுமான வேலை 
யென்பதைத் தம்முடைய இணையிலாத் தர்க்கமுறையால் ருசுப் 
படுத்தினார் . உலகத்திலேயே தலைசிறந்த 

தர்க்க 

ஞானி 
யென்பதை நிலை நாட்டினார் . ஆவேசம் . அறிவின்மை கொண்ட 
தம்மக்களிடத்துத் தமது கொள்கையை நிலைநாட்டும் முயற்சியில் 
தமது உயிரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தபோதும் 
அதையும் சிரித்த முகத்தோடு அர்ப்பணஞ் செய்தார் . 


அவருக்கு முன்னர் 150 ஆண்டுகட்கு முன்னர் , இந்தியாவில் 
தோன்றிய கவுதமபுத்தர் அர்த்தமற்ற ஆபாசமாகிய இந்து 
மதமும் அதைச் சேர்ந்த வேதமும் ஜாதியும் அழியவேண்டிய 
அவசியத்தைப்பற்றி , தம் மக்களுக்கு அறிவுறுத்தினார் . கடவு 
ளைப் பற்றிக் கவலைப் படுகிறவன் முழுமூடன் அல்லது சோம் 
பேறி யென்பதை வெள்ளையாய்ச் சொன்னார் . பார்ப்பனீயம் 
நிறைந்து மக்கள் அதற்கு அடிமையாய் வாழ்ந்து வந்த அந்தக் 
காலத்தில் , தற்கால சாதனங்கள் எவையுமின்றி இந்தியாவிலும் 
பிற இடங்களிலும் கால் நடையாய்ச் சுற்றித் திரிந்து தம் 
கொள்கையை அரும்பாடுபட்டு நிலைநாட்டிச்சென்றார் . 


அதன் பின்னர் தமிழ் நாட்டிலும் பல அறிஞர்கள் தோன்றி 
நட்டகல்லைத் தெய்வமென்று போற்றும் அறிவின்மையையும் , 
நால்வகைச் சாதி இந்நாட்டில் நாட்டின கொடுமையைப் 
பற்றியும் கதறிக் கதறிப் புகட்டினார்கள் . அவர்களைச் " சித்தர் " 
களென்றும் " ஞானிக " ளென்றும் சொல்லி மக்கள் அவர்களைப் 
பின்பற்றாதவாறு செய்யப்பட்டனர் . 


224 


குத்தூசி குருசாமி 


பிறகு சில நூற்றாண்டுகளாக இங்கிலாந்து , ஜெர்மனி, 
ரஷியா , அமெரிக்கா முதலிய நாடுகளில் ஜான் ஸ்டூவர்ஸ்மில் , 
இங்கர்சால் , ஜீன்மெஸ்லியர் , வால்டேர் போன்ற அறிஞர்கள் 
தோன்றி மதத்தின் பெயரால் நடக்கும் அக்கிரமங்களையும் 
கடவுள் பேரால் நடக்கும் புரட்டுக்களையும் வெளிப்படுத்தி " அறிவு 
இயக்கத்தை " ப் பரவச் செய்தனர் . இன்னும் இத்தகையோர் பிற 
நாடுகளில் சங்கங்கள் மூலமாகவும் பத்திரிக்கைகள் மூலமாகவும் , 
தர்க்கமுறையான சொற்பொழிவுகள் மூலமாகவும் அறிவு இயக் 
கத்தைப் பரப்பி வருகின்றனர் . 


கொள்கை , 


ஆகவே , பல நூறு வருஷங்களாகவே இயங்கிவரும் அறிவுக் 

மக்களுக்குப் போதிய மனஉறுதியும் தைரியமும் 
இல்லாததாலும் , கொள்கையைப் பரப்புவதற்கு ஏற்ற சாதனங்கள் 
இன்மையாலும் பொதுவாகவே உலகத்தில் போதிய கல்வி 
ல்லாமையாலும் , அதிதீவிரமாகப் பரவவும் அதன் நன்மைகளை 
மக்கள் அனுபவிக்கவும் சந்தர்ப்பமில்லாது போயினும் இக்குறை 
பாடுகளெல்லாம் உலகத்தில் கொஞ்சங் கொஞ்சமாக நீங்கிக் 
கொண்டே வருதலால் , இனி இக்கொள்கைகளைச் சுலபத்தில் 
தடுக்கவோ அழிக்கவோ முடியாது . 

பல நாடுகளில் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு பெயர்களோடு 
வழங்கப்பட்டு , வந்த " இவ்வறிவு இயக்கமானது 5 , 6 , ஆண்டு 
களாக நம் தமிழ்நாட்டில் " சுயமரியாதை இயக்கம் என்னும் 
பேரால் திரு ஈ.வெ. ராமசாமியவர்களால் துவக்கப் பட்டிருக்கிறது . 

இந்தப் புதிய இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரியில் நம் 
புதுவை முரசு ம் ஆரம்பிக்கப்பட்டுச் சில மாதங்களாகப் பல 
எதிர்ப்புக்களிடையே வேலை செய்து வருகிறது . முதலில் தன்னந் 
தனியே நமது நண்பர் திரு நோயேல் அவர்களால் ஆரம்பிக்கப் 
பட்ட இப்பத்திரிகையானது நிரந்தரமான நன்னிலையை அடைய 
வேண்டுமென்ற எண்ணத்தால் 

அறிவுக்கொள்கையையுடைய 
அன்பர்கள் சேர்ந்த ஒரு " லிமிடெட் கம்பெனி யின் வசம் இதன் 
நிர்வாகப் பொறுப்பு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது . இச்சந்தர்ப்பத் 
தில் மதங் கொண்ட கிறிஸ்துவக் குருமார்களால் திரு நோயேல் 
அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களையும் குறிப்பிடாமல் 
விட மனம் வரவில்லை . சொத்துக்கும் , உயிருக்கும் 

வறு 
விளைந்தாலும் கொள்கையின் நிமித்தம் பத்திரிகையை இன்று 

முழுப்பொறுப்போடு ஏற்று நடத்தும் நம் 


ஊ 


வரை 


நண்பர் 


குருவிக்கரம்பை வேலு 


225 


ஆகிய 


திரு . நோயேல் அவர்களைப் பகுத்தறிவு இயக்கத்தின் சார்பில் 
நான் பெரிதும் பாராட்டக் கடமைப்பட்டுள்ளேன் . 
இரண்டாவதாக , சிரிப்பும் வெடிப்பும் , கிண்டலும் , கிளரலும் 

இப் " புதுவை முரசு " க்கு ஊனும் உயிருமாக விளங்கும் 
" பாரதிதாசன் " அவர்களை இம் முரசி ன் மூலம் தான் இனி 
நம்நாடு அறியப் போகிறது . புதுச்சேரியில் நம் இயக்கத்துக்கு ஆணி 
வேராகிய நம் " பாரதிதாசன் அவர்களின் ஒளி குப்பையில் 
வெகுகாலம் கிடந்ததால் மழுங்கியிருந்தது . புதுவை முர சால் 
துடைக்கப்பட்டு இனிமேல் அறிவு ஒளியாகப் பளீர் ! பளீர் என 
மின்னும் . இருட்டில் கிடந்த நாமெல்லோரும் பகுத்தறிவு இயக்கத் 
தின் பற்பல காட்சிகளையும் இனிமேல் காண்போம் ! 


மாகாண 


இனி , மூன்றாவது 

சுயமரியாதை மகாநாட்டை 
யொட்டி இப்புதுவை முரசின் விசேஷ அநுபந்தத்தை வெளி 
யிட்டோம் . எங்களுடைய முழு எண்ணப்படியும் இதை வெளியிட 
முடியாமற் போனதற்கு நாங்கள் வருந்துகிறோம் . எவ்வளவோ 
கஷ்ட நஷ்டங்களுக்கிடையில் இதை வெளியிட்டுள்ளோம் . இந்தப் 
பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நண்பர் திரு . ராஜகோபால் அவர் 
களுக்கும் , இவ்வ நுபந்தத்திற்கு , சிலர் செய்ததுபோல் செய்யாமல் , 
குறிப்பிட்டகாலத்திற்குள் கட்டுரைகளை எழுதியனுப்பிய அன்பர் 
களுக்கும் , முக்கியமாக நம் சகோதரிகளுக்கும் நமது வணக்கம் 
உரியதாகுக . 

ஏழைகள் செய்த வேலை ; பெரும் பொருள் இல்லை ; 
இடைஞ்சல்களோ எண்ணிறந்தன , குற்றங் குறைகளிருக்கலாம் . 
பொறுத்தருள்க . 

S. குருசாமி 

8-8-31 
1931 - ல் குருசாமி புதுவையில் குப்பையில் வெகுகாலம் 
கிடந்ததால் மழுங்கி இருந்த பாரதிதாசன் என்ற புனைப் 
பெயருக்குள் மறைந்திருந்த கனக . சுப்புரத்தினத்தை எடுத்துத் 
துடைத்து பகுத்தறிவு என்கின்ற சாணையில் தீட்டி ரத்தினக்கல் 
போல் பளீர் ! பளீர் ! என ஒளிவீசத் செய்தார் 

என்பதை 
தமிழகம் என்ன , உலக முழுதும் அறியும் ! இன்று . அந்த ஒளிக்கு 
நூற்றாண்டு விழாவும் நடக்கிறது ! குருசாமிக்கும் அதில் கடுகளவு 
பங்கு உண்டல்லவா ! 

கு -15 


226 


குத்தூசி குருசாமி 


விருதுநகர் மூன்றாவது சுயமரியாதை மாநில 

மாநாட்டை 
ஒட்டி வெளிவந்த மலரில் பெரியார் 

ஈ . வெ . ராமசாமி , 
குருசாமி , கனக . சுப்புரத்தினம் , திருமதி 

டி . எஸ் . குஞ்சிதம் , 
திருமதி நீலாவதி ராமசுப்பிரமணியம் , தி . அ . இராமசாமி , 
நாகர்கோயில் பி . சிதம்பரனார் , சாமி - சிதம்பரனார் , சிவகாமி 
சிதம்பரனார் , எ . பி . ஆதித்தர் , சோ . இலக்குமிர தன் , எம் . ஏ . , 
பி.எல் . , கோவை . எ.ஆர் . சிவானந்தம் , எஸ்.பி. அருணகிரி , திருமதி . 
மனோகரம் , திருமதி . மு . மரகதவல்லி , புதுவை அ . லூத்தர் , 
கோவை . அ . அய்யாமுத்து , ஆ . ழொ . சவரிநாதன் , ஆகியோர் 
எழுதியுள்ளனர் . அனைத்துக் கட்டுரைகளும் ஒவ்வொரு வயிரக் 
கல்லாக ஒளிவிடுகிறது . தங்கக்கம்பியில் எந்தப் பகுதி உயர்ந்தது ? 
அதுபோல் ஒவ்வொருவருடையதும் கருத்தாழமிக்க கட்டுரைகளாக 
உள்ளன . நான் அறிந்த வரையில் அம்மாதிரிக் கட்டுரைகளுக்கு 
அவைகளே இணையானவை . இக்கால நுனிப்புல் ஆய்வாளர்கள் 
அவைகளைப் படித்து அறிவு பெறுவார்களா ? 

குருசாமி தொண்டைமண்டலத்திலும் , மவுண்ட்ரோட்டி 
லும் தமிழ்மகன் என்று கூறமுடியாத வகையில் 

கிறுக்கன் 
போலும் , கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனாக இருந்து கொண்டு 
கிண்டல் செய்து நாடோடி மாதிரியும் திரிவது , படிப்பவர்களை 
இவர்களில் யார் நாடோடி யார் கிறுக்கன் எனவும் , ஏன் 
நம்மைப் போன்றவர்களை ஏமாற்றிக்கொண்டு கிறுக்கன் போல் 
மவுண்ட்ரோட்டில் ஒளிந்து விளையாடுகிறார்கள் ? இவர்களைத் 
தேடிக் கண்டுபிடிப்பதில் நமக்குக் கிறுக்குப் பிடித்துவிடும் . நம்மைப் 

மக்கள் கிண்டல் செய்யக்கூடும் . என் செய்வது . 
எப்படியோ அவர்களைத் தேடிக்கண்டுபிடித்துள்ளோம் . மீண்டும் 
1934 - ல் இந்தக் கிறுக்கர்களைச் சந்திப்போம் . 


பார்த்து 


அதுவரை புதுவை முரசு அநுபந்த மலரில் இறுதிப்பக்கத்தில் 
உள்ள பாரதிதாசனின் கவிதையைப் படித்து வையுங்கள் . 


பிள்ளை பாட்டு 

நிலா 
துருக்கச் சிறுவன் ; 

நிலவே நிலவே நிற்பாய் நிலவே ! 
மெருகு கொடுத்த வெள்ளி நிலவே ! 
நாங்கள் உன்னை நாயம் கேட்போம் 
கூற வேண்டும் குளிர்ந்த நிலவே ! 


குருவிக்கரம்பை வேலு 


227 


மூன்றாம் பிறையாய்த் தோன்றுங்காலை 
என் கூட்டத்தார் உன்னைத் தொழுவார் 
ஆதலாலே அழகு நிலவே ! 

துருக்கருக்குச் சொந்தப் பொருள் நீ ! 
கத்தோலிக்கச் சிறுவன் : 

கன்னி மரியாள் உன்மேல் நிற்பாள் 
ஆதலாலே அழகு நிலவே ! 

கத்தோலிக்கர் சொத்து நீதான் ! 
இந்துச் சிறுவன் : 

எங்கள் சிவனார் முடியில் இருப்பாய் 
ஆதலாலே அழகு நிலவே ! 

இந்து மதத்தார் சொந்தப்பொருள் நீ . 
மூவரும் : 

மூன்று பேரும் மொழியக் கேட்டாய் 
யார்க்குச் சொந்தம் தீர்ப்புச் சொல்வாய் ? 


சுயமரியாதைச் சிறுவன் , மற்ற பிள்ளைகளைக் குறித்து : 

உன் தகப்பன் உளறு வாயன் 
துருக்கன் னென்று சொன்னான் உன்னை . 
உன் தகப்பன் உளறு வாயன் 
கத்தோலிக்கப் பட்டம் கட்டினான் . 
உன் தகப்பன் உளறு வாயன் 
இந்து என்றான் ஏற்றுக்கொண்டாய் ! 
துருக்கன் என்ற சொல்லை நீக்கு ! 
கத்தோலிக்கப் பித்தம் தொலைப்பாய் ! 
இந்து என்ற சிந்தனை வேண்டாம் ! 
யாவரும் மனிதர் என்பது தெரிந்தால் 
நிலவும் பொதுவே என்பது தெரியும் 
அறிந்து வாழ்வீர் அன்பர் கூட்டமே ! 

( 8-8-1931 ) 
தேவகோட்டை கள்ளர்கள் மாநாடு 
1930 டிசம்பரில் " முக்குலத்தவர் " என்பவர்களில் 

ஒரு 
கள்ளர்கள் என்பவர்கள் தேவகோட்டையில் 
( கள்ளர்கள் 

சாதி மாநாடு என்ற பெயரால் ஒரு மாநாடு 
நடத்தினர் . அந்த மாநாட்டில் , ஆதித்திராவிடர்களை 
மனிதாபிமானமற்ற முறையில் கடுமையாகத் தாக்கிப்பேசினார்கள் . 


பிரிவினரான 


குத்தூசி குருசாமி 


228 


ஆதித்திராவிடர்களின் வளர்ச்சியைக் 

கண்டு குமுறினார்கள் . 
அந்தக் குமுறலின் எதிரொலியாகக் கீழ்க்கண்டபடி தீர்மானம் 
போட்டார்கள் . 

" ஆதித் திராவிடர்கள் தங்கம் வெள்ளி நகைகள் அணியக் 
கூடாது . 

ஆதித்திராவிடர் ஆண்கள் முழங்காலுக்குக் கீழும் இடுப்பைச் 
சுற்றிலும் உடுத்தக் கூடாது . 

ஆண்கள் கோட்டு , ஷர்ட்டு , பனியன் எதுவும் அணியக் 
கூடாது . 
ஆதித்திராவிடர் யாரும் தலைமயிரை வெட்டி 

விட்டுக் 
கொள்ளக்கூடாது . 

மண்பாண்டங்கள் தவிர வேறு எதையும் ஆதித்திராவிடர்கள் 
தம் வீடுகளில் உபயோகிக்கக்கூடாது . 

ஆதித்திராவிடப் பெண்கள் இடுப்பிற்குமேல் இரவிக்கை 
தாவணி முதலிய உடைகளணிந்து மூடக்கூடாது . 

ஆதித் திராவிடப் பெண்கள் பூ , மஞ்சள் அணியக்கூடாது . 

ஆண்கள் வெயிலுக்கும் , மழைக்கும் குடை பிடிக்கவோ 
செருப்புப் போட்டுக் கொள்ளவோ கூடாது . 


இவ்வாறு மிகக் காட்டுமிராண்டித்தனமான , கொடூரமான 
மாநாட்டைப் பற்றியோ , அந்த மாநாட்டினரின் தீர்மானங் 
களைப் பற்றியோ , தேசியவாதிகளான காங்கிரசாரோ , மற்றவர் 
களோ கண்டு கொள்ளவுமில்லை ; கண்டிக்கவுமில்லை . ஜாதி 
ஒழிப்பையும் , பொதுவுடமைக் கொள்கைகளை பரப்புவதையுமே 
தனது மூச்சாகக் 

கொண்ட இருபத்தைந்து வயது 
நிரம்பாத - தூய சிந்தனைக்கு வயதின் வரம்பேது ? - இளைஞர் 
குருசாமி சீறினார் . சுய ராஜ்யம் கேட்க வெட்கமில்லையா ? 

கள்ளர்கள் மாநாட்டின் தீர்மானங்களைத் கண்டித்து 
எழுதுகிறார் . படியுங்கள் .. 


கூட 


என்று 


சுயராஜ்யம் கேட்க வெட்கமில்லையா ? 

நாட்டார்கள் என்பவர்கள் யாரென்பது அநேகருக்குத் 
தெரியாது . 

அவர்கள் தான் சைவம் பரப்பப்படுவதற்கு முன்பு கள்ளர்கள் 
என்று அழைக்கப்பட்டவர்கள் . சமீப காலத்திற்கு முந்தி அவர் 


குருவிக்கரம்பை வேலு 

229 
கள் மிக 

அநாகரீகமாகவும் , குற்றவாளிகள் கூட்டத்தைச் 
( criminal tribes ) சேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்பது 
அவர்களுடைய கள்ளர்கள் சரித்திரம் என்னும் புத்தகத்திலேயே 
எழுதப்பட்டிருக்கிறது . இன்னும்கூட , பல இடங்களில் சர்க்கா 
ரால் மேற்கண்டவாறே கருதப்பட்டும் வருகிறார்கள் . 
" அன்பு " மயமாகிய சைவம் 

பரவ ஆரம்பித்துப் பழைய 
" கள்ளர்கள் 

புது நாட்டார்கள் ஆனபின் அநேக விஷயங் 
களில் அவர்கள் 

நாகரீகமடைந்துவிட்டார்கள் ; இன்னும் 
அடைந்து கொண்டுமிருக்கிறார்கள் . ஆயினும் சைவ சமயத் 
தலைவர்கள் போலவே ஜாதிப் பைத்தியமும் மதப்பிடிவாதமும் 
அவர்களைப் பிடித்துக் கவ்விக் கொண்டிருக்கின்றன . 

சுயமரியாதை இயக்கம் ஜாதியை ஒழிக்கவே வந்திருக்கிறது 
என்று அறிந்தபின் , அய்யர் , பிள்ளை , முதலியார் , செட்டியார் 
ஆகிய உயர்ந்த ஜாதிகளோடு நாமும் ஒன்றாய்ப் போய் 
விடலாம் என்ற பேராசையோடு இந்நாட்டார் சமூகமானது 
தலையை ஆட்டிக்கொண்டு உதட்டைச் சப்பிக்கொண்டு வருகிறது . 
ஆனால் , தான் விரும்பும் சம நிலையைத் தனக்குக் கீழிருக்கும் 
கோடிக்கணக்கான மக்களுக்கு மாத்திரம் கொடுக்க விரும்புவ 
தில்லை . 


அநேகமாக எல்லா ஜாதிகளும் இந்தச் சுயநலமான மனப் 
பான்மையோடுதான் இருக்கின்றன . 

இந்தக் காரணத்தினால் தான் ஜாதி இப்போதில்லா 
விட்டாலும் எப்போதாகிலும் ஒழிந்தேதான் தீர வேண்டிய 
நிலையில் இருக்கிறதென்று நாம் சந்தோஷப்படுகிறோம் . 


என 


ஒருவன் 

கால் மற்றவன் தலையில் அடுக்கடுக்காய் 
இருக்கும்போது , மிதிபடுகிறவன் , தன் கஷ்டத்தை யுணர்ந்தால் 
தான் கீழிருப்பவனை மிதிக்காமல் இருப்பான் . 

நாட்டார்களுக்குச் சமீப காலமாய் வந்திருக்கும் கல்வி 
யறிவும் , தைரியமும் , ஒற்றுமையும் ஆதித்திராவிடர்களுக்கும் வரும் 
வரையில் கஷ்டமாய்த்தானிருக்கும் ; பிறகுதான் தெரியப் 
போகிறது . 
இந்தச் சந்தர்ப்பத்தில் " சுயராஜ்யம் " 

வாரி 
யெடுக்கப் போகும் தலைவர்களையும் , தொண்டர்களையும் 
ஒன்று கேட்க விரும்புகிறோம் . ஆங்கிலேயர்களோ , அவர்களுடைய 


ஆனால் 


230 


குத்தூசி குருசாமி 


என்று 


அரசாங்கத்திற்குக் கீழ்ப்பட்டவர்களோ நமக்குச் செய்வதாகச் 
சொல்லப்படும் கொடுமைகள் மேற்படி நாட்டார்களின் 
கொடுமைக்கு உரைபோடக் காணுமா ? அன்றியும் மார்பினால் 
ஊர்ந்தாவது தெருவில் போகலாம் 

சொன்ன 
பொல்லாதவனா ? மக்கள் செருப்பு , 

குடை 

உபயோகிக்கக் 
கூடாது என்றும் , பெண்கள் அரை நிர்வாண முறையிலிருக்க 
வேண்டுமென்றும் கட்டாயப்படுத்தும் மேற்படி நாட்டார்கள் 
பொல்லாதவர்களா ? ஏ ! மேயோவின்மீது குறை கூறும் தேசபக்த 
சிகாமணிகளே ! சற்றுத் தேவகோட்டைப் பக்கத்தைத் திரும்பிப் 
பாருங்கள் ! தங்கள் உப்புக் காய்ச்சும் தொழிலும் , கொடியை 
வணங்கும் நாடகமும் இன்னும் ஒழிந்தபாடில்லையே ! காட்டை 
வெட்டப் போவோமா ? சீமைத் துணிக்கடைக்கெதிரில் சண்டி 
மாடு மாதிரி படுப்போமா ? என்பதில் தங்களுடைய கவனங் 
களைச் செலுத்தி , தங்களுடைய ஆயுளை வீணாக்குகிறீர்களே ! 
ஒரு டயருக்காக வீரகர்ஜனை செய்யும் தலைவர்களே ! எவ்வளவு 
" டயர்கள் 

நமது 

மக்களை என்ன பாடு படுத்துகிறார்கள் , 
பார்த்தீர்களா ? “ பெரிய கூட்டம் சட்ட மறுப்பில் ஈடுபட்டிருக் 
கிறது என்கிற சமாதானத்தைச் சொல்லுகிறீர்களே! அதற் 
கென்ன , பைத்தியக்காரன் பின்னாலேயும் தான் பெரிய கூட்டம் 
போகிறது . நிர்வாண ஸ்திரீ 

" நிர்வாண ஸ்திரீ நாடக மேடையில் தோன்று 
கிறாள் என்றால்கூட , " பெரிய " மனிதர் உட்படச் சின்ன 
மனிதர் வரையில் கூட்டமாகத்தான் போகிறார்கள் . பெரிய 
கூட்டம் என்பதால் ஒன்றுக்கு செல்வாக்கு உண்டா ? எது சரி , 
எது தப்பு ; எது அவசரம் , எது அவசரமல்லவென்பதையறியப் 
பகுத்தறிவு வேண்டாமா ? “ பெரிய மனிதர்களெல்லாம் 

சட்ட 
மறுப்பில் சேர்ந்து விட்டார்களே , என்றால் , 

இதைவிடப் 
பெரிய , பெரிய , மகா பெரிய மனிதர்கள் , மகான்கள் , அவதார 
புருஷர்கள் - முதலியவர்களெல்லாம் சொன்ன ஜாதிமதக் கட்டுப் 
பாடுகள் பகுத்தறிவின் முன் என்னவாகின்றனவென்பதை நமது 
நித்திய வாழ்க்கையில் பார்க்கவில்லையா ? இனியுங்கூட , தேவ 
கோட்டை நாட்டார்களைப் போன்ற நமது " டயர்களி " னுடைய 
இரக்கமற்ற அட்டூழியங்களையும் , அறிவீனமான அட்டகாசங் 
களையும் பார்த்துக் கொண்டா இருக்கப் போகிறீர்கள் ? பர 
ராஜ்யம் இருக்கும் நிலையிலேயே இவ்விதம் நடந்தால் " சுய 
( நல ) ராஜ்யம் 

வந்தபின் 

மேற்படி ஆதித்திராவிடர்களைப் 
போன்ற தாழ்த்தப்பட்ட , ஏழை மக்களின் கதி என்னவாகுமோ ? " 
என்று நினைக்கும்போதெல்லாம் நெஞ்சம் திடுக்கிடுகிறதே! 


குருவிக்கரம்பை வேலு 


231 


நாடே ! 


அந்தோ ! “ பகுத்தறிவை விட்டு , ( தேச ) பக்தி யைப் பற்றிய 

இனியேனும் உனது மக்கள் நல்ல வழியில் தங்களது 
செல்வத்தையும் , அறிவையும் செலுத்தமாட்டார்களா ? " 

( 5-1-31 புதுவை முரசு ) 


இவ்வாறு எழுதிய பின்பு , இந்தச் செய்தியை காந்தியார் 
அவர்களுக்கும் தெரிவித்தார் . காந்தியார் அதன்பின் இந்தக் 
கொடுமையைக் கண்டித்து யங் இந்தியாவிலும் எழுதினார் . 
போலீசாரும் சட்டம் 107 - ம் பிரிவின்கீழ் நடவடிக்கை எடுத்தனர் . 
திரு நா . மு . வேங்கடசாமி 

நாட்டாரும் , 

ஒரு கூட்டம் 
போட்டு , தேவகோட்டையில் நாட்டார்கள் நடந்து கொண்ட 
தன்மைக்கு வருத்தம் தெரிவித்ததுடன் , 

தாமும் அவர்கள் 
செயலைக் கண்டித்துத் தீர்மானம் 

போட்டு அவர்களுக்கு 
அனுப்பி வைத்தார் . 
சைவர்களும் , வைஷ்ணவர்களும் 

சுயமரியாதை இயக்கத்தின் தாக்குதல் தாங்காத சைவர் 
களும் வைஷ்ணவர்களும் , எங்களிடத்திலும் சாதி வேறுபாடு 
இல்லை என்றும் கூறி வந்தனர் . 1930 மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பு வந்த நேரத்தில் , சுயமரியாதை இயக்கம் 
மக்கள் கணக்கெடுப்பில் சாதி , மதம் கொடுக்க வேண்டாம் 
என்னும் அறிக்கை வெளியிட்டது . புதுவை முரசில் குஞ்சிதம் 
குருசாமி , குருசாமி குஞ்சிதம் ஆகிய இருவரும் கையொப்பம் இட்டு 
சாதி - மதப் பெயர்கள் கொடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் 
கொண்டனர் . அப்போது மேற்படி சாதிகள் எங்களிடத்தில் 
இல்லை என்றும் சொல்லும் சைவ வைஷ்ணர்களும் மக்கள் 
கணக்கெடுப்பில் அவ்வாறே கூறுவார்களா ? என்று கேட்கிறார் 
குருசாமி . 


GS 


என்று 


சைவர்கள் 

சொல்லிக் கொள்ளும் கூட்டத்தார் 
சிவனுடைய மதத்தைச் சார்ந்தவர்கள் . சிவன் என்பவர் ஒரு 
ஜாதியிலும் சேராதவர் . அதை நிரூபிப்பதற்காகப் பறையனாக 
வந்து பார்ப்பான் செய்த யாகத்தில் நுழைந்து பார்ப்பானும் 
பறையனும் ஒன்று என்று காண்பித்திருக்கிறார் . மிருகத்தையும் 
ஒரே கருணையோடு பார்த்து வருவதை நிரூபிக்க , பன்றியாக 
குட்டிகளுக்குப் 

பால் கொடுத்திருக்கிறார் . அது 
மாத்திரமா ? 

மதத்தைச் சேர்ந்த அடியார்களெல்லாம் 
ஜாதி வித்தியாசம் சிறிதுகூடப் பாராட்டுவது கிடையாது என்ப 


வந்து 


சைவ 


232 


குத்தூசி குருசாமி 


தற்குத் திருஷ்டாந்தமாகப் பார்ப்பானும் 

அது அல்லாதவனு 
மாகச் சமபந்தி போஜனம் செய்தது முதல் இரண்டு ஜாதியா 
ருக்கும் கலப்புமணம் முதலியனகூட நடந்திருப்பதற்குச் சைவப் 
புராணங்கள் அத்தாட்சியாக இருக்கின்றன அன்பே உருவா 
யிருக்கின்ற சைவமதத்தில் ஜாதியே கிடையாது என்பதற்கு ! 

பெரிய புராணத்தில் பறையன் முதல் பார்ப்பான் வரையில் 
ஜாதி வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் " சிவபெருமான் 
காளைமாட்டின் மேல் தூக்கிவைத்துக் 

கொண்டு போய் 
“ மோட்சத்தி " லிறக்கி விட்டதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 
சைவக் குரவர்களில் சிறந்தவராகச் சொல்லப்படும் திருநாவுக்கரசர் 
பாடிய " அங்கமெலாம் குறைந்தொழுகும் தொழுநோயராய் 
ஆவுரித்துத் தின்றுழலும் புலையரேனும் ...... அவர் கண்டீர் யாம் 
வணங்கும் கடவுளாரே என்ற பாட்டானது ஒவ்வொரு சைவக் 
குழந்தையாலும் இராகம் போட்டுப் பாடப்பட்டு வருகிறது . 


இன்னும் " சைவத்தின் சமாச்சாரம் என்ற புத்தகமும் 
அதன் ஆசிரியரும் சைவக் கூட்டத்தில் முதன்மை பெற்று விளங்கு 
கிறார்கள் . Cast and its Evil " ( சாதியின் கொடுமை ) என்ற 
புத்தகம் எழுதிய மறைமலையடிகளும் சைவக் 

கூட்டத்தில் 
தலை சிறந்தவர் என்பதிற் சந்தேகமில்லை . ஜாதிநாற்றமோ 
மதநாற்றமோ 

வீசாமல் எழுதப்பட்ட திருக்குறளினுடைய 
ஆசிரியரை , விபூதி ருத்திராட்சம் போட்டுப் படம் எழுதிய மகா 
பாதகத்தைச் செய்த போதிலும் சைவர்கள் அக்குறளை, தமிழ் 
மறை என்றே கருதுகிறார்கள் . ஆரியர் இந்தியாவுக்கு வரு 
முன்னர் ஜாதியே கிடையாது என்று சைவ அறிஞர்களால் 
எழுதப்பட்ட புஸ்தகங்களும் பத்திரிகைகளும் நல்ல பைண்ட் ரூப 
மாக இன்னும் " சைவ அலமாரி களை அலங்கரித்துக் கொண்டு 
தானிருக்கின்றன . 


ஜாதி 


ஆகவே , உண்மைச் " சைவத்தில் " 

கிடையாது 
என்பதற்கு எழுத்து ரூபமாகவோ பேச்சு ரூபமாகவோ எவ்வளவு 
திருஷ்டாந்தம் வேண்டுமானாலும் சொல்லலாம் . 

இனி வைஷ்ணவ மதக்காரர்களைப் பற்றிக் கவனிப்போம் . 
" விஷ்ணு "வினுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் ஆவார்கள் . 
விஷ்ணுவோ ஜாதியில்லாதவர் . இடையனாகப் பிறந்திருக் 
கிறார் . மீன் , 

ஆமை பன்றியாகக் கூடப் பிறந்திருக்கிறார் . 
அவருடைய பக்தர்களில் முக்கியமானவர்களோ பறையன் 


குருவிக்கரம்பை வேலு 


233 


மான 


முதல் பார்ப்பனன் வரையில் உண்டு . அவர்களில் மிகவும் சிரேஷ்ட 

சீர்திருத்தக்காராகிய ராமானுஜரோ இப்போதிருக்கும் 
கிருஸ்துமதப் பாதிரிகள் பாப்பாரக் கிருஸ்துவன் பறக்கிருஸ்துவன் 
என உண்டாக்கியிருப்பது மாதிரி , பாப்பார அய்யங்கார் முதலி 
அய்யங்கார் , செட்டி அய்யங்கார் , அம்பட்ட அய்யங்கார் , பற அய் 
யங்கார் , முதலிய ஜாதி அய்யங்கார்களை உண்டாக்கி ஜாதிகளை 
ஒன்றுபடுத்த முயற்சித்திருக்கிறார் . ( இல்லாவிடில் , தென்கலை 
அய்யங்கார்களிடத்தில் இப்போதிருக்கும் திரை வழக்கத்திற்குக் 
காரணம்யாராவது சொல்லட்டும் . ) 


இன்னும் வைஷ்ணவத்தின் சமரசத்தைக் காண்பிப்பதற்கு 
நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஒன்றே போதும் என்று வைஷ்ண 
வர்கள் குதிக்கிறார்கள் . சைவத்தின் சமரசத்தை நிரூபிக்க நந்த 
னார் சிலை ஒன்றே போதாதா ? என்று சைவன் கத்தினால் , 
வைஷ்ணவத்தின் சமரசத்தை நிரூபிக்கத் திருப்பாணாழ்வார் 
சிலை ஒன்றே போதுமே ! என்று வைஷ்ணவன் கத்துகிறான் . 


ஆகவே இந்த இரண்டு கூட்டத்தார்களும் தங்கள் தங்கள் 
மதத்தில் ஜாதி வித்தியாசம் இல்லையென்று உறுதியாக நம்பிக் 
கொண்டிருப்பதோடு , அதே தங்கள் தங்கள் மதத்தின் பெருமை 
யென்றும் , அந்தக் காரணத்தாலேயே அது " பரவுக உலகமெல் 
லாம் என்று பாட்டுப்பாடிக் கொண்டும் இருக்கிறார்கள் . இந்த 
உண்மையை நடைமுறையில் போஜனம் , திருமணம் முதலியவை 
களால் காண்பித்த சைவனோ வைஷ்ணவனோ இருக்கிறானா 
என்றால் , அவன் ( சுயமரியாதை ) பகுத்தறிவு இயக்கத்தில் சேர்ந் 
தவன் தவிர வேறு ஒருவனும் இருக்க முடியாது . இது வரையில் 
எப்படியோ ஏமாற்றியதெல்லாம் போகட்டும் . 


உண்மைச் சைவத்திலும் உண்மை வைஷ்ணவத்திலும் ஜாதி 
கிடையாது என்று கூறும் மதக்காரர்களெல்லாம் யோக்கியர்களா , 
அல்லவா என்பதை அறிய நமது மக்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் 
கிடைத்திருக்கிறது . உண்மையாகவே ஜாதி இல்லையென்று 
இவ்விரண்டு மதங்களிலும் இருப்பதும் உண்மையாயிருந்து அம்மதங் 
களினுடைய பக்தர்கள் அதன்படி நடக்கும் யோக்கியர்கள் என்ப 
தும் உண்மையாயிருக்குமேயானால் , வரப்போகும் ஜன கணிதத் 
தில் ஜாதி இல்லை யென்று கொடுக்க வேண்டும் . இல்லையேல் , 
இம்மதக்காரர்களைப் பொய்யர்கள் , அயோக்கியர்கள் , மோசக் 
காரர்கள் , மதத்துரோகிகள் , சொன்னபடி நடக்காதவர்கள் , 


234 


குத்தூசி குருசாமி 


ஏமாற்றுபவர்கள் , நம்பிக்கைத் துரோகிகள் என்று சொல்வதைத் 
தவிர நாம் வேறு என்ன சொல்வோம் ? 

29-12-30 புதுவை முரசு 


தொடர்ந்து மேலும் எழுதுகிறார் குருசாமி . 

ஆலயப் பிரவேசம் அவசியமா ? 
கேரளத்தில் குருவாயூர் என்ற இடத்திலும் வடஇந்தியாவில் 
நாசிக் என்ற இடத்திலும் " தீண்டாதார் என்பவர்களால் ஆல 
யப் பிரவேசம் ஸத்தியாக்கிரகம் நடைபெற்று வருவதாக 
அறிகிறோம் . 

தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய மனித உரிமையை 
நிலைநாட்ட வேண்டுமென்றால் முதலாவது தாங்களும் பொதுக் 
கோவில்களில் செல்ல உரிமை பெற வேண்டுமென்று நாம் வெகு 
நாட்களாகக் கருதியிருந்ததுண்டு . ஆனால் நாள் ஆக ஆக நமது 
அநுபவத்தில் இந்தக் கருத்து அவ்வளவு சரியாயிருப்பதாகத் 
தோன்றவில்லை. 


வைக்கத்தில் நடந்த சத்தியாக்கிரகத்தால் ஏதாவது பலனேற் 
பட்டதா ? இன்றையதினம் வைக்கம் கோவிலுக்குள் தாழ்த்தப் 
பட்ட மக்கள் போக முடியுமா ? திருச்சி மலைக்கோவிலில் ஆலய 
நுழைவு நடக்கவில்லையா ? அங்கே இப்போது தீண்டாமை ஒழிந்து 
விட்டதா ? திருவண்ணாமலைக் கோவிலில் திரு . கண்ணப்பர் முத 
லானவர்கள் நுழைந்தார்களே ! அது என்னவாயிற்று ? அதனால் 
ஏதாவது பலன் ஏற்பட்டதா ? இதே மாதிரிதான் மதுரை , ஈரோடு 
சுசீந்திரம் முதலிய இடங்களிலும் . 

அப்படி ஒரு வேளை சத்தியாக்கிரகம் நடைபெற்ற கோவிலில் 
மாத்திரம் " தீண்டாதாரை உள்ளே அனுமதிப்பார்களா ? உதார 
ணமாகக் காசிக்கோவிலை யெடுத்துக் கொள்வோம் . அதற்குள் 
எல்லோரும் 

போகலாம் என்று சொல்லப்படுகிறது . 
காரணமாய்க் காட்டி இதர கோவில்களில் போக முடிகிறதா ? 

இது மாத்திரமல்ல . கோவில் பிரவேசம் செய்து விட்டதால் 
மாத்திரம் எல்லா விஷயங்களிலும் தீண்டாமை ஒழிந்து விடும் 
என்பது பிழையென்பதையும் உணர வேண்டும் . இவ்வுண்மையை 
டாக்டர் அம்பேத்கார் பல தடவைகளில் எடுத்துரைத்திருக்கிறார் . 
3 வருஷங்களுக்கு முன் நாசிக்கில் நடந்த சுயமரியாதை மகா 
நாட்டில் தலைமை வகிக்கும்போது டாக்டர் அம்பேத்கார் 


அதைக் 


குருவிக்கரம்பை வேலு 


235 


அவர்கள் என் படிப்பானது நமது தீண்டாமையைப் போக்க முடிய 
வில்லை என்று பேசியிருக்கிறார் . இதே கருத்தை வட்டமேஜை 
மகா நாட்டிலும் மாணவியர் முன்பு தெரிவித்திருக்கிறார் . இது 
மாத்திரமா ? B.A. , B. L. , படித்துச் சட்டசபை மெம்பராயிருக் 
கும் திரு . சிவராஜ் அவர்களுக்குச் சென்னை ( பார்ப்பனீய ) காஸ் 
மாபாலிடன் கிளப்பில் இடம் கிடைக்காதபடி " கறுப்புப்பந்துகள் 
போட்டு விட்டார்கள் . 


ஆகவே , கல்வியோ , கோவிலோ, தீண்டாமையைப் போக்க 
முடியாது என்பது நமக்கு விளங்கவில்லையா ? “ மகாத்மா என்று 
சொல்லப்படும் காந்தியாரைத் திருவனந்தபுரம் கோவிலுக்குள் விட 
மறுத்தார்கள் . கன்னியாகுமரிக் கோவிலுக்குள் விட மறுத்தார்கள் . 
இத்தகைய ஜாதிவெறி கொண்ட ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் 
தீண்டாதாருக்கு மாத்திரம் கோவிலுக்குள் போக உத்தரவு 
கொடுத்து விடுவார்களென்று நம்பியிருப்பது பெரும் தவறு என் 
பதை உணர்ந்து கொண்டோம் . இந்தத் " தீண்டாமை சம்மதம் 
என்று வேஷம் போடுகின்ற கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறதென் 
றால் , இதற்குக் காரணம் எங்கேயிருக்கிற தென்பதை கூற 
வேண்டாமா என்று கேட்கிறோம் . பறையர்களுக்குத் தனி சர்ச் 
கட்டிக் கொடுக்கும் கிறிஸ்து மதம் - வெள்ளைக்காரர்களுக்குத் தனி 
சர்ச்சு அல்லது தனி இடமும் , கறுப்பு மனிதர்களுக்குத் தனி சர்ச்சு 
அல்லது தனி இடமும் ஏற்படுத்தி வைத்திருக்கும் கிறிஸ்துமதம் - 
பினாமி இந்து மதத்தைவிட எந்த விதத்தில் மேம்பட்டது என்பதை 
வாசகர்களே யோசித்துப் பார்க்குமாறு விட்டு விடுகிறோம் . 
இந்துமதத்திற்குக் கோடிக்கணக்கான திரவியங்களும் 

அவை 
களுக்குப் பாதுகாப்பாக மடாதிபதிகளும் சங்கராச்சாரிகளும் , 
ஜீயர்களும் , மகந்துக்களும் , அவர்களுக்குப் பாதுகாப்பாக யானை 
ஒட்டை , குதிரைப்படை , காலாட்படை முதலியவைகளும் , இவ் 
வளவையும் காப்பாற்றுவதற்கு மத நடு நிலை என்ற போர் 
வையில் ஒளிந்து கொண்டிருக்கும் மதப்பித்துக் கொண்ட சர்க்கா 
ரும் , இவை எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்குக் காங்கிரஸ் 
என்ற பெயரால் ஒரு ஸ்தாபனமும் , அதைக் காப்பாற்றுவதற்குக் 
காந்தியார் , மாளவியாவைப் போன்ற வருணாச்சிரம தேசபக்தர் 
களும் , அவர்களுக்கு ஜே ! போடுவதற்கு ஒரு பகுத்தறிவற்ற 
சோணகிரிக் கூட்டமும் நமது நாட்டில் இருக்கும் வரையில் இந்த 
" தீண்டாமை என்னும் கொடுமை எப்படி ஒழியும் என்று கேட் 
கிறோம் . இந்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் அப்படியே 


236 


குத்தூசி குருசாமி 


ஜாதி 


வைத்துக் கொண்டு “ இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்று பேசுவது 
எவ்வளவு முழுப் புரட்டோ . அதைப் போலவேதான் இந்து மதத் 
தையும் , அதன் சாஸ்திரங்கள் , வேதம் , புராணம் , கோவில்கள் 
முதலியவைகளை அப்படியே வைத்துக் கொண்டு " ஜாதி 
ஒற்றுமை யென்றும் " தீண்டாமை யொழித்தல் என்றும் பேசு 
வதும் முழுப்புரட்டேயாகும் . 

எனவே தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் , அதற்கு ஆதார 
மான இந்து மதம் ஒழிய வேண்டும் . அதை மறைமுகமாக 
வளர்க்கின்ற கிறிஸ்துமதம் , பிரம்ம ஞான சபை , ஆரிய சமாஜம் 
போன்ற இதர மதங்களும் அடியோடு ஒழிய வேண்டும் , மக்கள் 
எல்லோரும் அறிவு இயக்கத்தில் ஈடுபட்டு நிற , மத , 
பேதங்களை உதறித் தள்ள வேண்டும் . அதுவரையில் எவ்வித 
சத்தியாக்கிரகத்தினாலும் எந்த நன்மையும் ஏற்பட முடியாது . 
இராமனையும் கொளுத்தலாமா ? 

க் காலத்தில் வடநாட்டில் ராவணனுடைய பொம்மையைக் 
கொளுத்தும் சிறுபிள்ளை விளையாட்டுத்தனம் பற்றி தமிழகத்தி 
லிருந்து முதன் முதலாகக் கண்டனக் குரலை குருசாமி எழுப்பி 
னார் . 5-1-1931 - ல் புதுவை முரசில் இதுபற்றி அவர் எழுதினார் . 
கான்பூரிலும் , 

இந்தியாவின் இடங்களிலும் 
ராவணன் இறந்த தினத்தைத் 

கொண்டாடுவதற்காக , 
ராவணனைப் போல் பத்துத் தலை இருபது கைகளோடு பெரிய 
விக்கிரகம் செய்து , அதன் மீது ஈட்டிகளைச் செருகி அந்த 
விக்கிரகத்தைக் கொளுத்தினார்களாம் . 

இராமாயணம் என்பது ஆரியர் - திராவிடர் சண்டையைக் 
குறித்து எழுதப்பட்ட ஒரு கட்டுக் கதையென்பது , பகுத்தறிவோடு 
கூடிய மக்களுக்கு விளங்காமல் போகாது . மேற்கண்ட விஷயம் 
ஒரு மூடச்செய்கை என்றே தோன்றுவதுடன் , அதைச் செய்த 
வர்கள் அறிவில்லாத , பழைய புராணக் குப்பைகளாவர் , என்ற 
சமாதானத்தோடு இருந்து விடலாம் . ஆனால் , ராமனை ஆரிய 
அரசன் என்று நினைத்து வணங்கிவரும் கூட்டத்தார் மாதிரி , 
தமிழ்நாட்டிலும் ராவணனைத் திராவிட அரசன் என்று கருதி 
அவன்பால் அன்பு கொண்டு வரும் கூட்டத்தார் , தங்களுடைய 
விரோதியாகிய ராமனுடைய சிலையையோ , படத்தையோ வட 
நாட்டவர் செய்வதைப் போலச் செய்து ( கொளுந்தி ) விழாக் 
கொண்டாடுவது பொருத்தமானது தானே ? அவ்விதம் ராமன் 


வட 


பல 


CG 


குருவிக்கரம்பை வேலு 


237 


சிலை செய்து கொளுத்துவோர்களைப்பற்றி இனிக் கேள்விப் 
பட்டால் நாம் சிறிதும் ஆச்சரியப்பட மாட்டோம் . 

இல்விதம் தொடர்ந்து ஏராளமான கட்டுரைகளை எழுதி 
இன உணர்வு , சுயமரியாதை உணர்வுகளைத் தமிழர்களிடையே 
எழுப்பினார் . இதனால் தமிழர்கள் புத்துணர்ச்சியும் , புது 
உற்சாகமும் பெற்றுச் சுயமரியாதை இயக்கத்தில் பெருமளவில் 
சேர்ந்தனர் . 


இதே கருத்தைத் தழுவி 1951 - ல் எழுதிய குத்தூசி பாணிக் 
கட்டுரை ஒன்று நன்கு சுவை தரக்கூடியது . பார்ப்போம் : 


கொளுத்துகிற வேலை அவ்வளவு நல்லதல்ல . அந்நிய 
நாட்டுத் துணிக்கோ , எதிர்க்கட்சி மாநாட்டுப் பந்தலுக்கோ 
போலீஸ் ஸ்டேஷனுக்கோ - எதற்குக் கொள்ளிவைப்பதானாலும் , 
அதற்கென்று ஒரு தனிக் கட்சி இந்த நாட்டிலிருக்கிறது ! 


கொள்ளிவைப்பவனுக்குத் தான் சொத்துரிமையுண்டு - என்பது 
“ ஹிந்து மதக்காரர்களிடையே உள்ள 

உள்ள ஒரு பழக்கம் . அதை 
யொட்டியோ என்னவோ , கொள்ளி வைத்தவர்களுக்கு 5 ஏக்கர் 
நன்செய் அல்லது 10 ஏக்கர் புன்செய் சொத்துக் 

கிடைத்தி 
ருக்கிறது ! 

இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சங்கதியைப்பற்றிக் கூறாமலிருக்க 
முடியவில்லை . கொள்ளிவைத்தவர்களிலேயே பலருக்கு நிலம் 
கிடைக்காமல் இடையிலிருப்பவர்கள் தட்டிப்பறித்துக்கொண்டு 
விட்டதனால் உண்மையாகவே கொள்ளி வைத்தவர்கள் ஆத்திரம 
டைந்திருக்கின்றனர் , அதாவது " போலி ஆகஸ்ட் தியாகிகள் 
பலர் தியாக மான்யம் பெற்றிருக்கின்றனர் . இது மட்டுமா ? 
லட்சாதிபதிகளான மந்திரிகளுக்கு தியாகமான்யம் கிடைத்திருக் 
கிறது ; ஏழைத் தியாகிகளில் பலருக்குக் கட்டை விரலைக் காட்டி 
விட்டார்கள் ! ஆதலால் , வரட்டும் தேர்தலுக்கு ! பழிக்குப் பழி 
வாங்குகிறேன் என்று ஆகஸ்ட் தியாகிகளிலேயே பலர் வரிந்து 
கட்டி நிற்கிறார்களாம் ! இது இப்படியே நிற்க ! 

கொளுத்துகிற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் . 

டில்லியில் நேரு முன்னிலையில் நடந்த ராமலீலா விழாவில் 
இராவணன் , இரண்யன் , இந்திரஜித் போன்ற உருவங்களுக்குக் 
கொள்ளிவைத்து மகிழ்ந்தார்களாம் , வடநாட்டார் ; 


238 


குத்தூசி குருசாமி 


அதைப்போலவே நாமும் ஏன் இராமன் - கிருஷ்ணன் போன்ற 
கொலைகார கோட்சேக்களின் உருவங்களுக்குக் கொள்ளிவைத்துக் 
கொண்டாடக் கூடாது ? 

என்று மதுரை திராவிடர் கழகச் செயலாளர் எனக்கு எழுதிக் 
கேட்டிருக்கிறார் . 

வடநாட்டார் அந்த நாட்டு மன்னனாகிய இராமனின் 
எதிரியை (உருவத்தை) க் கொளுத்தும்போது தென்னாட்டாராகிய 
நாம் இந்த நாட்டு மன்னனான இராவணனின் 

எதிரியான 
இராமனைக் கொளுத்துவதில் தப்பில்லை என்றுதான் தோன்று 
கிறது . ஆனால் அப்படிச் செய்யு முன்பு பொதுக் கூட்டத்திற்கு 
அதன் அவசியத்தை விளக்கிக் கூறவேண்டும் . பிறகு கூட்டத்தாரின் 
பிரியத்தையும் கேட்டுக் கொள்ளவேண்டும் . 

பெரியாரை வகுப்புத் துவேஷ குற்றத்திற்காக திருச்சியில் 
சிறைப்படுத்தியவுடனே ஹிந்து சுதேசமித்திரன் - போன்ற 
ஆரியப்பத்திரிகைகளைப் பொது மேடையில் கொளுத்தினார்களே , 
தெரியுமா ? சென்னையில் , கும்பகோணத்தில் , பட்டுக்கோட் 
டையில் ! இன்னும் பல ஊர்களில் ? அப்போது கூட்டத்தாரின் 
விருப்பத்தைக் கேட்டுக் கொண்டு , 

அவர்கள் 

ஒருமனதாக , 
கொளுத்தலாம் என்று கூறிக் கைதூக்கிய பிறகுதான் 
கொளுத்தினார்கள் ! ஆட்சியாளரின் அதிகாரிகள் பார்த்துக்கொண்டு 
தானே 

இருந்தார்கள் ? கொளுத்தியவர்களை என்ன செய்ய 
முடிந்தது ? இது மட்டுமா ? பட்டப் பகலில் , அதுவும் மாலை 
நேரத்தில் , மவுண்ட் ரோடில் ஆனந்த விகடன் நிலையத்துக்கு 
முன்பு அந்தப் பத்திரிகை நடுத்தெருவில் போட்டுக் கொளுத்தப் 
பட்டதே! என்ன செய்துவிட்டார்கள் ? 

தென்னாட்டில் இராமனுக்கு மரியாதை கிடையாது . இங்கு 
இராவணன் உருவம் கொளுத்தப் பட்டால் என்னவாகும் 
என்பதைப் பற்றி நம்மைவிட நன்றாக அக்கிரகாரத்துக்ருத் 
தெரியும் . 

இங்கு ராமாயண காலட்சேபம் நடக்கின்ற இடம் , ஆரியர் 
சேரிகளில் அல்லது அவர்களது அடிமைகளின் வீடுகளில் தான் ! 
இராமாயணப் பிரசாரஞ் செய்கிறவர்களும் ஆரியர் அல்லது 
அவரது கால்வருடிகள் தானே ? மானமுள்ள தமிழன் மறைமலை 
யடிகளின் ஆராய்ச்சி நூல்களைப் படித்துணர்ந்த தமிழன் , 
பூர்ணலிங்கம் 

பிள்ளையின் " இராவணப் பெரியார் 


66 


என்ற 


குருவிக்கரம்பை வேலு 


239 


நூலைப் படித்த தமிழன் , வரலாறு உணர்ந்த தமிழன் மூளைக்கு 
வேலை கொடுக்கின்ற தமிழன் , ஆரியத்துக்கு அடிமைப்படாத 
தமிழன் - எவனாவது இராமனைப் போற்றுகின்றானா ? 
" அயோக்கிய இராமன் 

பெயரால் யாராவது 
அயோத்திராமனைப் பற்றி ஓர் ஆராய்ச்சி நூல் எழுதினால் , 
இன்று ஆயிரக் கணக்கில் விற்கும் ! அவ்வளவு 

தூரத்துக்கு 
இராமன் சங்கதி தமிழகத்தில் நாறிப்போயிருக்கிறது ! 

( 30-10-1951 விடுதலை ) 


என்ற 


பழையன புதுப்பியுங்கள் 

சுயமரியாதை இயக்கத்திற்கு தொடக்க காலத்தில் 
பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு தொல்லைகள் கொடுத்தார்களோ 
அந்த அளவுக்கு , அல்ல அல்ல அதற்குமேலும் சைவர்கள் எனப்பட்ட 
சூத்திரர்களும் மிக மிகத் தொல்லை கொடுத்தனர் . குருசாமி 
பழுத்த சைவக்குடும்பத்தின் வழித்தோன்றல் . அவர் தாத்தா ஒரு 
அஷ்ட்டாவதானி என்பதும் அறிவோம் . மேலும் நல்ல தமிழ்ப் 
பற்றுள்ள குடும்பத்தின் வாரிசு என்பதையும் சைவர்களை கேள்வி 
மேல் கேள்வி கேட்டுக் கிண்டல் செய்தும் , அவருக்கே உரித்தான 
துணிவையும் , அவரது தனித்தன்மையையும் தொடர்ந்து உறுதிப் 
படுத்துகிறார் . அதற்கு மேலும் ஒரு சான்றாக அமைகிறது 
வரும் செய்தி . 


1931 மார்ச்சு மாதத்தில் சென்னை பல்லாவரத்தில் சைவப் 
பண்டிதர்கள் என்பவர்கள் ஒன்றுகூடி சுயமரியாதை இயக்கத்தின் 
வளர்ச்சியைத் தடுக்கத் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற 
எண்ணத்தோடு ஒரு கூட்டம் நடத்தினர் . 


சைவக்குஞ்சு மேற்படி பண்டிதர்களுக்கு எனது யோசனை 
கள் என அவர் சொல்லியதும் , அதன் விளைவுகளும் . 

" அநேக செய்திகள் பழைமையாய்ப் போயின. மக்களுக்கு 
குஷால் கெட்டுப்போயிற்று . ஆஸ்திகம் தொலைந்தால் உமக்கெல் 
லாம் கஷ்டம் . ஆஸ்திகத்திற்குப் புத்துயிர் கொடுக்கவேண்டும் . 
வயிறு ஒன்று இருக்கிறது ! ஆதலால் பல்லாவரத்தில் கூடப்போகும் 
ஆஸ்திகப் பண்டிதர்களே , உங்கள் புராணம் இதிகாசம் முதலியவை 
களிலும் கோயில் முதலிய ஸ்தாபனங்களிலும் திருத்தம் ஏற்படுத் 
துங்கள் . அப்போது தான் மக்களை 

மடக்கிப் 

போடலாம் . 
கேளுங்கள் ! பார்ப்பானுக்கும் பரதேசிக்கும் இட்டழுதால் 


240 


குத் தூசி குருசாமி 


பொன்னுலகம் சித்திக்கும் என்று புராணம் கூறுகிறது . பொன் 
இப்போது மலிந்துவிட்டது . அதனால் இனி ரேடியம் உலகம் 
சித்திக்கும் என்று புராணத்தைத் திருத்தம் செய்யுங்கள் . 


இப்படிச் சொன்னால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள் . 
இந்திரலோக வர்ணனையையும் மாற்றுங்கள் . அங்கு அமுதம் 
கிடைக்கும் என்றால் அர்த்தமாகவில்லை . ஐஸ்க்ரீம் கிடைக்கும் 
என்று திருத்திப்பாருங்கள் . அங்குப் பாரிஜாத முதலிய புஷ்ப 
வாசம் உண்டு என்று இருப்பதைப் பிராஞ்சு செண்டுகள் என்று 
திருத்துங்கள் . இன்னும் பேசும் சினிமாப் படங்களும் நாடகங் 
களும் இனாமாகத் தேவ லோகத்தில் காட்டப்படும் என்று 
இரண்டு வார்த்தை சேருங்கள் . அதுவுமல்லாமல் தேவர்களையும் 
கடவுள்களையும் பற்றிய வர்ணனைகள் இப்போது பழைமையாய் 
விட்டதால் சிவன் கிராப்வைத்திருப்பாரென்றும் கண்ணுக்குக் கூலிங் 
கிளாஸ் போட்டிருப்பார் என்றும் சொல்லி வையுங்கள் . நீங்கள் 
சிவனுக்குக் கூந்தலை எடுத்துவிடுங்கள் . அவருக்குப் பூட்ஸ் 
போடுங்கள் . கிருஷ்ணனை நீங்கள் புதிய முறையில் வர்ணியுங்கள் . 
இப்போதைய மைனர்களை நீங்கள் கண்டதில்லையா ? 


கராச்சி 


பார்வதி , லக்ஷ்மி , சரசுவதிகள் இப்போதைய முறையில் 
கையில் ரெஸ்ட் வாட்சும் , காலில் ஜாலர் பட்டடையும் , கூந்தலில் 
கனகாம்பரமும் அணிந்து , 

சரிகைப் 

புடவை கட்டி 
இருப்பார்கள் 

சொல்லுங்கள் . அவர்கள் முகத்தைச் 
சந்திரன் போலிருக்கும் என்பது தமாஷாக இல்லை ; பெட்ரோ 
மாக்ஸ் என்று சொல்லுங்கள் . 


என்று 


கோயில் விஷயத்திலும் வெறுப்பு ஏற்பட்டு வருவதால் பழைய 
தாசிகள் மாத்திரம் போதாது . 

கோயிலில் கட்டில்களையும் 
போட்டு வையுங்கள் . ஐரோப்பிய லேடிகளையும் கொண்டு 
வாருங்கள் . நான் அதிகமாய்ச் சொல்ல வேண்டியதில்லை . 
நடராஜா முதலிய விக்ரஹங்கள் ஆடுவதுபோலவும் நடப்பது 
போலவும் மின்சார சக்தியால் ஏன் செய்யக்கூடாது . தேன் பால் 
அபிஷேகத்தோடு சோடா ஷர்பத் அபிஷேகமும் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . வாழைப்பழம் முதலியவைகள் பழய 
பிஸ்கட்டுகள் , ஆபிள்கள் , ஆரஞ்சு இவைகள் நல்லவை . விக்ரஹங் 
கள் ஜோடிப்பதோடு சமயோசிதமாக , கலர் சர்ச் லைட்டுகளை 
அதன்மேல் காட்டினால் பக்தர்கள் பரவசப்படுவார்கள் , திரு 
நீற்றுக்குப் பதில் பேஸ் 

பவுடரை ஏன் வைத்துக்கொள்ளக் 


மாதிரி ! 


குருவிக்கரம்பை வேலு 


241 


கூடாது ? திருநாமத்தைப்போல் ரப்பர் ஸ்டாம்பும் ஏற்படவேண்டும் . 
ஐயர்மார் 

வீட்டிலிருந்தே டெலிபோன் மூலம் அர்ச்சனை 
செய்யட்டும் . தினம் புஷ்பம் வாங்கவேண்டுமா ? தாளில் செய்து 
வைத்துக் கொள்ளக் கூடாதா ? இன்னும் சுவாமிக்கு ரயில் 
வாகனம் . ஏரோப்ளேன் வாகனங்கள் ஏற்படாதது பெருங் குறை . 
இஞ்சின் இருக்கையில் தேர்களை மனிதர் இழுக்கிறார்கள் . 
கோயிலுக்குள் போகக் காசு வாங்குகையில் அங்குப் புதிய சாமான் 
களுக்குத் தீர்வை ஏன் போடக்கூடாது . கோயிலுக்குள் வகுப்புகள் 
ஏற்படுத்தி டிக்கட்டுகள் ஏன் வைக்கக்கூடாது ? ஓதுவாருக்குப் 
பதிலாய் கிராமபோன் வைக்கக்கூடாதா என்று தான் 

கேட்கி 
றேன் . நடராஜா ஆடுகையில் நந்தி மத்தளம் அடித்தார் . இதைத் 
தபேலா என்று திருத்தலாம் . 

கேளுங்கள் பண்டிதரே ! நமது பஜனை கோஷ்டியார் பாடிக் 
கொண்டு நாட்டுப்புறத்தான் மாதிரி ஆடுகிறார்கள் . அவர்கள் 
நடராஜ ஆச்சாரிகள் போல் ஆடும்படி தீர்மானிக்கவேண்டும் ; 
எல்லாம் ஒரு பிரியந்தானே ? ருத்ராக்ஷ மாலையைவிடப் பனங் 
காய் மாலை நல்லது ; எடுப்பாகத் தெரியும் பாருங்கள் ! ராம 
ராவண யுத்தம் , பாண்டவ கவுரவ யுத்தத்தில் ஆயுதங்கள் 
மாற்றப்படவேண்டும் . பீரங்கி , துப்பாக்கி , ரிவால்வர் முதலியன 
பிரசித்தமுள்ளவை . 

வேலை யுடையவன் வேலன் என்று சொல்லிக் கும்பிடுகிறார் 
கள் . அதே பெயர்வழிக்கு ரிவால்வரை உடையவன் ரிவால் 
வாரன் என்று திருத்தினால் தமாஷ்தானே ! 

ப்ரம்ம க்ஷத்ரிய வைஸ்ய சூத்ரர்கள் தான் இலக்கியத்தில் 
பிரம்மாவின் முகம் முதலிய அங்கங்களில் உண்டானதாயிருக்கிறது . 
ஆங்கிலோ இண்டியருக்கும் எதையாவது சொல்லித் தொலை 
யுங்கள் . சிறு தெய்வங்களுக்குக் கள்ளும் கருவாடும் சுருட்டும் 
வைப்பதைவிட்டு , பிராண்டியும் , சார்டினும் சிகரேட்டும் வைக்க 
ஏற்பாடு செய்யலாகாதா ? 

ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு கூறினேன் . கூறாத 
வற்றையும் நினைத்துப் பார்த்து முடிவு செய்யவும் . கடைசியாக 
ஒன்று ; அதாவது ஒருவன் கடவுளிடம் இரண்டறக் கலக்க - 
சாஸ்திரங்கள் வழி சொல்லுகின்றன . அவை என்ன சொன்ன 
போதிலும் வர வர அதில் 

வர அதில் ஜனங்களுக்குப் பிரியப்படவில்லை . 


கு -16 


242 


குத்தூசி குருசாமி 


ஏனென்றால் செத்துப்போனபின் தானே கலக்கவேண்டும் என்கி 
றார்கள் . இனி , நீங்கள் இந்த உடம்போடும் , துணி மணியோடும் 
கூடுமானால் ஏறியுள்ள மோட்டார்காரோடும் சிவசாயுச்சியத்தை 
யடைந்து விடலாம் என்று திருத்தினால் நல்ல பலன் ஏற்படும் . 
அந்த முறையில் பின்பு உங்களால் எழுதப்படும் புத்தகங்களும் 
நன்றாய் விற்பனையாகும் . 

( பண்டிதர் நலம் விரும்பி ) 
( 26-1-31 புதுவை முரசு ) 


நமது வேண்டுகோளுக்கு வெற்றி ! 


மேற்படி மாநாடு பற்றி கைவல்யனார் அவர்களும் குடி 
அரசில் தொடர்ந்து எழுதினார் . சுயமரியாதை இயக்கத்தின் 
கிண்டல்களைத் தாங்க முடியாமல் பண்டிதர்களும் பல்லாவரத்தில் 
கூடிய மாநாட்டில் சீர்திருத்தங்கள் பற்றி பல தீர்மானங்கள் 
இயற்றினர் . அதுபற்றி எப்படி எழுதுகிறார் குத்தூசியார் 
என்பதைப் பார்ப்போம் ; 


22 


பல்லாவரத்தில் பண்டிதர்கள் கூட்டமானது 

நடை 
பெற்றுவிட்டது . அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்ப 
தாகத் தெரிகிறது . அவற்றுள் 

சமூகச் 

சீர்திருத்தம் 
சம்மந்தமாகவும் சில முக்கிய தீர்மானங்கள் காணப்படுகின்றன . 


சமய 


கூடா 


களை 


அதாவது , கோவிலுக்குள் எல்லா சாதியார்களுக்கும் போக 
உரிமை இருக்க வேண்டுமென்றும் , தேவதாசி முறை 
தென்றும் , அனாவசியமானதும் அதிகச் செலவானதும் சமயக் 
கொள்கைக்கும் அறிவுக்கும் பொருத்தமில்லாதது மான உற்சவங் 
நிறுத்திவிட வேண்டுமென்றும் , சாரதா 

சட்டத்தை 
உடனே அமுலுக்குக் கொண்டு வரவேண்டுமென்றும் , 

பெண் 
களுக்கு ஆண்களைப் போலவே சொத்துரிமை வழங்க வேண்டு 
மென்றும் , சாதி வித்தியாசம் பாராமல் கலப்பு மணம் செய்து 
கொள்ளலாமென்றும் , விதவா விவாகம் 

விவாகம் செய்யப்பட வேண்டு 
மென்றும் தீர்மானித்திருப்பதோடு , 


" மற்றக் காரியங்களிலும் அறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்து 
வராத எதுவாயினும் அது முதல் நூலாக இருந்தாலும் அதை 
ஒப்புக் கொள்ள முடியாது என்றும் தீர்மானித்திருப்பதாகத் 
தெரிகிறது . 


குருவிக்கரம்பை வேலு 


243 


தன் 


தொல்காப்பியர் காலத்திற்குத் 

காலத்திற்குத் திரும்ப வேண்டும் என்றும் 
காவிவேஷ்டி கட்டிச் சாம்பலைப் பூசினவனுக்கு , 
பெண்டாட்டியுட்பட எதைவேண்டுமானாலும் கொடுப்பதே மதக் 
கட்டளையென்றும் சொல்லிக் கொண்டிருந்த கூட்டத்தார் 
களுக்கு ஏதோ இவ்வளவாவது அறிவு உதயமானது மகிழ்ச்சிதான் ! 
ஆனால் எவ்வளவு தூரம் நடைமுறையில் செய்யப் போகிறார்கள் 
என்பது தான் விளங்கவில்லை , குடி 

அரசும் 

இத்தீர்மானங் 
களை நம்பி , அவர்களையும் அவர்களது அறிவு விலாசத்திற்குக் 
காரணமாயிருந்த மறைமலையடிகளையும் புகழ்ந்தும் பாராட்டி 
யும் தலையங்கமும் எழுதிவிட்டது . 


33 


இதே கருத்துக்களைக் கொண்டு பிரசாரம் செய்து வரும் 
சுயமரியாதை இயக்கத்தைத் தூசித்து வந்த கூட்டத்தார் தைரிய 
மாகத் தீர்மானங்களாவது நிறைவேற்றினார்களே என்பதை 
நினைக்கும்போது , நமக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒருபுறம் 
இருந்தாலும்கூட , சைவத்தில் சாதியில்லையென்பதற்குப் பெரிய 
புராணத்தையும் கோவிலிலுள்ள நந்தனார் கல்லையும் காண்பித்து 
இதுவரை ஏமாற்றி வந்தது போல் , இனிமேல் இந்தத் தீர்மானங் 
களையும் உபயோகப்படுத்திக் கொள்ளப் 

போகின்றார்களா 
என்பது சற்றே சந்தேகமாகத்தானிருக்கிறது . 


மறை 
திரு . 


கூட , 


சைவக் கூட்டத்தில் அதிகச் சீர்திருத்தவாதியாகிய 
மலையடிகள் , திரு . வி . கலியாணசுந்தர முதலியார் , 
சச்சிதானந்தம்பிள்ளை , திரு . வெங்கிடசாமி நாட்டார் 

ஆகிய 
முக்கியமானவர்களெல்லாம் இதர சைவர்களால் எப்படி நடத்தப் 
படுகிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவதோடு பல இடங் 
களில் நேரிலும் கண்டிருக்கிறோம் . சைவதீட்சை பெற்ற இவர் 

ஒரே இடத்தில் , ஒரே ஜாதியாரால் , ஒரே பாகமாய்ச் 
செய்யப்பட்ட சாப்பாட்டைக் 

சேர்ந்து உட்கார்ந்து 
சாப்பிட அனுமதிக்காத " செட்டியார் " , " பிள்ளை , " முதலியார் 
சைவர்களெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகின்ற சைவ சித்தாந்தி 
களின் சாதிச் செருக்கை நாம் தடவைகளில் 

நேரில் 
கண்டிருக்கிறோம் . அப்பேர்ப்பட்ட சைவர்களுக்கு , மேற்கண்ட 
தீர்மானங்கள் கசப்பாயிருக்கலாம் . அதனால் சைவர்களுக்குள் 
பிளவு 

ஏற்பட்டாலும் ஏற்படலாம் . ஆகவே , இவ்வளவு 
எதிர்ப்புக்களையும் எதிர்பார்த்தே இத்தீர்மானங்கள் போடப் 
பட்டிருந்தாலும் இருக்கலாம் . இல்லை , இத்தீர்மானங்களுக்குத் 


244 


குத்தூசி குருசாமி 


தத்துவார்த்தம் உண்டு என்று விபூதி , ருத்திராட்சத்திற்குச் 
சொல்வதுபோல் சொன்னாலும் சொல்லலாம் . 


வாயையும் 


எது எப்படியிருந்தாலும் சுயமரியாதை இயக்கத்தின் கிளர்ச்சி 
யின் பயனாலும் , முக்கியமாகக் குடிஅரசில் திரு . கைவல்யம் 
அவர்கள் 4-5 வாரம் விடாமல் பண்டிதர்களின் 
மூக்கையும் சேர்த்துப் பிடித்ததாலும் , ஒருவாறு மூச்சுத் திணறி 
இத்தீர்மானங்கள் வெடித்திருக்கின்றன என்பதைப் பொதுமக்கள் 
மறுக்கமுடியாது என்பது மாத்திரம் உறுதி . 

2-3-31 


புதுவை முரசு 


சென்னையில் ஒரு கூட்டம் 

சென்னையில் ஒரு சுயமரியாதை இயக்க மாநாடு நடத்த 
விரும்பிய குருசாமி , அம்மாநாட்டை நடத்தும் பொறுப்பை 
எஸ் . வி . லிங்கத்திடம் ஒப்படைத்தார் . சென்னையில் மாநாடு 
நடத்துவதற்கான இடத்தை எவரும் கொடுக்க முன்வரவில்லை .. 
சுயமரியாதைக்காரர்கள் என்றால் கடவுளைத் திட்டுகிறவர்கள் 
என்ற அச்சம்தான் காரணம் . 

இச் சூழ்நிலையில் எழும்பூரில் எஸ் . அய் . ஆர் . அய்ஸ் 
பாக்டரிக்கு எதிரில் உள்ள சர்ச்சின் பாதிரியாரைச் சந்தித்து , 
மாநாடு நடத்த இடம் கேட்டார் லிங்கம் . பாதிரியார் முதலில் 
மறுத்துவிட்டார் . ஆனால் , லிங்கம் ஒரு தந்திரம் செய்தார் . 
நாங்கள் இந்து மதத்திலுள்ள குறைகளைத்தான் எடுத்துச் 
சொல்லிக் கண்டிக்கப் போகிறோம் . அது தங்கள் கொள்கைக்கும் 
உகந்ததுதானே என்று கூறினார் . இறுதியில் பாதிரியார் ஒப்புக் 
கொண்டு இடம் அளித்தார் . 


சர்ச்சை ஒட்டிய திடலில் மாநாட்டுக்கான பந்தல் போடப் 
பட்டு அதில் மாநாடு நடைபெற்றது . 


மாநாட்டிற்கு மா . சிங்காரவேலர் தலைமை தாங்கினார் . 
அழகிரியார் , பொன்னம்பலனார் , மாயவரம் நடராசன் , லிங்கம் , 
மயிலை சீனி . வேங்கடசாமி , குஞ்சிதம் குருசாமி முதலானோர் 
இந்துமத ஆபாசங்களையும் , பார்ப்பனரின் கொடுமைகளையும் 
கண்டித்துப் பேசினர் . பாதிரியார் உட்பட மக்கள் அனைவரும் 
சுவைத்து ரசித்தனர் . 


குருவிக்கரம்பை வேலு 


245 


இறுதியாகப் பேசிய குருசாமி , இந்துமதக் குறைபாடுகளைச் 
சிறிதுநேரம் கண்டித்துப் பேசியபின் , கிறிஸ்தவ மதத்தின் குறை 
பாடுகளை , கொடுஞ்செயல்களைக் கடுமையாகக் கண்டித்துத் தக்க 
ஆதாரங்களைக் காட்டி , 

மிக்க ஆவேசத்துடன் பேசினார் . 
ஜீன் மெஸ்லியரின் 

மரண சாசனம் , பெர்ட்ரண்ட் ரஸ்ஸலின் 
நான் ஏன் 

கிறிஸ்தவனல்ல ? போன்ற நூல்களிலிருந்து மேற் 
கோள்களை எடுத்துக் காட்டினார் . குருசாமி சொற்பொழி 
வாற்றிக் கொண்டிருக்கும்போதே பாதிரியார் மெல்ல 

நழுவி 
விட்டார் . 


இந் நிகழ்ச்சிக்குப் பின் இம் மாதிரி ஒரு சிலருக்கு இடம் 
தந்து கொண்டிருந்ததையும் பாதிரியார் நிறுத்திவிட்டார் . 


அக் காலத்தில் சென்னையில் கடற்கரையில்தான் பெரும் 
பாலும் இயக்கக் கூட்டங்கள் நடைபெறும் . இக் கூட்டங்களை 
முன்னின்று நடத்துபவர்கள் எஸ் . வி . லிங்கம் , பொன்னம் 
பலனார் , மயிலை சீனி . வேங்கடசாமி , ரங்கநாதன் 

முதலா 
னோரேயாவர் . 


முக்கிய பேச்சாளராக மா . சிங்காரவேலர் , குருசாமி , குஞ்சிதம் 
குருசாமி முதலானவர்களே இருப்பர் . 


நாகை 


அழகிரியார் , பாரதிதாசன் , ஜீவானந்தம் , நாகை காளியப்பன் , 

முருகேசன் , சாமி . சிதம்பரனார் , சேலம் சித்தய்யன் 
முதலானோர் சென்னை வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் போதெல் 
லாம் அவர்களும் கலந்து கொள்வர் . 


கடற்கரையில் சுயமரியாதைக் கூட்டம் நடத்துவது மிக்க 
வேடிக்கையானதாக இருக்கும் . சுவரொட்டி எழுதுவது , ஒட்டுவ 
தெல்லாம் அழகிரியார் , பொன்னம்பலனார் , லிங்கம் ஆகியோரின் 
வேலை ; இந்தச் சுவரொட்டிகளுக்குப் பசை தயாரிக்கும் வேலை 
நாயனா சுப்பிரமணிய பிள்ளையின் ( குஞ்சிதம் தந்தையார் ) 
தலையிலேயே விழும் . 


கடற்கரையில் பொதுக்கூட்ட மேடையைத் தேட வேண்டு 
மானால் , 

பொன்னம்பலனாரைத்தான் தேடவேண்டும் ! 
பொன்னம்பலனாரைத் தேட வேண்டுமானால் சிறிய 
பெட்ரோமாக்ஸ் லைட் தனியாக எங்கே ஒளிவீசுகிறதோ , அங்கே 


246 


குத்தூசி குருசாமி 


தான் இருப்பார் ! அந்த இடம்தான் பொதுக்கூட்ட மேடை , 
அங்கே உடைந்து போன பழைய மேஜை ஒன்றும் , நாற்காலி 
ஒன்றும் இருக்கும் . அந்த நாற்காலி ஸ்தானம் பெரும்பாலும் 
எழுபது வயதான மா . சிங்காரவேலுவுக்குத்தான் சொந்தம் . 
( இன்று அந்த இடத்தில் மெரினா நீச்சல் குளம் இருக்கிறது . 
அக்காலத்தில் அந்த இடத்திற்கு திலகர்காட் என்று பெயர் 
இருந்தது ) . 


சில நேரங்களில் இவ்வாறு விளம்பரங்கள் நடப்பதுமுண்டு ! 
பொன்னம்பலனார் தனது கழுத்தில் ஒரு 

தப்பைக் கட்டித் 
தொங்கவிட்டு அதை அடித்துக் கொண்டே இன்று இங்கு 
பொன்னம்பலம் குருசாமி முதலானோர் பேசுவர் 
சொல்லுவார் . 


என்று 


சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி 


1930 - ல் இராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு 
தாலுகா மாநாடு நடந்தது . இம்மாநாடு ஒரு வட்டத்தில் நடந் 
தாலும் பெரும் சிறப்பாக அமைந்தது . இந்த மாநாட்டை 
முன்னின்று நடத்தியவர் தேவகோட்டை சப் 

மாஜிஸ்ட்ரேட் 
கோர்ட்டில் அன்று வழக்கறிஞராக இருந்த சோ . இலக்குமிர தன் 
பாரதியாவார் . இவர் , நாவலர் சோமசுந்தர பாரதியாரின் மகன் 
என்பது அனைவரும் அறிந்த செய்தியேயாகும் . 


மாநாட்டிற்குச் சிறப்புப் பேச்சாளராக குருசாமியும் குஞ்சித 
மும் அழைக்கப் பெற்றிருந்தனர் . 


மாநாட்டையொட்டி நகரில் இடங்களில் வளைவுகள் 
வைத்திருந்தனர் . அவைகளில் 

ஒன்று , 

சூத்திரன் என்றால் 
ஆத்திரம் கொண்டு அடி என்பதாகும் . 


இதனைக் கண்ட பார்ப்பனர்கள் திருப்பத்தூர் போலீசாரிடம் 
முறையிட்டனர் . டி . எஸ் . பி.யாக இருந்தவர் ஒரு பார்ப்பனர் . 
அவர் திருப்பத்தூர் சப் மாஜிஸ்ட்ரேட்டிடம் சென்று " இன்று 
நடக்க இருக்கும் சுயமரியாதை மாநாட்டினால் பெரும் குழப்பமும் 
கலவரமும் நடக்கப்போகிறது . ஆகையால் , மாநாடு நடக்காமல் 
தடை உத்தரவு போட வேண்டும் என்று வேண்டினார் . 


குருவிக்கரம்பை வேலு 


247 


மாஜிஸ்ட்டிரேட் கிறிஸ்தவர் . அவர் 

அரசு வழக்கறிஞர் 
சொல்லை ஏற்காமல் உடனே மாநாடு நடக்கும் இடத்திற்கே 
நிலைமையை ஆய்ந்து அறிய வந்து விட்டார் . முன்பே மாஜிஸ் 
டிரேட்டிற்கு அறிமுகம் ஆகியிருந்த இலக்குமிர தன் பாரதி அவருக்கு 
நன்றி தெரிவித்து , இயக்கத்தின் 

கொள்கையை 

விளக்கிக் 
கூறலானார் . அப்பொழுது மாஜிஸ்ட்ரேட் அருகில் இருந்த 
டி . எஸ் . பி.யிடம் குருசாமி , இப்பொழுது என்ன 

நடந்து 
விட்டது ? எதற்காக இவ்வாறெல்லாம் கலாட்டா செய்கிறீர்கள் ? 
என்று கேட்டார் . 


அதற்கு பார்ப்பன டி.எஸ்.பி , " சூத்திரன் என்றால் ஆத்திரம் 
கொண்டு அடி , என்று எழுதியிருக்கிறீர்களே என்று சொல்ல , 
குருசாமி , ஆமாம் . அதில் தவறு என்ன ? என்றார் . 


டி.எஸ்.பி. மறுபடியும் , அப்படி எழுதலாமா ? " என்றார் . 
குருசாமி " நீங்கள் சூத்திரன் என்று சொல்ல விரும்புகிறீர்களா ? 
என்று கேட்க , அவ்வாறு சொல்லப் போவதில்லை என்றார் 
அவர் . 


" அப்படியானால் தங்களை எவரும் அடிக்கமாட்டார்கள் . 
தமிழர்களைப் பார்த்து சூத்திரன் என்று சொல்லுகின்றவன் 

இருந்தாலும் அவனுக்கு குறிப்பிட்டுள்ள அடி 
நிச்சயம் கிடைக்கும் " 

என்றார் . அதன் பின்னர் பார்ப்பன 
டி . எஸ் . பி . மறுமொழி ஏதும் சொல்லாமல் திரும்பிவிட்டார் . 


எவனாக 


இலக்குமிரதன் பாரதி , குருசாமி , குஞ்சிதம் குருசாமி 
ஆகியோரின் கொள்கை விளக்கத்தைக் கேட்ட மாஜிஸ்ட்ரேட் 
சிரித்துக் கொண்டே மவுனமாகச் சென்று விட்டார் . ( இந்நூலுக்குப் 
பாராட்டுரை எழுதிய அதே இலக்குமிரதன் பாரதிதான் மேலே 
குறிப்பிட்டுள்ள பாரதி ) 

. 


சுயமரியாதை இயக்கத்திற்குத் தொடக்கத்தில் ஏற்பட்ட 
இன்னல்கள் பல . இழி சொற்களும் , பழிசுமத்தலும் , கொடூரப் 
பார்வையும் ஏளனச் சிரிப்பும் , 

சுயமரியாதை இயக்கத்திற்கு 
எதிராகப் புறப்பட்ட இயக்கங்கள் ! சொல்லடியும் , சாணியடி 
யும் , கல்லடியும் , அழுகிய முட்டையடியும் , கிழிந்த பழைய 
காலணிப் படையெடுப்பும் , மிளகாய்ப் பொடி வீச்சும் சுயமரியாதை 
இயக்கத்திற்கு எதிராக வீசப்பட்ட படைக் கருவிகள் . இத்தகைய 
வற்றையெல்லாம் துச்சமென மதித்து , எதிர்த்து நின்று , துகள் 


248 


குத்தூசி குருசாமி 


துகள்களாக்கி , வீறுநடை 

போட்ட பெரியார் அவர்களின் 
தூய்மையான தொண்டர்களில் முதல் தொண்டராய் அக் 
காலத்திலேயே தன்னை 

ஆக்கிக் கொண்டவர் 

குருசாமி . 
தன்னுடைய பணியை புயல்வேகப் பிரச்சாரம் என்ற அளவில் 
மட்டும் அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை ; 
காட்டினார் . 


செயல் வேகமும் 


ரான 


1931 ஜனவரி 1 - ல் புதுச்சேரியில் சுயமரியாதை இயக்க 
மாநாடு நடந்தது . பெரியார் ஈ.வெ.ரா. , சவுந்தரபாண்டியன் , 
எஸ் . இராமநாதன் , குருசாமி , குஞ்சிதம் குருசாமி முதலானோர் 
மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர் . சிறந்த சிந்தனையாள 

ருருசாமி , பேசுகின்றபோது , கத்தோலிக்க கிறிஸ்துவப் 
பாதிரிகளின் பித்தலாட்டங்களையும் சர்வாதிகாரப் போக்கையும் 
கண்டித்துப் பேசினார் : 

பகுத்தறிவுவாதி மதத்தை ஆய்வுக் கண் கொண்டே 
அணுகுகிறான் . மனித இன வளர்ச்சி , சரித்திர சான்று இவை 
களைக் கொண்டு மனித இனம் உருப்பெற்றதைக் காண்போ 
மானால் , மதம் சமூகத்தின் ஒரு கூறாகயிருந்து படிப்படியாக 
வளர்ந்து , இன்று - நாம் காணும் பெரும் வளர்ச்சி பெற்ற 
அமைப்பாக உருக்கொண்டதைக் காணலாம் . இறந்த காலத்தில் 
மதம் வரலாற்றின் ஒரு பகுதியாக இருந்து , ஒரு குறிக்கோளை 
நிறைவேற்ற உறுதுணையாக இருந்தது . இன்று , அந்த மதம் 
எந்தக் குறிக்கோளையும் நிறைவேற்ற ஒத்துழைக்கவில்லை . 
மாறாக , மனித இன வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக் 
கட்டையாக இருந்துவருகிறது . மதத்தின் நீண்ட கால் வரலாற்றில் 
மதம் - அறிவு வளர்ச்சிக்கு எதிராகப் போராடுவதையே தொழி 
லாகக் கொண்டு வந்திருக்கிறது .. என்று மதத்தைப் பற்றி நல்ல 
தொரு விளக்கமும் கொடுத்தார் குருசாமி . 

( குடி அரசு : 8-3-1931 ) 


1931 ஏப்ரல் 7-8 தேதிகளில் நடந்த செட்டி நாட்டு முதலாவது 
சுயமரியாதை மாநாட்டை குஞ்சிதம் குருசாமி திறந்து 
வைத்தார் . குஞ்சிதம் குருசாமி ஆங்கிலத்தில் பேச , குருசாமி 
அப்பேச்சைத் தமிழில் மொழி பெயர்த்தார் . 
" கனவான்களே , இவ்வியக்கம் - தோன்றி நான்கு ஆண்டுகளா 

இந்தக் குறுகிய காலத்தில் தீவிரமாக முன்னேறி 
வருவது மிக வியப்பாகத் தோன்றலாம் . இவ்வியக்கம் ஆரம்பத் 


கின்றன . 


குருவிக்கரம்பை வேலு 


249 


தில் பார்ப்பனீயத்தையும் , புரோகிதத்தையும் தாக்கி வந்தபோது , 
பலர் மகிழ்ச்சியடைந்தனர் . பின்னர் சிறிது சிறிதாக சைவத்தை 
யும் , வைணவத்தையும் தாக்குவதோடல்லாமல் , பொதுவாக 
இந்து , முகமதியர் , கிறிஸ்தவர் முதலிய எல்லா மதத்தினரையும் 
தாக்க ஆரம்பித்ததும் பலருக்கு அதிருப்தி ஏற்பட்டது . வரவர 
கடவுளைப் பற்றியும் , பலருடைய அபிப்பிராயங்களையும் தாக்க 
ஆரம்பித்தவுடன் பகுத்தறிவுள்ள சிலர் தவிர , பலர் இயக்கத்தின் 
மீது அதிருப்தியைக் காட்டினர் . ஆனால் , நாளாக ஆக அதிருப்தி 
அடைந்தவர்கள் ஒவ்வொருவராக நம்மியக்கத்திற்கு ஆட்பட்டு 
வருகிறார்கள் . 


மாநாட்டில் குருசாமி பேசுகின்றபோது , இந்து மதத்தின் 
சீர்கேடுகளையும் அதனால் நாட்டு மக்கள் படுகின்ற அவதிகள் 
பற்றியும் , தக்க ஆதாரங்களோடு அவரது இயல்பான பாணியில் 
பேசியதுடன் , " கோவில்களையே கட்டிக்கொண்டிருந்த செட்டி 
நாட்டுக்காரர்கள் - பகுத்தறிவுப் பக்கம் சாய்ந்தது கண்டு மகிழ்ச்சி 
அடைகிறேன் , மேலும் மேலும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் 
கொள்கைகளுக்கும் ஆதரவு தருமாறு வேண்டுகிறேன் என்று 
கூறினார் . 

( குடியரசு 19-4-1931 ) 


கத்தோலிக்கர்களுக்கு மறுப்பு 

பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜீன் மெஸ்லியர் என்பவர் ஒரு 
பாதிரியார் . இவர் 1678 - ல் டில்மாஸர்னி என்னும் ஒரு சிறு 
கிராமத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் . கிராமத்தில் 
பிறந்து வளர்ந்து வந்தபோதிலும் , தத்துவ சாஸ்திரங்களை நன்கு 
பயின்று , படிப்படியாக உயர்ந்து , குருபீடத்தை 

குருபீடத்தை அடைந்தவர் . 
அவர் 1733 - ம் ஆண்டு தனது 55 வது வயதில் மரணம் அடைந்தார் . 
அவர் இறந்தபின் அவரிடமிருந்து கிடைத்த கையெழுத்துப் 
பிரதிகள் பிற்காலத்தில் நூல்வடிவமாக வெளிவந்தன . 


அந்த நூலை குருசாமி 1931 ஜூன் 7 - லிருந்து பகுத்தறிவு 
அல்லது கத்தோக்கக் குருவின் மரண சாசனம் என்ற பெயரில் குடி 
அரசி ல் தொடர்ந்து மொழிபெயர்த்து வெளியிட்டார் . 

அம் மொழிபெயர்ப்புக் கட்டுரை மக்களிடையே மிக்க செல் 
வாக்குப் பெற்றது மல்லாமல் கத்தோலிக்கர்களுக்கு நல்ல பாடம் 
கற்பித்தது . 


250 


குத்தூசி குருசாமி 


பின்னர் இம் மொழிபெயர்ப்பு நூல்வடிவில் குடிஅரசு வெளி 
யீடாக வந்தது . 


இதையடுத்து பெட்ரண்ட் ரஸ்ஸலின் நான் ஏன் கிறிஸ்தவ 
னல்ல ? என்ற நூலையும் குருசாமி நல்ல தமிழில் மொழிபெயர்த்து 
நூல் வடிவில் வெளியிட்டார் . 


இச்சமயம் பரமசிவனுக்கும் ஏசுநாதருக்கும் உரையாடல் , 
என்ற தலைப்பில் குடிஅரசி ல் குருசாமி ஒரு கட்டுரை எழுதினார் . 
இக்கட்டுரை இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலுங் உள்ள 
முரண்பாடுகளையும் , ஆபாசங்களையும் 

வெளிப்படையாக 
விளக்கிக் காட்டியது . இதனைக் 

கண்ட சைவக் குரவர்களும் 
மடாதிபதிகளும் , கிறிஸ்துவப் பாதிரிகளும் எரிச்சல் அடைந்தனர் . 

குஞ்சிதம் குருசாமி சென்னை ஞானமந்திரத்தில் கூடிய 
கூட்டம் ஒன்றில் , கோவில் சொத்தை என்ன செய்ய வேண்டும் ? 
என்று தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு ஒன்றும் , மதத் தலை 
வர்களை வெட்கித் தலைகுனியச் செய்தது . 

குஞ்சிதம் குருசாமியின் சொற்பொழிவில் ஒரு பகுதி : 


" நான் சொல்லப்போகும் விஷயங்கள் ஜெகோவா ( Jehovah ) 
சொன்னார் ; கிருஷ்ணபகவான் கீதையில் சொன்னார் ; முகமது 
நபி திருவாய் மலர்ந்தருளினார் ; வசிஷ்டர் சொன்னார் - என்று 
சொல்லி , நான் சொல்வதை நம்புங்கள் , இல்லாவிட்டால் சாத் 
தான் பிடித்துக் கொள்வான் , நரகத்தில் கொண்டு போய்த் 
தள்ளப்படுவீர்கள் என்று மதப்பிரசாரகர்கள் சொல்லுவது போல் 
சொல்லி , உங்கள் அறிவுக் கண்களைக் கட்டி ஏமாற்றி விட்டுப் 
போக வரவில்லை . ஆனால் என் அறிவுக்குச் சரியென்று பட்டதை 
உங்கள் முன் வைக்கிறேன் . தோழர்கள் அனைவரும் ஆராய்ந்து 
பார்த்துச் சரியென்று தோன்றுவதை ஒப்புக் கொண்டு தவற்றைத் 
தள்ளிவிடவும் . 

மேல்சாதிக்காரர்கள் , வயிறு வளர்ப்பதற்குத்தான் நம் நாட்டு 
இந்துக் கோவில்கள் உபயோகப்படுகின்றன . சிறு குழவிக்கற்களுக் 
காக , அல்லது பொம்மைகளுக்காக நகைகள் , வாகனங்கள் என்ற 
பெயரால் கோடிக் கணக்கான ரூபாய்கள் பாழாக்கப்படுகின்றன . 

தெருவில் நடக்கும் போது , அல்லது வண்டிகளில் போகும் 
போது ஓர் பெண்ணின் மீது பட்டுவிட்டால் கற்புக்கெட்டுவிட்ட 


குருவிக்கரம்பை வேலு 


251 


டம் தருகிறது . 


தாகக் கூக்குரலிடும் பலர் கோயிலுக்குள் செல்லும்போது மாத் 
திரம் ஆண்களும் பெண்களும் வேண்டுமென்றே ஒருவரையொரு 
வர் இடித்துக் கொண்டு , கடவுள் பெயரைச் சொல்லி அட்டூழி 
யம் செய்கிறார்கள் . இதற்குத்தான் கோவில் இடம் 
இதுவும் போதாமல் , கடவுளுக்கு அடியார் என்ற பெயரால் 
தாசிகள் என்ற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு , அவர்களை 
ஆடச் சொல்லியும் பாடச் சொல்லியும் அவர்களைக் கடவுள் 
தரகர்களான அர்ச்சர்கள் அனுபவிப்பதற்கு - அதாவது சுருக்கமாகச் 
சொன்னால் நூற்றுக்கு நூறு கோயில்கள் விபச்சார விடுதிகளாகவே 
இருக்கின்றன. 


இவ்வளவு கெடுதிகளுக்கும் காரணமாயிருக்கின்ற இந்துக் 
கோயில்களைத் திருத்தியமைத்துப் பள்ளிகளாக்க வேண்டும் . 
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மேல்சாதிக்காரர்கள் என்பவரால் 
அழுத்தப்பட்டுக் கிடக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு இலவசமாகக் 
கல்வி கற்பிக்க வேண்டும் . கடவுளுக்கு அவசியமில்லாத தங்க 
வாகனங்களையும் , நகைகளையும் விற்று , ஆதிதிராவிடக் குழந்தை 
களுக்கு உடையும் , நூல்களும் வாங்கிக் கொடுக்க வேண்டும் . 
பாலையே பார்த்திராத பாமரக் குழந்தைகளுக்குப் பால் கொடுக்க 
வேண்டும் , உற்சவங்களுக்குச் செலவழிக்கப்படும் இலட்சக்கணக் 
கான பணத்தைக் கொண்டு , நூல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் , 
இந்து மதக்கோயில்கள் அல்லாத சர்ச்சுகள் , பள்ளிவாசல்களையும் 
இந்த முறையிலேயே அமைக்க வேண்டும் என்று முழக்கமிட்டார் . 


பச்சையப்பன் கல்லூரியில் குருசாமி 


1931 - ல் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை முதன் 
முதலில் கல்லூரிக்குள் நுழைத்தவர் குருசாமி .. சென்னையில் 
இப்போது சைனா பஜார் என்ற இடத்திலுள்ள பச்சையப்பன் 
உயர்நிலைப்பள்ளி என்பது தான் அக்காலத்தில் கல்லூரி யாக 
இருந்தது . அக்கல்லூரியில் குருசாமியார் பேசியது . " புதுவை முரசி 
லும் குடி அரசிலும் மீண்டும் மீண்டும் இச்செய்தி கிடைக்கின் 
றது . புதுவை முரசு இவ்வாறு வெளியிட்டுள்ளது : 


ஹிந்தியும் - தமிழும் 
14-10-31 - ம் தேதி மாலை 4-30 மணிக்குச் சென்னைப் பச்சை 
யப்பன் கல்லூரி “ தமிழ்ச்சங்கத் " தின் சார்பாகக் கூட்டப்பட்ட 


252 


குத்தூசி குருசாமி 


மாணவர் கூட்டத்தில் தேவஸ்தான போர்டு காரியதரிசி திரு . C. 
S. சாமிநாத முதலியார் B.A. , அவர்களின் தலைமையின் கீழ் 
" புதுவை முரசு ஆசிரியர் திரு . S. குருசாமியவர்கள் " ஹிந்தி 
யும் தமிழும் என்பது பற்றிச் சுமார் 1 மணி நேரம் நிகழ்த்திய 
சொற்பொழிவின் சாரமாவது: 


தலைவர்களே ! சசோதரர்களே! 


அவைத் தலைவரவர்கள் தம்முடைய முகவுரையாகப் பேசிய 
விஷயங்களுக்கும் நான் சொல்லப் போகும் விஷயங்களுக்கும் முரண் 
பாடுகள் இருக்கலாம் . தலைவரவர்கள் தமிழின் அவசியத்தைப் 
பற்றியும் அதன் பெருமையைப் பற்றியும் , தாய்மொழியைக் கற்க 
வேண்டிய முக்கியத்தைப் பற்றியும் இளைஞர்களுக்குக் கடவுள் 
பக்தியைப் புகட்டுவதற்கு எப்படித் தாய்மொழி சிறந்த சாதனமா 
யிருக்கிறதென்பதைப் பற்றியும் , தாய்மொழியாகிய தமிழோடு 
தேசமொழியாகிய ஹிந்தியைக் கற்க வேண்டுமென்றும் சொன் 
னார்கள் . 


இனி , நான் சொல்லப் போகும் விஷயங்களையும் நீங்கள் 
கேட்க வேண்டுமானால் , நான் சொல்லும் விஷயங்கள் எனது 
சொந்த அபிப்பிராயமென்றே எடுத்துக் கொள்ள வேண்டுமே 
தவிர , வேறு முனிவர் அல்லது ரிஷி , அல்லது மகாத்மா சொன்ன 
தாக எடுத்துக் கொள்ளக் கூடாது . இரண்டாவதாக , நான் பேசு 
வதோ தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் . தலைவரோ , என் கருத்துக்கு 
மாறுபட்டதைச் சொல்லியிருக்கிறார் . இன்னும் முடிவுரையிலும் 
அவரது அபிப்பிராயத்தையே 

மீண்டும் வலியுறுத்துவதற்கும் 
அவருக்குச் சந்தர்ப்பம் உண்டு . ஆனாலும் எந்தக் கூட்டமாயிருந் 
தாலும் , எந்தச் சந்தர்ப்பமாயிருந்தாலும் என் மனத்திற்குச் சரி 
யென்று தோன்றுவதை நான் எப்போதும் சொல்லியே தீருவது 
எனது வழக்கம் . எந்தக் காரணத்தை முன்னிட்டாவது என் அபிப் 
பிராயத்தை ஒளித்து வைப்பேனானால் நான் என் கடமையைச் 
செய்யத் தவறியவனாவேன் , ஆகவே , எனக்குச் சரியென்று பட் 
டதை நான் சொல்லியே ஆகவேண்டும் . 


முதலாவதாக , தமிழும் ஹிந்தியும் என்ற விஷயத்தைப் 
பற்றி உங்களுக்குச் சொல்லு முன்பு ஒரு முக்கிய விஷயத்தைச் 
சொல்ல வேண்டியது அவசியம் . அதாவது மொழியென்பது முதன் 
முதல் ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை மற்றொரு மனிதனுக்கு 


குருவிக்கரம்பை வேலு 


253 


விளக்குவதற்கு ஏற்பட்ட சப்தமேயாகும் , மிருகங்கள் , பறவைகள் 
முதலானவைகள் எப்படி விதவிதமான சப்தங்களில் வழியாய்த் 
தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றனவோ , 
அப்படியேதான் மனிதனும் முதன் முதல் ஆரம்பித்திருக்கிறான் . 
பிறகு , சப்தங்களைக் குறிக்கக் கூடிய எழுத்துக்களும் வார்த்தை 
களும் ஏற்படுத்திக் கொண்டு , அவ்வார்த்தைகளுக்கு அர்த்தங் 
களையும் கற்பித்துக் கொண்டான் . அந்தவிதமாகத்தான் உலகி 
லுள்ள எல்லாப் பாஷைகளும் உண்டாகியிருக்கின்றன . 


எனவே எந்தப் பாஷையாவது , அகஸ்தியர் அருளிச் செய்த 
தென்றோ , தேவர்கள் அருளிச் செய்ததென்றோ , கடவுள் உண் 
டாக்கியதென்றோ சொல்லப்படுமேயானால் அது முழுப்புரட்டே 
யாகும் . 


பாலனை 


இன்றைய தினம் தமிழைப் பற்றிப் பிரமாதமாகச் சொல்லப் 
படுகிறது . அது தொண்டர் நாதனைத் தூதிடை விடுத்ததாகவும் , 
மறைக்கதவினைத் திறந்ததாகவும் , முதலை யுண்ட 
யழைத்ததாகவும் , எலும்பைப் பெண்ணுருவாக்கினதாகவும் சொல் 
லப்படுகிறது . இவ்வித அற்புதங்களைச் செய்த தமிழ் இன்று 
செத்துப் போன தண்ணீர்ப் பாம்பாய் இருக்கிறது ? அற்புதம் 
செய்யாவிட்டாலும் தன்னை அழியாமல் காத்துக் கொண்டால் 
போதும் என்ற நிலைமையிலிருக்கிறது . இதைவிடத் தெய்வீகம் 
பொருந்தியதாகச் சொல்லப்படும் , சூத்திரன் படித்தால் வாயில் 
நுழையாது என்று சொல்லப்படும் சமஸ்கிருதமோ , செத்துக் 
குழியிலும் போட்டுப் புதைக்கப்பட்டுப் புதைத்த இடத்தில் புல்லும் 
முளைத்து விட்டது . ஆனால் செத்துப்போன நாற்றம் மாத்திரம் 
அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சமாய் அடித்துக் கொண்டிருக் 
கிறது . 


பல 


தமிழோ எழுத்துக்களில் 247. இதில் இரவல் வாங்கிய எழுத் 
துக்கள் ஒரு டஜன் . உபயோகமில்லாத எழுத்துக்களோ ( இங்கிலீஷ் 
தெரியாத சட்டசபை மெம்பர்கள் சட்டசபையில் வீற்றிருப்பது 
மாதிரி ) அலங்காரமாய்ப் எழுத்துக்கள் வீற்றிருக்கின்றன . 
ஹிந்தியினுடைய சப்தமோ , தம் ( மூச்சு ) கட்டி வேலை செய்வது 
போல் இந்தப் பாஷைகளின் எழுத்துக்களை மாத்திரம் கற்றுக் 
கொள்வதற்கு எத்தனை நாள் பிடிக்குமென்பதை யோசித்துப் 
பாருங்கள் , 


254 


குத்தூசி குருசாமி 


தமிழைக் கற்றவர்கள் . அதைச் சீர்திருத்த ளேண்டுமென்ற 
நோக்கம் சிறிது கூட இல்லாதவர்கள் . 

அதாவது பரந்த 
நோக்கம் சிறிது கூட 
கூட இல்லாதவர்கள் . 

பிறமொழிகளிலிருந்து 
வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் சப்தங்களையும் ஏற்றுக் 
கொள்வதற்கு முன்னிற்பதில்லை . அதற்கு மாறாகத் தனித் 
தமிழ்ப் பித்துப் பிடித்துத் திரிகிறார்கள் . அதுவுமின்றித் தமிழ் 
இலக்கியத்தைப் போதிக்கும் முறையைப் புராண வழியாகத்தான் 
போதிக்கத் 

தெரியும் . உதாரணமாக , கம்பராமாயணச் 
செய்யுளின் சுவையைப் போதிக்க ஆரம்பிக்கும்போதே , ராமர் 
மகாவிஷ்ணுவின் அவதாரமென்றும் , 

சீதை லட்சுமியின் 
அவதாரமென்றும் , ராவணனுக்கு 10 தலைகள் இருந்தனவென் 
றும் , அனுமார் என்னும் குரங்கு மலைகளைத் தூக்கிற்றென்றும் 
சொல்லி , இவைகளெல்லாவற்றையும் நம்பாவிட்டால் பாவமென் 
றும் சொல்லிக் கொடுப்பதால் பையன்களுக்கு ராமர் படத்தைப் 
பூஜை பண்ணுவதிலும் புண்ணியத்திற்காக ராமாயணத்தைப் 
படிக்க வேண்டு மென்பதிலுமே புத்தி செல்லுகிறதே யொழிய , 
கம்பரின் இலக்கியச் சுவையை அறிய முடிகிறதா ? இதைப் 
போலவேதான் ஹிந்தியும் . 

ஆனால் ஆங்கிலமோ , ஸ்பென்சர் ( Spenser ) காலத்து இங்கி 
லீஷுக்கும் தற்காலத்து இங்கிலீஷுக்கும் எவ்வளவு வித்தியாசம் 
இருக்கிறது என்பதைப் பாருங்கள் . சொற்கள் , அர்த்தங்கள் முத 

எவ்வளவு மாற்றியிருக்கிறார்கள் என்பதையும் 
பாருங்கள் . இன்னும் எவ்வளவு மாறிக் கொண்டிருக்கிற தென் 
பதையும் பாருங்கள் . பிறமொழிகளிலிருந்து எவ்வளவு தாராளமாக 
வார்த்தைகளை எடுத்துச் சேர்த்துக் கொள்ளுகிற தென்பதையும் 
பாருங்கள் . இன்னும் ஆங்கிலம் போதிக்கும் முறையையும் எடுத் 
துக் கொள்ளுங்கள் . ஷேக்ஸ்பியர் நாடகத்தைப் போதிக்கும்போது 
அந்நாடகத்தின் பாத்திரங்கள் கவியின் சிருஷ்டியேயொழிய உண் 
மையல்ல வென்பதைச் சொல்லிக் கொடுக்கிறார்கள் . அதனால் 
தான் ஷேக்ஸ்பியரின் இலக்கியச் சுவையில் மாணவர்களின் புத்தி 
யானது செல்கிறது . என்றென்றும் அழியாமலும் அச்சுவையை 
அனுபவிக்கிறார்கள் ... 


லானவைகளை 


பாலான 


கடைசியாக ஹிந்தியைப் படிக்க வேண்டுமென்பதற்குச் சொல் 
லப்படும் முக்கிய காரணம் , இந்தியாவிலுள்ள பெரும் 
மக்கள் ஹிந்தியே பேசுகிறார்கள் என்பதாகும் . இந்தியாவைத் 
தவிர வேறு தேசமோ ஊரோ தெரியாத காலத்தில் ஹிந்தியோ 


குருவிக்கரம்பை வேலு 


255 


தமிழோ அவசியமாயிருந்திருக்கலாம் . ஆனால் இந்தியாவானது 
உலகத்தின் ஒரு சிறு பகுதியென்பதை நீங்கள் சிறு பிராயத்திலேயே 
படங்களின் மூலம் உணர்ந்திருக்கிறீர்கள் , ஆகையால் , இந்தியா 
வும் பிறதேசங்களின் கல்வி , ஆராய்ச்சி , சாஸ்திரங்கள் , வியாபாரம் 
தொழில்முறை , நாகரிகம் முதலியவைகளை அறிந்து " உலகத் 
தோடு ஒட்ட ஒழுக வேண்டுமென்றால் , உலகத்தில் பெரும்பய 
லான மக்களால் பேசப்படுவதும் சிறிய அரிச்சுவடி யைக் கொண் 
டதுமான ஆங்கிலத்தையே கற்க வேண்டும் . அதிலேயே உங்கள் 
முழுகவனமும் செல்ல வேண்டும் . பாமர மக்களுக்குப் பயன்படும் 
படியான காரியங்களைச் செய்வதற்கு மாத்திரம் அவரவர்கள் 
" தாய் மொழியில் சிறிது கவனம் செலுத்தலாம் . 

( 26-10-31 புதுவை முரசு ) 


சுயமரியாதை இயக்கம் நாசமாகப் போக வேண்டுமா ? 

சுயமரியாதை இயக்கத்தின் வளர்ச்சியைக் காணப் பொறுக் 
காத ஒரு வாரப்பத்திரிகை மேற்கண்ட முறையில் தலைப்பிட்டு 
எழுதியிருந்தது . 
நமது இயக்கம் 

நாட்டைக் கெடுக்கத் தோன்றியதாக , 
அவர்கள் எண்ணிக் கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வது ? 
அவ்வாறு அவர்கள் நினைத்தால் அவர்கள் செய்ய வேண்டியது 
என்ன ? சுயமரியாதை இயக்கத்தை வேருடன் அழிப்பதற்குச் சில 
" நஞ்சுகள் இருக்கின்றன. அந்த 

விஷயங்களை ஒழித்து 
விட்டால் சுயமரியாதை இயக்கமும் ஒழிந்துவிடும் , உங்களுக்கும் 
மகிழ்ச்சி தரும் . இனிக் சுவனமாக நான் சொல்லப்போவதைக் 
கவனியுங்கள் : 

கடவுளைப் பற்றி மக்கள் அனைவரும் கவலை கொள்ளாம 
லிருக்கும்படி செய்ய வேண்டும் . மதங்கள் என்பவற்றை அடியோடு 
அழித்துவிட வேண்டும் . கோவில்கள் , தேவாலயங்கள் , மசூதிகள் 
என்பவற்றைப் பள்ளிக்கூடங்களாகவோ , தொழிற்சாலைகளா 
கவோ ஆக்கிவிடவேண்டும் . கடவுள் பெயரால் ஒரு பைசாகூடச் 
செய்யாமல் இருக்கும்படி செய்துவிட வேண்டும் , வர்ணாச்சிரமம் , 
சாதி , உயர்வு தாழ்வு பேதங்களை முற்றிலும் ஒழித்துவிட 
வேண்டும் . புராணம் , இதிகாசம் , ஆகமம் , கடவுள் பாடல்கள் .. 
மத சம்பந்தமான நூல்கள் , வேதாந்த புத்தகங்கள் என்பவற்றை 
அழித்துவிட வேண்டும் . உலகிலுள்ள அனைவரையும் ஆரம்பக் 


256 


குத்தூசி குருசாமி 


வேண்டும் , 


கோனார் , 


கல்வி வரையிலாவது படிக்கும்படி செய்தல் 
மதுபானத்தை எங்குமில்லாது செய்துவிட வேண்டும் . உலகிலுள்ள 
மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை உணர்ந்து ஒற்றுமை 
யுடையவர்களாகவும் , சமத்வமுடையவர்களாகவும் இருக்கும்படி 
செய்தல் வேண்டும் . ஆணும் பெண்ணும் சமம் நிகராக வாழும் 
படி செய்தல் வேண்டும் . விதவை மணம் பரவும்படி செய்ய 
லேண்டும் . இளமை மணத்தை ஒழித்துவிட வேண்டும் . கலப்பு 
மணம் பெருகும்படி செய்ய வேண்டும் . பள்ளிக்கூடங்களில் 

மத 
சம்பந்தமான பாடல்கள் போதிப்பதைத் தடுத்துவிட வேண்டும் . 
முதலியார் , அய்யர் , பிள்ளை , நாயக்கர் , நாயுடு , அய்யங்கார் , நாயுடு 
ரெட்டியார் , செட்டியார் , வேளார் , 

கவுண்டர் , 
சாஸ்திரி , ஏகாலி என்ற சாதிப் பட்டங்களை எவரும் பெயருக்குப் 
பின்னாலோ , முன்னாலோ சூட்டாமலிருக்கும்படி செய்துவிட 
வேண்டும் . விபசாரத்திற்கென , சில பெண்களை ஒதுக்கிவைத் 
திருப்பதையும் , கடவுள் தொண்டுக்கென , பொட்டுக் கட்டுவதை 
யும் அழித்துவிட வேண்டும் . சோதிடம் , குறிபார்த்தல் , இரேகை 
பார்த்தல் என்பவற்றை அழித்துவிட வேண்டும் . சடங்குகள் , 
பண்டிகைகள் , திருவிழாக்கள் என்பவற்றை நிறுத்திவிடவேண்டும் . 

மனைவி இருக்கும்போதே , இன்னொரு பெண்ணையோ , 
அதற்கு மேற்பட்ட பெண்களையோ மணப்பதை ஒழித்துவிட 
வேண்டும் . தீண்டாதார் என்பவரைத் தீண்டற்குரியவர்களாகச் 
செய்துவிட வேண்டும் . குடியரசு , குவலய முழுதும் நிலவும்படி 
செய்து விடவேண்டும் . தூக்குத் தண்டனையை நிறுத்திவிட 
வேண்டும் . உலகம் முழுவதிலும் ஒரே பாஷை பேசும்படி செய்து 
விடவேண்டும் . தீர்த்தங்கள் , குளங்கள் என்பவற்றில் சுகாதாரத் 
திற்கு ஊறு செய்யவல்லதா யுள்ளவற்றை யெல்லாம் மண்ணைப் 
போட்டு மூடிவிடும்படி செய்யவேண்டும் . சத்திரங்கள் , மடங்கள் , 
அன்ன சாலைகள் ஆகியவற்றை எடுத்துவிடவேண்டும் . தேச 
பேதம் எங்குமில்லாது செய்துவிட வேண்டும் . மதம் ; புராணம் 
என்பவற்றைப் பற்றி எந்தவிதமான புத்தகமும் பத்திரிகையும் 

பிரஸ்தாபிக்காமலிருக்கும்படி செய்துவிடவேண்டும் . 
திதி கொடுத்தல் , செத்தவரைப் போற்றல் , பண்டைப்பெருமை 
பேசல் ஆகியவற்றை ஒழித்துவிட வேண்டும் . மோட்சம் நரகம் 
என்பவற்றை எவரும் நம்பாமலிருக்கும்படி செய்துவிட வேண்டும் . 
பேய் , பிசாசு , பில்லி , சூனியம் , மந்திரம் என்பவை பொய் 
என்பதை எல்லாரும் உணரும்படி செய்துவிட வேண்டும் , மதச் 
சின்னங்கள் , சாதிக்குறிகன் ஆகியவற்றை எவரும் அணியும்படி 


மனிதரும் 


குருவிக்கரம்பை வேலு 


257 


விடாமல் ஆக்கிவிட வேண்டும் , ராஜீயம் , தேசீயம் , சுயராஜ்யம் 
எனக் கூறிக்கொண்டு நிகழ்த்திவருகிற திருவிளையாடல் களை 
அகற்றிவிட வேண்டும் . தேசபக்தி கொள்ள வேண்டும் என்பதை 
ஒழித்து உலகபத்தி கொள்ளும்படி செய்யவேண்டும் . எல்லாப் 
பணக்காரர்களிடத்திலுமிருக்கும் பொருள்களை எல்லா மக்களுக்கும் 
சமமாக்கிவிட 

வேண்டும் . புத் என்னும் நரக த்திலிருந்து விடு 
பட என்பதின் பேரால் டஜன் 

பேரால் டஜன் கணக்காய்ப் பிள்ளைகளைப் 
பெறுவதை ஒழித்து விடவேண்டும் . யுத்தங்கள் 

நடைபெற 
விடாமல் செய்துவிடவேண்டும் . எவரையும் பிச்சை எடுக்கவிடாமல் 
செய்துவிட வேண்டும் . எல்லாரும் ஒரேவித ஆடையை அணியும் 
படி செய்துவிட வேண்டும் . எந்தத் தொழிலுக்கும் ஒரு சாராரே 
உரியவர் என்ற தொழில்பேதத்தை அகற்றி எல்லாரும் உரியாரே 
எனச் செய்துவிட வேண்டும் . அறிவுக்கும் , அநுபவத்திற்கும் , 
யுக்திக்கும் இதமானவற்றை ஆக்கியும் , அப்படி ஒத்துவராதவற்றை 
நீக்கியும் விடல் வேண்டும் . 


மேற்கூறப்பட்ட நஞ்சுகளைச் சுயமரியாதை இயக்கத்திற்கு 
அளித்தால் , நிச்சயமாக - தவறாமல் சுயமரியாதை இயக்கம் நாச 
மாய்ப்போகும் என நான் அபிப்பிராயப்படுகிறேன் . 

( புதுவை முரசு , 2-2-31 ) 


மேற்கோள் பண்டிதர்களே 

சுயமரியாதை இயக்கத்திற்கு தொடக்கத்திலிருந்தே , 
பார்ப்பனர்களைவிட , சைவப் புலவர்களும் , பண்டிதர்களுமே மிக்க 
தொல்லை கொடுத்தவர்கள் . அவர்களுக்கு குருசாமிக்கு முன்பு 
கைவல்யனார் தான் நல்ல முறையில் சூடு கொடுத்துக் கொண்டி 
ருந்தார் . குருசாமி இயக்கத்திற்குக் கிடைத்தவுடன் அந்த வேலை 
குருசாமிக்கு என்றே ஒதுக்கி விடப்பட்டது . அவரும் அதற்குத் தக்கபடி 
இளமைக்கேற்ற முறுக்கோடு , எதற்கெடுத்தாலும் , பழைய நூல் 
களிலிலிருந்து மேற்கோள்களைக் காட்டியே மடக்கிய பண்டிதர் 
களுக்கு இவ்வாறு எழுதுகிறார் . 


வை தீகர்களே ! சைவப் பழங்களே ! வைஷ்ணவக் கொழுந்து 
களே ! புராணப்பித்தர்களே ! மதம் கொண்ட மக்களே ! “ கிறுக்கன் 
பொறுக்கிய பொறுக்கு மணிகள் என்பவைகளை வேறோரிடத்தில் 
பிரசுரித்திருக்கிறோம் . அவைகளை ஊன்றிப் படியுங்கள் , சுயமரி 

கு -17 


258 


குத்தூசி குருசாமி 


என்று 


யாதை இயக்கத்தைத் தூற்றும் வீணர்களுக்கும் எதற்கும் மேற் 
கோள் காட்டி அலையும் பழம்பண்டித சிகாமணிகளுக்கும் நல்ல 
புத்தி வருவதற்காக நமது " கிறுக்கன் " சில மேற்கோள்களைப் 
பொறுக்கி வெளியிட்டிருக்கிறார் . எவ்வளவோ காலத்திற்கு முந்தி , 
பல பெரியார்களால் சொல்லப்பட்டவை அவைகளில் அநேகம் 
இருக்கின்றன . சுயமரியாதை இயக்கம் சொன்னால் தானே சூடு 
போட்ட மாடு போல் குதிக்கிறீர்கள் ! பெரியோர்கள் , அறிவா 
ளர்கள் என்று நீங்களே கருதிக் கொண்டிருக்கும் பேர்வழிகளில் 
சிலர் அங்கங்கே இண்டு இடுக்குகளில் பயத்தோடு துணிந்து வைத் 
திருக்கும் சில மணிகளைத் தேடி யெடுத்து நமது " கிறுக்கன் 
வெளியிட்டிருக்கிறார் . ஜாதிக்கர்வம் பிடித்த பார்ப்பனர்களே ! 
மதப்பித்துப் பிடித்தலையும் சைவ வைஷ்ணவக்குழாங்களே ! உங் 
களது கண்களை மூடியிருக்கும் மதக்கொழுப்பை அகற்றி , பரிசுத்தக் 
கண்களோடு படித்துப் பாருங்கள் . படித்த பிறகு சரியா , பிழையா 

யோசித்துப் பாருங்கள் . கோபம் வேண்டாம் ! புத்தி 
வந்தால் போதும் . 

அடுத்த பக்கத்தில் இவ்வாறு கிறுக்கன் பொறுக்கியது என பல 
மேற்கோள்களைக் காட்டுகிறார் . 

சமயம் தொன்மையிற் சிறந்து விளங்குதலைக் 
கொண்டு அதனைப் போற்ற வேண்டுமென்று வலியுறுத்துவது 
அறிவுடைமையாகாது . 

மேன் மக்கள் தொன்மையைக் கருதி 
ஒன்றைக் கொள்ளவும் மாட்டார்கள்;. புதுமை கருதி ஒன்றைத் 
தள்ளவும் மாட்டார்கள் . அவர்கள் ஒன்றை அறிவால் அளந்து 
ஆராய்ந்து அதன் உண்மை காணவே முயல்வார்கள் . ஆராய்ச் 
சிக்கு அருகதையாக நிற்பது தொன்மையதாயினுமாக ; புதுமை 
யதாயினுமாக . வேண்டற்பாலது ஒன்றே . அது பொருளுண்மை . 

( திரு . வி . கலியாணசுந்தரன் ) 
“ புராணங்கள் என்பன இறைவன் றன் வரம்பிலாற்றலையுந் 
தன்னை நினைத்துருகும் 

அடியாரைக் காத்ததற்கு அவன் 
செய்த அருட்டிறங்களையும் உயர்ந்த அறிவு இல்லாப் பொது 
மக்கட்கு உணர்த்தல் வேண்டி இரக்கமுள்ள சான்றோராற் 
கட்டி வைக்கப்பட்ட பழைய கதைகளை யுடையனவாகும் . 

( சுவாமி வேதாசலம் ) 
" இந்து மதத்தில் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் எதுவும் 
கிடையாது . நீ இந்துவாக இருந்து கொண்டே , நாஸ்திகனாகக் 
கூட இருக்கலாம் . ஒரு ஹிந்து எந்தக் கொள்கையையும் பின் 
பற்றலாம் . 

( சதியேந்திரநாத் டாகூர் , 1.C.S. ) 


சைவ 


குருவிக்கரம்பை வேலு 


259 


33 


" தென்னிந்தியாவிலுள்ள ஒவ்வொருவனுடைய பேரவாவெல் 
லாம் , தன்னை ஒரு பிராமணனாக , அல்லது பிராமணனைப் 
போலிருப்பவனாகப் பிறர் மதிக்கவேண்டும் என்பதேயாகும் . 
வேண்டாதனவும் , விலக்கக்கூடியனவும் , 

தாங்களாகவே 
ஏற்படுத்திக் கொண்டனவுமான பல்வேறு சுயங்கிருதா அநர்த்தங் 
களால் , ஹிந்துக்கள் கஷ்டப்படுவது போல , இப்பேருலகில் , வேறு 
யாருமே கஷ்டப்படவில்லை . 

(ராஜா சர் . டி . மாதவராவ் ) 
" ஹிந்துக்களின் தற்கால நிலைமையைக் கவனித்துப் பார்த் 
தால் தாறுமாறாகச் சீர்குலைந்து அலங்கோலப்பட்டு , இடிந்து 
பாழாகக் கிடக்கும் ஹிந்து மதம் என்னும் பழங்கோட்டையை , 
அங்கே சிறிது இங்கே சிறிதாக எவ்வாறு ஒழுங்குப்படுத்தி , 
முட்டுக் கொடுத்துப் பழுது பார்த்தாலும் பயன்படாதென்பதும் ; 
நாம் முன்னுக்கு வரவேண்டுமானால் , ஹிந்து மதத்தின் புராதன 
அஸ்திவாரங்களை மூடிக்கொண்டிருக்கும் யாவற்றையுமே , தயவு 
தாட்சண்யமின்றி வெட்டித் தள்ளி ஓதுக்கிவிட்டு ; நமது தற்கால 
அவசியத்திற்கும் உபயோகத்துக்கும் ஏற்றதாக , சாதாரணமான 
புதுக் கட்டடம் ஒன்று கட்டுவதே உத்தமம் என்றும் தோன்று 
கிறது . 

( Dr. சர் . S. சுப்பிரமணிய அய்யர் ) 


சமய 


" இந்துக்களில் பெரும்பான்மையோர் வை தீகர்கள் , 
சமூக ஆசாரங்களெல்லாம் வைதீகர்கள் அபிப்பிராயத்தைத் 
தழுவியே உருப்பெற்றிருக்கின்றன . ஆகவே , இந்தியாவில் 
காணப்படும் சமய சமூக ஊழல்களுக்கெல்லாம் இந்துமதமே மூல 
காரணமாகும் . 

( மிஸ் . மேயோ ) 


UITU 


" நீங்கள் பன்றிகளையும் நாய்களையும் உங்கள் வீட்டில் கட்டி 
வளர்க்கிறீர்கள் . 

விமோசனத்திற்காகப் பசுமூத்திரமும் 
சாணமும் கலந்த பஞ்ச கவ்வியம் குடிக்கின்றீர்கள் ; ஆனால் ஒரு 
ஆதிதிராவிடனைத் தொடுவதற்குப் பயப்படுகிறீர்கள் . 

( ராவ்பகதூர். எம் . ஸி . ராஜா ) . 


" இந்திய விடுதலைக்கு முக்கியமான தேவையென்ன ? 
முதலாவதாக நமது குறைபாடுகளை நாம் சரிவர உணர்ந்து 
விசால மனத்துடன் ஒப்புக்கொள்ளப் பழகவேண்டும் ; இரண்டாவ 
தாக அவைகளை நீக்க நமக்கு உண்மையான ஆத்திரம் உண்டாக 
வேண்டும் ; நமது குறைபாடுகளை மறைத்து வைப்பதால் தீங்கே 
யொழிய நன்மை கிடையாது . 

( ஜே . கிருஷ்ணமூர்த்தி ) 


260 


குத்தூசி குருசாமி 


“ பைபில் தேவவாக்காயிருக்க முடியாது ; ஏனெனில் , அதில் 
முன்னுக்குப்பின் முரணான 

விஷயங்களும் , பகுத்தறிவுக்கு 
விரோதமான விஷயங்களும் , பூகோள விஞ்ஞான சாஸ்திரம் , 
இயற்கைப் பொருள் சாஸ்திரம் , பொருள் நூல் சாஸ்திரம் , 
மனோதத்துவ சாஸ்திரம் முதலிய பல சாஸ்திரங்களின் உண்மைக்கு 
மாறுபட்டதும் ஒவ்வாததுமான விஷயங்கள் காணப்படுகின்றன . " 

( ராபர்ட் . ஜி . இங்கர்சால் ) 
இம்மாதிரியான பாணியை குருசாமி கையாண்டார் . 


விடுதலையில் எழுதும்போது , 

குத்தூசிக் 

கட்டுரையில் 
விடுதலை ஆசிரியர் இன்றைய தலையங்கத்திலும் இச்செய்தி 
பற்றி எழுதியிருக்கிறார் என்றும் , 


விடுதலை தலையங்கத்தில் குத்தூசியார் கூட இது பற்றி 
கிண்டல் செய்திருக்கிறார் என்றும் , 


சில நேரங்களில் விடுதலை ஆசிரியர் ஏதும் நினைத்துக் 
கொள்வார் , ஆகவே இத்துடன் குத்தூசியார் முடித்துக் கொள் 
கிறார் என்றும் எழுதுவார் . அவ்வாறு எழுதுவதால் வாசகர் 
களுக்கு குத்தூசியார் வேறு விடுதலை ஆசிரியர் வேறு என 
எண்ண வைத்துவிடுவார் . அதுமட்டுமல்ல தலையங்கம் குத்தூசி 
ஆகிய இரண்டு பகுதிகளையும் ஆர்வத்துடன் படிக்கத் தூண்டி 
விடுவார் . அதுதான் அவர் பாணி ! 


தேசியமும் சுயமரியாதை இயக்கமும் 

சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்தில் தேசிய 
வாதிகளான காங்கிரசாரின் கடுமையான தாக்குதலுக்கு நல்ல 
முறையில் பதில் கொடுத்துப் பேசியவர்களிலும் எழுதியவர்களிலும் 
முதன்மை பெற்றவர் குருசாமி . 

தேசியம் பேசிப் பெருமை பெற்றவர்கள் தாங்கள் தான் 
எதற்கும் அஞ்சாத வீரர்கள் போலும் , சுயமரியாதை இயக்கத் 
தார்கள் 

ஆங்கிலேயருக்கு அஞ்சி ஒதுங்குகின்றனர் என்பது 
போலும் பேசினர் . எழுதினர் . 
சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் 

ஈ . வெ . ரா . பெரியார் 
காங்கிரசில் இருந்தபோது பலமுறை சிறை சென்றதையும் மறந்து 
தூற்றினர் . காங்கிரசில் இருந்தபோதுதான் கள்ளுக்கடை மறியல் 


குருவிக்கரம்பை வேலு 


261 


செய்தார் . தென்னை மரங்களை வெட்டச் செய்தார் . அப்போது 
தான் தமிழ்த்தென்றல் திரு . வி . க . அவர்களால் வைக்கம் வீரர் " 
என்று புகழப்பட்டார் . அந்த வைக்கம் வீரர் தொடங்கிய சுய 
மரியாதை இயக்கத்தலைவர்களையும் அவரது தொண்டர்களையும் 
தேசிய விரோதிகள் என்றும் விமர்சனம் செய்தனர் . 


சூடு 


சுயமரியாதை இயக்கத்தில் சேருவதற்கு முன்னர் தேசியத்தில் 
ஊறியவர்தான் இளைஞர் குருசாமியும் , கல்லூரி நாட்களில் காந்தி 
யாரை திருச்சி தேசியக் கல்லூரிக்குள் முதன் முதலில் நுழைய 
வைத்தவர் . அந்தக் குருசாமி தேசியவாதிகளுக்கும் அவர்களுடைய 
கொள்கைகளுக்கும் தொடர்ந்து 

கொடுத்து வந்தார் . 
" மகாத்மா குட்டிகாந்தி ( ஆச்சாரியர் ) போன்றவர்களைத் திணற 
அடித்தார் . தேசியம் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஒரு 
இலக்கணமே வகுத்தார் . பெரியார் , ராமநாதன் , கைவல்லியம் 
ஆகியோரும் , மற்றவர்களும் . குருசாமியின் வாதத் திறமையைக் 
கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் . படிப்போம் : 


பாரதமாதா ! 


" இந்திய சுதந்திரப் போராட்டம் என்ற பேரால் ராட்டினம் , 
தக்ளி கதர் முதலிய சின்னங்களும் , வந்தேமாதரம் ! காந்திக்கு ஜே ! 
போன்ற திருமந்திரங்களும் புதிதாக உண்டாகியிருப்பதுபோல் 
பாரதமாதா என்ற ஒரு புதிய தெய்வமும் உண்டாகிவிட்டது .. 


என்ற 


பழைய காலத்தில் அம்மை 

வியாதிக்குப் 

பயந்தவர்கள் 
" மாரியம்மன் 

பெண் 

தெய்வத்தையும் , காலராவுக்குப் 
பயந்தவர்கள் காளியாயி என்ற பெண் தெய்வத்தையும் சிருஷ்டித் 
தார்கள் . அம்மையையும் காலராவையும் தடுக்கக்கூடிய புதிய 
முறைகள் வந்தபின்பும் பாமரமக்களும் , கிராமந்திர மக்களும் 
இவைகளை விடாப்பிடியாய்ப் பிடித்துக்கொண்டு , மாவிளக்குப் 
போட்டும் , பிசாசு ஆடியும் , அங்கப்பிரதட்சணம் செய்தும் வருகி 
றார்கள் . இதைக் கண்டு டாக்டர்களும் அறிவாளிகளும் பரிகசிக் 
கிறார்கள் . 


ஆனால் இப்போது படித்த முட்டாள்களாகிய , ( B.A. , B.L .. 
பட்டம் பெற்றவர்கள் தான் அதிகம் ) தேசபக்த சிகாமணிகளுக்கு 
மற்றொரு தெய்வமும் சிருஷ்டிக்கப்பட்டு அதற்குப் படங்கள் 
வரையப்பட்டும் , சிறு கோயில்கள் 

கட்டப்பட்டும் , அவைகட்கு , 
சூடம் தீபாராதனை முதலியன செய்யப்பட்டும் அதற்குப் பாட்டுகள் 


262 


குத்தூசி குருசாமி 


பாடப்பட்டும் . வருகிறது . " பாரதமாதா என்றால் என்ன என்று 
இந்த " பிரகஸ்பதிகளைக் கேட்கிறோம் ? அவளை -அந்த 
அம்மாளை- இந்தத் தேச பக்தர்கள் ( திரு காந்தியார் உட்பட ) 
எங்கே பார்த்தார்கள் ? அந்த அம்மாளுக்கு வயதென்ன இருக்கும் ? 
அந்தம்மாள் கைகளில் 

கைகளில் இருப்பதாகச் சொல்லப்படும் விலங்கு 
தேசபக்த சிகாமணிகளின் கண்ணுக்கு மாத்திரம்தான் தெரியுமா ? 
அந்தம்மாள் " சிறைவாயிலில் நின்று அழுகிறாளாமே ? " ஏன் 
அழுகிறாள் ? பகுத்தறிவற்ற மூட தேச பக்தர்களைப் பெற்று 
விட்டதற்காகவா ? 


வாசகர்களே ! பார்த்தீர்களா புரட்டை ! பாரதமாதாவாம் ! 
அவளுக்கு ஜே ! யாம் ! இந்தியாவினுடைய அமைப்புத் தெரியாத 
காலத்தில் அது ஒரு பெண்ணாயிருந்திருக்கலாம் ; பேயாயிருந்தி 
ருக்கலாம் ; அல்லது தேசபக்த சிகாமணிகளைப்போன்ற மூடப் 
பிண்டமாய் இருந்திருக்கலாம் . ஆனால் இந்தியாவின் பூகோள 
அமைப்பை 4 - வது வகுப்பிலேயே இங்கிலீஷ்காரன் படிப்புச் 
சொல்லிக்கொடுத்திருக்கிறதே ! இன்னமும் இவர்களின் பழைய 
மூடவாசனையின் குருட்டு நம்பிக்கை போகவில்லையா ? கல்லும் , 
மண்ணும் , ஆறும் , காடும் , மலையும் , மடுவும் , நிறைந்த ஒரு 
தேசத்தைப் பெண் என்று சொல்லும் அறிவற்ற 

அறிவற்ற மூடங்கள் 
கொண்டு வரும் சுயராஜ்யம் ( அதென்ன பாதாமி ஹல்வாவா ? ) 
என்ன 

லட்சணமாயிருக்கும் என்பதை வாசகர்களே யூகித்துக் 
கொள்ளலாம் . 

( புதுவை முரசு , 19-10-31 ) 


தேசீயமும் , சீர்திருத்தமும் 

தேசீயத்தில் பெரியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் முதல் , 
சிறியவர்கள் என்று நினைக்கப்படுபவர்கள் வரையில் அநேகர் 
சேர்ந்திருப்பதோடு , எல்லோரும் தாங்கள் சரியென்று நம்பி 
யிருக்கும் கொள்கைக்காக அடியும்பட்டுச் சிறைக்கும் சென்றிருக் 
கிறார்கள் . 

மஹாத்மா காந்தி அவர்களே தலைமையாயிருந்து நடத்து 
கின்ற ஓர் இயக்கத்திற்குக் குற்றம் சொல்வதே " முட்டாள் தனம் 
என்று கூடப் பலர் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமையில் 
நமது நாடு இப்போது இருந்து வருகிறது . 

எந்தத் தேசத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் “ பக்தி யே பெரும் 
பாலும் காரணமாயிருந்திருக்கிறது . ஒன்று தேசபக்தி அல்லது 


குருவிக்கரம்பை வேலு 


263 


மதபக்தி அல்லது கடவுள் பக்தி அல்லது மொழிபக்தி - ஆகிய 
" பக்திகள் " மீதே பெரும்பாலான உலக இயக்கங்களும் கிளர்ச்சி 
களும் நடை பெற்றிருக்கின்றன . இந்த பக்திகளில் ஒன்றாகிய 
தேசபக்தியின் 

காரணத்தினாலேயே தற்கால இந்திய தேசீய 
இயக்கமும் நடைபெற்று வருகிறது . 


எந்தக் கிளர்ச்சியி 

கிளர்ச்சியிலும் பலர் பல காரணத்தைக் கொண்டு 
சேருவது உலக இயற்கை . பெரிய உத்தியோகங்களை வகிக்கும் 
பணக்காரர்கள் , இம்மாதிரிச் சமயங்களில் உத்தியோகத்தை 
ராஜிநாமா செய்வதால் , தமது திரண்ட செல்வத்தோடு பெரிய 
புகழும் கிடைக்குமென்ற காரணத்தால் அவ்விதம் செய்வதுண்டு . 
ஆங்கில அறிஞர் பர்னாட்ஷா சொல்வதுபோல் , ஒரு வேலையிலும் 
நிரந்தரமாய் இருக்கமுடியாத சிலர் அரசியல் வாதியாகவே தமது 
பிழைப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் . அப்பேர்ப்பட்டவர்கள் 
எந்த கிளர்ச்சிக்கும் முந்திரிக் கொட்டைமாதிரி முன்னுக்கு வந்து 
விடுவார்கள் . இன்னுஞ் சில பட்டதாரிகளும் , பணக்காரர்களும் , 
டாக்டர் , வக்கீல் முதலிய சுயேச்சையான உத்தியோகத்திலிருப்ப 
வர்களும் சின்ன மீன் போட்டுப் பெரிய மீன் பிடிப்பதற்காக , 
இம்மாதிரியான கிளர்ச்சிகளில் தலையிடுவதுண்டு . அவர்க 
ளெல்லாம் அநேகமாக 100 க்கு 90 பேருக்குமேல் ஒருமுறை 
தண்டனை பெற்றதும் சௌக்கியமாக வீட்டிலிருந்து கொண்டு 
" பிற்கால அரசியல் திட்டத்தை "ப்பற்றியும் " இனி நாம் செய்ய 
வேண்டிய வேலை யைப்பற்றியும் நீண்ட நாளைக்கு யோசித்துக் 
கொண்டிருப்பது வழக்கம் . இன்னுஞ் 

தலைவர்களும் 
" உயிரைத் திரணமாய் மதித்துச் சிறை சென்ற தேசபக்தர்களும் 
" வைத்தியர் 9 மாதத்திற்குக் குளிர்ந்த இடத்தில் நிம்மதியாக 
இருக்க வேண்டுமென்று சொல்லியிருக்கிறார் என்ற ஒரே 
காரணத்தால் மாத்திரம் தேச சேவையிலிருந்தும் தற்காலிக 
மாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பதாகச் சொல்லிவிடுவதுண்டு . 
வேறு பலர் அஹிம்சா முறையில் ஆத்மதியானமும் கடவுள் 
வணக்கமும் செய்வதே சிறை செல்வதைவிட , கைகண்ட மருந்து 
என்று சுயராஜ்யத்திற்காகத் தியானம் செய்து கொண்டிருப்பார்கள் 
இன்னுஞ் சில தியாகிகள் தங்கள் உடல் , பொருள் , ஆவி 
மூன்றையும் தியாகம் செய்து சில ஆயிரம் ரூபாய் மாத்திரம் தேச 
சேவைக்காக 

வசூலித்து அதிகப்பொறுப்போடு இரண்டொரு 
வருஷம் சிறை சென்று விட்டு , பிறகு வந்து வசூலித்த பணம் 
சரியாய் இருக்கிறதா என்று ஒத்துப்பார்ப்பதுண்டு. இன்னும் 





264 


குத்தூசி குருசாமி 


சிலர் தேசபக்தர் தேசோத்தாரணர் , " தென்னாட்டுத் திலகம் 
முதலிய பட்டங்கள் 

ஏகதேசமாகவாவது 
நினைத்து இவ்விதக் கிளர்ச்சிகளில் ஈடுபடுவது முண்டு . 


கிடைக்காதா 


என்று 


ஆனால் பெண்களும் , மாணவர்களும் , பாமர மக்களும் இதில் 
ஈடுபட்டிருக்கிறார்களென்றால் எவ்விதமான பெருங் கிளர்ச்சியிலும் 
எந்த நாட்டிலும் இது சாதாரணமாய் நிகழ்ந்திருக்கும் சம்பவமே 
யொழிய இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரம் ஒன்றும் 
விசேஷமாக நடந்து விடவில்லை . துருக்கி , சைனா , இத்தாலி, 
ரஷ்யா முதலிய தேசங்களில் நடந்த கிளர்ச்சிகளில் எல்லாம் 
மேற்கண்டவர்கள் சேர்ந்தே இருந்ததோடு , ஐரோப்பாவில் நடந்த 
மதச் சண்டைகளிலும் கூட இத்தகைய வஞ்சனையறியாத மக்கள் 
ஈடுபட்டதுண்டு. பிரான்ஸில் நடந்த பெரும் அரசியல் புரட்சியின் 
போதும் பெண்மக்கள் ஏராளமாகக் கலந்திருந்தது எல்லோருக்கும் 
தெரியும் . இதிலிருந்து என்ன விளங்குகிறதென்றால் , தலைவர்கள் , 
பட்டதாரிகள் , மகாத்மாக்கள் , பெரியவர்கள் என்று சொல்லப் 
படும் கூட்டத்தினர் எந்தக் காரியத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் , 
அதில் மாணவர்களும் , பெண்களும் , பாமரமக்களும் கண்ணை 
மூடிக்கொண்டு இறங்கிவிடுவதே வழக்கமாக இருந்து 
வந்திருக்கிறது . 


கடைசியாக , பத்திரிகாசிரியர்கள் விஷயம் மக்களுக்கு நன்கு 
தெரிந்ததே . மேனாட்டு அறிஞர் இங்கர்சால் சொல்வதுபோல் , 
பத்திரிகாசிரியர்கள் , தங்களுக்குச் சந்தாதாரர்கள் குறைந்து 
விடுவார்கள் என்ற பயத்தால் உண்மை சொல்லப் பயப்படுவார்கள் 
ஆகவே அவர்களும் " கூட்டத்தோடு கோவிந்தா போடவேண்டிய 
நிர்ப்பந்தத்தில் பெரும்பாலும் இருக்கிறார்கள் . இதற்கு 
உதாரணமே தேவையில்லை . 


கூட 


ஆங்கிலேயர்களில் சிலர் தேசீய இயக்கத்தை ஆதரிப்பது 
ஒன்றே ஒரு பெரிய காரணமாகச் சொல்லப்படுகிறது . சுயமரியாதை 
இயக்கம் , சமூக சீர்திருத்த இயக்கம் முதலிய இயக்கங்களில் 

அவைகளுக்கு விரோதமான கூட்டத்தாரிலேயே இரண் 
டொருவர் பெரிய 

சீர்திருத்தவாதிகளாக வேஷம் போட்டுக் 
கொண்டு இரண்டு கட்சிக்கும் நல்லவராய் நடந்து கொண்டு , 
மறைமுகமாகச் சீர்திருத்தத்திற்கு முட்டுக்கட்டை போட்டுக் 
கொண்டிருப்பது இந்த நாட்டில் சர்வ 


சாதாரண 


குருவிக்கரம்பை வேலு 


265 


பாக்கி 


மாய்ப் 

போய்விட்டது . " அய்யர்களில் சீர்திருத்தவாதிகளாக 
எப்படியிருக்கிறார்கள் என்பதை நமது அனுபவத்தில் கூட நன்கு 
தெரிந்து கொண்டு விட்டோம் . இதே மாதிரியே மேனாட்டு 
“ இந்திய தேச பக்தர்களும் . 
இந்தக் கூட்டத்தார்கள் போக, 

நூற்றுக்கு 
இரண்டோ , மூன்றோ , நாம் சரியென்று நம்பிவிட்டோம் ; 
இதை எந்தக் காரணத்தைக்கொண்டும் விடக்கூடாது என்று 
குரங்குப் பிடியாய் , உலகம் 

எவ்வளவு 

முன்னேற்றத்திற்குப் 
போய்க்கொண்டிருந்தாலும் அதைப் பற்றிய கவலையேயில்லாமல் 
" தக்ளியே நமது செங்கோல் , ராட்டினமே விஷ்ணு சக்கரம் 

சொல்லிக் கொண்டு தினம் 3 மணி நேரம் சிறைச் 
சாலையில் கூட நூல் நூற்றுத் தனது பிடிவாதத்தை நிலை 
நிறுத்திக் கொண்டிருக்கும் உண்மையாளர்களும் இல்லாமலில்லை . 
இந்தச் சிறு தொகையினரான தலைவர் , தொண்டர்களுக்கு நாம் 
இரங்கவேண்டியது தவிர வேறில்லை . 


என்று 


" இனி, சமூக சீர்திருத்தத் துறையில் இறங்காமல் தேச 
பக்தர்கள் என்பவர்கள் அதில் தலையிடுவதற்கு ஏன் அஞ்சு 
கிறார்கள் என்பதையும் , " தேசபக்தி யிலிருக்கும் சுகமும் , சமூக 
சீர்திருத்த முயற்சியில் இருக்கும் அளவிட முடியாத இன்னல் 
களும் பற்றி ஆராய்வோம் , 

தேசீயம் என்பதோ சுதந்திரம் என்பதோ ஆகிய உணர்ச்சி 
களெல்லாம் ஆங்கிலேய அரசாட்சி ஏற்பட்ட வெகு வருஷங் 
களுக்குப்பின் , அதாவது சுமார் 50 வருஷங்களுக்குள்ளாகவேதான் 
நமது நாட்டில் தோன்றியிருக்கிறது . அதற்கு முன்னிருந்த பர 
ராஜ்யங்களாகிய கிரேக்கர்கள் , ஆப்கானியர் , அரேபியர்கள் 
முதலானவர்களுடைய ஆட்சிகளின் போதெல்லாம் இந்தியர் 
களுக்கு இவ்விதமான சுதந்திர உணர்ச்சி இப்போது தோன்றி 
யிருப்பது 

மாதிரி தோன்றினதே கிடையாது . ஆகவே இந்த 
உணர்ச்சி தோன்றியதற்கு ஆங்கிலேயர்களும் , 

அவர்களது 
நாகரிகமும் முக்கியமாக அவர்களுடைய படிப்புமே காரணம் 
என்பதை மிகப் பழுத்த தேசீயவாதியும் ஒப்புக் கொண்டே தீர 
வேண்டும் . ஆங்கில 

படிப்பு முதலியவைகளால் 
" தேசீயம் " சுதந்திரம் என்கிற ஒரே ஓர் உணர்ச்சிதான் நமக்கு 
இதுவரை வந்திருக்கிறதேயொழிய இதைப் போலவே அவர்களிட 
மிருந்து நமது சுகாதார , பொருளாதார வாழ்க்கைக்கு அவசிய 


நாகரிகம் 


266 


குத்தூசி குருசாமி 


காணப்பட முடியாத 


என்பதை 


சுலபமாக 


மாய்க் கற்றுக் 

கொள்ள வேண்டிய ஆயிரக்கணக்கான 
விஷயங்கள் இன்னும் நமது பார்வையில் 
அவ்வளவு தூரத்திலிருக்கின்றன . 

தேசீய உணர்ச்சியென்பது சமீபகாலமாய்த் தோன்றியிருக்க , 
சமய சமூக சீர்திருத்தம் என்னும் உணர்ச்சியோ , ஆயிரக்கணக் 
கான வருஷங்களாகத் தோன்றியிருந்தும் , கால வர்த்தமானத்தின் 
அவசியத்தையன்றி நாமாக , நம்முடைய முயற்சியால் ஒரு 
படியாவது முன்னேறியிருக்கிறோமா 

வாசகர்களே 
யோசித்துப் பார்க்குமாறு விட்டு விடுகின்றோம் . 

தேசீய இயக்கத்திலீடுபட்டிருப்பவர்களும் சீர்திருத்தவாதிகளும் 
தங்கள் தங்கள் , முயற்சியில் அடி , சிறைச்சாலை, விரோதம் முதலிய 
கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாகத்தானிருக்கும் . ஆனால் 
இரண்டிலுமுள்ள கஷ்டங்களின் வித்தியாசம் மாத்திரம் நன்றாய் 
யோசித்துப் பார்ப்பவர்களுக்கு விளங்காமல் போகாது . 
தேசீயவாதியென்பவனுக்கு அடிப்படையான தத்துவத்திலேயே 

ஜனங்களுடைய ஆதரவைப் பெற்றுவிடக் கூடிய 
சௌகரியம் இருக்கிறது . அதாவது 

“ அன்னிய ராஜ்யத்தை " த் 
தொலைத்துவிட்டு சுயராஜ்யம் பெறவேண்டாமா ? என்று வெகு 
லகுவாகக் கேட்டுவிட வேண்டியது தான் தாமதம் . ஜனங்கள் 
ஆம் என்று தலையசைத்து விடுகிறார்கள் . ஆனால் 
சமூகச் சீர்திருத்தக்காரனோ " நமது இந்துமதம் சமூகம் முதலிய 
வற்றை அடியோடு புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்ன 
மாத்திரத்திலேயே நமது மக்களுக்கு அவன் மேல் கோபம் வந்து 
விடுவதோடு , 

" ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் இருந்து 
வந்ததையும் பெரியோர்கள் செய்து வைத்ததையும் அழிக்கவா 
பார்க்கிறாய் என்று ஆவேசங் கொண்டதுபோல் கத்துகிறார்கள் . 
தேசீயவாதியோ , வந்தேமாதரம் " காந்திக்கு ஜே ! என்பது 

இரண்டொரு கூச்சல் போடுவதினாலும் , கதர் 
ஆடையை உடுத்தி விடுவதினாலும் தேசபக்தர் என்ற பட்டத்தை 
யும் , தியாகி மகாத்மா என்ற பட்டத்தையும் சுலபமாய்ப் 
பெற்று விடுகிறான் . 

ஆனால் சீர்திருத்தவாதியோ , " சமயத்ரோகி , நாஸ்திகன் 
" புரட்சிக்காரன் என்ற பட்டங்களையும் 

அவதூறுகளையும் , 
தூஷணைகளையும் பெறவேண்டியிருக்கிறது . ஏனெனில் தேசீயவாதி 
போர்புரிவதோ ஒரு அறிவுள்ள அரசாங்கத்தோடு . 


சமய 


போன்ற 


ஆனால் 


குருவிக்கரம்பை வேலு 


267 


சீர்திருத்தவாதியோ அறிவற்ற முரட்டு நம்பிக்கையைக் கொண்ட 
நமது ஜனங்களோடு எதிர்க்கிறான் . 


" இனி, சர்க்கார் விரோதம் என்பதை எடுத்துக் கொள்வோ 
மானால் , தேசீயவாதிக்கு இருக்கும் ஆபத்து மற்றவனுக்கும் 
உண்டு . அந்நிய நாட்டு வியாபார மறியலோ உப்புக்காய்ச்சுவதோ 
கொடி தூக்கிக் கொண்டு கூச்சல் போடுவதோ பொது ஜன 
அமைதிக்குப் பங்கம் விளைவிக்கக் கூடியது என்று கருதினால் 
அரசாங்கம் தலையிடுவது போலவே , கோயில் நுழைவு , பொது 
இடங்களில் சமத்துவம் , உத்ஸவங்களை மறியல் செய்தல் , 
பணக்காரன் வீட்டுக்கெதிரில் சத்யாக்ரகம் செய்தல் முதலிய 
முயற்சிகளிலும் சர்க்காரும் தலையிட்டே தீரும் . ஏனெனில் 
எந்தவிதமான கிளர்ச்சியாயிருந்தாலும் சரி , அவ்விதக் கிளர்ச்சி 
யினால் 

அமைதிக்கும் அரசாங்கத்தினுடைய 
சட்டத்திற்கும் இடைஞ்சல் ஏற்படுகிறது என்று கருதினால் , 
அரசாங்கம் அதில் தலையிட்டே தீரும் . ஆகவே சிறைச்சாலை , 
அடி முதலியவைகள் இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் தாராள 
மாய்க் கிடைக்கக்கூடிய வெகுமானங்கள் தான் . ஆனால் தேசீய 
வாதிக்கோ , சர்க்காரினுடைய மிரட்டலோடு போய்விடுகிறது . 


பொது ஜன 


சீர்திருத்தவாதியோ , சர்க்காருடைய மிரட்டலோடு , பொது 
மக்களுடைய விரோதத்திற்கும் தலை கொடுக்க வேண்டியவனா 
யிருக்கிறான் . உதாரணமாக வைக்கம் சத்யாக்கிரகத்தின்போது ,, 
சத்யாக்கிரகிகளின் கண்களில் சுண்ணாம்பைப் 

தூவுவதும் 
அவதூறான வார்த்தைகளைச் சொல்வதும் , நிர்வாணமாகப் 
பெண்கள் எதிரில் நின்றதும் ,-ஆகிய அட்டூழியங்களையெல்லாம் 
செய்தது , - யார் ? அரசாங்கமல்ல ; நம்மவர்களேயாவார்கள் . 


இன்னும் , 1927 ல் பம்பாய் மாகாணத்தில் சவாதார் 
தாலுகாவிலுள்ள ஒரு பொதுக்குளத்தில் தீண்டாதார் என்று 
சொல்லப்படுபவர்களும் தண்ணீர் எடுத்ததற்காக அவர்களை 
அடித்துத் துன்புறுத்தியது யார் எனில் , -- சர்க்கார் அல்ல ; நமது 
ஹிந்துக்களே யாவார்கள் . இன்னும் சமீபத்தில் வேண்டுமானா 
லும் , சர்க்காருடைய உத்தரவுப்படியே சுசீந்திரத்தில் ரோடு 
உரிமையைக் கொண்டாடுவதற்காகச் சென்ற ஆதிதிராவிடர்களை 
அடித்துக் 

கீழே வீழ்த்தியது 

யார் ? - போலீஸ்காரர்களல்ல 
ஜீவகாருண்யம் ததும்புவதாகச் சொல்லிக் கொள்ளும் - நமது 
சொந்த மக்கள் தான் . இவ்விதமான செயல்களுக்கு உதாரணம் 


268 


குத்தூசி குருசாமி 


வேண்டுமானால் ஒவ்வொரு கிராமத்திலும் தினந்தோறும் நடக் 
கும் அட்டூழியங்களைப் பார்த்தாலே தெரியும் . 


என்ற 


சீர்திருத்தவாதி நமது மக்களிடத்திலேயே அடி , உதைபட்டும் , 
அப்போதாவது அவனைத் 

" 

தியாகி என்று சொல்பவர்கள் 
ஒருவரும் கிடையாது . " தேசத்ரோகி என்ற பட்டத்தோடு 
" மதத்துரோகி நாஸ்திகன் " " புரட்சிக்காரன் 
பட்டங்களும் பலவிதமான அவதூறுகளையுமே வெகுமானமாகப் 
பெறுகின்றான் . 

இன்றும் தேசியவாதியோ இரண்டு மாதமோ , ஒரு வருஷமோ , 
A.B. வகுப்புக் கைதியாக சுகமனுபவித்து விட்டோ , C வகுப்புக் 
கைதியாக இருந்து விட்டோ வெளியே வந்தபின் , " தேசபக்தன் 
பட்டம் பெற்று விடுகிறான் . பிறகு அவனுக்கு எவ்விதமான 
கஷ்டமும் கிடையாது . 


ஆனால் சீர்திருத்தவாதியோ , கலப்பு மணம் , விதவாமணம் 
ஒன்று செய்து விட்டானேயானால் 

அவனுடைய பெற்றோர் , 
சுற்றத்தார் , நண்பர்கள் முதலிய எல்லா 

மக்களாலும் புறக் 
கணிக்கப்பட்டு " ஜாதிப்ரஷ்ட னாகி , " ஜாதித் துரோகி யாகி , 
" மதத்துரோகி " யாகி அவனுடைய ஆயுள் முழுதும் சிறைச்சாலை 
யைவிடக் கொடுமையாகிய ஒரு நிலைமையில் இருக்கவேண்டியவ 
னாகிவிடுகிறான் . அதுவும் ஜாதி மறுப்புக்காரன் " மதம் , 
கடவுள் முதலியவைகளையும் 

ஆராயவோ , மறுக்கவோ , 
ஆரம்பித்து , ஓர் அறிவு இயக்கத்தானாகிவிட்டால் , அவனை 
" சயித்தான் ராட்சதன் என்று பாமர 

மக்கள் , படித்த 
மக்கள் உள்பட வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் . 

சுருக்கமாகக் கூறுவோமானால் , பகுத்தறிவு சம்பந்தமான 
இயக்கத்தைப் பின்பற்றிய சீர்திருத்தக்காரனுக்கு நமது நாட்டில் 
இருக்கும் தொல்லைகளுக்கு அளவே கிடையாது . வீட்டில் ஒரு 
புறம் 

வயது முதிர்ந்த பெற்றோர்களோடு தினந்தோறும் 
சச்சரவு , வெளியே போனால் " மதத்துரோகி என்ற பட்டம் , 
சமதர்மப் போரில் இறங்கிவிட்டாலோ சர்க்காரது விரோதம் . 
ஆகவே , தேசீயவாதிக்கு சர்க்கார் சட்டம் ஒன்றுதான் எதிரி . 
சீர்திருத்தவாதிக்கோ , சர்க்கார் சட்டமும் , அந்தச் சட்டத்தை 
விட பல்லாயிரக்கணக்குக்கு அதிகமாய் “ மதங்களில் " இருக்கும் 
சட்டங்களும் அதைவிட ஆயிரமடங்கு வலிமையுடைய பழக்கங் 
களும் நிரந்தரமான விரோதிகளாகவே இருக்கின்றன . 


குருவிக்கரம்பை வேலு 


269 


நாம் 


இதற்கு 
ஒரு 

சிறந்த 
உதாரணம் 

வேண்டுமானால் , 
புரோகிதம் , 

ஜாதி மதம் முதலிய புரட்டுக்களை எடுத்துச் 
சொன்ன புத்தரை நாஸ்திக ரென்றும் , " திருடர் என்றும் 
தூஷித்ததோடு அவருடைய கூட்டத்தார்களைக் கழுவிலேற்றியும் 
சித்திரவதை செய்தும் கொன்றிருக்கிறார்கள் என்பதை 
சரித்திரத்தில் படிக்கின்றோம் . ஆனால் புத்தருடைய தியாகத்தில் 
கோடியில் ஒரு பங்கு கூட செய்யாதவர்களுக்கு , “ தேசபக்தன் 
என்ற காரணத்தாலும் , " மதபக்தன் கடவுள்பக்தன் என்ற 
காரணத்தாலும் " மகாத்மா " , " தேசபந்து , " தென்னாட்டுக் 
காந்தி , முதலிய கௌரவங்களோடு அவர்களுடைய படங்களைப் 
பூஜிக்கும் பேறும் கிடைத்து விடுகின்றன . 


நாம் சொல்வதைப் பற்றி வாசகர்கள் நம் பேரில் ஆத்திரம் 
கொள்ளாமல் சொல்வது சரியா , தப்பா , என்பதைத் தீர 
யோசித்துப் பார்க்குமாறும் , ஏதோ அவ்வப்போது நாட்டில் 
ஏற்படக் கூடிய பலவிதமான கிளர்ச்சிகளிலும் ஆவேசங்களிலும் 
மனதைச் சிதற 

விட்டு விடாமல் , நம்முடைய நாட்டின் 
முன்னேற்றத்திற்கு அடிப்படையானதும் , முக்கியமானதும் , 
அவசரமானதும் , செய்வதற்கு மிகக் கஷ்டமானதும் , நீண்டநாள் 
வேரூன்றியிருப்பதுமாகிய வேலைகள் எவைகளோ , அவைகளில் 
நமது மக்கள் ஈடுபட்டு உழைக்க வேண்டும் . 

( புதுவை முரசு , 7-12-31 ) 


இக்கருத்தையொட்டி 

மீண்டும் 

1947 ல் குத்தூசியார் 
எழுதிய குத்தூசிக் கட்டுரை ஒன்றை இத்துடன் இணைத்துப் 
பார்ப்பது மிக்க சுவையூட்டும் . 


தேசீயத்தைக் காய்ச்சி .. 

" சூத்திரன் வேதத்தைக் கேட்பானேயானால் அவன் காதில் 
ஈயத்தைக் காய்ச்சி ஊற்றவேண்டும் , என்று மனுதர்மம் கூறு 
கிறது ! 


அந்தப் பாச்சா இப்போ பலிக்காது ! சூத்திரனிலும் 
சூத்திரனான , மாக்ஸ்முல்லர் வேதத்தைப் படித்தான் . 
இங்கிலீஷில் மொழி பெயர்த்தான் ! அவன் காதில் ஈயத்தைக் 
காய்ச்சி ஊற்றாத காரணம் என்னவோ ? இப்போது மிலேச்சன் " 
என்றாலும் , பழைய வரலாற்றுப்படி ஆரியர் இனத்தான் தானே 


270 


குத்தூசி குருசாமி 


என்று நினைத்தோ ? அல்லது ஈயத் தோட்டாவை நெஞ்சுக்குள் 
பதிய வைப்பானே என்று பயந்தோ ? போகட்டும் ! தாயாதிகள் 
விஷயம் ! 

ஈயத்தைக் காய்ச்சும் நினைப்பு மனுவோடு நின்றுவிட்டதா ? 
அது தான் இல்லை ! இப்போது புது ஈயத்தைக் கண்டுபிடித்திருக் 
கிறது , நம்மைப் பீடித்திருக்கும் பார்ப்பனீயம் ! அதற்குப் பெயர் 
தான் தேசீயம் ! இதை நன்றாகக் காய்ச்சித் திராவிடன் காதில் 
ஊற்றுகிறார்கள் , அவன் தூங்கும்போது ! ஊற்ற வருவதற்கு 
முந்தியே விழித்துக் கொண்டால் பிழைத்தான் ! இல்லாவிட்டால் 
பார்ப்பனீயத்திற்கு 

அடிமையாக 

வேண்டியது தான் , கம்பன் 
மாதிரி! 


பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் . திருச்சி தேசீயக் 
கல்லூரிக்கு ( நேஷனல் காலேஜ் ) வைரவிழா நடத்தப் போகிறார் 
களாம் ! அதற்கு நிதி வேண்டுமாம் ! இந்தக் கல்லூரியைப் பற்றி 
எனக்கும் கொஞ்சம் தெரியும் . சொல்கிறேன் . 


கொடைவள்ளல் பெத்தாச்சி செட்டியார் என்று ஒருவர் 
இருந்தாரே ! அவர் சங்கீத உலகத்திற்குப் பணத்தை 

பணத்தை வாரி 
இறைத்தது போலவே , கல்விக்காகவும் வாரி இறைத்தார் . அந்த 
நீர்ப்பாய்ச்சலால் முளைத்த மரம் தான் திருச்சி நேஷனல் 
காலேஜ். அதன் ஒவ்வொரு செங்கல்லும் , ஒவ்வொரு பிடி 
சுண்ணாம்பும் பெத்தாச்சி செட்டியாரின் பணத்தால் வாங்கப் 
பட்டது . யார் பணமாயிருந்தால் என்ன ? மூளை குறைந்தவன் 
கோவில் கட்டினால் , மூளை மிகுந்தவன் குடிபுகுந்து விடுகிறான் ! 
புற்றெடுப்பது கறையான் தானே ! ஆனால் குடியிருப்பது நல்ல 
பாம்பல்லவா ? 


தேசீயக் கல்லூரிக்குச் செட்டியார் பணம் கொடுத்தார் . 
ஆனால் அதை அனுபவிப்பது பூதேவர் கூட்டம் , தேசீயத்தின் 
பேரால் ! 


இந்தக் கல்லூரிக்கு நிர்வாகக் கமிட்டியொன்று இருக்கிறது . 
அதில் இரண்டு பேர் தவிர , பாக்கி எல்லோரும் உள்நாட்டு 
வெள்ளையர் ! இதில் திராவிடரும் பங்குபெற வேண்டுமென்று 
வருஷங்களுக்கு முந்தி கோயமுத்தூர் பணக்காரர்கள் முண்டிப் 
பார்த்தார்கள் . என்ன ஆச்சு தெரியுமா ? 


2 


குருவிக்கரம்பை வேலு 


271 


வெளிநாட்டு வெள்ளையன் இந்தியாவை விட்டாலும் 
விடுவான் ! இந்த வெள்ளையனா தன் இடத்தை விட்டுவிடுவான் ? 
" புதிய அங்கத்தினர்களைச் சேர்க்கமுடியாது , என்று சொல்லி 
விண்ணப்பங்கள் திருப்பியனுப்பப்பட்டன. 


நிர்வாகக் கமிட்டி மட்டும் இவர்களின் ஏகபோக மிராசு 
என்று நினைத்து விடாதீர்கள் ! உபாத்தியாயர்கள் அத்தனை 
பேரும் ஆரியர்களே ! ( ஒருக்கால் ஒரே ஒரு தமிழ்ப் பண்டிதர் 
மட்டும் இருக்கிறாரோ , என்னவோ! ) 


20 வருஷங்களுக்கு முந்தி தோழர் காந்தியார் வந்திருந்தார் , 
அந்தக் கல்லூரிக்கு ! அப்போது சமஸ்கிருதத்தில் வரவேற்பு 
வாசித்தளித்தார்கள் , அவருக்கு . இந்த மொழி எத்தனை 
பேருக்குத் தெரியும் ? கை தூக்குங்கள் ! என்றார் காந்தியார் . 
சமஸ்கிருத ஆசிரியர் மட்டும் கைதூக்கினார் . உங்களுக்குத் 
தெரியாத பாஷையில் படித்துக் கொடுக்க வெட்கமாயில்லையா ? 
என்று கேட்டார் . பல்லை இளித்தார்கள் , எல்லோரும் . 


இந்தத் தேசீயக் கல்லூரி மட்டுந்தான் இப்படி இருக்கிறது 
என்று நினைக்காதீர்கள் ! எந்த ஊரிலாவது " தேசீயப் பள்ளிக் 
கூடம் என்ற பேரால் ஒன்று இருக்குமேயானால் , அது ஒரே 
பார்ப்பனீய மயமாயிருப்பதைக் காணலாம் , 

காணலாம் , நம் மக்களுக்குக் 
கண்ணிருந்தால் . 


தேசீயத்திற்கும் பார்ப்பனீயத்திற்கும் உள்ள இரத்தக் கலப்பு 
எவ்வளவு அதிகம் என்பதை இப்போதாவது தெரிந்து கொண்டீர் 
களா ? 


பண 


இம்மாதிரி தேசீயப் பள்ளிக்கூடங்களுக்குப் 

உதவி 
செய்யும் திராவிடன் தன் தலையில் கூடைமண்ணைப் 
போட்டுக் கொள்வதோடு , தன் குழந்தைகள் வாயிலும் மண்ணைப் 
போட்ட புத்திசாலியாகிறான் என்பதைப் பெத்தாச்சி செட்டியார் 
மூலமாகவாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா ? 

இதைப் படிப்பவர்கள் , எடுத்துச் சொல்லுங்கள் , திராவிடப் 
பணமூட்டைகளுக்கு ! 

விடுதலை ( 1946 ) 
தேசியம் பற்றி லண்டனில் கவிஞர் தாகூர் அவர்கள் பேசிய 
பேச்சையும் நினைவூட்டுகிறார் குருசாமி . 


272 


குத்தூசி குருசாமி 


பிறகு 


லண்டனில் கவி , ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் " அகில 
உலக சங்க " க் கூட்டத்தில் பேசும்போது , தாம் எப்படிச் சில 
காலம் தேசபக்தி பிடித்துத் திரிந்தார் என்பதையும் , 
எவ்விதம் அந்தக் குறுகிய நோக்கத்தை ஒழித்து அகில உலக 
உணர்ச்சி பெற்றார் என்பதையும் , எப்படித் தமது மக்களே 
தம்மைத் தூற்றுகிறார்கள் என்பதையும் , எப்படி வரட்டுத் தேச 
பக்தியானது மனிதனுடைய உயர்ந்த லட்சியங்களைக் கெடுக்கிறது 
என்பதையும்பற்றி 

விரிவான சொற்பொழிவு நிகழ்த்தினார் . 
( ராய்ட்டர் ) . 
தேச பக்தியைவிடச் சமூக 

சேவையே முக்கியம் என்று 
சொல்லும் சுயமரியாதை இயக்கத்தவர்களைத் தேசத்துரோகிகள் 
என்று " தேசபக்த " வேஷதாரிகள் சொல்லி வருகிறார்கள் . 
இப்போது டாக்டர் டாகூர் அவர்களும் நமது ஜாப்தாவில் 
சேர்ந்து கொண்டார் . 

( புதுவை முரசு , 9-2-31 ) 


தாகூரும் தேசத்துரோகியா ? எனக் கேட்கிறார் . 


அன்னியம் என்பது என்ன ? 
1928 - ம் ஆண்டு சூன் மாதம் அய்ந்தாம் நாள் , குருசாமி , 

, 
தமிழில் மொழி பெயர்த்த மநுதர்ம சாத்திரம் என்ற நூலை 
வாங்கியுள்ளார் . அதன் விலை ஒரு ரூபாய் ஆறு அணா . அந்நூலைத் 
தமிழில் பெயர்த்தவர் : 


திருவைந்திபுரம் - கோமாண்டூர் - இளையவல்லி . 


இராமாநுஜாசாரியார் அவர்கள் புதுச்சேரி நா . முத்துரங்க 
செட்டியார் அவர்களால் கேட்டுக் கொள்ள , சென்னை சூளை 
ஸ்ரீ பாரதி அச்சுக்கூடத்தில் 1924 - ம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது . 


குருசாமி எந்த நூலை வாங்கினாலும் வாங்கிய விலை , தேதி 
யிட்டு 

அவருடைய கையெழுத்தையும் போட்டு வைப்பது 
அவரது வழக்கம் . திருமணத்திற்குப் பிறகு தம்பதிகள் இருவருமே 
கையெழுத்துப் போட்டு வைப்பர் . 


மேற்கண்ட நூலிலும் அவ்வாறே செய்துள்ளார் . நூலைப் 
படிக்கும் போது அவருக்குப் பிடித்த இடங்களை நோட் Note 
என்று குறித்து வைப்பது குத்தூசியாரின் வழக்கம் . சில இடங்களில் 


குருவிக்கரம்பை வேலு 


273 


כל 


அவருடைய 

கருத்துக்களையும் குறிப்பிடுவார் . அம்மாதிரியே , 
மநுதர்ம சாஸ்திரத்தில் " பல சூத்திரங்களினடியில் மிகவும் 
கடுமையான குறிப்புக்களைக் குறித்துள்ளார் . 

எடுத்துக்காட்டாக சிலவற்றைப் பார்ப்போம் : 

சூத்திரனுக்குத் தன் சாதியிலும் , வைசியனுக்குத் தன் 
சாதியிலும் சூத்திரசாதியிலும் , க்ஷத்திரியனுக்குத் தன் சாதியிலும் , 
வைசிய சூத்திர சாதியிலும் பிராமணனுக்குத் தன் சாதியிலும் , 
மற்ற மூன்று சாதியிலும் விவாகஞ் செய்து கொள்ளலாம் என்பது 
பக்கம் 49 - சூத்திரம் 13. ஆகும் . இதனடியில் குருசாமி இவ்வாறு 
குறித்து வைத்துள்ளார் . 

" To increase the Population . Is not it " ? (UITTÚLTI SOT 
தங்கள் இனவிருத்தியைப் பெருக்குவதற்காக இல்லையா ? ) என 
ஆங்கிலத்தில் குறிப்பு எழுதியுள்ளார் . 
அதே பக்கம் . சூத்திரம் 17 - ல் 

படுக்கையில் சூத்திரக்கன்னிகையோடு சமமாய்ப் படுத்திருக் 
கிற பிராமணன் நரகத்தை அடைகிறான் என உள்ளது , 

What about 13 ? என்று அதன் முரண்பாட்டைக் குறிப்பிட் 
டிருக்கிறார் , 


ஆனால் எவரும் அது வரை நினைத்துக்கூடப் பார்க்க 

முடி 
யாத அளவுக்கு ஒரு சூத்திரத்திற்கு நோட் எழுதியுள்ளார் . அது 
தான் இது . 


பக்கம் : 90 சூத்திரம் 61 

" சூத்திரன் ராசாவாயிருக்கும் இராச்சியத்திலும் , தரும் 
மறியாதவர்கள் பாஷாண்டிகள் ( நாத்திகர் அல்லது பவுத்தர்கள் 
ஆ - ர் ) இவர்கள் வசிக்கும்படியான கிராமத்திலும் , 

கிராமத்திலும் , சமீபத்தில் 
சண்டாளர்கள் வசிக்கின்ற கிராமத்திலும் வாசஞ் செய்யக் 
கூடாது என்ற சூத்திரத்தின் கீழே கோடிட்டு குருசாமி குறிப்பு 
என்ன எழுதியுள்ளார் தெரியுமா ? 

So , Ye , BS , Quit India Soon 

" ஆகவே , ஏ , பிராமணர்களே இந்தியாவை விட்டு விரைவில் 
வெளியேறுங்கள் என்பதுதான் . 


கு -18 


274 


குத்தூசி குருசாமி 


மநுதர்மசாஸ்திரம் . 
பிக்கக் கூடாது , ஆகாசத்தில் இந்திராத நுசைக்கண் 
தெரிந்தவன் மற்றொருவருக்குக் காட்டப்பட 


ய 


1 . 


59. யாகசாலை , பசுமாட் 
வேதாத்தியயாகாலம் 

துகையை 
உத்தரீயத்துக் 

சவேண்டும் . 
மலும் விசேஷமாய் வியாதிக் 

ஞ்செய்யப்படாது . தான் தனியாய் 
- ; மலையில் அதிகநேரம் வாசஞ்செய்யப்படாது . 
6. சூத்திரன் பாசாவாயிருக்கும் இராச்சியத்திலும் தரும் 
மறியாதவர்கள் , பாஷண்டிகள் இவர்கள் வசிக்கும்படியான கிராமத் 
திலும் , சமீபக்தில் சண்டாளர் வசிக்கின்ற கிராமத்திலும் வாசஞ் 
செய்யப்படாது . 

So , ze , Be, quid India Soon 


5 


62 . 


பண்ண .. 
64. சாஸ்திரவிரோதமாய் கூத்தாடவும் , பாடவும் , மத்தள 
தாளமுதலிய வாத்தியங்களை வாசிக்கவும் கூடாது . கையினாற் புஜத் 
பதத் தட்டவும் பல்லை மூடிக்கொண்டு இரும்பவும் , கொழுப்பினால் 
எழுதை முதலியபோற் கூப்பிடவும்படாது . - drevidia 

65. வெக்கலப்பாத்திரத்தா லொருபோதும் கால்சுத்திபண் 


63. இம்மைக்கும் மறுமைக்கும் உபயோகமில்லாத வீண்காரி 
பத்தைச் 

செய்யப்படாது . தண்ணிரை இரண்டுகையினாலு மெடுத் 
துச் சாப்பிடப்படாது . பக்ஷணங்களை மடியில் வைத்துக்கொண்டு 
புசிக்கலாகாது . ஒருபோதும் பிரயோசனமில்லாமல் சந்தோஷப் 
படலாகாது , ? 


அ . 


வெள்ளையனே வெளியேறு என்று காங்கிரசார் சொல்லு 
வதற்கு 14 - ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வாறு குறித்திருக்கிறார் 
குருசாமி . 

கொலை செய்பவனுக்கு குற்றவியல் சட்டப்படி ஆயுள் 
தண்டனை 14 ஆண்டுகள் ஆனாலும் விடுதலை பெற்றவுடன் 
சுதந்திரமாக வாழ்கின்றான் . 
தாழ்த்தப்பட்டவனாகவும் 

பிற்படுத்தப்பட்டவ 
னாகவும் ( சூத்திரன் ) இந்து சமுதாயத்தில் பிறந்தவனுக்கு 
கருவிலேயே தண்டனை தரப்படுகிறது . இறக்கும் வரை அதிலிருந்து 


ஆனால் 


குருவிக்கரம்பை வேலு 


275 


மீள முடியாது . இதுவே மனுநீதி தர்மம் , இதை மாற்றுவது தான் 
சுயமரியாதை இயக்கம் . 


அன்னியம் என்பது எது ? 

இதற்குத் துணை செய்வது போல் புதுவை முர சிலும் தக்க 
சான்றுகளுடன் எழுதுகிறார் : 


சில வருஷங்களாக நமது இந்தியாவில் அன்னியம் என்னும் 
வார்த்தையானது எங்கு பார்த்தாலும் உபயோகப்படுத்தப்பட்டு 
வருகிறது . தேசீயத் தலைவர்கள் என்பவர்களும் தேச பக்தர்கள் 
என்பவர்களும் பிரிட்டிஷ் இந்தியாவில் செய்யும் கிளர்ச்சியில் இது 
சம்பந்தமான வார்த்தைகள் அடிக்கடி பிரயோகப்படுத்தப்பட்டு 
வருகின்றன . 

அதைப் பற்றி ஆராயவே இக்கட்டுரை எழுதுகிறோம் . 

இத்தகைய உணர்ச்சி நம்மிலும் பிரிட்டிஷ் இந்தியக்குடி ஜனங் 
களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் தக்க ஆதாரங் 
களோடு நிரூபிக்க முடியும் . ஆனால் பிரிட்டிஷ் குடிஜனங்கள் 
சொல்லி வரும் " அன்னியம் என்பதைக் கவனிப்போமானால் ,, 
அது ஒரு சாராருடைய சூழ்ச்சிப் - பிரசாரம் என்பது தெளிவாய் 
விளங்கும் . 

இனி , சிறிது காலமாய்ப் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று 
வரும் காங்சிரஸ் கூச்சலில் அன்னிய நாடு , 

அன்னியர்கள் 
" அன்னியபாஷை , அன்னிய ஆடை " , " அன்னியச் சாமான் 
முதலிய சொற்கள் அடிக்கடி சொல்லப்பட்டு வருவதை நாம் கேட்டு 
வருகிறோம் . அன்னிய நாடு என்றால் பொதுவாக எல்லா நாடு 
களையும் , சிறப்பாக இங்கிலாந்தையும் குறிப்பிடுகிறார்கள் . அன்னி 
யர்களுடைய ராஜ்யத்தை ஒழிக்க வேண்டாமா ? என்கிறபோது 
ஆங்கிலேயர்களைக் குறிப்பிடுகிறார்கள் . அன்னிய பாஷையைப் 
படித்து அடிமையாகாதீர்கள் ; தேச பாஷையாகிய ஹிந்தியைப் 
படியுங்கள் என்று சொல்லும்போது இங்கிலீஷ் பாஷையைக் 
குறிப்பிடுகிறார்கள் . அன்னிய ஆடையை பகிஷ்கரித்து , கதர் 
ஆடையை உடுத்துங்கள் , என்னும் போது , குறிப்பாக இங்கிலாந் 
தில் செய்யப்பட்ட ஆடையைக் குறிப்பிடுகிறார்கள் , இதே மாதிரி 

அன்னியம் " என்ற அடைமொழியை ஒவ்வொன்றிற்கும் சேர்த்தே 
தற்காலத் தேசியவாதிகள் பிரசாரம் செய்து வருகிறார்கள் . நமது 
ஜனங்களோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாகத் தங்கள் புத்தியை 


SC 


22 


276 


குத்தூசி குருசாமி 


அடகு வைத்துப்பழக்கப்பட்டவர்களாகையால் , 

எதையும் பிறர் 
கக்கியபடியே தங்கள் வாயிலெடுத்துப் போட்டு விழுங்கி விடுவதில் 
சாமர்த்தியம் பெற்றவர்கள் . இதற்குச் சிறந்த உதாரணம் வேண்டு 
மானால் இந்த " அன்னியம் என்ற கூச்சல் ஒன்றே போதும் . 


வேறு தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பதால் , 
ஆங்கிலேயர்களை அன்னியர்கள் என்று நம் தேசபக்த சிகாமணிகள் 
கூறுகிறார்கள் . அப்படியானால் , பார்ப்பனர்கள் 

என்பவர் யார் ? 
அவர்கள் இந்தத் தேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஏதேனும் 
ஓர் அத்தாட்சியாவது உண்டா ? அவர்களையும் தேசத்தை விட்டு 
விரட்டியடிக்க வேண்டுவது நம் கடமையல்லவா ? 

அவர்களது 
ஆட்சியில் இன்று நமது சமூகம் கட்டுப்பட்டுத் துன்பப்படுகிற 
தெல்லாம் கண்ணுக்குத் தெரியவில்லையா ? - என்ற கேள்வியைக் 
கேட்பதற்குப் பழைய தேசபக்தர்களாகிலும் நவீன தேசபக்தர் 
களாகிலும் முன்னுக்கு வராத காரணம் என்ன ? ஆங்கிலேயர் 500 
வருஷங்களுக்குள் வந்த அன்னியர்கள் . பார்ப்பனர்களோ 2000 
வருஷங்களுக்கு முன் வந்த அன்னியர்கள் . யாரை முதலில் விரட்ட 
வேண்டும் ? யாருடைய ஆட்சியிலிருந்து முதலில் விடுபட வேண்டும் ? 


இனி . இரண்டாவதாக அன்னிய பாஷை 

விஷயத்தை 
எடுத்துக் கொள்வோம் . இங்கிலீஷ் அன்னிய பாஷை 
யாம் ! மிகவும் சரி ! ஹிந்தி என்ன பாஷை ? அதற்கும் இந்தியா 
விற்கும் என்ன சம்பந்தம் ? 2000 வருஷங்களுக்கு முன் ஹிந்தியில் 
எழுதப்பட்ட புஸ்தகம் ஒன்றைக் காட்ட முடியுமா ? ஹிந்தியும் 
அதன் காலஞ்சென்ற தாயாகிய சமஸ்கிருதமும் இந்தியாவிலுள்ள 
100 க்கு 99 பேர்களடங்கிய மக்களுக்கு அன்னிய பாஷையல்லவா ? 
இதை ஒழிப்பதல்லவா இன்று அவசியம் ? 

கடைசியாக அன்னிய நாட்டுச் சாமான்களையும் துணியையும் 
எடுத்துக் கொள்வோம் . அன்னிய நாட்டுச் சாமான்களை பகிஷ் 
கரிக்க வேண்டியது நம் கடமையாம் ! அப்படியானால் , ஹிந்து 
மதம் எந்த அப்பன் விட்டுச் சொத்து ? தேச பக்தர்கள் இந்திய 
சரித்திரம் படித்திருக்கிறார்களா ? இல்லை ; அவர்கள் மூளையில் 
களிமண் அடைத்திருக்கிறதா ? ஹிந்து மதம் என்றால் பார்ப்பனீய 
மதம் என்று எல்லா இடங்களிலும் எழுதியிருப்பதையும் சரித்திரம் 
முறையிடுவதையும் கவனிக்க நேரமில்லையா ? அல்லது புத்தி 
யில்லையா ? ஹிந்து என்றால் திருடன் என்று பொருள்படப் 
பிறதேசத்தார் இட்டபெயர் என்பதை அவர்களுக்கு அறியும் 


குருவிக்கரம்பை வேலு 


277 


சக்தியில்லையா ? ஹிந்து வென்ற அர்த்தமற்ற அநாதிப் பெயரை 
வைத்துக் கொள்ள தேச பக்தர்களுக்கு வெட்கம் , மானமில்லையா ? 

அன்னியராகிய பார்ப்பனரை விரட்டி , அன்னிய பாஷையாகிய 
ஹிந்தி , சமஸ்கிருதத்தை வேரோடு அழித்து , அன்னியச் சரக்காகிய 
" ஹிந்து " மதத்தை அடியோடு தொலைத்து முழுகி , சுயேச்சை 
பெற்ற பிறகல்லவா சமீபத்தில் வந்த அன்னியத்தையெல்லாம் 
தொலைக்க முடியும் ? 

இதெல்லாம் காங்கிரசுக்கு அதாவது , பார்ப்பாரக் கூட்டத் 
திற்குத் தெரிந்தது தான் . அதனால் தான் இவ்விஷயங்களில் அதன் 
வாயடைத்துப் போய்விட்டது . ஆனால் நமது பார்ப்பனரல்லாத 
தேசபக்த விபீஷணர்களுக்கும் சுக்ரீவர்களுக்கும் இந்த விஷயம் 
புலப்படாமல் , கதரை எதிர்ப்பவர்மேல் பாயலாமா , சுயமரி 
யாதையைத் திட்டி இப்பந்திப் பத்திரிகைகளில் குப்பையும் 
கூளமுமாய்க் கொட்டியழலாமா என்று திரிவதைக் கவனிக்கும் 
போது அவர்கள் அறியாமைக்கும் ஏமாந்த தன்மைக்கும் இரங்க 
வேண்டியதாகவே இருக்கிறது . 

இனிமேலாவது " அன்னியம் என்கிற பதத்தைக் காங்கிரஸ் 
காரர்கள் பிரயோகித்தால் சுயமரியாதையன்பர்கள் அவர்களுக்குப் 
புத்திகற்பிப்பார்களென நம்புகிறோம் 

என்று எழுதி விட்டு , மேலும் தொடர்கிறார் . குருசாமி 


ஆங்கிலேயர் கள் அன்னிய நாட்டார்கள் அல்லவா ? அவர் 
களை விரட்ட வேண்டியது நமது கடமையல்லவா ? 

என்று பலர் கேட்கின்றனர் . சரியான கேள்விதான் . ஆம் 
என்போம் . அப்படியானால் , மத்திய ஆசியாவிலிருந்து வந்த 
ஆரியர்களையும் , அது போன்ற லட்சக்கணக்கான அன்னியர் 
களையும் விரட்ட வேண்டாமா ? 

( புதுவை முரசு , 19-1-31 ) 


என்ற 


சுமார் 3000 


பார்ப்பானையும் விரட்ட வேண்டும் 

வருஷங்களுக்கு முந்திப் பார்ப்பான் 
துர்நாற்றமே நம் தேசத்தில் இருந்ததில்லை. இதற்குப் பிரமாணம் 
இந்திய சரித்திரமும் தமிழ் நூல்களும் ஆகும் . 

எப்படியோ வந்து உள்ளே நுழைந்து விட்டான் . நுழைந்தவன் 
சும்மா இருக்கக் கூடாதா ? வேதம் என்று ஒன்றையெழுதி அதில் 


குத்தூசி குருசாமி 


ஜாதியைப் பிரித்து , 
278 
இந்தியக் குடிமக்களைப் பலவாறாகத் தூஷித்து எழுதினான் . 
ஒரே சமூகமாயிருந்த ஜனங்களிடத்தில் 4 
எல்லா ஜாதிகளுக்கும் தானே உயர்ந்தவன் என்று கற்பித்துப் 
புராணங்களையும் இதிகாசங்களையும் எழுதி வைத்தான் . அதனால் 
நாம் ஒற்றுமைப்பட வழியே இல்லாது போய்விட்டது . 


இப்போது சொல்லுங்கள் , வாசகர்களே ! அன்னியன் யார் ? 
ஆங்கிலேயனா பார்ப்பானா ? 

நம்மைப் பிரித்து ஆளுகிறவன் யார் ! 
ஆங்கிலேயனா ? பார்ப்பானா ? 

நாம் முதலில் துரத்த வேண்டியது யாரை ? ஆங்கிலேயனையா ? 
பார்ப்பானையா ? 

( புதுவை முரசு , 24-8-31 ) 
எனக் கேள்வியைத் தொடுக்கிறார் குருசாமி 1928 - லேயே 
" பார்ப்பானே வெளியேறு என்று எழுத வேண்டுமென்று கருத்து 
குருசாமியின் உள்ளத்தில் துளிர்விடத் தொடங்கி வலுவாகி விட்டது 
என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது . 


டையாக 


காந்தியின் அபின் பிரசாரம் 
மக்களின் அறிவுப்பூர்வமான முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட் 

இருப்பவர்களையோ , அவரது கருத்துக்களையோ , 
எடுத்துக்காட்டி , கண்டிப்பதில் , குருசாமிக்கே உரிய தனிப் பாணி 
ஒன்று உண்டு . 

குருசாமியின் அன்புக்கும் , மரியாதைக்கும் உரியவர்களாய் 
இருந்தாலும் , அன்பையும் , மரியாதையையும் ஒதுக்கி வைத்து 

கொள்கைகளை விமர்சிப்பதில் இறங்கிவிடுவார் . 


விட்டு , 


அவரது குருவான சாரநாத அய்யர் ஆகட்டும் , அவரது முதல் 
தேசியத் தலைவர் காந்தியாகத்தான் இருக்கட்டும் , தனித் தமிழ் 
வழிகாட்டி திரு.வி.க. ஆனாலும் சரி - நண்பர்கள் ராமநாதன் - கண் 
ணப்பர் - எவராக இருந்தாலும் விமர்சனம் செய்து விடுவார் . 
அஞ்சவே மாட்டார் . தாட்சண்யம் என்பதே கிடையாது குத்தூசி 
யாரிடத்தில் . காந்தியார் அவர்களையே “ என் ராமன் வேறு 
தசரத ராமன் வேறு என்று சொல்ல வைத்தவர் குருசாமி . 

மீண்டும் காந்தியாரின் மதப்பிரசாரத்தையும் , மற்ற கொள்கை 
களையும் அவருக்கே உரிய பாணியில் கேலியும் , கிண்டலுமாகக் 
கண்டித்து எழுதுகிறார் ; 


குருவிக்கரம்பை வேலு 


279 


aa 


மதம் 

மக்களுக்கு அபின் என்பது மகாவிஷ்ணுவின் 
அவதாரங்கள் சொன்னதல்ல ; மனித உலகத்தில் வாழ்ந்து மனிதர் 
களுடைய கஷ்ட நஷ்டங்களை யுணர்ந்து மனிதர்களுடைய நலனை 
உத்தேசித்து , மனித அநுபவம் பெற்ற ஒரு மனிதனால் சொல்லப் 
பட்டதாகும் . மனித சரித்திரத்தையறிந்து மனிதனுடைய மனோ 
பாவத்தை உணர்ந்து மனிதனுக்கு இதுவரையில் மதத்தினால் 
ஏற்பட்ட லாப நஷ்டங்களைச் சீர் தூக்கிப் பார்த்து , பெரிய எண் 
ணிக்கையிைலிருந்து சிறிய எண்ணிக்கையைக் 

கழித்து மிச்ச 
மிருப்பது மனித சமுகத்தின் கஷ்டம் என்பதைக் கண்டு பிடித்துக் 
கணிக்கப்பட்ட கணக்குத்தான் இப்பழமொழியின் கருத்தாகும் . 
திரேதா யுகத்திலோ , துவாபார யுகத்திலோ " அல்லது ஏதாவது 
மனிதக் கணக்கிற்கு அகப்படாத யுகத்திலோ எழுதப்பட்டதல்ல . 
மனிதர்கள் நடமாடும் யுகத்தில் மனிதர் கண்ணுக்குத் தோன்றிய 
உண்மைகளையறிந்து சொல்லப்பட்டதாகும் . ஆம் , மார்க்ஸால் 
சொல்லப்பட்டது . 

இந்த அபினைச் சாப்பிட்டு அதில் அளவு கடந்த பக்தி 
செலுத்தி ஒருவன் கழுத்தை மற்றவன் வெட்டியும் , ஒருவனை 
மற்றவன் தூக்கிலிட்டும் , ஒருவன் இராஜ்யத்தை மற்றவன் 
அபகரித்தும் வந்த செய்கைகளெல்லாம் அய்ரோப்பா சரித்திரம் 
படித்த நமக்கும் நமது பெரியார் திரு காந்திக்கும் தெரிந்தது தான் . 
மத அபின் சாப்பிட்டவர்களால் கொல்லப்பட்ட பெண்டு 
பிள்ளைகள் எவ்வளவு ! கொளுத்தப்பட்ட 

நகரங்கள் 
எவ்வளவு ! கொலை செய்யப்பட்ட அறிவாளிகள் எத்தனை !! 
" இரத்த வெறி கொண்ட மேரி மகாராணியார் இங்கிலாந்தை 
அரசாண்ட காலத்திலும் , முரட்டு மதக்காரனான " ஔரங்கசேப் 
இந்தியாவை அரசாண்ட காலத்திலும் இந்த 

" மத அபின் " 
செய்த அபாரமான செயல்களெல்லாவற்றையும் திரு . காந்தியவர் 
கள் மறந்துவிட்டாலும் , சரித்திரம் படிக்கும் பிள்ளைகளால் 
மறக்கமுடியவில்லையே ! கத்தோலியர்களுக்கும் பிராட்டஸ் 
டண்டுகளுக்கும் அய்ரோப்பாவில் நடந்த சண்டைகளுக்கும் அதன் 

மக்கள் மாண்டு 
பயனாய் இரு கட்சியிலும் கோடிக்கணக்கான 
மடிந்ததற்கும் எது காரணம் ? இந்த " அபின் " அல்லவா காரணம் ? 
இதுவும் திரு . காந்திக்குத் தெரியாததல்ல . 

இப்போது உலகிலிருக்கும் மதங்களெல்லாம் மக்களின் நித்திய 
வாழ்விற்குப் பலனளிக்காவிட்டாலும் , கெடுதியாவது செய்யாம 
லிருக்கின்றனவா வென்பதை யோசித்துப் பார்ப்பதற்கு திரு . 


நாடு 


280 


குத்தூசி குருசாமி 


כל 


காந்திக்கு நேரமில்லை . இஷ்டமில்லை . 

இஷ்டமிருந்தாலும் 
வெளியில் சொல்ல மனம் வரவில்லை . உலகிலுள்ள மதங்களெல் 
லாம் " கடவுள் உணர்ச்சியை ஸ்தாபிக்கவும் , மோட்சம் என்று 
சொல்லப்படுவதை அடையவும்தான் பின்பற்றப்படுகின்றனவே 
யொழிய , மனித சமூகத்திற்கு வேண்டிய நன்மையை இவ்வுலகி 
லேயே செய்து கொண்டு , இந்த உலகவாழ்க்கையில் சவுகரிய 
மாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு உபயோகப் படவில்லை 
யென்பதும் திரு . காந்திக்குத் தெரியாததல்ல . 


ஆனால் நாளுக்கு நாள் திரு . காந்தியின் மதப்பிரசாரமும் 
கடவுள் பிரசாரமும் பெருகிக்கொண்டே வருகிறதே யொழிய 
குறைந்த பாடில்லை . எதற்கெடுத்தாலும் கடவுள் செயலாக 
என்றும் , கடவுள் காப்பாற்றுவார் என்றும் சொல்ல வந்து 
விட்டார் . பிள்ளையையும் 

கிள்ளிவிட்டுத் தொட்டிலையும் 
ஆட்டுவதுபோல் , ஒருபுறம் ஹிந்து மதம் இஸ்லாம் மதம் இவை 
களைத் தூக்கிவிட்டுக்கொண்டு , மற்றொரு புறம் இந்து முஸ்லீம் , 
ஒற்றுமை வேண்டுமென்கிறார் . தாம் சர்க்காரோடு போடுகின்ற 
அரசியல் போருக்கு வரும் பாமர மக்களுக்கு " இம்மத அபினை 
யும் " கடவுள் அபினையும் கொடுத்து மயக்குகிறார் . செத்தவர் 
எலும்பைக் கங்கையில் போடச் செய்வதும் , தினம் 

காலை 4 
மணிக்கு ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாட்டைப் பாடுவதும் , 
குங்குமப் பொட்டு " ஆசீர்வாதம் பெற்று உப்புக்காய்ச்சப் புறப் 
படுவதும் , மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கு ஒன்றும் பலன் தர 
முடியா தென்பதை , திரு . காந்தி உணர்ந்திருந்தாலும் , அதை 
அபினாகக் கொடுத்துப் பாமர 

வசப்படுத்துகிறார் . 
கடவுள் மத விடுதலை பெற்ற பிறகுதான் மக்கள் அரசியல் 
விடுதலைக்கு லாயக்குடையவர்களாவார்கள் 

என்பது 

திரு 
காந்திக்கு 

சரித்திரப் பூர்வமாகத் தெரிந்திருந்தும் , தம் 
முடைய அரசியல் " ஆப்பரேஷனுக்கு இவ்விரண்டையும் " க்ளோ 
ரோபாமாக " ( Chloroform ) உபயோகப் படுத்துகிறார் . 
பெரிய ஆப்பரேஷன்களுக்குத்தான் இதை டாக்டர்கள் உபயோகப் 
படுத்துகிறார்கள் . நமது நாடு அதிக நாள் " க்ளோரோபாரத் 
தால் கஷ்டப்படுகிறது . மூச்சுமில்லை , பேச்சுமில்லை . இந்திய 
உடம்பு ஜில் லிட்டுப் போய்விட்டது . 

போய்விட்டது . இரத்த ஓட்டம் நின்று 
விட்டது . இதர உலகங்களிலிருக்கும் டாக்டர்களெல்லாம் இந்திய 
உடம்பைப் பரிசோதித்து நீண்டகால போதை அபாயகரமான 
நிலைமைதான் . ஆனாலும் பயமில்லை சீக்கிரம் இந்த நிமிஷமே 


மக்களை 


உலக 


மிகப் 


குருவிக்கரம்பை வேலு 

281 
போதை நீங்க மருந்து கொடுக்கவேண்டும் . இன்றேல் , போனது 
தான் என்கிறார்கள் . ஆனால் திரு , காந்தியோ , மேலும் மேலும் 
அபினை உள்ளுக்குச் செலுத்திக்கொண்டேயிருப்பதோடு , " க்ளோ 
ரோபாரத்தையும் முகத்தில் வைத்துக் கட்டிக்கொண்டிருக்கிறார் ! 

நாம் விரும்புவதெல்லாம் ஒன்றுதான் . அதாவது , திரு . காந்தி 
யவர்கள் தமது அஹிம்ஸா தர்மத்தைக் கையிலெடுத்துக்கொண்டு 
தக்ளியாகிய செங்கோலுடன் தேவகோட்டைக்கு 

உடனே வர 
வேண்டும் மென்பதே . 


மனித 


அங்கு வந்து தமது சொந்தக் கண்களை உபயோகித்து 
( திரு . ராஜகோபாலாச்சாரி யென்னும் 

கண்ணாடி 

வழியாய் 
இல்லாமல் ) கள்ளர்கள் 

கத்தியால் பறையர்கள் உடம்பில் 
பட்டிருக்கும் வெட்டுகளைப் பார்க்கட்டும் . அங்கிருக்கின்ற ஆதி 
திராவிடப் பெண்கள் மேல் துணி ( ரவிக்கை ) அணியாமலிருக்கும் 
கொடுங்காட்சியையும் பார்க்கட்டும் . பள்ளர் பறையர் வீடுகள் 
எரிக்கப்பட்டும் , கொள்ளை அடிக்கப்பட்டும் , அவர்கள் நிலங்களி 
லுள்ள பயிர்கள் அழிக்கப்பட்டும் கிடப்பதைப் பார்க்கட்டும் . 
ஆண்களும் பெண்களும் 

உரிமையைக் கேட்டதற்காகப் 
பட்ட அடியையும் அதன் வீக்கத்தையும் , ராட்டினம் சுற்றும் 
மெல்லிய கைகளால் தொட்டுப் பார்க்கட்டும் . 

கள்ளர்கள் செய்த கொடுமை தாங்காமல் ஆணும் பெண்ணும் , 
குஞ்சும் குழந்தையும் விம்மி யழுவதை அவருடைய ஜீவகாருண்யக் 
கண்கள் காணட்டும் . அவர்கள் கண்களிலிருந்து வழியும் 
தண்ணீரைப்பிடித்துக் 

கடல் 

தண்ணீருக்குப் பதிலாய் அடுப்பி 
லேற்றிக் காய்ச்சிப் பார்க்கட்டும் , கடல் நீரைக் காய்ச்சின உப்பை 
யெடுத்த கையானது கண்ணீரைக் காய்ச்சி உப்பெடுக்க முயலட்டும் . 
இவர்கள் பொருட்டுச் சட்டசபையில் கேட்ட கேள்வியை அலட்சியம் 
செய்து , பாஷியம் அய்யங்கார் பட்ட இரண்டோர் அடிக்காகச் 
சட்டசபையை ஒத்திவைத்த மெம்பர்களின் திருமுகங்களை ஒரு 
முறை பார்த்துவிட்டுப் போகட்டும் . சோற்றுக் கில்லாமல் வாடும் 
ஏழைமக்கள் பட்ட அடியும் வெட்டும் கண்ணில்படாமல் , தின்று 
கொழுத்த பார்ப்பான்பட்ட இரண்டிக்காக வாய்கிழியப் பேசிய 
சட்டசபை மெம்பர்களின் மூஞ்சியை ஒரு தடவையாவது பார்க் 
கட்டும் . ஊரில் குடியிருக்க முடியாமல் ஆதிதிராவிட மக்கள் 
நெருப்பிலிட்ட புழுவாய்த் துடிப்பது தென்னாட்டுத் தேசீயப் 
பத்திரிகாசிரியர்கள் பேனா முனையில் படாமல் பாஷ்யமய்யங்கார் 
பட்ட அடிக்கு மாத்திரம் பக்கம் பக்கமாய் எழுதிய பாதகர்களை 


282 


குத்தூசி குருசாமி 


ஒருமுறை பார்த்துவிட்டுப் போகட்டும் . இதையெல்லாம் எடுத்துச் 
சொல்லும் எங்களை “ தேசத்ரோகி என்று அவரது அத்யந்த 
சிஷ்யகூட்டங்களே திட்டிக்கொண்டிருப்பதையும் அவரது காதுகள் 
ஒரு முறை 

கேட்கட்டும் . மார்பால் ஊர்ந்து போக வேண்டு 
மென்று சொன்ன டயருக் காகக் 

கண்ணீர் விட்ட அக்கண்களி 
ரண்டும் , தேவகோட்டை " டயர் களைப் பார்த்துவிட்டுப் 
போகட்டும் . எந்த டயர் களை ஒழிப்பதற்காக நாங்கள் பாடு 
படுகிறோம் என்பதையும் ஒரு முறை நேரில் கேட்டு விட்டுப் 
போகட்டும் . ஆகவே , இது தான் திரு . காந்தி செய்ய வேண்டு 
மென்று விரும்புகிறோம் . 


இத்தனை நாள் தான் உப்புக்காய்ச்சும் வேலையாயிருந்தார் . 
இனியாவது நம்மை - ஏழைமக்களை , தாழ்த்தப்பட்ட 6 கோடியை , 
அழுத்தப்பட்ட அடிமைகளை -- கண்விழித்துப்பார்ப்பாரா ? பார்க்க 
நேரம் உண்டாகுமா ? இஷ்டம் வருமா ? 

திரு . காந்திக்கு இதெல்லாம் தெரியாததா ? சுசீந்திரம் , 
கன்னியாகுமரி முதலிய கோவில்களில் அவரையே உள்ளே விட 
வில்லை யென்பதை மறந்திருக்கமுடியாதே ! ஆனால் நாம் என்ன 
செய்வது ! தூங்குகிறவரை எழுப்பலாம் . விழித்திருப்பவரை 
எழுப்பமுடியுமா ? 

( 16-3-31 புதுவை முரசு ) 


காந்தியார் கக்கும் நஞ்சு 

சமத்துவம் ஆத்துமாவுக்கே யன்றிச் சரீரத்துக்கல்ல ..... பரம் 
பரைத் தொழில்களை அடிப்படையாகக் கொண்ட வருணாச் 
சிரமத்தில் நான் நம்பிக்கையுள்ளவன் , என்று காந்தியார் , யங் 
இந்தியாவில் எழுதியிருந்தார் . அதுபற்றி குத்தூசியார் தொடர் 
கிறார் : 


திரு . காந்தியவர்கள் 1927 - ம் ஆண்டில் தமிழ்நாடு சுற்றுப் 
பிரயாணம் செய்தபோதும் இதே விஷத்தைக் கக்கிவிட்டுப் 
போனார் . அவர் கக்கிய விஷமானது உடனே பார்ப்பனர்களால் 
எடுத்துப் பார்ப்பனரல்லாதருக்கு வினியோகிக்கப்பட்டது . பார்ப்பன 
ரல்லாதாருடைய ரத்தத்திற்கு இவ்விஷம் ஒத்ததல்லவென்றும் , 
ஆரியர் இந்தியாவுக்கு வருமுன்னர் இல்லாத இவ்விஷம் பார்ப்பன 
ரல்லாதார் சமூகத்தை ஒடுக்கிக் கொல்லுகிற தென்றும் அந்தச் 
சமயத்தில் நாம் எல்லோரும் ஏகோபித்துக் கதறினோம் . 


குருவிக்கரம்பை வேலு 


283 


ஆனால் பார்ப்பனர்களோ , " மகாபாவம் ; தடுத்துச் சொல்லா 
தீர்கள் ; மகாத்மாவே இவ்விஷம் உடம்புக்கு நல்லது என்று 
சொல்லிப்போயிருக்கிறார் . தாராளமாய்ச் சாப்பிடுங்கள் , என்று 
இதே காந்திபேரால் அவ்விஷத்தைப் பார்ப்பனரல்லாத மக்கள் 
ரத்தத்தில் ஏற்றினார்கள் . 

அதன் பயனாய் வருஷத்தில் 10-20 சனாதன தர்ம மகா 
நாடுகளும் பிராம்மண 

மகா நாடுகளும் ஊர் ஊராய்க் கூடின . 
இவைகளின் உட்கருத்தையும் , சுய நலங் கொண்ட ஜாதிச் செறுக் 
கையும் எதிர்த்து இந்த 3-4 வருஷங்களாய் நமது சுயமரியாதை 
இயக்கம் அரும்பாடுபட்டு வேலை செய்தது . ஆகவே , திரு காந்தி 
தம்முடைய அரசியல் சூதாட்டத்தில் இந்தச் சனியனை ஒருவாறு 
மறந்திருந்தார் என்று நினைத்திருந்தோம் . வேதாளம் மறுபடி 
யும் முருக்க மரத்தில் போய் ஏறிக்கொண்டதுபோல் " தம்முடைய 
பழைய பல்லவியைத் திரும்பவும் பாட ஆரம்பித்து விட்டார் . 
வழவழவென்று , வெண்டைக்காயும் , சேமக்கிழங்கும் சேர்த்துக் 
கலந்தது போல் எழுதும் சாமர்த்தியம் திரு காந்திக்கு இருப்பது 
போல் அநேகருக்கு இருக்க முடியாது என்பதை அவருடன் 
சேர்ந்து நெருங்கிப் பழகிய அன்பர்கள் நன்கறிவார்கள் . 


ஆனால் 


இந்த வழவழத்த தன்மைக்கு அவருடைய செய்கை , பேச்சு 
களில் லட்சக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம் . 

“ ஜாதி வித்தியாசம் ஒழியவேண்டுமென்பார் . 
வருணாசிரமம் இருக்க வேண்டுமென்பார் . 

வருணாசிரமம் என்றால் இப்போது இருக்கும் வருணாசிரமம் 
அல்ல ; ஆனால் என்னுடைய வருணாசிரமம் வேறு என்பார் . 

" கலப்பு மணம் , சமபந்தி போஜனம் செய்யலாம் என்பார் ; 
ஆனால் 

ஜாதியை ஒழிப்பதற்கு இரண்டும் அவசியமில்லை 
என்பார் . 


22 


என் 


ராமாயணம் ஒரு கட்டுக்கதை யென்பார் ; ஆனால் 
னுடைய ராமன் வேறு என்பார் . ( இவ்வாறு சொல்ல வைத்ததே 
குருசாமிதான் . ஆ - ர் . ) 

" தீண்டாமையை ஒழித்தாலொழியச் சுயராஜ்யம் 
தம்பிடிக்குக்கூடப் பிரயோஜனமில்லையென்பார் ; ஆனால் அது 
வரையில் சுயராஜ்யத்தைத் தள்ளிவைக்கக் கூடாது , சுயராஜ்யம் 
பெற்றுக்கொண்டு தீண்டாமையை ஒழித்து விடலாமென்பார் . 


284 


குத்தூசி குருசாமி 


“ இந்து முஸ்லீம் ஒற்றுமையாயிருக்க வேண்டுமென்பார் . 
ஆனால் இரண்டு மதக்காரர்களும் அவரவர்கள் மதத்தைக் காப் 
பாற்ற வேண்டுமென்பார் . 

இந்து முஸ்லீம் ஒற்றுமை யேற்பட்டாலொழிய லண்டன் 
மகாநாட்டிற்குப் 

போகமாட்டேனென்பார் ; இருந்தாலும் என் 
பேரில் உலகம் பழிசொல்லக்கூடாது , 

போய்வருகிறேன் 
என்பார் . 


நான் 


6 


ஆனால் 


எல்லோரும் தக்ளியினாலும் , ராட்டினத்தினாலும் நூல் 
நூற்று ஆடையணிய வேண்டுமென்பார் ; 

கொஞ்ச 
நேரத்தில் அதிக நூல் நூற்கக் கூடிய ஒரு மிஷின் ராட்டினம் 
தான் தேவை என்பார் . 


“ இயந்திரத்தினால் ஏழைகள் பிழைப்புக் கெட்டுப்போகிற 
படியால் ஏழைகளை நசுக்கவந்ததே இயந்திரம் என்பார் ; 
ஆனால் ரிக்ஷா வண்டியில் ஏறினால் பாவம் என்று மோட்டாரில் 
செல்லுவார் . 


இவ்விதமாக , பாலுக்குங் காவல் பூனைக்குந் தோழனாயிருப் 
பவர் காந்தியை விட ஒருவர் இருக்க முடியுமா என்பதே 
சந்தேகமாயிருக்கிறது . 

இவர் பேசும் காந்தி ஆசிரமதர்மம் " அல்லது " சபர்மதி 
ஆசிரமதர்மம் இவருடைய கனவே தவிர , 

நடை முறையில் 
இருந்ததுமில்லை ; இருக்கிறதுமில்லை ; இருக்கப்பபோவது 
மில்லை .. 


திரு காந்தி அறியாமையினாலோ , அறிந்தோ , வேண்டு 
மென்றோ , விளையாட்டாகவோ கக்கும் இந்த 

வருணாசிரம 
விஷம் பார்ப்பனரல்லாத சமூகத்தை என்ன பாடு படுத்துகிற 
தென்பதை , திரு காந்தி கடுகளவாவது தெரிந்திருந்தால் இவ்வாறு 
பொறுப்பற்றவிதமாய் எழுதத்துணிய மாட்டார் . ஆனால் , பாவம் ! 
திரு காந்தியோ , நமது ஜமீன்தார்கள் , ராஜாக்கள் , மிட்டாதார் 
கள் , செட்டிமார் முதலியோர் தங்களது மூளைகளைப் பார்ப்பார 
பாடிகார்டு களுக்கு விற்று வெறும் மண்டையர்களாய் இருப்பது 
போல , காந்தியும் தன் மூளையைப் பார்ப்பன " துவாரபாலகர் 
களிடம் ஒப்படைத்திருப்பதால் பெரும்பாலான 
திராவிட சமூகம் இருக்கும் நிலையைச் சற்றுக்கூட , கவனிப்பதே 
யில்லை , 


சமூகமாகிய 


குருவிக்கரம்பை வேலு 


285 


இனி 


நம் நாட்டுப் பார்ப்பாரக் கோஷ்டிகள் காந்தியின் 
பெயரால் வருணாசிரமத்தைத் தீவிரமாகப் பிரசாரம் செய்ய 
ஆரம்பித்து விடுவார்களென்பது திண்ணம் . குயவனுக்குப் பல 
நாள் வேலை , தடியனுக்கு ஒரு நாள் வேலை , யென்பதுபோல் 
நாம் இந்த 5 , 6 ஆண்டுகளாகச் செய்துவந்த வேலையையெல்லாம் 
திரு . காந்தி ஒரே வார்த்தையில் உடைத்துவிட்டார் என்றே 
சொல்லுவோம் . அதன் பலனை நாம்தான் அநுபவிக்கவேண்டி 
வந்துவிட்டது . 


சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பு , பார்ப்பானைப்பற்றிச் 
சொல்லப்பட்டுள்ள 

ஒரு பாட்டில் , 

கபிலர் என்பவர் , நால் 
வகைச் சாதியிந் நாட்டில் நீர் நாட்டினீர் என்று வயிறெரிந்து 
அலறியது இன்னும் தமிழர்கள் காதில் ஒலித்துக்கொண்டே 
யிருக்கிறது . திரு . காந்தியை நினைக்கும்போது கபிலருக்கு எரிந் 
ததைவிட ஆயிரம்மடங்கு நம் வயிறு எரிகிறது ! உடம்பு ஆடுகிறது ! 
ரத்தம் கொதிக்கிறது . 

( 27-7-31 புதுவை முரசு ) 


உணவு விடுதியில் உதை 

குருசாமி திருமணத்திற்குப் பிறகு ஒரு தடவை , மாமனார் 
குடும்பத்துடன் , திருச்சி சென்றிருந்தனர் . சைவாள் 

உணவு 
விடுதி ஒன்றில் அனைவரும் பகல் உணவு உண்ணச் சென்றனர் . 
குத்தூசியார் , குஞ்சிதம் அம்மையார் , அவர் . மாமனார் , 
மாமியார் , காந்தம்மாள் , முதலிய அனைவரும் சாப்பிட்டுவிட்டு 
எழுந்தனர் . அந்த ஓட்டலில் சாப்பிட்ட 

எச்சில் லையை 
சாப்பிட்டவர்களே 

எடுக்க வேண்டும் . ஆனால் 

இவர்கள் 
அவ்வாறு 

லையை எடுக்கவில்லை . உணவு விடுதிச் சிப்பந்தி 
ஒருவன் வந்து இலையை எடுங்கள் என்றான் . குருசாமி 
எங்களால் 

எடுக்க முடியாது என்றார் . 

உடனே ஓட்டல் 
முதலாளி , வந்து இலையை எடுங்கள் என்று அதட்டினான் . 
அவன் அதட்டி முடிப்பதற்குள் , 

முதலாளியின் முதுகில் 
குருசாமியின் கையின் அடியொலியின் சத்தத்தைக் கேட்டு பலரும் 
கூடிவிட்டனர் . குருசாமி நிறுத்துவதாகத் தெரியவில்லை . 
முதலாளி மன்னிப்புக் கேட்ட பின்புதான் அடியை நிறுத்தினார் . 
மாமனார் குடும்பத்தினருக்கு சாப்பிட்டது செரித்துவிட்டது . 
அதிலிருந்து குருசாமியுடன் ஊர்ப்பயணம் செய்வதென்றால் ஒரே 
அச்சந்தான் அவர்களுக்கு . ( காந்தம்மாள் சுந்தரவடிவேலு கூறிய 
செய்தி ) . 


286 


குத்தூசி குருசாமி 
சத்தியமூர்த்தி அய்யரின் நாடகம் 

சுயமரியாதை இயக்கத்தை , தேசிய இயக்கத்தின் பெயரால் , 
காங்கிரசுக் கூட்ட மேடைகளில் , மிகவும் கடுமையாகத் தாக்கிய 
வர்களில் சத்தியமூர்த்தி அய்யரும் ஒருவர் . கோட்சே சாதியாரான 
அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மேல் கோபம் கொண்டதில் 
உண்மை இருக்கிறது . ஆனால் அய்யரைப் பின்பற்றி 
நமது 
சூத்திர காங்கிரசார்களும் இயக்கத்தைத் தாக்கினர் . அதற்கு 
அவ்வப்போது கடுமையாக சூடு கொடுத்து வந்தார் குருசாமி . 

" அழுகிய முட்டை அரை அணாவுக்கு ஆறு . 
என்ற தலைப்பில் ஒரு சமயம் குடி அரசில் எழுதினார் . 

“ முட்டையால் அடிப்பதால் மனிதன் செத்துவிடமாட்டான் . 
அதற்காக இயக்கத்தவர்கள் எவரையும் முட்டையால் அடித்துப் 
பார்க்க வேண்டாம் . நல்ல முட்டைகளை வீணாக்கக் கூடாது . 
அப்படியானால் அழுகிய முட்டையால் அடிக்கலாம் 
எண்ணி 

அடித்து விடாதீர்கள் . நான் சொன்னால் நீங்கள் 
கேட்கவா செய்வீர்கள் ? நீங்கள் செயல் வீரர்களாச்சோ ? எப்படி 
இருந்த போதிலும் சத்தியமூர்த்தியை அடித்து விடாதீர்கள் . 
யக்க வளர்ச்சியைக் கண்டு பயத்தில் ஏதோ உளறுகிறார் . 


22 


என்று 


என்று எழுதினார் , அடுத்த இரண்டு நாட்களிலேயே புதுக் 
கோட்டையில் சத்தியமூர்த்தி பேசியபோது இயக்கத்தவர்கள் 
அழுகிய முட்டையால் அடித்தே விட்டார்கள் அய்யரை . செய்தி 
அறிந்த இளங் குத்தூசி அண்ணா முதுகு எப்படி இருக்கிறது 
என்று மீண்டும் கிண்டலாக எழுதினார் . 


சத்தியமூர்த்தியின் ஆசையெல்லாம் 

அவர் சாதியான 
பார்ப்பனர்களின் நலத்திற்கே தவிர , உண்மையிலே சூத்திரர்கள் 
நலன் கருதி அல்ல என்பதை குருசாமி அடிக்கடி தொடர்ந்து 
எழுதி மக்களை விழிப்படையச் செய்தார் , அதற்குச் சான்று 
தான் தொடர்வது : 


நாடகம் 


" சத்தியமூர்த்தி நாடகக் கம்பெனியார் மதுரையில் சமீபத்தில் 
ஒரு நடத்தினார்கள் . நாடகம் 

நடிப்பவர்கள் 
அரிச்சந்திரன் , ராமன் , நல்லதங்கா , நந்தன் , சதாரம் முதலிய 
வித விதமான வேஷங்கள் போடுவார்கள் . நீதிகளைப் போதிப் 
பார்கள் ; பாட்டுகள் 

பாட்டுகள் பாடுவார்கள் ; அழுவார்கள் , கீழே விழு 


குருவிக்கரம்பை வேலு 


287 


வார்கள் ; புரளுவார்கள் ; சண்டை போடுவார்கள் . ஆனால் என்ன 
செய்தாலும் அவர்களுடைய முழுக் கவனமும் அன்றன்றைக்கு 
வசூலான தொகையின் 

பேரிலும் , அதில் விகிதாசாரப்படி 
வரவேண்டிய கணக்கின் பேரிலும் தான் இருக்கும் . 


அதுபோலவே சத்தியமூர்த்தி நாடகக் கம்பெனியானது , பல 
நீதிகளைப் போதித்தது ; அழுதது ; சிரித்தது ; திட்டியது . பிரபல 
ராஜபார்ட் வேஷம் போட்ட சத்தியமூர்த்தியும் " சந்திரமதி 
வேஷம் போட்டு , தன் குழந்தை தேவதாசனா கிய கதருக்காக 
அழுத ராஜகோபாலாச்சாரியும் நன்றாக ஆக்ட் செய்ததாகத் 
தான் கேள்வி ; அந்நாடகத்திற்குக் காலா காலத்தில் சீன் 
படுதா முதலியவைகளை இழுத்த மயிலை இரத்தின சபாபதி , 
பக்தவத்சலம் , மொத்து ரங்கம் ( இது திரு . கண்ணப்பர் சொல்லிக் 
கொடுத்தது ) முதலியவர்களும் அவரவர்கள் வேலையைச் சரி 
வரவே செய்திருப்பதாகத் தெரிகிறது . நாடகக் கொட்டகையில் 
தரைப் பிரபுக்கள் ( Floor gentlemen ) திடீரென்று “ மாங்காப் 
பாலுண்டு என்று பாடு , என்று கேட்பதுபோல் , ஏதோ சிலர் கதர் 
நிர்வாகத்தைப் பற்றிக் கண்டனத் தீர்மானம் கொண்டு வந்தார் 
களாம் . இந்த " தரைப் பிரபுக்களுக்கு நமது ராஜபார்ட்டும் 
ஸ்திரீ பார்ட்டும் ஏமாந்து போகிறவர்களா ? கேட்ட பாட்டையும் 
பாடாமல் வெளி " சீனை ( படுதா ) யும் விட்டு விட்டுப் போய் 
விட்டார்களாம் . நாடகமும் முடிந்தது . 


ஆனால் 


வேண்டியது 


கம்பெனிக்காரருக்கு 

என்ன ? 
அரிச்சந்திரனின் சத்யமும் ராமனின் தியாகமுமா ? இல்லை ,, 
இல்லை . வேறு என்ன வேண்டும் ? மணிபர்ஸ் நிறைய 
வேண்டும் . அதைப் போல் சத்தியமூர்த்தி கம்பெனிக்கு வேண்டியது 
உத்தியோகம் . நாம் சட்டசபை , ஜில்லா போர்டு , தாலுகா 
போர்டு , முனிசிபாலிடி முதலிய இடங்களைக் கைப்பற்ற வேண்டு 
மென்று முடிவு செய்தார்களாம் .. அவைகளைப் பரிசுத்த ப் 
படுத்த வேண்டியது என்பது பாஷ்யமய்யங்காரின் வார்த்தை . 
பார்ப்பானல்லவா ? சம்ரோக்ஷனை ஞாபகம் வந்து விட்டது . 


அயன் ராஜபார்ட் , இரண்டாவது ராஜபார்ட் முதலியவர் 
களுக்கு ஏதோ மந்திரி வேலைகள் கிடைத்தாலும் போதும் . 
நாடகத்தில் படுதா இழுத்த பிரபுக்களுக்குக் குறைந்தது ஜில்லா 
போர்டு தலைவராவது கிடைக்காமலா போகும் ? சரி அதுவும் 

சொன்ன 
முடிந்து விட்டால் , 

நாடகத்தில் பாட்டுப் 


பாடச் 


288 


குத்தூசி குருசாமி 


அன்பர்களுக்கு லாபமென்னவென்று கேட்கலாம் . 

அது தான் 
" ஜே ! " போட வேண்டியது . நிற்க . 

மேற்கண்ட நாடகக் கம்பெனிக்காரர்களாகிய தியாகிகளில் 
சிலர் குளிர்ச்சிக்காக உடல் பொருள் ஆவி மூன்றையும் துறந்து 
திருக்குற்றாலத்திலிருக்கிறார்களாம் . நாடகம் பார்க்கப் போன 
நண்பர்களில் பலர் சோற்றுக்கில்லாமல் 

சோற்றுக்கில்லாமல் தவித்துக் கொண்டிருக் 
கிறார்களாம் . 


நாடகக் கம்பெனியின் மேல் நாம் குற்றஞ் சொல்லவில்லை . 
ஆனால் நமது 

கேள்வியெல்லாம் , “ கேழ்வரகில் நெய்வடிகிற 
தென்றால் கேட்பாருக்குப் புத்தி எங்கே போச்சு என்பதே . 


சீர்திருத்தமும் இந்துமத ஸ்மிருதியும் 

திரு . சத்தியமூர்த்தி அய்யர் அவர்கள் தற்போது ஆலோசனை 
யிலும் , விசாரணைக் கமிட்டியிலும் இருந்து வரும் குழந்தை 
விவர்கத்தடை - மசோதாவைக் 

கண்டித்து 

ஒரு " ஸ்ரீமுகம் " 
வெளியிட்டிருக்கின்றார் . அதை சுதேசமித்திரன் " பிரசுரித் 
துள்ளது . அதன் காரண காரியங்களைப் பற்றி ஆராயுமுன் 
திரு . சத்தியமூர்த்தி யார் ? என்பதையும் , அவர் எந்த முறையில் 
வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் முதலில் கவனிப்போம் . 

திரு . சத்தியமூர்த்தியை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை 
யில் ஒரு சாதாரண மனிதர் என்பதாகச் சொல்லிவிடலாமானா 
லும் அவருக்கு இம்மாதிரியான ஸ்ரீமுகங்கள் வெளியிடச் 
சந்தர்ப்பங்கள் 

அளித்ததும் அந்த ஸ்ரீமுக ங்களை மக்கள் 
கவனிக்க நேர்ந்ததும் , சில விஷயங்களிலாவது அவர் இந்திய 
மக்கள் பிரதிநிதி 

தன்மை அடைந்திருக்கிறார் 
என்பதே . 

அதாவது , " தேசீய அரசியல் இயக்கம் என்று சொல்லப் 
படுவதில் ஒரு குறிப்பிட்ட மனிதராகவும் , சென்னை சட்டசபை 
என்பதில் ஒரு அங்கத்தினராகவும் , அதிலும் படித்த மக்களின் 
பிரதிநிதியாகவும் , அதாவது யூனிவர்சிட்டி 

பிரதிநிதியாகவும் , 
சென்னை முனிசிபாலிட்டியில் ஒரு அங்கத்தினராகவும் , மற்றும் 
" பொது ஜன சேவை செய்கின்றவர் என்று சொல்லிக் கொள்ளும் 
கூட்டத்தில் சேர்ந்தவராகவும் இருக்கின்றார் என்பதே அன்றி 
யும் , தன்னை ஒரு சீர்திருத்தக்காரர் என்றும் , மதம் , சமூகம் 
முதலியவைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது அவசியம் 
தான் என்றும் சொல்லிக் கொள்பவர் . 


என்கின்ற 


குருவிக்கரம்பை வேலு 


289 


என்பதை 


மற்றும் மனித சமூகத்தின் அறிவு , சரீர வளர்ச்சி , பலம் 
முதலியவைகள் விருத்தி அடைவதற்கும் அவசியமானதான மேல் 
கண்ட குழந்தை விவாகத் 

தடுப்பு 

மசோதா 
எதிர்த்துப் போராட முன்வந்து அதற்கு ஆதாரமான பெரிதும் 
மத சம்மந்தமான ஆட்சேபணைகளையே எடுத்துக் காட்டி இருக் 
கிறார் . 

இது மாத்திரமல்லாமல் , மற்றும் இது போன்ற 
சீர்திருத்தங்களையும் இந்து மதத்தைச் சாக்காகக் கொண்டே 
ஆட்சேபித்து வந்திருக்கின்றார் . 
சில 

நாட்களுக்கு முன்பு சென்னை சட்ட சபையில் 
திரு . முத்துலட்சுமி அம்மையாரால் கொண்டு 

வரப்பட்ட 
கடவுள் பெயரால் " விபசாரத்திற்கு பொட்டுக் கட்டும் 
வழக்கத் தடுப்பு மசோதாவையும் , மதத்தைச் சாக்காகக் 
கொண்டே தடுத்து நின்றதும் - யாவருக்கும் தெரிந்ததாகும் . 


பல 


அந்தச் சமயத்தில் திரு. சத்தியமூர்த்தி அய்யர் 

சொன்ன 
ஆட்சேபணை என்னவென்றால் , " பொட்டுக் கட்டுகின்ற வழக்கம் 
கேட்டைத் தரத்தக்கதானாலும் அதை நிறுத்தச் சம்மதிப்பது 
மதத்தில் பிரவேசிப்பதாகும் என்றும் , இன்று பொட்டுக் கட்டுவதை 
நிறுத்த ஒப்புக் கொண்டால் 

நாளை மற்றொரு சீர்திருத்தம் 
வரும் 

என்றும் , ஆதலால் அதற்கு சம்மதிக்க முடியாது 
என்றும் சொல்லி விட்டார் . 

பிறகு சென்ற வாரத்தில் , சென்னையில் நடைபெற்றுவரும் 
விபசாரங்களை தடுக்க ஒரு மசோதா கொண்டுவர முயற்சித்த 
போதும் இது போலவே தடைக் கல்லாய் நின்றதுடன் - அவர் 
சொன்ன சமாதானம் என்னவென்றால் " விபசாரிகள் எவ்வளவு 
தான் ஒழுக்க 

நடந்து கொண்டாலும் அவர்களும் - 
நமது சமூகத்தார் அல்லவா ? 

அப்படியிருக்க அவர்களின் 
விபசாரத் தொழிலை நிறுத்திவிட்டால் பிறகு அவர்கள் ஜீவனத் 
திற்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லி ஆட்சேபித்தார் . 

இம்மாதிரியாகவே எவ்விதமான சீர்திருத்தங்கள் வந்த 
போதிலும் 

மதத்தின் பெயராலும் - சமூகத்தின் பெயராலும் 
ஆட்சேபித்து அவைகள் நிறைவேற்றப்படாமல் போவதாயிருந் 
தால் பிறகு எந்த விதத்தில் தான் நமக்கு கதிமோட்சம் ஏற்படக் 
கூடும் ? 


ஈனமாக 


கு -19 


290 


குத்தூசி குருசாமி 


இது போன்று அவ்வப்போது சத்தியமூர்த்திக்கு குருசாமி 
ஒருவர்தான் தக்க சூடு கொடுத்து வந்தார் . 

( 21-10-32 , குடிஅரசு ) 


சக்கரவர்த்தியின் சாகசம் 

சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட உடனேயே தமிழ் 
நாட்டில் காங்கிரசு இயக்கத்திற்குள் இருந்த சத்தியமூர்த்தி 
அய்யர் , இயக்கத்தை மிக மிகத் தரக்குறவாய் ஏசி வந்தார் . 
இதே அய்யர் 1916 ம் ஆண்டில் நீதிக்கட்சி தொடங்கியதிலிருந்தும் , 
நீதிக்கட்சியினரைத் தொடர்ந்து கேவலமாகத் திட்டி வந்தவர் . 
" சத்தியமூர்த்திக்குப் பதில் சொல்லக் கூடியவர்கள் எவர் உண்டு ? 
என்று சூத்திரத் தேசியவாதிகளே சொல்லி மகிழ்ந்து வந்தனர் . 
ஆச்சாரியாரும் அந்த வகையில் குறைந்தவர் அல்ல என்ற 
பெயரும் எடுத்து வந்தார் . 

ஆனால் சுயமரியாதை இயக்கத்தில் குருசாமி இணைந்த பின் , 
மேற்படி அய்யர் , அய்யங்கார்களு க்கு நல்ல முறையில் பதில் 
அடி கொடுத்து , அவர்களின் வாய்க்கொழுப்பை அடக்கினார் . 
1930 - ல் சத்தியமூர்த்தி புதுக்கோட்டையில் அழுகிய முட்டை 
அபிஷேகத்திற்குப் பிறகு வாலைச் சுருட்டிக் கொண்டார் . இது 
பற்றி முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது . 

1929 - ல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சோட்டாகாந்தி ஆச்சாரியார் 
பேசியதுபோது சூத்திரர்கள் முட்டாள்கள் , ரவுடிகள் , ஆகவே 
அவர்களுக்குப் பிறக்கும் குழந்தைகளும் அவ்வாறுதான் இருக்கும் 

பேசிவிட்டு குருசாமியிடம் ரிவோல்ட் மூலம் வசமாக 
வாங்கிக் கட்டிக் கொண்டதும் அறிந்ததே . ஆனாலும் மீண்டும் , 
1931 - டிசம்பரில் நாகைப்பட்டினத்தில் , ஆச்சாரியார் சுயமரியாதைக் 
காரர்கள் கேட்ட கேள்விகளுக்குப் பதில் கூற முடியாமல் திணறி 
" எனக்கு அடிக்கத் தெரியும் 

மெலிந்தவன் என்று 
நினைத்து விடாதீர்கள் என ரவுடி போல் கத்தியிருக்கிறார் . 
அச்செயலைக் கண்டித்து விடாக் கண்டனான குருசாமி புதுவை 
முரசில் " விடாக் கண்டன் என்ற புனைபெயரில் எழுதுகிறார் : 

குள்ள நரி ; சோட்டாக்காந்தி என்ற அரிய பெயர்கள் பெற் 
றுள்ள சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரைப் பற்றித் தமிழ் 
நாட்டார் நன்கறிந்திருப்பார்கள் . பார்ப்பனர்களில் மிகவும் 
தந்திரசாலி ; பாமர மக்களை ஏமாற்றுவதில் மிகுதியும் தேர்ச்சி 
யுடையவர் . இவர் சமயத்திற்குகந்தாற்போலப் பாமரமக்களை 


என்று 


நான் 


குருவிக்கரம்பை வேலு 

291 
மயக்குவிப்பதில் தீரர் . அவர் உடம்பு முழுவதும் ஒரே விஷம் ; 
அவர் முகத்தை நோக்கியவுடன் சுயநலமி என்பதை அங்கலட்சண 
நிபுணர் 

கண்டுவிடுவர் . சூழ்ச்சி , மோசம் , காக்காய் பிடித்தல் 
முதலிய கலைகளில் அவருக்கு நிகரானவரோ ,, மேலானவரோ 
நானறிந்தவரையில் வேறொருவரிலர் என்றும் அவரைப் பற்றி 
எவ்வளவோ 

கூறலாம் . இருந்தாலும் கட்டுரை விரிவஞ்சி 
நிறுத்திக் கொண்டு அவரது திருவிளையாடல்களைப் பற்றிக் கூறப் 
புகுகின்றேன் . 


சமீபத்தில் 

நமது 

சக்கரவர்த்தியார் 
ஒரு சிறு சுற்றுப் 
பிரயாணம் செய்ததை நேயர்கள் அறிந்திருக்கக்கூடும் . அவர் 
சென்ற ஒவ்வோர் 

ஊர்களிலும் நிகழ்ந்த கூட்டங்களில் 
சுயமரியாதை இயக்கத்தாரால் தீண்டாமை , ஆலயப்பிரவேசம் 
முதலியன பற்றிக் கேள்வி கேட்கப்பட்டார் . கேள்விகளுக்கு அவர் 
சரியான பதில் கூறாமல் கன்னாபின்னா வென என்னென்னவோ 
கூறி 

மழுப்பியிருப்பதாகத் தெரிகிறது . நாகைப்பட்டினத்தில் 
நடந்த அவரது கூட்டத்தில் தீண்டாமையைப் பற்றிக் கேட்கப் 
பட்டதற்கு அவர் கூறியதாகப் பத்திரிகைகளில் கீழ் வருமாறு 
காணப்பட்டது : 


காங்கிரஸ் பெரிய ஸ்தாபனம் , அது தீண்டாதார்களுக்குப் 
பெரும் பணியாற்றியிருக்கிறது . இப்போதுள்ள சிறு சிறு கட்சிகள் 
தோன்றுவதற்கு முன்பிருந்தே காங்கிரஸ் பாடுபட்டு வந்திருக் 
கிறது . தீண்டாதார் இப்போது விழிப்படைந்திருப்பதற்கு முக்கிய 
காரணம் காங்கிரஸ்தான் . நான் மெலிந்தவனாக இருப்பதால் 
என்னை அடித்து விடலாமென நினைத்து விட வேண்டாம் ! 
எனக்கும் அடிக்கத் தெரியும் ! மேலும் கள்ளுக்கடை மறியலிலேயே 
தீண்டாதாரும் விடுதலை அடைந்து விடுவார்கள் , ஆதலால் தான் 
நான் மறியலில் தற்போது அதிகமாக கவனஞ் செலுத்தி வரு 

என்று கூறினாராம் . இது உண்மையாக இருக்கு 
மானால் இதைப் போன்ற புளுகு - போக்கிரித்தனம் ஏமாற்றம் 
வேறொன்றுமில்லை . இந்தியாவிலுள்ள சகல கட்சிகளையும்விட 
வயதிலும் , ஆள்பெருக்கத்திலும் காங்கிரசே பெரியது என்பதை 
ஒரு விதத்தில் நான் ஒப்புக் கொள்ளத் தடையில்லை . ஆனால் , 
காங்கிரஸால்தான் தீண்டாதார் விழிப்பையடைந்திருக்கிறார்கள் 
என்று கூறுவதை ஒருபோதும் ஒப்புக் 

கொள்ளவே 

முடியாது . 
காங்கிரஸ் தோன்றி 45 ஆண்டுகள் ஆகியிருந்தும் தற்போது சில 
வருடங்களாகத்தான் தீண்டாதார் விழிப்படைந்திருக்கிறார்கள் . 


கிறேன் .... 


292 


குத்தூசி குருசாமி 


காங் 


காரணம் யாதென்றால் , ஜஸ்டிஸ் கட்சி , சுயமரியாதை இயக்கம் 
உண்டானதின் பின்பே அவர்கள் 

விழிப்படைந்திருக்கிறார்கள் , 
ஒளிக்காமல் கூறுமிடத்து 

சுயமரியாதை இயக்கம் தோன்றிய 
திலிருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் விழிப்பைப் பெற்றிருக்கிறார்கள் 
என்பது மிகைப்படக் கூறுவதாகாது என்பதே எனது அபிப்பிராயம். 
சுமார் 35 ஆண்டுகள் வரையில் தீண்டாதார் விழிப்படையாமல் 
அதற்கு மேற்பட்ட பின்னரே அவர்கள் விழிப்பை அடைந்திருப் 
பதிலிருந்து அந்த விழிப்பு காங்கிரசால் உண்டானதல்லவென் 
பதும் பின்னால் உண்டான இயக்கத்தாலேயே ஏற்பட்டிருக்கிற 
தென்பதும் வெகு நன்றாகப் புலப்பட வில்லையா ? காங்கிரசால் 
தீண்டார் விழிப்பை அடைந்தார்கள் என்பதும் மெய்யானால் , 
காங்கிரஸ் உண்டான போதிருந்தே அந்த விழிப்பு ஏற்பட்டிருக்க 
வேண்டுமே ? அவ்வாறு உண்டாகாமலிருந்ததிலிருந்து 
கிரஸுக்கும் தீண்டாதார் விழிப்புக்கும் எப்போதும் சம்பந்தமே 
யில்லை என்பது விளங்கவில்லையா ? ஆகவே , இதை அறிந்திருந்தும் 
வேண்டுமென்றே சக்கரவர்த்தி ஆச்சாரியார் கூறியிருக்க வேண்டும் 
அல்லது அறியும் திறமையின்றி வீண்கர்வத்தால் கூறியிருக்க 
வேண்டும் . அகிம்சாவீரர் அடுத்தாற்போல கூறியிருப்பதாகக் 
காணப்படுவது தான் ஆச்சர்யம் எனக்கும் அடிக்கத் தெரியும் 
நான் மெலிந்தவனென்று நினைத்து விடாதீர்கள் என அவர் 
கூறினாராம் . இதைப் பற்றி விரிவாக எதுவும் கூற வேண்டாம் . 
6.உயிர் போனாலும் பலாத்காரத்தில் இறங்க வேண்டாம் 
என்று கூறும் படே காந்தியின் கொள்கையை இந்த சோட்டா 
காந்தி காற்றில் பறக்க விட்டு விட்டார் போலும் ! மேலும் கூட் 
டத்தில் சிலர் கேள்விகள் கேட்டால் அதற்குப் பதில் சொல்வ 
தற்குப் பதிலாக வீண்பயமும் , சந்தேகமுங் கொண்டு 
என்னை அடிக்க வந்திருக்கிறீர்கள் என்று கூறுவதா ? என நான் 
கேட்கிறேன் . கேள்வி கேட்க வருவோர்களை காலிகள் , போக்கிரிகள் 
எனப் பிறர் நினைத்துக் கொள்ளவே இவ்வாறு சக்கரவர்த்தி 
ஆச்சாரி கூறியிருக்க வேண்டும் . 

இது 

யோக்கியமா ? சந்தேகி 
களுக்குச் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதே கடன் . இதை 
அறியாமலோ அறிந்திருந்தும் பதில் சொல்ல இயலாமலோ இப்படிக் 
கூறி மழுப்பியும் ஏமாற்றியும் பேசியிருக்கிறார் . இப்படிக் கூறினால் 
தம்மை ஆதரிப்பவர்கள் , கேள்வி கேட்க வந்தவர்களுக்கு பாடம் 
கற்பித்து " அனுப்பி வைக்கலாம் என்ற உள் கருத்தைக் கொண்டும் 
அவர் பேசியிருக்கலாம் . 


நீங்கள் 


குருவிக்கரம்பை வேலு 


293 


“ மது மறியல் நிறைவேறினால் , தீண்டாதார்க்கும் விடுதலை 
கிடைத்து விடும் என அவர் 

கூறுவது வெறும் பேச்சேயன்றி 
வேறல்ல . இதற்கு அநேக நண்பர்கள் பதில் கூறிவிட்டார் 
களாதலால் நான் மேலும் கூற வேண்டியது அநாவசியம் . நான் 
வேறொரு முக்கியமான இரகசியத்தை இங்குக் கூற விரும்பு 
கிறேன் . நமது சக்கரவர்த்தி இராஜகோபாலாச்சாரியார் நிரம்பவும் 
தந்திரமானவர் என்பதை முதலிலேயே குறிப்பிட்டிருக்கிறேன் . 
உதாரணமாக காந்தியைப் போல இவரும் புகழ் பெறத்தான் 
திட்டம் போட்டிருக்கிறார் . காந்தி கதரினால் எவ்வாறு பேர் 
வாங்கினாரோ , அதைப் போல இவர் மதுவின் பேரால் பேர் 
பெற எண்ணியிருக்கிறார் . அதனாலேயே இவர் மதுவிலக்கைப் 
பற்றி நிரம்பவும் கூப்பாடு 

போட்டுக் கொண்டு திரிகிறார் . 
அமெரிக்காவில் பூனைக்கால் 

ஜான்சன் 

எப்படிப் பேர் 
வாங்கினாரோ , அதைப் போலே இவர் இந்தியாவில் " மதுச்சக்கர 
வர்த்தி எனப் புகழ் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலிருக் 
கிறார் . மதுவிலக்கு என்று நான் சொல்ல வரவில்லை . அகற்று 
வதன் மூலம் ஏதாவது ஒரு பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக 
மதுவிலக்கில் ஈடுபடுவதை நான் வெறுக்கிறேன் . காங்கிரஸிலுள்ள 
தலைவர்களில் காந்தியுட்பட வெறும் புகழுக்காகவே பாடுபட்டு 
வருகிறார்கள் . நிற்க , 
நமது 

சக்கரவர்த்தி ஆச்சாரியார் பொதுக் கூட்டங்களில் 
அடிக்கடி - ஏன் எப்போதும் - கையாளப்படும் சூழ்ச்சியொன்றுண்டு . 
அதாவது " இந்தக் கூட்டத்திலுள்ளவர்களில் மதுவிலக்கை ஆதரிப் 
பவர்களெல்லாம் கைதூக்குங்கள் ! என்பார் . 

பக்காக்குடிகார 
ராயிருந்தாலும் ஒரு கூட்டத்தில் மதுவிலக்கு வேண்டாம் என்று ஒரு 
போதும் கூறமாட்டான் என்பது நமது ஆச்சாரிக்குத் தெரியும் . 
அதனாலேயே அவர் இவ்வாறு கூட்டங்களில் கைதூக்கும் சீன் 
உண்டாக்கி , அதன் மூலமாக அரசாங்கத்தாரை ஏமாற்றுகிறார் . 
இவ்வாறு விளம்பரஞ்செய்ய அவர் வெட்கப்படாமலிருப்பது தான் 
ஆச்சரியம் . இன்னும் இந்த குள்ள நரிப் பேர்வழி செய்துவரும் 
திருவிளையாடல்கள் அநேகமிருக்கின்றன . அவற்றையெல்லாம் 
சந்தர்ப்பம் கிடைத்தபோது கூறுகிறேன் . 


பொதுவுடைமை 


1931 டிசம்பர் 26 , 27 தேதிகளில் சென்னையில் சுயமரியாதை 
மாநாடு ஒன்றும் , பெண்கள் மாநாடொன்றும் நடந்தன . இந்த 
மாநாடு பெரியார் ஈ.வெ.ரா , வெளிநாடு சென்றிருந்த நேரத்தில் 


294 


குத்தூசி குருசாமி 


நடந்த மாநாடேயானாலும் மிகச் சிறந்ததாக அமைந்தது . இந்த 
மாநாட்டை முன்னின்று நடத்தியவர்கள் குருசாமியும் , குஞ்சிதம் 
குருசாமியுமே யாவர் . 


சுயமரியாதை மாநாட்டை மா . சிங்காரவேலர் தொடங்கி 
வைத்தார் . பெண்கள் மாநாட்டுக்கு குஞ்சிதம் குருசாமி வரவேற் 
பாளராக இருந்தார் . 


சுயமரியாதை மாநாட்டில் பொதுவுடைமை என்பது பற்றி 
குருசாமி சிறந்ததொரு சொற்பொழிவாற்றினார் . அதன் சாரம் : 
" இன்றைய உலகில் 

ஒரு கணிசமான மக்கள் 

பிரிவினர் 
சமதர்ம ஆட்சிமுறையின் கீழ் வாழ்ந்து வருகின்றனர் . மேலும் 
சிலகோடிப் பேர் இந்த ஆட்சிமுறையை நோக்கி விரைந்து 
சென்றுகொண்டிருக்கின்றனர் . உலகில் புதுமைக்கும் பழமைக்கும் 
எல்லாத் துறைகளிலும் இடைவிடாத போராட்டம் நடந்து 
கொண்டே வந்திருக்கிறது . இதுதான் மனித வரலாறு . 

" பழமை செம்மையான அடிப்படையிலிருந்தால் அதன் மீது 
புதுமை எழுப்புவதுமுண்டு . பழமை உளுத்துப்போயிருந்தால் அதை 
உடைத்து 

எறிந்துவிட்டுப் புதிய அடிப்படை எழும்பியிருப்பது 
முண்டு . பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமில்லை என்பது முழு 
உண்மையல்ல ; அரை உண்மை தான் . ஏனெனில் , தனிப்பட்டவர் 
பொருளைச் சேமித்துக்கொள்ளாமலே இவ்வுலக வாழ்க்கையின் 
இன்பங்களை நுகரவும் முடியும் . 

இதுபற்றி ஆராய்ந்த உலகப் 
பெரியார்கள் 

பலர் , 

கடந்த மூன்று நூற்றாண்டுகளாகவே 
பொருள் யாரிடம் , எந்த அளவுக்கு , எதற்காக , எந்த உருவத்தில் 
இருக்கவேண்டுமென்பது பற்றி இவர்கள் சிந்தித்திருக்கின்றனர் . 
இச்சிந்தனையின் விளைவாக எழுந்த சமுதாயச் சீர் அமைப்பு 
முறைதான் சோஷியலிசம் - சமதர்மம் - பொதுவுடைமை என்பது . 
இக்கொள்கையை வெறும் ஏட்டுத் தேனாகயில்லாமல் நாட்டு 
நடைமுறையாக ஆக்கி , விஞ்ஞான 

முறையில் வகுத்து 
உருவாக்கியவர் யார் ? 
“ கவிஞனாகத் 

தன் வாழ்க்கையைத் 

தொடங்கினார் . 
வறுமையைப் போக்கும் வழிகாட்டியாகத் தன் வாழ்க்கையை 
முடித்தார் . இவர்தான் கார்ல் மார்க்ஸ் ! 
" 1917 - ல் ரஷ்யப் பெரும் 

நடந்தது . அதை 
நடத்தியவர் மாமேதை லெனின் . அவருக்குப் பின்னாலிருந்த 


புரட்சி 


குருவிக்கரம்பை வேலு 


295 


மூலதனம் . 


என்பதை 


மாபெரும் சக்தி தான் கார்ல் மார்க்ஸ் , அவர் எழுதிய நூல் தான் 

அவருக்குத் துணையாய் இருந்தவர் ஏங்கெல்ஸ் , 
1848 - ல் 

இலண்டனில் அய்ரோப்பிய கம்யூனிஸ்டுகள் மாநாடு 
நடைபெற்றது . இங்குதான் அம்மாமேதைகள் கம்யூனிஸ்ட் 
அறிக்கை 

வெளியிட்டனர் , பண்டைக்கால 
சமுதாயத்தின் வரலாறு முழுவதும் வர்க்கப் போராட்டத்தின் 
வரலாறேயாகும் என்ற துவக்க வாக்கியத்தைக்கொண்டதாகும் 
அந்த அறிக்கை . பொதுவுடைமைப் புரட்சியைக் கண்டு ஆளும் 
வர்க்கத்தார் நடுங்கட்டும் , இப் புரட்சியினால் பாட்டாளி மக்கள் 
தங்கள் அடிமைத் தளையைத் தவிர மற்ற எதையும் இழக்க 
மாட்டார்கள் . உலகம் 

முழுவதையும் பெறுவார்கள் . உலகப் 
பாட்டாளிகளே ஒன்றுபடுங்கள் ! என்றனர் . 


“ பொருளாதாரப் புரட்சி என்பது இன்றியமையாத இயற்கை 
நிகழ்ச்சி . பாட்டாளி உலகம் பொறுத்திருக்க வேண்டும் . ஆனால் , 
என்றும் ஆயத்தமாயிருக்கவேண்டும் . இதுதான் மார்க்ஸிசத்தின் 
சாரம் 


" புதிய புரட்சிக் கருத்தைச் சூல் கொண்டுள்ள ஒவ்வொரு 
பழைய சமுதாயத்துக்கும் பலாத்காரம் என்பவள் தான் 
மருத்துவச்சி என்றார் மார்க்ஸ் . 


உயிர் , 


" சுரண்டலும் , வறுமையும் , நெருக்கடியும் முதலாளித்துவத்தின் 
இன்றிமையாத தோழர்கள் . முதலாளித்துவ உற்பத்திமுறையை 
ஒழிப்பதன் மூலமாகத்தான் மேற்கண்ட தீமைகளை ஒழிக்கமுடியும் 
என்பதையும் மார்க்ஸ் குறிப்பிடுகின்றார் . 

" மதம் என்பது அழுத்திவைக்கப்பட்டுள்ள உயிரின் பெரு 
மூச்சு ; இதயமற்ற உலகின் இதயம் ; உயிரற்ற சூழ்நிலைகளின் 

மக்களின் அபின் - என்று மதம் பற்றியும் மார்க்ஸ் 
குறிப்பிடுகிறார் . 

இவ்வாறான நல்லதொரு பீடிகையுடன் தொடங்கிப் பொது 
வுடமைச் சமுதாயத்தின் சிறப்புப் பற்றியும் வளர்ச்சி பற்றியும் 
விரிவாக குருசாமி விளக்கிப் பேசினார் . 
தமிழகத்தில் பொதுவுடைமை இயக்கம் 

கால்கோள் 
1931 - ம் ஆண்டிலேயே பொதுவுடைமைக் கருத்து 
களை , இந்தியாவின் முதல் பொதுவுடைமை வாதியான சிங்கார 
வேலருக்கு அடுத்தபடியாக , மிகமிகத்தெளிவுடன் ஆழமாகப் 


கொள்ளாத 


296 


குத்தூசி குருசாமி 


புரிந்து கொண்டு , தமிழகத்தில் பரப்பியவர்களில் 

குருசாமி 
முதன்மையானவர் . இப்பேச்சில் பொதுவுடைமைக் கருத்துகளை 
அழகுத் தமிழில் சரியான முறையில் மொழி பெயர்த்துச் சொல்லி 
இருப்பது குருசாமியின் மொழிப் புலமைக்கு எடுத்துக் காட்டாக 
அமைந்துள்ளது . 

கம்யூனிசக் கருத்துகளைத் தமிழில் தெளிவாக எடுத்துச் 
சொல்வதென்பது எளிதானதன்று . ஏராளமான ஆங்கில நூல் 
களைப் படித்தும் , ஏராளமான ஆங்கிலக் கட்டுரைகளைப் 
பத்திரிகைகளின் தேவைகளுக்கு மொழிபெயர்த்தும் வந்தார் 
குருசாமி . அவர் ஆங்கில மொழியின் அகலத்தையும் நீளத்தையும் 
அளந்து உணர்ந்திருந்தார் . தமிழிலே பேசுவதுபோல் ஆங்கிலத்தில் 
நுட்பத்துடனும் , தெளிவுடனும் பேசக்கூடிய இருமொழி மேதை 
அவர் . 

சுயமரியாதை இயக்கம் பொதுவுடமைக் கருத்துகள் பக்கம் 
சாய்வதைக் கண்டு , நீதிக்கட்சித் - தலைவர்கள் ஒதுங்கியிருந்தனர் , 
மா . சிங்காரவேலர் . குருசாமி , குஞ்சிதம் குருசாமி , சாமி 
சிதம்பரனார் , ப . ஜீவானந்தம் , நாகை முருகேசன் , எஸ்.வி. லிங்கம் , 
பொன்னம்பலனார் , மாயவரம் நடராஜன் , கே . எம் . பாலசுப்பிர 
மணியம் ஆகியோர்தான் முனைப்பாக இருந்து செயலாற்றி 
வந்தனர் . 

பெரியார் ஈ . வெ . ரா . இராமநாதனுடன் எகிப்து , கிரீஸ் , 
துருக்கி , ரஷ்யா , ஜெர்மனி, இங்கிலாந்து , ஸ்பெயின் ஃபிரான்ஸ்.. 
போர்ச்சுகல் முதலிய பல நாடுகளையும் கண்டு , கிட்டத்தட்ட 
11 மாதங்களுக்குப் பின் இலங்கை வழியாக 11-11-1932 - ல் தமிழ் 
நாடு 

வந்து சேர்ந்தார் . பல நாடுகளைக் கண்டபோதிலும் 
பொதுவுடமை நாடான ரஷ்ய நாடு ஒன்றுதான் ஈ.வெ. ராவைக் 


கவர்ந்தது . 


பெரியார் ஈ . வெ . ரா . சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பியதும் 
சுயமரியாதை இயக்கத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது . 
சமுதாய சீர்திருத்த நோக்கத்தை மட்டிலும் கொண்டிருந்த 
இயக்கம் , பொருளாதார மாற்றத்திலும் ஈடுபட முனைந்தது . 
இம் மாற்றத்துக்கு சிங்காரவேலர் பெருந் துணையாக நின்றார் . 
அவர் சமதர்மத் திட்டம் என்றவொரு திட்டத்தை பெரியார் 
ஈ . வெ . ரா . முன்னிலையில் வைத்தார் . இத்திட்டம் பற்றி முடிவு 
செய்ய 1932 டிசம்பர் 21. 22 தேதிகளில் ஈரோட்டில் ஈ.வெ.ரா. 
இல்லத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது . 

இக் கூட்டத்திற்கு 


குருவிக்கரம்பை வேலு 


297 


தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் சுயமரியாதை இயக்கத் 
தொண்டர்கள் அனைவரும் வந்திருந்தனர் . திட்டமும் 

ஒரு 
மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது . அது முதல் , இயக்கத்தின் 
சீர்திருத்தப் பிரச்சாரத்துடன் சமதர்மப்பிரச்சாரத்தையும் 
சேர்த்துச் செய்தனர் . 


" புதியதோர் உலகு செய்வோம் - கெட்ட 
போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் ( புதிய ) 
பொதுவுடமைக் கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம் 
புனிதமோ டதை எங்கள் உயிரென்று காப்போம் ( புதிய ) 

( பாரதிதாசன் - குடி அரசு 1932 ) 
- என்ற முழக்கத்துடன் தோழர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் . 


- 


சோதிடம் என்பது சுத்தப் புரட்டு 

இந்தக் காலத்தில் திருத்தணி காந்தி சோதிடர் சடகோபாச் 
சாரியார் 

என்பவர் மிகவும் பிரபலமானவராக இருந்தார் . 
இவருடைய சோதிடக் கட்டுரைகளை , இந்து , சுதேசமித்திரன் 
போன்ற பத்திரிகைகள் தொடர்ந்து வெளியிட்டன . இச்சோதிடர் 
1924 - லிருந்தே காந்தியாரைப் பற்றிப் பலமுறை 

சாதகம் 
கணித்துப் பலன் எழுதி வந்தார் . அதனால் காந்தி சோதிடர் 
என்று அழைக்கப்பட்டார் ! 


1930 - ல் காந்தியார் உப்புச் சத்தியாக்கிரகத்தை யொட்டி 
கைது செய்யப்பட்டார் . திருத்தணி காந்தி சோதிடர் 1930 ஜூன் 
14 ஆம் தேதி இந்து இதழில் மகாத்மா காந்தியும் சரோஜினி 
நாயுடுவும் சிறையிலிருந்து 1930 ஜூலை 10 ஆம் தேதி காலை 
7-30 மணிக்கு விடுதலை செய்யப்படுவர் என்று சோதிடம் 
கணித்துச் செய்தியாக வெளியிட்டார் . அவருடைய சோதிடக் 
கணிப்பு பலிக்காமல் தோல்வியடைந்தது ! 

காந்தியார் 1931 ஜனவரி 26 ஆம் தேதி 11 மணிக்குத்தான் 
விடுதலையானார் . 

சுயமரியாதை இயக்கத்தின் முன்னோடியான குருசாமி 
இதைப் பற்றிக் கண்டித்தார் . 

1932 - ல் சென்னை நகர கல்லூரி மாணவர்கள் . 
தமிழ் மன்றத்தின் சார்பில் ஒரு பேச்சுப் போட்டி நடத்தினர் . 
அதில் திருத்தணி காந்தி சோதிடர் சோதிடம் உண்மை என்ற 


298 


குத்தூசி குருசாமி 


தலைப்பிலும் , குருசாமி " சோதிடம் பொய் என்ற தலைப்பிலும் 
பேசினர் . கல்லூரி மாணவர்களும் , படித்த அறிஞர்களும் 
அவையில் நிறைந்திருந்தனர் . 

குருசாமி தமது பேச்சில் கூறியதாவது : 

" அடிப்படையே இல்லாத முழுப் புரட்டுகளில் சோதிடம் 
என்பதும் ஒன்று . சாணியையும் , கல்லையும் காட்டி கடவுள் 
என்பது போன்ற பித்தலாட்டம் , மார்பு நூலை எடுத்துக் 
காட்டி உயர்ந்த ஜாதி என்று கூறுவது போன்ற ஏமாற்று 
பூமியா ? சூரியனா ? எது சுற்றுகிறது என்பதையே அறியாத 
காலத்தில் பிறந்ததே சோதிடம் ! 

சோதிடம் என்பது சுத்தப் புரட்டு என்று திரு . சாமிக் 
கண்ணுப் பிள்ளை உள்ளிட்ட வான நூல் நிபுணர்கள் பலர் கூறி 
யிருக்கிறார்கள் . 

" மனித வாழ்வில் பிற்காலத்தில் நேரப் போவதற்கும் லட்சக் 
கணக்கான மைல்களுக்கும் அப்பாலுள்ள கிரகங்களுக்கும் என்ன 
தொடர்பு இருக்க முடியும் ? கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக 
முட்டாள்களும் , எத்திப் பிழைக்கின்றவர்களுமான ஒரு கோஷ்டி 
யின் கட்டுக் கதையை நாம் இந்த விஞ்ஞான காலத்தில் ஏற்றுக் 
கொள்ள முடியுமா ! 

அண்ணனுடைய பிறந்த நேரத்தையும் , தங்கையினுடைய 
பிறந்த நேரத்தையும் சொல்லி ( அவர்கள் இருவரும் 
பிறந்தவர் என்பதைச் சொல்லாமல் ) இருவருக்கும் மணப் 
பொருத்தம் உண்டா என்றால் , எந்தச் சோதிடரும் இருவரும் 
உடன் பிறந்தவர் என்று கூற முடியுமா ? 

சில மாதங்களுக்கு முன்பு இறந்த 18 அல்லது 20 வயதுள்ள 
ஒரு பெண்ணின் 

ஜாதகத்தையும் , சில ஆண்டுகளுக்கு முன்பு 
இறந்த 22 அல்லது 25 வயதுள்ள ஒரு இளைஞனின் ஜாதகத்தை 
யும் கொடுத்து , இருவருக்கும் 

மணப் பொருத்தம் உண்டா 
என்றால் , ஜோதிடர் மணப் பொருத்தம் உண்டு அல்லது இல்லை 
என்றுதான் சொல்லுவாரே தவிர , இருவரும் இறந்துவிட்டனர் 
என்று சொல்ல முடியுமா ? 

" ஒரு கழுதை பிறந்த நேரத்தைக் குறித்து அதற்கு சரசுவதி 
என்று பெயரிட்டு , ஒரு மனிதனுடைய பிறந்த நேரத்தையும் 
குறித்து இரண்டுக்கும் திருமணப் பொருத்தம் உண்டா என்றால் , 
சரசுவதி கழுதை என்று காந்தி சோதிடரால் கூற முடியுமா ? 


உடன் 


குருவிக்கரம்பை வேலு 


299 


இவ்வாறு பலப் பல கேள்விகளைத் தொடுத்து , சுமார் 1-30 
மணிநேரம் பேசினார் . இறுதியில் ஓட்டுக்கு விட்டதில் குருசாமியே 
வெற்றி பெற்றார் . 

கூட்ட முடிவில் தனிமையில் குருசாமியின் ஆற்றலை காந்தி 
சோதிடர் மிகவும் வியந்து பாராட்டினார் . 

குருசாமி பகிரங்க விவாதங்களுக்கு அஞ்சக் கூடிய சுபாவம் 
படைத்தவர் அல்லர் . 

கொண்டிருந்த 

கொள்கைகள் 
உண்மையானவை என்பதிலும் , அவற்றை நிலை நாட்ட 
வேண்டும் என்பதிலும் அவருக்கு எப்பொழுதும் ஆர்வம் இருந்து 
வந்தது . குருசாமி சோதிடக் கலையை ஆராய்ந்து கற்றறிந்தவர் 
என்பதனை இந்தச் சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் . 


தான் 


இதனை ஒட்டி எழுதிய குத்தூசிபாணிக் கிண்டல் பகுதியைப் 
படிப்பது சிந்தனைக்கும் சிரிப்புக்கும் ஒரு விருந்தாக இருக்கும் . 


என்று 


நடக்கப் 


போவதை 


சோதிடப் புலிகள் ! 

" நான் சோதிடப் புலி , என்றார் . ஒருவர் ! 
எத்தனை 

ஆடுகளை விழுங்கியிருக்கிறீர்கள் ? 
கேட்டார் , மற்றொருவர் . 

சோதிடத்தை நம்புகின்ற ஆட்டுப் புத்திக்காரர்கள் அதிகமா 
யிருப்பதனால் தான் தமிழ் நாட்டுப் பத்திரிகைகள் சோதிடத்துக்குத் 
தனிப் பக்கம் ஒதுக்கி வைத்திருக்கின்றன . 

நடந்ததைச் சொல்வது சோதிடமல்ல ! அதனால் பயனு 
மில்லை . 

முன்கூட்டிக் கூறுவது தான் 
சோதிடம் ! நம் தலை விதிப்படித்தானே நடக்கும் " , என்கிறவ 
னுக்கும் , கடவுள் வகுத்ததை யார்தான் மாற்ற முடியும் ? 
என்கிறவனுக்கும் தன் வருங்காலத்தைப் பற்றிக் கவலையே 
இருக்க முடியாது . 

வருங்காலத்தை முன் கூட்டிக் கூறக் கூடிய சோதிடத்திற்கு 
( அப்படி ஒன்று இருந்தால் ) யாரும் மரியாதை செலுத்து 
வார்கள் . 

அபிசீனியா மீது இத்தாலி பாய்ந்தபோது தமிழ் நாட்டில் 
சோதிட நிபுணர்களுக்கு ஒரு 

பரீட்சை வைத்தது , 

ஆனந்த 
விகடன் பத்திரிகை . எல்லா நிபுணர்களும் , அபிசீனியாதான் 
வெற்றி பெறும் , என்று கூறினார்கள் ! நேர்மாறான முடிவுக்குப் 
பிறகு முகத்தில் கரியைப் பூசிக் கொண்டார்கள் ! 


300 


குத்தூசி குருசாமி 


காந்தியார் இன்ன மாதிரித்தான் முடிவடைவார் என்பதைப் 
பற்றி , நேரத்தையும் நாளையும் குறிக்காவிட்டாலும் , மாதத்தைக் 
கூடக் குறிப்பிடவில்லையே , உலகத்திலுள்ள எந்த சோதிடனும் ? 
அது விஷயத்தில் கிரகங்கள் சோதிடர்களோடு பேசவில்லை ! 
அங்காரகன் , சனி , சுக்கிரன் - ஆகிய ஆட்களெல்லாம் " அண்டர் 
கிரவுண்ட் " போய்விட்டனர் ! 


எந்த சோதிடமும் வரப்போகிற சங்கதியைச் சொல்வதே 
யில்லை ! சொல்ல முடியாதபடியால் ! 

அமெரிக்க அணுக்குண்டு விழப்போகிறது 
ஜப்பான்காரர்களுக்கு சோதிடர்கள் கூறியிருந்தால் , எத்தனை 
ஆயிரம் பேர் பிழைத்திருப்பார்கள் ? அது மட்டுமா ? 


என்று 

அன்று 


இதோ ! அஸ்ஸாமில் பெரிய நில நடுக்கம் . ஏராளமான 
உயிர்கள் சேதம் . கால்நடைகள் , பயிர்கள் , வீடுகள் எல்லாம் 
அழிந்துவிட்டன . பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கிக் கிடக் 
கின்றனவாம் . 


இந்தச் சங்கதியை ஜாடையாகவாவது அஸ்ஸாம் சோதிடரில் 
எவனாவது ( அவனும் நில நடுக்கத்திற்கு இரையாகியிருந்தாலும் 
இருக்கலாம் ! ) சொல்லியிருக்கலாகாதா ? 


வங்காளத்தில் பட்டினிச் சாவு ஏற்பட்டபோது கூட இந்த 
சோதிடம் எங்கேயோ மறைந்துவிட்டது ! 


சோதிடம் சோம்பேறிக்குத்தான் ! பேராசைக்காரனுக்குத்தான் ! 
அறிவுக்கும் சோதிடத்துக்கும் அணுவளவு சம்பந்தமுமில்லை . 

“ நீர் எவ்வளவு தான் லஞ்சம் கொடுத்தாலும் தேர்தலில் 
ஜெயிக்கப் போவதில்லை , என்று முன் கூட்டியே யாரோ ஒரு 
பூந்தி ஜோஸ்யன் சொல்லி விட்டால் ஒவ்வொரு 
தியாகிக்கும் எவ்வளவு ரூபாய் மிச்சமாகும் ? 


அரசியல் 


" உமக்கு எத்தனை வைத்தியர் சிகிச்சை செய்தாலும் , நீர் 
இந்தப் புற்று நோய்க்கு இரையாகி , அழுகிச் சாக வேண்டியது 
தான் என்று எந்த ஒரு ஜோசியனாவது பகவான் ரமண 
ரிஷிக்கு " ச் சொன்னானா ? 

" நீர் எத்தனை கோடி டாலர் வாங்கிவந்தாலும் உன் கட்சி 
உருப்படியாகாது ! இந்த நாடு கம்யூனிஸ்ட் வசந்தான் போகப் 


; 
குருவிக்கரம்பை வேலு 

301 
போகிறது ! என்று சியாங்கே ஷேக்கிடம் 

எவனாவது 

ஒரு 
சோதிடன் கூறியிருந்தால் , அமெரிக்காவுக்கு எவ்வளவு டாலர்கள் 
மிச்சமாகியிருக்கும் ? 
சோதிடத்தை மிக 

அழுத்தமாக நம்புகிறவன்கூட 
எத்தனையோ சமயங்களில் நம்ப மறுக்கிறான் . 

சோதிடம் என்பது சொக்கட்டான் மாதிரி! ஒரு பொழுது 
போக்கு ! தமாஷ் ! அவ்வளவுதான் ! 
காந்தி பிரயாணமும் , ராமசாமி பிரயாணமும் 

1931 டிசம்பர் 13 ந் தேதி பெரியார் ஈ . வெ . ரா . ராமனாத 
னுடன் அய்ரோப்பா பயணம் மேற்கொண்டார் . இந்த நேரத்தில் 
சிங்காரவேலர் , குருசாமி , குஞ்சிதம் குருசாமி , ப . ஜீவானந்தம் , 
தி . பொ . வேதாசலனார் , கா . மு . வல்லத்தரசு , லட்சுமிரதன் 
பாரதி , சாமி சிதம்பரனார் , மாயவரம் நடராஜன் , நாகை 
முருகேசன் , நாகை . காளியப்பன் , பட்டுக்கோட்டை அழகிரிசாமி , 
பாரதிதாசன் , இந்திராணி பாலசுப்ரமணியம் லீலாவதி , 
ராமாமிர்தத்தம்மையார் 

முதலானோர் 

மிகத் தீவிரமான 
இயக்கப் பணியிலும் பகுத்தறிவுப் பிரச்சாரத்திலும் , சமதர்மக் 
கருத்துகளைப் பரப்புவதிலும் ஈடுபட்டனர் . 

குருசாமியும் , குஞ்சிதம் குருசாமியும் தமிழகமெங்கும் நீண்ட 
தொரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு , நல்ல முறையிலே பணி 
யாற்றினர் . 

பெரியார் , ராமநாதன் முதலானோர் வெளிநாடு சென்றதை , 
தேசியவாதிகள் கிண்டல் செய்து எழுதியும் பேசியும் வந்தனர் . 
அது பற்றி குருசாமி எழுதியது : 

" சென்னை முதலிய நகரங்களில் கிச்சிலிப்பழங்கள் ( ஆரஞ்சு ) 
விற்பனைக்கென்று அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டிருக் 
கலாம் . அப்பழங்கள் விலையாக வேண்டும் என்ற நோக்கமுடைய 
வியாபாரிகள் ஜனங்களின் பார்வையை அப்பழங்களிடம் இழுக்க 
வேண்டியதையே ஆரம்ப 

வேலையாகக் கொள்வார்கள் . 
அவ்வியாபாரிகட்கு , அந்த முதல் வேலைக்கு , அங்கலங்கவிக்கப்பது 
அப்பழங்களின் அழகிய - வர்ணமுள்ள - தோபே ஆயினும் , 

, ... 
வாங்குவோர் தோலுக்காக 
இருக்கும் பயனை - சுளையைக் கரு யே வாங்குகிறார்கள் , 


வ 


640008 


302 


குத்தூசி ருகுசாமி 


தாய் நாடு கிச்சிலிப்பழம் கேட்கிறது ; தாய் நாடு இன்ப 
வாழ்வைக் கோருகிறது ; சமத்துவ வாழ்வு 
சகோதரத்வ வாழ்வு கேட்கிறது ; சுதந்தர வாழ்வு கேட்கிறது . 


கேட்கிறது ; 


யோசித்துப் பாருங்கள் ! ஆரம்பத்திலிருந்து , இன்றுவரைக்கும் 
நடைமுறைகளைச் சமத்துவ நிலையிலிருந்து வரிசையாக யோசியுங் 
கள் . தாய்நாடு கிச்சிலிப்பழங் கேட்கையில் , " வருணாஸ்ரமம் , 
ஆத்மசக்தி , கடவுள் விட்ட வழி , குடைக்கம்பித் தக்ளி , 
சத்யாக்ரகம் என்னும் மேற்பகட்டையுடைய காந்தி 

வட்ட 
மேஜைப் பிரயாணக் காகிதமானது மக்கள் முன் பரிமாறப் 
பட்டிருக்கிறது . சுளையில்லை ; தோலுமில்லை ; கலர் 
என்று தீர்ந்துவிட்டது . 


காகிதம் 


இனிக் காங்கிரஸ் நடத்தவிருக்கும் சட்ட மறுப்பால் , அந்தக் 
கலர் காகிதம் கிச்சிலிப்பழத்தின் அசல் தோலாகவும் 

ஆக 
முடியாது . இந்த நிலையில் , மக்கள் எதிர்பார்க்கும் பலனாகிய 
சளைக்கும் , காங்கிரஸ் புரட்டலுக்கும் ஏதாவது சம்பந்த 
மிருக்குமா ? இருக்கத்தான் முடியுமா ? என்பதை நினைக்கும் 
போது தான் நமக்கு நகைப்பு வருகிறது . 


பகுத்தறிவையும் , தன்னம்பிக்கையையும் சமத்துவ புத்தியையும் 
அடிப்படையாகக் கொண்டு அடையவேண்டிய ஒன்றை , மூட 
நம்பிக்கையாலும் , தன்னம்பிக்கையில்லாத் தன்மையாலும் பேத 
புத்தியாலும் பெற முடியாது என்பது , 

என்றும் , எங்கும் 
உண்மை . 


ஓய் மயக்கங்கொண்ட காங்கிரஸ்காரா ! பசி கொண்டிருக்கும் 
தேச மக்களிடம் நீ வர்ணக் காகிதத்தைக் குவித்துக் கொண்டிரு , 
உன் முயற்சி காகிதமாகவே முடியுமேயன்றி பயன் தேடுவதில் , 
சுளை தேடுவதில் போகப் போவதில்லை . சுயமரியாதைக் கட்சி 
யானது தேசம் விரும்புவது எங்கு , எதனால் ஏற்படும் என்று 
கண்டு , அது தேசம் கேட்பதுதானா என்று மேலும் ஆராய்ந்து , 
ஆம் என்று உறுதி கொண்டு , 

உறுதி கொண்டு , அல்ல " என்பவர்க்கு உரித்துக் 
காட்டிப் , பசி கொண்ட 

மக்களை 

ஒரே பந்தியாய் உட்கார 
வைத்துப் பரிமாறும் முறையை அறிந்து - போதாக்குறைக்குப் 
போய் வருகிறேன் ஐரோப்பாவுக்கென்று அம்புவாஸ் கப்பலில் 
இரண்டு ராமன்களும் , புதுவைத் துறைமுகத்தை விட்டுப் புறப் 
பட்டிருக்கிறார்கள் . 


குருவிக்கரம்பை வேலு 


303 


காங்கிரஸ் தனது , கடவுள் , மதம் , வருணாஸ்ரமம் என்ற 
விஷத்தை 

மாத்திரம் கக்கித் தானாக வேண்டும் . இல்லா 
விட்டால் , அறிவியக்கம் காறியுமிழ்ந்து 

நடக்கப் போகச் 
சொல்லும் ! அல்லது , மேலுக்கு எப்படியாவது வேஷம் போடட்டும் ; 
ஏழைமக்களை ஏமாற்றட்டும் ; கபடற்ற மக்களைச் சட்ட மறுப்பின் 
மூலம் , சிறைச்சாலையில் தள்ளட்டும் . ஐரோப்பா சென்றிருக்கும் 
திரு . E. V. ராமசாமியும் , திரு . S. ராமநாதனும் , திரும்பி 
இந்தியாவின் துறைமுகத்தைக் காலால் மிதிப்பதற்கும் , காங்கிரஸ் 
நாடி நின்று , சுயமரியாதை வீரர் வாழ்க ! என்று அதன் பயன் 
தெரிந்து வரவேற்பதற்கும் ஒத்துப்போகும் என்பது தான் நமது 
அபிப்பிராயம் . 

இதைத் தொடர்ந்து சுமரியாதை இயக்கத்தார் ஆகிய நமது 
கடமை என்ன ? காந்தியா ? சுயமரியாதையா ? எனக் கேட்கிறார் . 
ஆசிரியர் குருசாமி . 

( புதுவை முரசு , 21-12-31 ) 


நமது கடமையென்ன ? 
காந்தியா ? சுயமரியாதையா ? 

" காந்தியையோ சிறையில் அடைத்து விட்டார்கள் . இதர 
தேசீயத் 

தலைவர்களோ ஒவ்வொருவராய் சிறைவாயில்களில் 
புகுந்து கொண்டிருக்கிறார்கள் . தொண்டர்களோ ரத்தம் கக்கு 
கிறார்கள் . அடிபடுவதோ கணக்கிலடங்காது . காங்கிரஸ் 
ஸ்தாபனங்களோ கைப்பற்றப்படுகின்றன . காங்கிரஸ் பணமோ 
சூராவளிக் காற்றில் அகப்பட்டுத் தவிக்கிறது . அடுத்த 
திருத்தமோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது . இந்த நிலையில் 
சுயமரியாதைக்காரர்கள் என்ன செய்வதென்பது விளங்கவில்லை . 
சுயமரியாதைத் தோழர்களில் முக்கிய 2 ( திரு . ஈ . வெ . ராவும் , 
S. ராமநாதனும் ) 

பேர்களோ ஐரோப்பா 
விட்டார்கள் . ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்களோ , அயர்ந்த நித்திரையி 
லிருக்கிறார்கள் . அவர்களை எழுப்புவதென்றாலோ அறைக்குள் 
போகவே முடியாது . சத்தம் போட்டு எழுப்பலாமென்றாலோ 
காவற்காரன் 

அடிக்கிறான் , தெரியாமல் தூங்குகிறவர்மேல் 
ஜன்னல் வழியாய்க் கல்லைப் 

போட்டாவது 

எழுப்பலா 
மென்றாலோ , தூக்க வெறியில் எழுந்து திட்டுவார்களோ என்று 
பயமாயிருக்கிறது . 

இந்த நிலைமையில் பெரும்பாலான சமூகங்களாகிய பார்ப்பன 
ரல்லாத மக்கள் செய்ய வேண்டிய 

செய்ய வேண்டிய கடமை என்ன ? " என்பதே 


திரு . 


சென்று 


304 


குத்தூசி குருசாமி 


இப்போது தமிழ் நாட்டில் பெரும்பாலாகிய கேள்விகளாயிருக் 
கின்றனவென்பதை நாம் உணர்ந்தபடியால் தான் இத்தலையங்கம் 
எழுத நேர்ந்தது . 
வாசகர்கள் 

சற்று ஊன்றிப் படிக்கக் கோருகிறோம் . 
காங்கிரஸ் என்ற ஸ்தாபனத்திற்கும் நமது சுயமரியாதை இயக்கத் 
திற்கும் உள்ள சம்பந்தங்களை அடிக்கடி வெளியிட்டிருக்கிறோம் . 
சுருக்கமாக மறுமுறையும் கூறவேண்டுமானால் காங்கிரஸ் 
என்பது 

பார்ப்பனீய , இந்துமதப் பிரசார ஸ்தாபனம் 
என்பது வெளிப்படையான 

உண்மை . காங்கிரசை 7 ( ஏழே 
முக்கால் ) கோடி முஸ்லீம்கள் ஒப்புக் கொள்வதில்லை . ( கடலில் 
பெருங்காயம் கரைத்த மாதிரி இரண்டொன்று உண்டு . ) 7 கோடி 
ஆதிதிராவிடர் கள் ஒப்புக் கொள்ளவில்லை . ( இதில் அந்தப் 
பெருங்காயம் கூட இல்லை . ) 

ஆங்கிலோ இந்தியர்கள் ஒப்புக்கொள்வதில்லை . 60 லட்சம் 
கிருஸ்துவர்கள் ஒப்புக் கொள்வதில்லை . 32 லட்சம் சீக்கியர்கள் 
ஒப்புக்கொள்வதில்லை . பெரும்பாலான தொகையினராகிய 17 
கோடி பெண்மக்களுக்கு அதைப் பற்றிய கவலையே யில்லை . 
( இதிலும் சில படித்த சுயவிளம்பரப் பெண்கள் உண்டு ) 57 
லட்சம் சமஸ்தானப் பிரஜைகள் ஒப்புக் கொள்வதில்லை . ஆனால் 
காங்கிரசை அப்படியே கட்டிக் கொண்டு " சுயராஜ்ய அமிர்தத்தை 
அப்படியே அள்ளி உண்ணுவதற்குச் சதா வாய் திறந்து கொண் 
டிருப்பவர்கள் யாரென்றால் , அவர்கள் தான் பார்ப்பனர்களாகும் . 
உத்தியோகப் பார்ப்பனன்கள் எல்லாப் பசங்களும் காங்கிரசை 
ஆதரிக்கிறான் ; பூசாரிப் பார்ப்பான் ஆதரிக்கிறான் ; தரகு 
போகும் 

பார்ப்பான் ஆதரிக்கிறான் ; விவசாயப் பார்ப்பான் 
ஆதரிக்கிறான் ; வக்கீல் பார்ப்பான் ஆதரிக்கிறான் ; செருப்புக் 
கடைப்பார்ப்பான் ஆதரிக்கிறான் ; சட்டசபைப் பார்ப்பான் 
ஆதரிக்கிறான் ; பத்திரிகை நடத்தும் பார்ப்பான் ஆதரிக்கிறான் ; 
வருணாச்சிரமப் 

பார்ப்பான் ஆதரிக்கிறான் ; சீர்திருத்தப் 
பார்ப்பான் ஆதரிக்கிறான் . 

காங்கிரசின் ஏகப்பிரதிநிதி என்று சொல்லப்படுபவராகிய 
திரு . காந்தியோ வருணாசிரம தர்மத்தை நிலை நாட்டுபவர் . 
சமீபத்தில் கும்பகோணத்தில் நடைபெற்ற வருணாசிரம 
நாட்டில் பேசிய 

நடேசய்யர் என்பவர்கூட “ மகாத்மாகாந்தி 
இருக்கும் வரையில் வருணாசிரம தர்மத்திற்கு எந்த ஆபத்து 
மில்லை ” யென்று பேசியிருக்கின்றாரென்றால் 

காந்தியாருடைய 


மகா 


குருவிக்கரம்பை வேலு 


305 


நாம் 


என்று 


பல 


வருணாசிரம விஷம் 

எவ்வளவு கொடியது என்பதை 
சொல்ல வேண்டியதில்லை . அவர் விவேகானந்தரைப் போல ஒரு 
ஹிந்துமதப் பிரசாரகராவார் . " நான் ஒரு ஹிந்து என்பதை 
என்றும் மறக்கமாட்டேன் 

இடங்களில் சொல்லி 
யிருக்கிறார் . இன்றும் சொல்கிறார் . 

ஹிந்துமதம் என்பது பார்ப்பனீயம் என்பதைச் சரித்திரம் 
சொல்லுகிறது . நாமும் அநுபவித்துக் கொண்டிருக்கிறோம் . 
காந்தியார் வருணாசிரம ராஜ்யமாகிய ராமராஜ்யம் 

ராமராஜ்யம் வேண்டு 
மென்பவர் . ஆகவே அவர் பார்ப்பனீயத்தைப் புனருத்தாரணம் 
செய்கிறவர் என்பது புலனாகும் . அடுத்த தலைவர் பண்டித 
மாளவியா . அவருடைய 

சாயம் தமிழ்நாட்டில் அதிகமாய் 
வெளுத்துவிட்டது . தீண்டாதாருக்குக் தனிக்கோயில் வேண்டு 
மென்றார் . அவர் ஹிந்து மகாசபைத் தலைவர் . தன்னுடைய 
பிராமணத் தன்மையை இங்கிலாந்திலும் நிலைநாட்ட வேண்டு 
மென்று கையோடு கங்காஜலமும் களிமண்ணும் பார்ப்பனமடைய 
னும் கொண்டு போனவர் . ஜாதியிலும் ஒரு வைதீகப் பார்ப்பனர் . 
ஆகவே இவரும் பார்ப்பனீயத்திற்காகவே பாடுபடுகிறார் என்பது 
தெளிவாகும் . 


இனி குட்டிக்காந்தி ராஜகோபாலாச்சாரியாரை எடுத்துக் 
கொள்வோம் . இவர் 

ஒரு குறும்புத்தனமான பார்ப்பனர் . 
தனக்குப் பல விஷயங்களில் நம்பிக்கையில்லாவிட்டாலும் ஜாதி 
அபிமானத்தையும் , ஏமாற்றும் கருத்தையும் நினைத்துப் பல 
அக்கிரமங்களுக்கு மனதார உட்படுவார் . குருகுலத்தின்போது 
பார்ப்பனரல்லாத மக்களையும் பார்ப்பன மக்களையும் சமமாகப் 
பாவிக்க வேண்டுமென்று தீர்மானித்ததற்காக கமிட்டியிலிருந்து 
ராஜினாமா செய்தவர் . வேதாரண்யம் உப்புச் சத்தியாக்கிரகத் 
திற்குப் புறப்படுமுன் ஸ்ரீரங்கம் போய் சுவாமி தெரிசனம் 
செய்யச் சொன்னவர் . தீபாவளியின் போது நரகாசுரன் என்ற ஒரு 
பொய்ப்புராணக் கதையைத் தேசீய வேஷத்தோடு பிரசாரம் 
செய்து பார்ப்பனீயத்தை நிலை நாட்டினவர் . சுயராஜ்யத்தில் 
பார்ப்பனரல்லாதார் நிலைமை என்னவென்பதை தனது 
நிர்வாகத்திலிருக்கும் கதர் போர்டிலேயே உதாரணமாகக் காட்டி 
வருபவர் . 

அடுத்த தேசீயத்தலைவர் வல்லபாய் பட்டேல் . அவர் தமிழ் 
நாட்டிற்கு வந்தபோது பேசியதை நாம் மறக்கவில்லை . ஆரிய 


கு -20 


306 


குத்தூசி குருசாமி 


தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றும் , சமூக 

சமூக சீர்திருத்தக் 
காரர்கள் ஆரிய தர்மத்தை அழிக்கக்கூடாதென்றும் , பார்ப்பன 
ரல்லாதார் கிளர்ச்சியையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் 
தூஷித்தும் கண்டித்தும் பேசிப் போன இவர் தான் மற்றொரு 
தேசீயத் தலைவர் ; பார்ப்பனீயத்தை நிலைநிறுத்த அல்லும் 
பகலும் பாடுபடுபவர் . 

அடுத்த தலைவர் ஜவகர்லால் நேரு . அவர் தனது தகப்பன் 
இறந்து போய் மோட்சத்தையடைய வேண்டுமென்பதற்காக 
கங்கையில் எலும்பைப் போட்டவர் . இந்தச் செய்கைக்குக் 
காரணம் அவரது ஹிந்துமத நம்பிக்கையேயாகும் . 

ஆகவே 
இவரும் பார்ப்பனீயத்தை ஆதரிக்கிறவரென்பதில் சிறிதும் சந்தேக 
மில்லை . 

இனித் தமிழ் நாட்டுத் தலைவர் சத்தியமூர்த்தியை எடுத்துக் 
கொண்டாலோ , அவர் நாடறிந்த பார்ப்பனர் . 

நாலு காசு கிடைத்தால் தாசி அவசியம் என்பார் ; வேசிகூட 
அவசியம் என்பார் . பூணூலும் உச்சிக்குடுமியும் இந்தியாவில் 
நிலைப்பதற்காகவும் தான் மந்திரியாக வந்து பார்ப்பனரல்லா 
தாரைப் பழிக்குப் பழி வாங்க வேண்டுவதற்காகவும் , 1000 இடத்தில் 
கல்லடி பட்டாலும் படுவார் . 10 

தடவை 

ஜெயிலுக்குப் 
போவதாயிருந்தாலும் போவார் . ஆகவே இவரும் பார்ப்பனீய 
சுயராஜ்யம் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பவராகும் . 


ஆகவே இப்போது பேசப்படும் சுயராஜ்யமென்பது ராமராஜ்ய 
மாகிய 

பார்ப்பனீய ராஜ்யமென்பதை வெளிப்படையாக 
உணர்ந்து கொண்டோம் . வருகிற சுயராஜ்யத்தில் ( ஒரு வேளை 
வந்தால் ) குறைந்தபட்சம் 4 ஜாதிகளாவது இருந்தே தீர வேண்டு 
மாம் . சுதேசி அரசர்கள் இருப்பார்களாம் . சங்கராச்சாரிகள் , 
மகந்துக்கள் , பாதிரிகள் , முல்லாக்கள் , 

பண்டார 

சந்நிதிகள் , 
பிட்சுக்கள் முதலானவர்கள் காப்பாற்றப்படுவார்களாம் . 

எல்லா 
மதங்களும் பத்திரமாகக் காப்பாற்றப்படுமாம் . ஏழைகளாயிருப் 
பவர்கள் தக்ளியில் நூற்றுத் தினம் இரண்டு தம்பிடியும் , 
ராட்டினத்தில் நூல் நூற்றுத் தினம் 0-1-3 அணாவும் சம்பாதித்துத் 
திருப்திப்பட வேண்டுமாம் , 

பெரிய ஜாதிக்காரன் பெரிய ஜாதிக்காரனாகவும் , பணக்காரன் 
பணக்காரனாகவும் , மதத்தலைவன் மதத்தலைவனாகவுமே இருப் 
பதற்கு ஒரு சுயராஜ்யம் வேண்டுமென்றால் , அதைவிட இப்போ 


குருவிக்கரம்பை வேலு 


307 


ஆனால் 


திருக்கும் ராஜ்யம் எவ்வளவோ மடங்கு நல்லது என்றுதான் 
சுயமரியாதை இயக்கத்தார் சொல்லுகிறார்கள் . 

ஆகவே இவ் விஷயத்தை நிதானமாய் யோசித்து அறிந்த 
வர்கள் சுயராஜ்யக் கூச்சலிலோ , 

சட்டமறுப்புக் கூச்சலிலோ 
மயங்கி விடமாட்டார்களென்பது திண்ணம் . 

இச் சமயத்தில் நமது கடமையென்ன ? நமது கொள்கை 
களுக்கு நேர் முரணான கொள்கைகளையுடைய 

காங்கிரஸ் 
அடக்கப்படுகிறது . அதைச் சார்ந்தவர்கள் சிறையில் அடைக்கப் 
படுகிறார்கள் . 

இதில் சுயமரியாதை இயக்கத்திற்கு நேர்ந்த 
தீமை என்ன என்றே கேட்கிறோம் . இப்போதுதான் காங்கிரசின் 
புரட்டை எடுத்து மக்களுக்குப் பரப்ப வேண்டும் . அவர்கள் 
சொல்லும் சுயராஜ்யம் 

எத்தன்மையது என்பதைப் பொது 
மக்களுக்கு விளக்கவேண்டும் . 

நாக்கில் வேல் குத்திக் கொண்டும் , அரிவாளை நட்டு வைத்து 
அதன்மேல் ஆடிக்கொண்டும் இருக்கிறவர்களைப் பார்த்து நாம் 
அநுதாபப்படுகிறோமா ? அவர்கள் செய்வது இரங்கக் கூடியதா 
யிருக்கலாம் . 

அவர்கள் எண்ணம் என்ன ? பிறரை 
ஏமாற்றுவதல்லவா ? இதைப் போலவேதான் தடியடியும் . தடியடி 
படுவது இரங்கக்கூடியது தான் . ஆனால் அவர்கள் எதற்காக அடி 
படுகிறார்கள் . ராமராஜ்ய த்தை - பார்ப்பன ராஜ்யத்தை - 
ஸ்தாபிப்பதற்காகும் . 

ஆகவே இம்மாதிரியான கிளர்ச்சிகளில் சாமி ஆடுகிறவனைப் 
போல ஆவேசங் கொண்டு , சுயமரியாதைக்காரர்களும் இறங்கி 
விடாமல் தைரியமாகவும் , திட புத்தியோடும் நமது இயக்கக் 
கொள்கைகளை கிராமங்கள் தோறும் பரப்ப வேண்டுகிறோம் . 

இனி கடைசியாகச் சிறைவாசத்தைப் பற்றிச் சில வார்த்தைகள் 
சொல்லவேண்டியிருக்கிறது . சிறைவாசம் செய்வதென்பது ஒரு 
பெரும் தியாகம் என்ற உணர்ச்சி பொது மக்களை விட்டு 
அடியோடு போக வேண்டும் . காந்தியார் சிறைப்பட்டார் என்று 
சுயமரியாதைக் காரர்கள் கவலைப்படுவதில் ஒரு சிறிதும் அர்த்த 
மில்லையென்பதே நமது அபிப்பிராயம் . 

சங்கராச்சாரியார் சிறைப்படுவதில் சுயமரியாதைக்காரர்கள் 
அநுதாபப்பட்டால் அதற்கு எவ்வளவு பொருள் உண்டோ 
அதேமாதிரிதான் காந்தியார் சிறைப்படுவதிலும் . ராமன் கதை 
ஒரு கட்டுக்கதை என்று அறியாத ஒரு சின்னக் குழந்தை - படித்த 


308 


குத்தூசி குருசாமி 


குழந்தை -உலக சிரேஷ்டரான குழந்தை - ஜெயிலில் இருந்தாலென்ன 
என்பது தான் நமக்கு விளங்கவில்லை . ஆகவே சாரதா சட்டத்தை 
மீறி 

சிறு குழந்தைக்குக் கல்யாணம் செய்து ஜெயிலுக்குப் 
போகும் ஒரு வைதீகப் பார்ப்பானுக்கும் , பார்ப்பன ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பதற்காக அரசாங்கச் சட்டத்தை மீறி ஜெயிலுக்குப் போன 
காந்தியாருக்கும் என்ன வித்தியாசம் என எழுதினார் குருசாமி . 

அந்தக் காலத்தில் இக்கட்டுரை சுயமரியாதை இயக்கத்தைச் 
சேர்ந்த இளைஞர்களை எந்த முறையில் சிந்திக்க வைத்திருக்கும் 
என்பதை நாம் சொல்லத் தேவை இல்லை . 


22 


நான் வைஸ்ராயாக இருந்தால் ? 

" குருசாமி விமர்சனத்திற்கு அஞ்சாத இளஞ்சிங்கம் என்று 
எஸ் . ராம நாதனார் , கைவல்யனார் , கண்ணப்பர் 

போன்றோர் 
அடிக்கடிக் கூறுகின்றனர் . ஆம் ! அவர்கள் சொல்லுவது நூற்றுக்கு 
நூறு மெய்தான் என்கின்ற முறையில் பெரியாரும் , சிங்கார 
வேலரும் பாராட்டுகின்றனர் . அதற்கு கீழ்வரும் எழுத்துக்களே 
சான்று பகருகின்றன . குருசாமியின் துணிவையும் , அஞ்சாமையை 
யும் பறை சாற்றுகின்றன . அந்தக் காலத்தில் 

எவ்வளவு 
பரபரப்பை உண்டாக்கி இருக்கும் . இதோ படியுங்கள் : 
" தற்சமயம் 

நான் 

இந்தியாவின் வைஸ்ராயாயிருந்தால் , 
முதலில் லண்டனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வட்டமேஜை 
மகாநாட்டை அதன் - சரியான பெயருக்கேற்ப வட்டமேஜை 
( பூஜ்யம் ) மகா நாடாகச் செய்து வைப்பேன் இரண்டாவதாக 
காந்தி - இர்வின் ஒப்பந்தத்தைக் கிழித்தெறிவேன் . மூன்றாவதாக 
காந்தி , ஜவகர்லால் நேரு , பண்டித மாளவியா , ராஜகோபாலாச் 
சாரியார் , டாக்டர் அன்சாரி . சரோஜனிதேவி , டாக்டர் ஆலம் , 
டாக்டர் சத்யபால் , சுபாஸ் சந்திரபோஷ் , கமலாதேவி சட்டோ 
பாத்தியாயா , புலுசு சாம்பமூர்த்தி , அப்துல் காபர்கான் , சத்திய 
மூர்த்தி , லாலா தூணிசந்த் , ருக்மணி லெட்சுமிபதி , கொண்டா 
வேஸ் கடப்பையா , சர்தார் வல்லபாய்படேல் , விட்டல்பாய் 
படேல் , சென் குப்தா , நாரிமான் , கமலாநேரு , ஜெயராம்தாஸ் 
தவுலத்ராம் , 

ஜமனாலால்பஜாஜ் , நாகேஸ்வரராவ் 
பந்துலு , டாக்டர் ராஜன் , வைத்தியநாதய்யர் , முன்ஷி , தயாப்ஜி , 
பிரகாசம் பந்துலு , ஏ . ரங்கசாமி அய்யங்கார் போன்ற தலைவர் 
களை காலதாமதமின்றி நாடு கடத்துவேன் . ராஜீயம் , தேசீயம் , 
சுயராஜ்யம் எனக் கத்திக் கொண்டு வெளிவரும் பத்திரிகைகளை 


கிச்சிலு , 


குருவிக்கரம்பை வேலு 


309 


என்று 


ஒரே அவசரச் சட்டத்தைக் கொண்டு ஒழித்துவிடுவேன் . அந்நியத் 
துணிமறியல் , மது மறியல் என்பதன் பேரைச் சொல்லிக்கொண்டு 
பிழைக்க வழியில்லாது திரியும் சோம்பேறிகளையும் , பிடித்துச் 
சிறையில் விசாரணையின்றி வைப்பேன் . மிதவாதிகள் 
சொல்லிக் கொண்டு ராஜி பேசவருவோரை வரவிடாமல் 
செய்வேன் . சுயராஜ்யக் கொடிகளை எல்லாம் பிடுங்கி நெருப்பி 
லிடுவேன் . தீண்டத்தகாதார் என்பவர்களையும் , மகமதியர் என் 
பவர்களையும் அரசாங்க உத்தியோகத்தில் வைப்பேன் . சுதேசிக் 
கடைகளையும் , கதர்க் கடைகளையும் காங்கிரஸ் நிலையங்களையும் 
பறிமுதல் செய்து விடுவேன் . புரட்சி செய்கிறவர்கள் அனைவரையும் 
சிறையில் வைப்பேன் . காங்கிரஸ் , சுயராஜ்யம் என்பனவற்றின் 
பேரால் வெளியாகி யிருக்கும் நூல்களையெல்லாம் பறிமுதல் 
செய்வேன் . சுதேசீயம் என்பதன் பேரால் கொள்ளையடித்து வரும் 
சுதேசமில்களைப் பறிமுதல் செய்வேன் . தேசீயம் என்று எவரும் 
உச்சரிக்காமல் சட்டமியற்றுவேன் . டாக்டர் அம்பேத்காரை சட்ட 
மந்திரியாக நியமிப்பேன் . மவுலானா ஷவ்கத்தலியை இராணுவத் 
தளகர்த்தராக நியமிப்பேன் . ஆர் . கே . சண்முகத்தை நிதி 
மந்திரியாக வைப்பேன் . சர்ச்சிலை வங்காள மாகாணக் கவர்னராக 
நியமிப்பேன் . எஸ் . ராமாநாதனை சென்னை மாகாண கவர்னராக 
நியமிப்பேன் ; சவுந்தரபாண்டியனை சென்னை மாகாண சட்ட 
மெம்பராக நியமிப்பேன் . எம் . ஹி . ராஜாவை சென்னை முதல் 
மந்திரியாக நியமிப்பேன் . பார்ப்பனரையெல்லாம் வேதம் ஓத 
விரட்டியடிப்பேன் . சீர்திருத்தவாதிகளைத் திட்டிக் கொண்டு 
திரிகிற பேமானிகளைப் பைத்தியக்காரர் சிறையில் வைப்பேன் . 
சுயமரியாதை இயக்கம் , சாதியொழிப்பு இயக்கம் , அறிவு இயக்கம் 
முதலியவற்றிற்குப் போதிய அளவுக்கு ஆதரவு கொடுப்பேன் . 
இந்தியருக்கு எவ்விதத்திலும் கேடு நேராத வகையில் அரசாட்சி 
செய்வேன் . காந்திக்குல்லா போட்டுத் திரியும் குல்லாப்போடும் 
ஆசாமிகளை அப்படிச் செய்யவிடாது செய்வேன் . மத நடு 
நிலைமை என்ற கொள்கையை ஒழித்துவிட்டுத் தற்கால இந்திய 
நலத்திற்குத் தேவையாக இருக்கும் எதையும் சட்டமூலமாகச் 
செய்து வைப்பேன் . 

" இந்தச் சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகளே 
யன்றிச் சும்மா காந்தியையும் , அவரது வாலர்களையும் ஏமாற்றிக் 
கொண்டிருப்பதன்று . இப்போது இந்தியாவில் அராஜகமும் , புரட்சி 
களும் , கொலைக்காரர்களும் பெருத்திருக்கும்படி செய்திருப் 
பதன் காரணம் , அரசாங்கத்தாரின் வழவழத்த கொள்கைகளும் , 


என்பதை . 


310 

குத்தூசி குருசாமி 
அலட்சிய புத்தியுமேயாகும் . இருந்தாலும் இப்போதும் காலமாகி 
விடவில்லை . செய்ய வேண்டிய காரியங்கள் தெளிவாயிருக்கின்றன. 
நான் வைஸ்ராயாக விருந்தால் மேற் சொல்லப்பட்டவற்றைத் 
தான் முதலில் செய்து வைப்பேன் . 
இவ்வாறாக நான் கூறியிருப்பதற்குச் சில மூட 

மூட மதியீனர் 
என்னைத் தேசத் துரோகி , குலத்தைக் கெடுக்க வந்த கோடறிக் 
காம்பு , விபீஷணன் என்று கத்தக்கூடும் . அந்தக் குரைத்தல்களுக்கு 
அஞ்சும் பேர்வழி நானல்ல . 

( புதுவை முரசு 7-12-31 ) 
சுயமரியாதை இயக்கம் பதிவு செய்யப்பட வேண்டும் 

இந்த வரலாற்றைப் படிக்கின்றவர்கள் இறுதியில் தான் 
தெரிந்துகொள்ள முடியும் ; சுயமரியாதைக் கொள்கை வழியில் 
அறிவுப் பாதையில் தொடர்ந்து பெரியாருடன் சென்றவர் எவர் 

நானே இந்த இடத்திலேயே கூறிவிடுகிறேன் 
அவர் தான் குருசாமி . 

பெரியாருக்கும் குருசாமிக்கும் கொள்கை வேறுபாடுகள் அதிக 
அளவு இருந்ததில்லை . ஆனால் இயக்கத்தை எவ்வாறு நடத்திச் 
செல்ல வேண்டும் என்பதில் உண்மையிலே வேறுபாடு இருந்திருக் 
கிறது . அந்த வேறுபாடு மேல்மட்டத்தில் பெரியார் , ராமநாதன் 
அழகிரி , மாயவரம் நடராசன் , நாகை காளியப்பன் , பொன்னம் 
பலம் , குருசாமி ஆகியோருக்குள்ளேயே , அடங்கிவிடும் . மற்ற 
வர்கள் தெரிந்து கொள்ள முடியாது . 

இவர்களில் குருசாமியே முதலில் குரல் கொடுப்பார் . 
அக்குரலுக்கு பெரும்பாலும் வெற்றியே கிட்டும் . இருந்தாலும் 
கட்சியின் தலைமைக்குக் கட்டுப்பட்ட குருசாமி , காலம் கருதிக் 
காத்திருப்பார் . மேலே கூறிய மேல்மட்டத்தவர்கள் , சலுப்படை 
யும்போது குருசாமி மேலும் ஊக்கத்துடன் செயல்படுவார் . 

சுயமரியாதை இயக்கம் " பதிவு செய்யப்பட வேண்டும் 
அதற்கென பொது அமைப்பு இருக்க வேண்டும் என தொடக்கத் 
திலிருந்தே மேற்கண்டவர்கள் விரும்பி வந்தனர் . இயக்கத்தைக் 
கெடுக்கின்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையாகச் 

செய்வது 


கிடையாது . 


ரிவோல்ட் நிறுத்தப்பட்டபின்பு அப்படி ஒரு பிரச்சனை 
ஏற்பட்டது உண்டு . ஆனால் குருசாமி அதை முளையிலேயே கிள்ளி 
விட்டார் . 

8-8-1931 - ல் விருது நகரில் நடக்கவிருக்கும் மூன்றாவது 
மாகாண சுயமரியாதை மாநாட்டிற்கு நிரந்தரமானபல யோசனை 
களைக் கூறுகிறார் , 


குருவிக்கரம்பை வேலு 


311 


27-7-1931 - ல் இவ்வாறு ஒரு செய்தி : 


மானால் இப்பொழுதிருக் செய்யாததாகவே இருக்கம் 

16-4-31ல் மிஸ்டர் 


வேண் 


புதுவை முரசு . 


274 


us 


ன் 


கள் 


விருதுநகர் 

3 -வது மாகாணச் 
சுயமரியாதை மகா நாடு . 

( 8.9-8-31 .) 


ர் . 


பா 
ஜ்ய 


ம் 


கா 


ல் 


கயமரியாதை மகாநாட்டு அன்பர்கட்கு , 

இம் மகாநாட்டில் சுயமரியாதைச் சங்கத் 
தைப் பதிவு செய்வது , இயக்கத்திற்கு மூல 
தனம் , திரட்டுவது , கிளைச்சங்கங்களை எங்கணும் 
ஸ்தாபிப்பது , தகுந்த பிரசாரகர்களை நியமிப் 
து , நின்றுபோன , புதிய தமிழ் இங்கிலீஷ் 
வாரப் பத்திரிகைகளையும் புதிய தமிழ்த் தின 
சரிப் பத்திரிகையையும் வெளியிடுவது ஆகிய 
இவைகளை யோசித்து முடிவுசெய்யவேண்டும் . 
இவையன்றிச் சென்ற ஆண்டின் தீர்மானங்களை 
யே இவ்வாண்டிலும்உறுதி செய்தால் போதும் . 
வீண் படர்டோபப் பிரஸ்தாபம் இம்மியளவும் 
வேண்டியதில்லை . இவைகளை நிறைவேற்று 
வதன் மூலம் எல்லாவிதத்திலும் வெற்றி பெறு 
வது சுலபசாத்தியமாகும் . 


மா 


3SES.3.9.2 


953 
* 


க 


ம 


முஸ்லீம் என்றும் என் 
படும் ? இவ்விதம் பிரிவை 
மதம் எதற்கு ? இந்த 


அர்த்தமாகாது . ஏதேனும் 
செய்துகொள்ளப்பட்டால் 
விடுதலைக்கேயாகும். 


312 


குத்தூசி குருசாமி 


சுயமரியாதை 


சுயமரியாதைத் தலைவர்களுக்கு 

இதனைத் தொடர்ந்து சுயமரியாதைத் தலைவர்களுக்கு , 
என்று ஒரு திட்டத்தை வைத்து எழுதியதும் , 
இயக்கமும் விவாகரத்தும் விதவைகள் 

துயரம் 

( கோவில் 
இடிக்கலாமா ? சுயமரியாதைக் கோட்டையில் 
வெடிகுண்டு போன்ற தலைப்புகளில் தொடர்ந்து எழுதியதைப் 
படிப்போம் : 


களை 


" மக்களின் நன்மையை உத்தேசித்தும் , நம் இயக்கத்தின் 
வளர்ச்சியை உத்தேசித்தும் நமதன்பர்களில் பலர் உற்றாரை 
விட்டனர் ; பெற்றோரை விட்டனர் ; உயிர்த் துணை போன்ற 
நண்பரை விட்டனர் , குப்பைக் காடுகளில் போய்க் கல்லடி 
பட்டனர் . சரமாரியான வசைமொழி பெற்றனர் . இயக்கத்தின் 
காரணமாகப் பொருளிழந்தவர் பலர் ; வாழ்க்கையின் மேன்மையை 
இழந்தவர் பலர் . 


இத்தனை அரும்பாடுபட்டு வளர்த்த ஓரியக்கம் அழிவ 
தென்றால் , யார்மனந்தான் சகிக்கும் ? ஆகவே , தலைவர்களாகிய 
உங்கள் பேரில் 

இயக்கத்து அன்பர்களில் 100 க்கு 99 பேருக்கு 
மேல் அதிருப்தியோ , கோபமோ , வருத்தமோ இருக்கிற தென்றால் 
அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை . ஏனெனில் : 


( 1 ) ஓர் இயக்கம் சரியான அஸ்திவாரத்தில் கட்டப்பட 
வேண்டுமானால் , அதை ஒரு சங்கமாக்கி , ரிஜிஸ்தர் ( பதிவு ) 
செய்வது மிக்க அவசியம் . இந்த முக்கிய காரியத்தை இந்த 2-3 
வருஷங்களாய்ச் செய்யாமல் மழுப்பிக் கொண்டிருந்த குற்றம் 
உங்களுடையது ; உங்களுடையது ; உங்களுடையது . 


( 2 ) ஓர் இயக்கத்திற்கு வேண்டிய மூலதனம் இல்லாவிடில் 
அது சீக்கிரம் அழிந்து போகும் என்ற ஒரு சிறிய விஷயம் உங் 
களுக்குப் புலப்படாத காரணம் என்ன ? மூல தனம் இல்லாத ஓர் 
இயக்கத்தை மனிதசஞ்சாரமுடைய உலகில் எங்காவது நீங்கள் 
கண்டதுண்டா ? கேட்டதுண்டா ? ... நம் இயக்கத்திற்கு இதுவரை 
யில் மூலதனம் சேர்த்திருந்தால் குறைந்தது லட்ச 

ரூபாயாவது 
இதுவரையில் கைவசமிருக்கும் . இந்த நஷ்டத்திற்கு நீங்களே 
பொறுப்பாளிகளாவீர்கள் . 


குருவிக்கரம்பை வேலு 


313 


( 3 ) எந்த இயக்கமாவது ( official organ ) சொந்தப் பத்திரிகை 
இல்லாமல் இருக்கிறதா ? லண்டன் அறிவு இயக்கத்திற்கு , 
லிட்டாரி கயிடும் , அமெரிக்கா உண்மை நாடுவோர் சங்கத் 
திற்கு 

“ உண்மை நாடுவோ னும் , லாகூர் விதவாவிவாக சங்கத் 
திற்கு " விடோஸ் காசும் , " லாகூர் சாதி ஒழிப்பு மண்டலத்திற்கு , 
“ கிராந்தி யும் , பிர்ம்ம ஞானசங்கத்திற்கு " நியூ இந்தியா , ஸ்டார் 
ஆனந்தா முதலியவைகளும் , காங்கிரஸ் இயக்கத்திற்கு யங் 
இந்தியா , ஸ்வராஜ்யா போன்றவைகளும் தென்னிந்திய நல 
உரிமைச்சங்கத்திற்கு ஜஸ்டிஸ் திராவிடன் இவைகளும் இயக்கப் 
பத்திரிகைகளாக இருக்கும் விவரம் உங்களுக்கெல்லாம் 
தெரியாதா ? , ... ஆனால் ; நம் இயக்கத்திற்கு ( official organ ) இயக்கப் 
பொதுப்பத்திரிகை 

இதுவரையில் அத்தகைய 
பத்திரிகை யொன்று மில்லாமலிருப்பதற்கும் நீங்களே பொறுப்பாளி 
களாவீர்கள் . அவர்கள் தனித்தனிப்பத்திரிகைகள் ஆரம்பிப்பதில் 
இருக்கும் அக்கரையும் ஊக்கமும் இயக்கத்திற்கு 
பொதுப் பத்திரிகையில் இல்லாமல் போனதற்குக் காரணமென்ன ? 


எது ? 


எனவே 


வேண்டிய 


( 4 ) ஓர் இயக்கத்தை அதிகமாய்ப் பரப்பவேண்டு மென்றால் 
அதற்கு ஆங்கில மொழியில் ஒரு பத்திரிகை இருக்கவேண்டு 
மென்பதை நீங்களெல்லாம் உணர்ந்திருக்கிறீர்கள் . ஆங்கிலமே 
உலகத்தில் பொதுப்பாஷை யென்பதையும் தெரிந்திருக்கிறீர்கள் . 
அப்படியிருக்க நம் இயக்கத்திற்கு ஓர் ஆங்கிலப் பத்திரிகை 
இல்லாமலிருப்பதற்கும் நீங்களே பொறுப்பாளிகளாவீர்கள் . 


கூடியவர்கள் 


( 5 ) கடைசியாக . எந்த இயக்கத்திற்கும் சம்பளத்தோடு 
பிரசாரம் செய்யக் 

சிலராவது இருக்கிறார்கள் . 
அப்படியிருப்பதால் , வறுமையென்னும் கொடுமையினால் இயக்கத் 
திற்கு , முழுத்தொண்டும் செய்யமுடியாமல் கஷ்டப்படும் அன்பர் 
களின் உணர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பதாகும் என்பதும் நீங்க 
ளெல்லாம் அறியாமலில்லை . அப்படியிருக்க , நமது இயக்கத்திற்கு 
எவராவது இருக்கிறார்களா ? ஆகவே , இதற்கும் தலைவர்களாகிய 
நீங்களே பொறுப்பாளிகளாவீர்கள் . 


கடைசியாக 

ஒரு விஷயம் . எந்த இயக்கமும் வளர்வதும் 
தலைவர்களால் தான் . அழிவதும் தலைவர்களால் தான் . நம் 
இயக்கத்திற்கு இப்போது அழியும் நிலைமை வந்து கொண்டிருப்பது 
பொய்யல்ல . அதற்குக் காரணம் மேற்சொன்னவைகளே . அவை 
களுக்குக் காரணம் நீங்களே ,. உங்களிடம் பொது ஜனங்கள் 


314 


குத்தூசி குருசாமி 


வைத்திருக்கும் அபிமானமெல்லாம் இயக்கத்தை உத்தேசித்துத் 
தானே யொழிய சொந்த ஹோதாவிலில்லை யென்பதும் நீங்கள் 
அறிந்தது தான் . ஆகவே , பொது ஜனங்கள் சார்பாகவும் நமது 
இயக்கத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் நாம் 
உங்களைக் கேட்பதொன்று . 3 வது மகாநாடும் கூட்டிவிட்டீர்கள் . 
மேற்சொன்ன விஷயங்களை இந்த இடத்திலேயே கவனித்து 
நமது இயக்கத்தை உருப்படுத்தப் போகிறீர்களா ? அல்லது உங்கள் 
காலத்திற்குப்பிறகு என்ன இழவு ஆனாலென்ன என்று இதுவரை 
யில் இருந்தது போல் இருக்கப்போகிறீர்களா ? இதை விவரமாய்ச் 
சொல்லிவிடுங்கள் ! சொல்லிவிடுங்கள் !! சொல்லிவிடுங்கள்!!! 
வணக்கம் . 


சுயமரியாதை இயக்கமும் விவாக ரத்தும் 

“" விவாகரத்து என்பது மனித சமூகம் அநாகரிக நிலைமை 
யிலிருந்த காலத்திலிருந்தே பல தேசமக்களிடத்தில் பல விதங் 
களாக இருந்துவந்த ஒரு விஷயமாகும் . உதாரணமாக , இட்டாலி 
தேசத்திலும் . கிரீஸ் தேசத்திலும் , இந்தியாவிலும் சுமார் 2500 
வருஷங்கட்கு முன்னரே இவ்வழக்கம் இருந்து வந்திருக்கிறது 
என்பதற்குத் தகுந்த அத்தாட்சிகள் இருக்கின்றன . ஆனால் அக் 
காலத்தில் பெரும்பாலும் ஆண்களே பெண்களை விலக்கியிருப்ப 
தாகத் தெரிகிறதே யொழிய , பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் 
இருந்ததாகத் தெரியவில்லை . ஆண்கள் தங்களுக்கு இயற்கையாக 
அமைந்துள்ள ஒரு தேக அமைப்பின் பலத்தைக்கொண்டு , பெண் 

வந்ததாகவும் , தங்களுக்குப் பிடிக்காதபோது 
பெண்களை விலக்கி விட்டதாகவும் சரித்திரம் கூறுகிறது . இதே 
பழக்கந்தான் இன்றுவரை ஆணுக்கு அதிக சுதந்திரத்தைக் 
கொடுப்பதற்குக் காரணமாயிருந்தது . 


களை 


அடக்கி 


ஆனால் 


விவாகரத்து 


இந்த 

விஷயமானது 

இப்போது 
வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு விதமாக இருந்துவருகிறது . 
அமெரிக்கா , ஜெர்மனி, ஆஸ்டிரியா , இங்கிலாந்து , ஸ்விட்ஸர்லாண்டு 
ஹாலண்டு , 

டென்மார்க் முதலிய தேசங்களில் விவாகரத்து 
அமுலில் இருந்துவருவதோடு , தேசத்திற்குத் தக்கபடி விவாகரத் 
தின் காரணங்கள் முதலியவைகளில் சிற்சில வித்தியாசங்களும் 
இருக்கின்றன . 

எல்லா தேசங்களும் விவாகரத்து 
அவசியம் என்பதை ஒப்புக் கொண்டிருப்பதோடு பலதேசங்களில் 
அதற்காகப் பிரத்தியேகமான கோர்ட்டுகளும் இருக்கின்றன. 


ஆனால் 


குருவிக்கரம்பை வேலு 


315 


என்பது 


கிறிஸ்துமதம் பரவியுள்ள நாடுகளில் கல்யாணம் என்பது 
தெய்வீகமானது என்ற நம்பிக்கையிருந்து , அதற்குப் பாதிரிகளும் , 
போப்புகளும் ஆசீர்வதித்து வந்ததெல்லாம் 

நாளடைவில் 
தானாகவே மறைந்து போய் , பாதிரிகளும் , மாதாகோவில்களும் 
இல்லாமல் ரிஜிஸ்டர் ( பதிவு ) கல்யாணங்களாகவே செய்யப்பட்டு 
வருகின்றன . ஆகவே நாகரிகமும் அறிவும் மிகுந்த நாடு 
களிலெல்லாம் கல்யாணம் என்பது ஏதோ ஆத்மா சம்பந்தப் 
பட்டதென்றும் தெய்வத்தன்மை பொருந்தியதென்றும் கருதிவந்த 
காலமெல்லாம் போய்விட்டது . கல்யாணம் 

ஒரு 
வியாபாரத்தைப்போல் 

சாராரும் இஷ்டப்பட்ட ஒரு 
ஒப்பந்தம் என்பதைத் தவிர வேறு ஒன்றுமில்லை . 
விதவைகள் துயரம் 

திருமணம் என்றால் என்ன ? என்பதே தெரியாத இளமைப் 
பருவத்தில் அதாவது அய்ந்து வயதில் ஒரு பெண்ணுக்குத் திருமணம் 
என்ற பெயரால் முப்பது வயது நாற்பது வயதுள்ள ஆடவரைக் 
கூட்டிப் பொம்மைக்கல்யாணம் 

வைப்பதும் , அப் 
பெண்ணின் புருஷன் உயிர் துறந்தால் அப்பெண்ணை " விதவை " 
யென்றும் " கைம்பெண் என்றும் தூற்றி இழிவுபடுத்தி அடக்கி 

வீட்டுக்குள் அடைத்துவைப்பதென்பதும் அறிவுடைய 
எந்த மனிதராலும் சகிக்கமுடியாத கொடுமையாகும் . புருஷனை 
இழந்த மனைவி மிக்க பதிவிரதையானால் புருஷன் இறந்தவுடனே 
உடன் கட்டை ஏறல் அதாவது புருஷனுடன்வைத்தே 
மனைவியையும் தீவைத்துக் கொளுத்துவதென்ற பழக்கமும் , 
மனைவி " தீயில் பாய்தல் " என்ற வழக்கமும் மதவெறியர்களால் 
கட்டாயப்படுத்தப்பட்டுப் புருஷனுடன் இறந்துபோக விரும்பாத 
பெண்ணையும் பலவந்தப்படுத்தி உயிர்வதை செய்வது ( கொலை 
செய்வது ) என்ற கொடிய பழக்கமும் மதத்தின் பெயரால் , 
சாஸ்திரத்தின் பெயரால் , கற்பின் பெயரால் , பதிவிரதை என்ற 
பெயரால் நமது மக்களிடை வலியுறுத்தப்பட்டுவந்திருக்கிறது . 


செய்து 


ஒடுக்கி 


" விதவை என்று கூறும் காரணத்திற்காக ஒரு புருஷனை 
இழந்த மனைவியென்ற இளம் பருவப்பெண்ணை 

வீணாகத் 
தூற்றி வீட்டிற்குள் அடைத்துவைத்து , வெள்ளைச் சேலை 
மயிரை மொட்டையடித்து , 

மானபங்கப்படுத்தி 
வருவதும் , பட்டினிகிடக்கச் செய்வதும் , மாட்டுச்சாணி தட்டி 
வீட்டுவேலை 

பார்க்கவேண்டுமென்று கட்டாயப்படுத்துவதும் 


கொடுத்து , 


316 


குத்தூசி குருசாமி 


அவர்கள் இச்சையைத் தடைப்படுத்தி எவ்வித உரிமையுமின்றி 
மிருகத்திலும் கேவலமாக நடத்திவருவது மனிதத் தன்மையற்ற 
கொடூரச் செயலாகும் . புருஷனை இழந்த மனைவிக்கு மறுமணம் 
செய்து கொள்ளவோ , மனோ விருப்பின்படி நடந்து கொள்ளவோ , 
தனது இச்சையை வெளிப்படையாகத் தெரிவித்துக் கொள்ளவோ , 
சுதந்திரமோ , சொத்துரிமையோ பெற்று இன்பமாக வாழ்வு 
நடாத்தவோ வழியில்லை . 


ஆடம்பர 


ஆனால் , அதேமாதிரி மனைவியை இழந்த புருஷன் விதவை 
கட்குக் கூறும் விதிகளைப் பின்பற்றுவதில்லை . மனைவியிறந்த 
மூன்றாம் நாளே மறுமணம் செய்து கொள்ளப் பெண்ணை விலை 
பேசுகிறான் . எத்தனை மனைவி இருந்தாலும் , எத்தனை மனைவி 
இறந்தாலும் , எத்தனை தாரம் வேண்டுமானாலும் பெண் பேசித் 
திருமணம் செய்து கொள்ளுகின்றான் . மனைவி வீட்டிலிருக்கும் 
போதே வேசையர் வீட்டை நாடி அலைகிறான் . வேண்டும் 
சுதந்தரத்தைத் தங்குதடையின்றி நுகர்கின்றான் . 
டாம்பீகத்தில் ஆயுள் முழுதும் இருக்க ஆசைப்படுகின்றான் . 
எவ்வளவு வயது தளர்ந்த வயோதிகனாக இருந்தாலும் தன்னை 
அலங்கரித்துக் கொண்டு அழகுள்ள மங்கையர்களைத் தேடி அலை 
கின்றான் . தனது இச்சையின் பொருட்டு , எதையும் செய்ய 
முற்படுகின்றான் . மற்றும் " விதவைகளை " ப் பழித்து- இழித்துக் 
கூறும் ஆண்மகன் விதவைகளோடு " கூடி இரகசியமாக உறவாடு 
கிறான் . 

விதவையின் கூட்டுறவில் கர்ப்பம் தோன்றினால் 
கள்ளத்தனமாக உறவாடிய காதலன் ஓடி மறைகின்றான் . இறுதி 
யில் கர்ப்பம் தாங்கிய விதவைப் பெண் தனது கர்ப்பத்தைக் 
குலைப்பதும் , கள்ளத்தனமாகப் பெற்ற பிள்ளையை குப்பை 
மேட்டிலும் , கிணற்றிலும் , நதிக்கரையிலும் , சாக்கடைக்குள்ளும் , 
செடிமறைவிலும் போட்டுவிட்டுத் தப்புவதும் , எவருக்காவது 
உண்மை வெளிப்பட்டால் அதற்காகத் 

தற்கொலை செய்து 
கொள்ளுவதும் இன்றும் நடைபெற்று வரும் நிகழ்ச்சிகளாகும் . 

இவ்வளவு அட்டூழியங்களையும் கண்டு சகிக்காமல் தான் நமது 
சுயமரிதை இயக்கம் பெண் கல்வி , பெண் உத்தியோகம் , பெண் 
ணுரிமை , " பெண்களுக்குச் சொத்துரிமை விதவைகட்கு மறுமண 
வுரிமை , " விவாகரத்துரிமை " ருதுமணவுரிமை ஆகிய கொள்கை 
களை வலியுறுத்தி , தீர்மானங்கள் செய்து அதனைச் செயலில் 
கொண்டு வரவேண்டுமென்று பிரசாரம் செய்து வருகின்றது . 
நமது பிரசாரத்தின் பலனால் விதவை மணங்களும் , பல 


பல 


குருவிக்கரம்பை வேலு 


317 


கலப்பு மணங்களும் 

பல சீர்திருத்த மணங்களும் நடைபெற்று 
வந்திருக்கின்றதென்பதை மிக மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள் 
கின்றோம் . 

நமது கொள்கையையொட்டிய தீர்மானங்களை அரசாங்கத் 
தாரும் சட்டத்தின் மூலம் அமுலில் கொண்டு வரவேண்டுமென்று 
நாம் எடுத்துக் கூறியிருக்கிறோம் . நமது சீர்திருத்தத் தோழர் 
களால் அடிக்கடி சட்டசபைகளில் கொண்டுவரும் பல சீர்திருத்தத் 
தீர்மானங்கள் , சட்டசபையிலும் ஆச்சாரிகளாலும் , சாஸ்திரி 
களாலும் , மதவெறியர்களாலும் , உயர் சாதிக்காரர்களாலும் , 
எதிர்க்கப்பட்டு வருவதையும் , மதம் போச்சு , கடவுள் போச்சு 
சாஸ்த்திர விரோதம் , சமய விரோதம் , பழக்க வழக்கம் என்று 
கூச்சல் போட்டு வருவோரை நாம் அழுத்தமாகக் கண்டிக்கிறோம் . 

( புதுவை , 25-4-32 ) 


கோவில்களை இடிக்கலாமா ? 

கடவுள் என்பது ஒரு காற்றாடி ; மதம் என்பதுதான் அக் 
காற்றாடியில் பிணைத்திருக்கும் கயிறு . கயிற்றை அறுத்ததும் 
காற்றாடியின் கதி அதோகதிதான் . ஆகவே மதத்தை அழிக்க 
ஆரம்பித்ததும் அதனுடைய முடிவாகிய கடவுளும் தானே அழிய 
ஆரம்பித்துவிடுகிறது . அதுமாத்திரமல்ல , கடவுள் நம்பிக்கை 
யானது 

தன்னம்பிக்கையையும் தன் முயற்சியையும் தடைப் 
படுத்துகிறது . 

ஒன்றும் செய்ய முடியாதவன் தலைவிதி என்று சொல்லி 
விடுகிறான் . அல்லது " கடவுள் செயல் என்று சொல்லிவிடுகிறான் . 
ஆகவே பலஹீனனுக்கும் , தைரியமற்றவனுக்கும் , தன்னம்பிக்கை 
யற்றவனுக்கும் இக் கடவுள் என்ற ஒரு அர்த்தமற்ற 
சொல்லானது ஒரு தக்க ஊன்றுகோளாகிவிடுகிறது . 

இக்கருத்தைக்கொண்டுதான் ரஷியர்கள் கடவுள் நம்பிக்கை 
யையும் எதிர்த்துப் போராடுகிறார்கள் . அதாவது தங்களை முழு 
நாஸ்திகர்கள் என்றே சொல்லிக்கொள்ளுகிறார்கள் . 

ஆகவே தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கும் நமது சுயமரியாதை 
இயக்கமும் இதே கொள்கைகளைக் கொண்டது தான் . ஆனால் 
மதத்தைவிட ஆபாசமான சமூக விஷயங்களும் , வழக்கங்களும் 
நம் நாட்டில் மிகவும் அதிகமாயிருப்பதால் தான் மதத்தை அழிக்க 
வேண்டிய முயற்சியில் நமது இயக்கம் இன்னும் போதிய முயற்சி 


318 


குத்தூசி குருசாமி 


எடுத்துக்கொள்ளவில்லை . ஒருபுறம் வைதீகக் கூட்டத்தாரோடும் , 
ஒருபுறம் படித்த முட்டாள்களோடும் , ஒருபுறம் தேசபக்தப் 
புரட்டர்களோடும் இப்படிப் பல சில்லரை விஷயங்களில் நமது 
கவனம் செலுத்தப்படவேண்டிய அவசியத்தால் தான் மதங்களைச் 
சீக்கிரம் அழிக்க வேண்டிய முயற்சியில் நாம் தீவிரமாய் ஈடுபட 
முடியாமலிருக்கிறது . 
ஆனாலும் நமது லட்சியம் மாத்திரம் இதுவரையில் ரகசிய 

வைக்கப்படவில்லை . சுருக்கமாகக் கூறவேண்டுமானால் 
ரஷியாவைப்போலவே நம் நாட்டிலும் உள்ள ஹிந்துக்கோவில்கள் , 
மகம்மதிய மசூதிகள் , கிறீஸ்துவ சர்ச்சுகள் 

முதலான எல்லா 
மதக் கட்டடங்களும் தொழிற்சாலைகளாகவாவது , ஆஸ்பத்திரிக 
ளாகவாவது ஆக்கப்பட வேண்டும் . எல்லாவித மதப் புத்தகங் 
களையும் சட்டங்கள் மூலமாய்த் தடுக்கவேண்டும் . 


மாக 


அதுவரையில் லட்சம் மகாத்மாக்கள் தோன்றினாலும் சரி , 
ஆயிரம் சீர்திருத்தங்கள் வந்தாலும் சரி , நம்நாடோ உலகமோ 
ஒற்றுமைப்பட முடியவே 

முடியாது 

முக்காலும் 
சொல்லுவோம் . 

( புதுவை முரசு , 14-9-1931 ) 


என்பதை 


வைதீகக் கோட்டையில் சுயமரியாதைக் குண்டு . 

செட்டி நாட்டின் தலைநகரான காரைக்குடியில் சென்ற 
17-7-32 - ல் இராமநாதபுரம் ஜில்லா இரண்டாவது சுயமரியாதை 
மகாநாடு மிக்க விமரிசையாக நடைபெற்றது . 

செட்டிநாட்டில் நடைபெற்ற இம்மகாநாடு நமது இயக்கத்தின் 
வெற்றிற்கு ஒரு சிறந்த சின்னமாகும் என்று கூறியும் , நினைத்தும் 
சந்தோஷப்படுவது சிறிதும் தவறாகாது . 

ஏனெனில் , இன்று 
நமது நாட்டில் பார்பனீயத்திற்கு ஆதரவளித்து வருகின்ற மக்கள் 
நிறைந்த இடம் செட்டிநாடு என்பது உலகமறிந்த விஷயம் . 

" வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றவைகளிலும் , இயற்கை 
நிகழ்ச்சிகளுக்குப் பொருந்தாததும் , வருணாச்சிரம தருமத்திற்கு 
ஆதரவளிக்கக்கூடியவைகளுமான 

புராணங்களிலும் நம்பிக்கை 
வைத்துக்கொண்டும் , அவைகளைப்பற்றி பிதற்றுகின்றவர்களின் 
வலையிற் சிக்கி ஏமாந்து கொண்டும் இருக்கின்ற மக்கள் செட்டி 
நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் . பழமை என்பதில் 
கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்துக்கொண்டு , 


அவை 


குருவிக்கரம்பை வேலு 


319 


தீமையை 

உண்டாக்கக்கூடியவைகளாயிருந்தாலும் 
விடாமல் 
குரங்குப்பிடியாகப் பிடித்துக்கொண்டு கஷ்டப்படுகின்ற மக்களும் 
செட்டி நாட்டு மக்களேயாவார்கள் . பார்ப்பனர்கள் சோம்பேரி 
களாக உட்கார்ந்து கொண்டு தின்று கொழுப்பதற்காக அன்ன 
சத்திரங்களைக் கட்டி வைக்கின்றவர்களும் , பார்ப்பனப்பிள்ளை 
களைத்தேடிப் பிடித்துக்கொண்டு போய் சோறு போட்டு , 
எண்ணெய் துணிமணி முதலிய சகல சவுகரியங்களும் கொடுத்து 
வளர்த்து ஆட்டு மந்தைகளைப் போல கத்திக்கொண்டிருக்கச் 
செய்கின்ற வேதபாடசாலைகளை அமைத்திருக்கின்றவர்களும் , 
நன்றாயிருக்கின்ற கோயில்களையெல்லாம் இடித்துத் தள்ளி 
கோடிக்கணக்கான பணங்களைச் செலவிட்டு மீண்டும் அவற்றைக் 
கட்டி , பிறகு அவைகளுக்குக் " கும்பாபிஷேகம் என்னும் 
பெயரால் லட்சக்கணக்கான பொருள்களையும் செலவு செய்து 
பணத்தை வீணாக்கும் பேரறிஞர் " களும் செட்டி நாட்டில் தான் 
மிகுதியாக இருக்கிறார்கள் . உலகமெங்கும் நாகரீக வெள்ளம் 
புரண்டு , பழய மூடப்பழக்க வழக்கங்களையெல்லாம் அழித்துக் 
கொண்டு வருகின்ற இக்காலத்திலும் செட்டிநாட்டிலுள்ள 
முதியோர்கள் அனைவரும் , பார்ப்பனர்களைச் சாமி என்று 
அழைத்துக்கொண்டும் , அவர்களையே " பூவுலக தெய்வங்கள் 

நம்பிக்கொண்டும் , அவர்களையே தங்கள் குடும்பத்தின் 

வரவு செலவுகளையும் நடத்தும் " சர்வாதிகாரி களாக 
வைத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் 

அந்நாட்டில் 
அனுபவமுள்ளவர்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் . ஆனால் அந் 
நாட்டு இளைஞர்கள் தற்பொழுது சுயமரியாதை உணர்ச்சி 
யுடையவர்களாகி அங்கு குடிகொண்டிருக்கும் , பார்ப்பனீயத்தை 
ஒழிக்கவும் , தங்கள் சமூக ஊழல்களைப் போக்கிச் சீர்திருத்தஞ் 

வேலை 
செய்யவும் சில 

வருகின்றனர் . 
இத்தகைய உணர்ச்சி வாலிபர்களிடம் உண்டான பிறகுதான் 
அங்கு நமது இயக்கம் அதிதீவிரமாகப் பரவ ஆரம்பித்தது என்று 
கூறலாம் . 


என 


சகல 


என்பது 


செய்து 


காலமாக 


அங்கு நமது இயக்கம் பரவ ஆரம்பித்த காலத்தில் , அந் 
நாட்டில் குடிகொண்டிருக்கும் " பழம் பெருச்சாளிகள் நமது 
இயக்கத்தை அழிப்பதற்குச் செய்த சூழ்ச்சிகளும் , இழிசெயல்களும் 
எண்ணற்றவை . பார்ப்பன அதிகாரிகளும் , பார்ப்பனர் பேச்சுக்கு 
" ஆமாம் சாமி போடும் பணக்காரர்களும் நமது இயக்கத்தைப் 
பிரச்சாரம் பண்ணியவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ கெடுதிகளை 


320 

குத்தூசி குருசாமி 
வெளிப்படையாகவும் , மறைமுகமாகவும் செய்து பார்த்தார்கள் , 
ஒன்றினாலும் , நமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்குக் 
கெடுதியோ , நமது இயக்கத்தைப் பரவவொட்டாமல் தடுக்கவோ 
முடியவில்லை . 

அப்படி இருந்தும் நமது மகாநாடு வெற்றியோடு நிறை 
வேறியதற்குக் காரணம் , அந்நாட்டு இளைஞர்களின் ஊக்கமும் , 
தைரியமும் , உழைப்பும் , சுயமரியாதையும் ஆகும் . 
இம்மகாநாட்டிற்குத் தலைமை 

வகித்தவர் திரு . ஏ . வி . 
முத்தையா அவர்கள் 

என்பதையும் வரவேற்புத்தலைவரா 
யிருந்தவர் , திரு . எஸ் . லக்ஷமிதரன் எம்.ஏ.பி.எல் . , அவர்கள் . 

எதிரிகள் நம்மை " நாஸ்திகர்கள் என்றும் , “ பிராமணத் 
துவேஷிகள் என்றும் , வகுப்புவாதிகள் என்றும் , “ தேசத் 
துரோகிகள் என்றும் பிரசாரஞ் செய்வதெல்லாம் கடைந்தெடுத்த 
அயோக்கியத்தனம் என்பதை தெள்ளத்தெளிய எடுத்துக் 
காட்டியது மகாநாடு . 

" பசுவிற்காகவும் உருக்கிவிட்ட ஈயத்தைப்போல் காதுகளைத் 
துளைக்கின்ற 

கொட்டுகளுக்காகவும் , தென்கலை 
நாமங்களுக்காகவும் , இன்னும் இத்தகைய இழிந்த காரியங்களுக் 
காகவும் நம்மைப் பல வகுப்பினராகப்பிரித்து , தமது 

உடல் 
பொருள் ஆவி யாவற்றையும் ஒருங்கே இழந்து உலகத்தை 
எப்பொழுதும் போர்க்களமாக்குவதற்குக் காரணமாயிருக்கும் 
மதங்களை விட்டொழியுங்கள் என்றால் நாம் உடனே நாஸ்திகர் 
எனப்பட்டம் சூட்டப்படுகின்றோம் . 

" அறிவை ஒதுக்கிப் பிறப்பைப்பேணி அநீதிகளைப் போதிக்கும் 
சாத்திரக்குப்பைகளைக் கண்டிப்பதனாலும் 

வருணாச்சிரம 
உயர்ச்சி தாழ்ச்சிகளையும் , அதனாலாய உரிமைகளையும் , கடமை 
களையும் தள்ளிவிடுவதனாலும் : நம்மை பிராமணத்துவேஷி 
களாகத் தூற்றுகிறார்கள் . 

“ உயர்வடைவதற்காக சந்தர்ப்பம் ஏற்படும் வரையிலும் , 
தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் , ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிரத்தி 
யேகமான வசதிகள் அமைக்கவேண்டுமென்றால் நம்மைத் தேசீய 
விரோதமான வகுப்புவாதச் சச்சரவுகள் செய்பவர்களாகப் 
பறையறைகின்றனர் . 

அன்னிய அரசாட்சியை ஒழிப்பது மட்டும் சுயராஜ்யமாகக் 
கருதி , மக்கள் கட்டுண்டு அடிமைகளாய் வாழ்வதற்குக் காரண 


வடகலை 


குருவிக்கரம்பை வேலு 


321 


மாயிருக்கும் பழக்க வழக்கங்களாகிய இருப்புத்தளைகளை மதநடு 
நிலை என்ற பெயரால் இருந்தபடியே என்றும் நின்று நிலவச் 
செய்யும் . 

( குடியரசு , 24-1-32 ) 
ஏழைகளுக்கு நன்மை இல்லை 

சுயமரியாதை இயக்கம் உழைக்கும் வர்க்கத்தின்பால் 
எவ்வளவு அக்கரை கொண்டுள்ளது என்பதற்கு 

குருசாமியின் 
கீழ்க் கண்ட கட்டுரையே சான்று : 

இக்காலத்தில் எங்கு பார்த்தாலும் பணமில்லாத காரணத் 
தால் 

மக்கள் படும் துன்பம் சொல்ல முடியாததாக இருக் 
கின்றது . இன்னார் கஷ்டப்படுகின்றார்கள் ; இன்னார் கஷ்டப் 
படாமலிருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கில்லை . ஏழை முதல் 
பணக்காரன்வரை ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோரும் 
பொருளாதார நெருக்கடியால் இன்னது செய்வதென்று தோன் 
றாமல் திக்குமுக்காடுகின்றார்கள் . நமது நாட்டு மக்களில் 
நூற்றுக்குத் தொண்ணூற்றொன்பது பேர் பரம ஏழைகள் என்பது 
தெரிந்த விஷயம் . இத்தகைய ஏழை மக்கள் உணவுக்கும் , உடைக் 
கும் , உறைவிடத்திற்கும் படுந்துன்பம் இவ்வளவு அவ்வளவு என்று 
யாராலும் குறித்துரைக்க முடியாது . இந்த நாட்டில் பிழைப் 
பில்லாமல் பெண்டு பிள்ளைகள் , உற்றார் உறவினர் எல்லோரை 
யும் விட்டுவிட்டு கடல்கடந்து அன்னிய நாடு சென்று கூலிவேலை 
செய்யும் மக்களில் இந்தியரே அதிகமானவர்கள் என்பது 
எல்லோருக்கும் தெரியும் . இப்படிப்பட்ட கூலிகளுக்குக்கூட 
அன்னிய நாடுகளிலும் பிழைப்பு இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் 
ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர் . 
இவர்கள் பெண்டு பிள்ளைகளுடன் , வறுமையின் கொடுமை 
யினால் பல பிணிகளுக்கும் ஆளாகி இரத்தக் கண்ணீர் வடிக் 
கின்றார்கள் . நாட்டின் தலைவர்கள் என்பவர்களும் , பணக்காரர் 
களும் , படிப்பாளிகளும் இத்தகைய ஏழை மக்களின் துயரைப் 
போக்க 

ஒரு வழியும் செய்யக் கவலையெடுத்துக் கொள்ளக் 
காணோம் . 

வெள்ளைக்காரர்களின் அரசாட்சியை யொழித்து இந்தியர் 
களுடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொருட்டு காங்கிரஸ் 
சட்டமறுப்பு இயக்கத்தை வருஷக் கணக்காக நடத்திக்கொண்டு 
வருகிறது . 

கு-21 


322 


குத்தூசி குருசாமி 


மாக 


படித்த கூட்டத்தினருக்கு ஏழை 

மக்களிடம் எள்ளளவும் 
அனுதாபமிருப்பதில்லை . அவர்கள் எப்பொழுதும் பட்டம் பதவி 
முதலியவைகளைப் பெற்று அச்செல்வாக்கைக் கொண்டு ஏழை 
மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி , தாங்கள் மாத்திரம் சவுக்கிய 

வாழ்வதிலேயே குறிப்பாய் இருப்பவர்கள் . இவர்களைப் 
போலவேதான் பணக்காரர்களும் , ஏழை 

மக்கள்பால் சிறிதும் 
இரக்கமில்லாமல் 

தமது 

நன்மைக்கான காரியங்களிலேயே 
கவனத்தைச் செலுத்தி வருகின்றவர்களாயிருக்கின்றார்கள் . 
இந்தப் படித்தவர்களுடைய தயவும் , பணக்காரர்களுடைய தயவும் 
இன்றேல் அரசாங்கமும் நாட்டில் தங்கள் விருப்பப்படி ஆண்டு 
கொண்டிருக்க முடியாது . ஆகையால் இவ்விரு கூட்டத்தாரையும் 
திருப்தி செய்விக்க வேண்டிய நிர்ப்பந்தம் எப்பொழுதுமே 
அரசாங்கத்திற்கு உண்டு . ஆகையால் அரசாங்கத்தார் , படித்தவர் 
கள் , பணக்காரர்கள் ஆகியவர்களின் செல்வாக்கும் , ஆதிக்கமும் 
மேலும் மேலும் வளர்ச்சியடைவதற்குத் தகுந்த முறையில் 
சுயராஜ்யம் என்னும் பெயரினால் அரசியல் சீர்திருத்தம் 
வழங்கி வருகின்றனர் . 


இந்தச் சீர்திருத்தத்தின் மூலம் கிடைக்கும் லாபங்களைப் 
பங்கு போட்டுக் கொள்ளும் விஷயமாகப் படித்தவர்களுக்குள்ளும் , 
பணக்காரர்களுக்குள்ளும் உண்டாகி இருக்கும் கட்சிகள் பல . 
கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேர்தல்களில் வெற்றி பெறும் 
பொருட்டுச் செய்யும் ஆர்ப்பாட்டங்கள் பல . பிராமணர் கட்சி , 
அல்லாதார் கட்சி , முஸ்லீம் கட்சி , சீக்கியர் கட்சி , தாழ்த்தப் 
பட்டோர் கட்சி , கிறிஸ்தவர் கட்சி என வகுப்பின் பேராலும் 
மதத்தின் பேராலும் உண்டாகியிருக்கும் கட்சிகள் பல . இக்கட்சி 
களில் பிராமணருக்குள் , காங்கிரஸ் பிராமணர், மிதவாதப் 
பிராமணர் , சுதேசிப் பிராமணர் , சநாதன தருமப் பிராமணர் 
எனப் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன . பிராமணரல்லாதார்க் 
குள்ளும் , இது போலவே , தேசீய பார்ப்பனரல்லாதார் , சுயேச்சைப் 
பார்ப்பனரல்லாதார் எனப் பலவகைக் கட்சிகள் இருக்கின்றன . 
முஸ்லீம்களுக்குள்ளேயும் , மவுலானா சவுக்கத்தலி கட்சி , சர் 
முகமது இக்பால் கட்சி , மவுலானா ஹசரத் மோகினி கட்சி , 
தேசீய முஸ்லீம் கட்சி எனப் பல பிரிவுகளிருக்கின்றன . தாழ்த்தப் 
பட்டவர்களுக்குள் , திருவாளர்கள் அம்பேட்கார் சீனிவாசன் 
கட்சி , திருவாளர்கள் மூஞ்சே ராஜா ஒப்பந்தக் கட்சி எனப் 
பிரிவுகளிருக்கின்றன . இவ்வாறே ஒவ்வொரு வகுப்புக் கட்சிக் 


குருவிக்கரம்பை வேலு 


323 


பட்டம் 


குள்ளும் உட்பிரிவுக் கட்சிகள் பல இருந்து வருகின்றன . இப்பிரிவு 
களும் , கட்சிகளும் தோன்றியிருப்பதன் நோக்கம் , சீர்திருத்தத்தில் 

பதவி பெறுவதையன்றி வேறில்லையென்பதில் அய்ய 
மில்லை . இந்தக் 

இந்தக் கட்சிகளில் ஒன்றேனும் , அரசியல் திட்டத்தில் 
மதப் பாதுகாப்பும் , பணக்கார நிலச்சுவான்தார் பாதுகாப்பும் 
இருக்கக் கூடாது என்பது பற்றிப் போராடாத ஒரு காரணத்தைக் 
கொண்டே இவையெல்லாம் , படித்தவர்களின் நன்மைக்காகவும் , 
பணக்காரர்களின் ஆதிக்கத்திற்காகவும் சிருஷ்டிக்கப்பட்ட கட்சி 
களேயொழிய 

மக்களின் நன்மைக்காகச் சிருஷ்டிக்கப் 
பட்டவைகள் அல்லவென்பதை உணரலாம் . 


ஏழை 


கவலை 


ஏழை மக்களின் வறுமையைப் போக்குவதற்கு முயலாமலும் , 

கொள்ளாமலும் , ஜாதிமதச் சண்டைகளை ஒழித்துச் 
சமாதானத்தை உண்டாக்க வழி தேடாமலும் , இருந்து கொண்டு , 
வீணே , " அய்க்கிய ஆட்சி " மாகாண சுய ஆட்சி " " குடியேற்ற 
நாட்டு ஆட்சி சுயராஜ்யம் என்று பட்டம் பதவிகளுக்காக 
வேண்டிக் கூச்சலிடும் அரசியல் கட்சிகளால் நாட்டுக்கு என்ன 
நன்மையுண்டாகுமென்று கேட்கிறோம் . 


மதமும் , மதப்பாதுகாப்பும் நிலைத்து நிற்கும் வரையிலும் , 
வகுப்புச் சண்டைகளும் , மதச்சண்டைகளும் ஒழியப் போவது 
இல்லையென்பது நிச்சயம் . ஆகையால் , முதலில் மதத்தையும் , 
அதன் மூலம் உண்டான 

மூட நம்பிக்கைகளையும் ஒழிக்க 
வேண்டியதே உண்மையான தேசாபிமானிகளின் கடமையாகும் . 

விட்டுவிட்டு வீணாகச் " சுயராஜ்யம் சுதந்திரம் " 
விடுதலை சமத்துவம் என்று கூச்சலிடுவதெல்லாம் , பொது 
ஜனங்களை ஏமாற்றும் பொருட்டே என்பதை மீண்டும் கூறி 
எச்சரிக்கின்றோம் . 

( குடி அரசு , 10-7-32 ) 


இதை 


சுயமரியாதை இயக்கமும் 
நீதிக்கட்சியும் ஒன்று அல்ல ! 
இன்று 

நீதிக்கட்சியிலிருந்து தோன்றியது தான் 
சுயமரியாதை இயக்கம் மிகப் பலர் எழுதியும் , பேசியும் 
வருகின்றனர் . திரு . எஸ் . ராமநாதன் அவர்களே அக்காலத்தில் 
பலமுறை , “ பெரியாரும் 

காங்கிரசு 
நானும் , காஞ்சிபுரம் 


கூட 


என 


324 


குத்தூசி குருசாமி 


மாநாட்டிலிருந்து வெளியேறியபின் , அன்று மாலையே 23-11-255 
தொடங்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம் என்று எழுதி 
யுள்ளார் . குருசாமியும் கல்லூரியில் படிக்கும்போது , சுயமரியாதை 
இயக்கத்திற்கு தன்னையே தத்துக் கொடுக்கும்வரை , " காங்கிரசுக் 
கதர்வாலாவாக இருந்தவர் மட்டுமல்ல , 1925 லேயே காந்தியாரை 
தான் படித்த திருச்சி தேசியக் கல்லூரிக்கு அழைத்து வந்து 
பணமுடிப்பும் கொடுத்தவர் . இது முன்பே அறிந்த செய்திதான் . 
தேசியத்தின் இலக்கணத்தை , குருசாமி எழுதிதைச் சில பக்கங் 
களுக்கு முன்பே படித்து விட்டோம் . 

அக்காலத்தில் தமிழ் நாடு அல்லாத மற்ற மாநிலத்தார் 
சுயமரியாதை இயக்கத்திற்கும் , பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத் 
திற்கும் இடையே உள்ள அடிப்படைத் தத்துவமான நாத்திக , 
சமதர்மக் கோட்பாட்டைப் புரிந்து கொள்ளாது இருந்தார்கள் , 

1931 - ல் செப்டம்பரில் கல்கத்தாவில் இருந்து வெளிவந்த 
மாதப் பத்திரிகையான " மாடர்ன் ரெவ்யு என்ற ஆங்கிலப் 
பத்திரிகையும் அந்தத் தவறைச் செய்திருந்தது . அப்பத்திரிகைக்கு 
" மாடர்ன் ரெவ்யூ பத்திரிகைக்குப் பதில் ! என்று எழுதுகிறார் 
குருசாமி . 

" மாடர்ன் ரெவ்யூ என்ற ஆங்கில மாதாந்தரப் பத்திரிகை 
கல்கத்தாவினின்றும் வெளிவருகிறதென்பதும் , அதன் ஆசிரியர் 
திரு ராமானந்த சாட்டர்ஜீ என்பதும் பெரும்பாலோர் அறிந்திருக் 


கலாம் . 


அப்பத்திரிகையின் இம்மாத வெளியீட்டில் ஆசிரியரால் எழுதப் 
பட்டுள்ள குறிப்புகளில் , தெற்கே சுயமரியாதை இயக்கம் என்ற 
தலைப்பின் கீழ் , நம் இயக்கத்தைப் பற்றிய சில குறிப்புகள் 
காணப்படுகின்றன . 

அக்குறிப்பின் முதல் வாக்கியமே ஆட்சேபனைக்குரியதாகும் . 
அதாவது , 

சென்னை மாகாணத்தில் தோன்றியுள்ள 
சுயமரியாதை இயக்கமானது பிராமணரல்லாதார் இயக்கத்தி 
னின்றும் தோன்றிய மற்றொரு ஸ்தாபனமாகும் , என்று எழுதி 
யிருக்கிறார் . 

இம்மாதிரியான தப்பபிப்ராயம் தமிழ் நாட்டிலும் பலருக்கு 
இருப்பதால் திரு ராமானந்த 

சாட்டர்ஜி அவர்கள் இதே 
கருத்தைக் கொண்டிருப்பது பற்றி நாம் ஆச்சரியப்படவில்லை; 


குருவிக்கரம்பை வேலு 


325 


ஆகையால் 


இந்தச் 

சந்தர்ப்பத்தில் இவ்விஷயத்திலுள்ள 
சந்தேகத்தை விளக்கிவிட வேண்டுமென்றே கருதுகிறோம் . 

சுயமரியாதை இயக்கம் ஒரு தனிப்பட்ட இயக்கம் , இதற்கும் 
பார்ப்பனரல்லாதார் இயக்கத்திற்கும் ஏதோ சொற்ப விஷயங் 
களில் சம்பந்தமிருக்கலாம் . உதாரணமாக அரசியல் சீர் திருத்தத் 
தில் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கும் , கல்வியில் பிற்போக்கான 
சமூகங்களுக்கும் , பெண்களுக்கும் விசேஷ உரிமையும் தனித் 
தொகுதி முறையும் ஏற்படுத்த வேண்டுமென்பது சுயமரியாதை 
இயக்கத்தின் கொள்கையாகும் . இதையே பார்ப்பனரல்லாதார் 
( ஜஸ்டிஸ் ) 

இயக்கமும் ஒப்புக் கொள்ளுகிறது . இதேமாதிரி 
காங்கிரஸ் பார்ப்பனக் கூட்டமும் , அழிந்து கொண்டிருக்கும் 
பார்ப்பனீயத்தை மற்றொரு பெயரினால் ஸ்தாபிக்கப் புறப்பட் 
டிருப்பதே காங்கிரஸ் என்றும் , சுயமரியாதை இயக்கம் தெளிவாக , 
அநுபவ மூலமாய்க் கண்டிருக்கிறபடியால் அந்த ஸ்தாபனத்தை 
ஒழித்தால் ஒழிய, பொது மக்களுக்கு 

எந்த நன்மையும் 
ஏற்படாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது . இதையே ஜஸ்டிஸ் 
கட்சியும் சற்று அரைகுறையாய்க் கொஞ்சம் பயத்தோடும் ஒப்புக் 
கொள்ளுகிறது . இன்னும் ஏதோ இம்மாதிரியான இரண்டொரு 
விஷயங்கள் இருகட்சியாருக்கும் ஒத்ததாய் இருக்கலாம் . இதைத் 
தவிர அரசியல் துறையிலும் தென் இந்திய அரசியல் கட்சிகளுள் 
இது வரையில் சற்று யோக்கியமாக இருக்கிற கட்சி ஜஸ்டிஸ் 
கட்சியாகையால் சுயமரியாதை இயக்கம் தற்காலிகமாக , தன் 
சவுகரியத்தை உத்தேசித்தாவது ஜஸ்டிஸ் கட்சியோடு ஒற்றுமைப் 
பட்டிருக்க வேண்டிய அவசியத்திலிருக்கிறது . 


சுய 


இதைத் தவிர , பார்ப்பனரல்லாதாரியக்கத்திற்கும் 
மரியாதை இயக்கத்திற்கும் வேறு நெருங்கிய சம்பந்தம் எதுவும் 
கிடையாதென்கிற ரகசியத்தை இப்போதே வெளியிட்டுவிடு 
கிறோம் . ஏனெனில் சுயமரியாதை இயக்கத்துக் கொள்கைகளில் மிக 
முக்கியமானவைகளான மதமொழித்தல் , கடவுள் , நம்பிக்கையை 
ஒழித்தல் , மதச்சின்னங்களையும் ஜாதிப்பட்டங்களையும் நீக்குதல் 
முதலியவைகளையே பார்ப்பனரல்லாத இயக்கத்தலைவர்களும் 
அதன் பத்திரிக்கைகளின் ஆசிரியர்களும் ஒப்புக் கொள்வதில்லை 
யென்பது கண்கூடு . ஆகவே இவ்விரண்டு இயக்கங்களும் கொள் 
கைகள் சம்பந்தப்பட்டவரையில் ஒன்றையொன்று பற்றியதல்ல 
வென்பது உறுதி . 


குத்தூசி குருசாமி 


கொடுமை , 

பெண் 
பார்ப்பனரே 


தூற்றுவதில் ஏகமுக 
326 
மாக இருக்கிறார்களே என்றால் , அதற்குக் காரணம் இல்லாமல் 
இல்லை . இந்தியாவில் இன்றைக்கிருக்கும் மதம் , ஜாதி , வழக்கம் , 
கடவுள் வழிபாட்டு முறைகள் - விபசார விடுதிகள் காந்தியார் 
சொன்னது ( கோவில்கள் ) - தீண்டாமைக் 
அடிமை , அரசியல் அடிமை முதலியவற்றிற்கும் 
காரணம் என்பதை இரண்டு இயக்கத்தார்களும் ஒப்புக் கொள்ளு 
கிறார்கள் . இதுவும் , சுயமரியாதை இயக்கம் போடும் பாணங்கள் 
முதலில் பார்ப்பானைத் துளைத்தே பிறருக்குப் போக வேண்டி 
யிருக்கிறபடியால் அதுவும் பார்ப்பனத் துவேஷக் கட்சியாகத்தான் 
படும் ; அதுவும் திரு ராமானந்த சாட்டர்ஜீ போன்ற பார்ப்பனர்கள் 
கண்ணுக்குப்படுவதில் ஆச்சரியமொன்றுமில்லை . அதைப்பற்றி நம் 
இயக்கத்திற்கும் எவ்வித பயமும் இல்லை . ஏனெனில் ஆத்திகர் 
களைக் கேட்டால் இது ஒரு நாத்திக இயக்கம் என்பதையே 
முதன்மைப்படுத்திக் கூறுவர் . சைவர்களை க் கேட்டால் 
" சைவத்துவேஷ " இயக்கமென்றே கூறுவார்கள் . இதே மாதிரித் 
தான் எல்லா மதத்தினரும் சொல்லுவார்கள் . இதைப் பற்றியும் 
நமக்குக் கவலையில்லை . 


ஆகவே மேற்கண்ட காரணங்களால் சுயமரியாதை இயக்கம் 
பார்ப்பனரல்லாத இயக்கத்தைச் சேர்ந்தது அல்லவே அல்லவென் 
பதை " மாடர்ன் ரெவ்யூ ஆசிரியருக்கு அறிவுறுத்துகிறோம் . 

இனி , மனித சமூகத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டுமானால் 
எல்லா மதங்களும் ஒருங்கே அழிந்தொழிந்து மத உணர்ச்சியும் 
அடியோடு அழிய வேண்டும் என்ற 

விருதுநகர் மகாநாட்டுத் 
தீர்மானத்தைக் கண்டித்து எழுது முகத்தான் ஷ பத்திரிகை 
எழுதியிருப்பதின் சாரமாவது ; 
" மத நம்பிக்கையுடயவர்களே 

சமூக சீர்திருத்தவாதிகளாய் 
இருந்திருக்கின்றார்கள் ; அதுவும் பிராமண ரல்லாதார்களாகவே 
இருந்திருக்கிறார்கள் . உதாரணம் : - வேதங்களை ஆக்கிய ரிஷிகள் , 
பகவத் கீதையை இயற்றிய கிருஷ்ணன் , புத்தர் , கபீர் , விவே 
கானந்தர் , காந்தி முதலியவர்கள் , இன்னும் பிரம்ம சமாஜம் , 
ஆரிய சமாஜம் முதலியவைகள் புது மதங்களேயாகும் . அவைகள் 
எந்த மதத்தையும் அழிக்கவில்லை ; " 

இறுதியாக , சுயமரியாதை இயக்கத்தைப் பற்றிக் குறிப்பாகத் 
தெரிவித்திருப்பது என்னவென்றால் , 


குருவிக்கரம்பை வேலு 


327 . 


“ மத நம்பிக்கையற்ற சுயமரியாதைக்காரர்கள் , இந்தியாவில் 
மத நம்பிக்கையற்ற மனிதர்கள் சமூகச் சீர்திருத்தத்துறையிலும் 
இதர துறைகளிலும் இதுவரை அடைந்துள்ள பலன்களை 
யோசனை செய்து பார்க்கலாம் 


என்ற பயமுறுத்தலைக் கொண்ட வாக்கியமாகும் . 

கடைசியாக மேற்படி பத்திரிகை " தென் இந்தியச் சுயமரி 
யாதையினர் ருஷியாவைக் கூர்ந்து பார்க்கின்றனர் என்றும் , இவர் 
களுடைய இயக்கமும் ஒரு மதமேயாகும் என்றும் எழுதி மேற்படி 
குறிப்பை முடித்திருக்கிறது . 

பார்ப்பனரல்லாத கட்சியைச் சேர்ந்ததே சுயமரியாதை 
இயக்கம் என்ற தம் எண்ணத்தை வைத்துக் கொண்டு நம்மைத் 
திருப்தி பண்ணுவதற்காகவே இது எழுதப்பட்டிருக்கிறது . 


மதவெறி , ஜாதிப்பித்து முதலியவைகளில் பார்ப்பானையும் , 
அல்லாதானையும் ஒரே தரத்தில் தான் நமது இயக்கம் வைக்கிறதே 
யொழிய , பார்ப்பனரல்லாதவன் என்பதற்காக விசேஷ சலுகை 
காட்டுவது எப்போதும் கிடையாது . 

இனி , சுயமரியாதைக்காரர்கள் ரஷியாவை உற்று நோக்கு 
கிறார்கள் என்பதற்கு நமது பதில் என்ன வென்றால் ; நாங்கள் 
ரஷியாவை மாத்திரமல்ல ; பகுத்தறிவோடு கூறப்படும் எதையும் 
அது எந்தத் தேசத்திலிருந்து வந்தாலும் அதைக் கூர்ந்து நோக்கிக் 
கொண்டுதானிருக்கிறோம் . 

" இக்கட்டுரையிலிருந்து நீதிக் கட்சியினர் ஏன் குருசாமியைக் 
கண்டு அஞ்சினர் , ரிவோல்ட் ஏன் நிறுத்தப்பட்டது என்பது 
தெரிகிறதல்லவா ? இக்கட்டுரையின் ஆங்கில மொழி பெயர்ப்பு 
மேற்படி பத்திரிகை ஆசிரியருக்கும் அனுப்பப்பட்டது . மேலும் 
மீண்டும் தொடர்கிறார் . 
தீண்டாமையின் மறு பெயரே இந்து மதம் 
பாமர 

மக்களால் , மகாத்மாவாக மதிக்கப்படும் , 
திரு . காந்தி அவர்கள் , தீண்டாமையின் கொடுமையைப் பற்றியும் 
அதை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தைப் பற்றியும் , பேசியும் 
எழுதியும் வருகின்றார் . " தீண்டாமை 

ஒழிய 

வேண்டும் 
ஆனால் வருணாச்சிரமதருமம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் , 
" பிறப்பினால் ஒவ்வொருவரிடமும் குணவேறுபாடு உண்டு என்றும் 
ஆத்மாவில் தான் 

எல்லாரும் சமத்துவமே ஒழிய உடம்பில் 


328 


குத்தூசி குருசாமி 


சமத்துவமில்லை " 

என்றும் சொல்லிக் 

கொண்டுதான் தீண் 
டாமையை ஒழிக்க வழிதேடுகிறார் . இவ்வாறு அவர் சொல்லு 
வதற்குக் காரணம் அவர் படித்த இந்துமத சாஸ்திரங்களும் 
அவர் நம்பும் இந்து மதமும் தாம் காரணம் . 

திரு . காந்தியினாலும் , மற்றும் இந்துமத வைதீகப் பண்டிதர் 
களாலும் மற்றும் சீர்திருத்தவாதிகளாலும் கூடப் புகழ்ந்து பேசப் 
படும் கீதை யில் வருணாச்சிரம தர்மத்தைப் பற்றிக் கூறப்பட 
வில்லை என்று சொல்ல முடியுமா ? 


" பார்த்தனே ! பெண்கள் , வைசியர்கள் , சூத்திரர்கள் பாப 
யோனியில் பிறந்தவர்களானாலும் அவர்களுள் என்னை நம்பி 
யிருப்பவர்கள் யாரோ அவர்கள் பரமபதத்தைச் சேர்வார்கள் ! 

" புண்ணிய ஜென்மமுள்ள பிராமணர்களும் ராஜரிஷிகளும் 
பக்தியுள்ளவர்களாய் 

என்னை பூஜிப்பது பற்றிச் 

சொல்ல 
வேண்டுமா ? 

( பகவத்கீதை அத்தியாயம் 9 , சுலோகம் 32 , 33 ) 


மேலே தந்துள்ள பகவத்கீதை எதைப் போதிக்கின்றது . 
பிறப்பினால் சாதி உண்டு என்பதைப் போதிக்கவில்லையா ? 

இந்தக் கீதையைப் பாராயாணம் பண்ணிக் கொண்டிருப்பது 
தான் சுயராஜ்யம் பெறுவதற்கும் , மோட்சம் பெறுவதற்கும் வழி 
என்று நம்பிக் கொண்டிருப்பவர்கள் வருணாச்சிரம தருமம் அழி 
வதற்கு எவ்வாறு சம்மதிப்பார்கள் ? 

" ஆத்ம ஞானிகள் , கல்வியில் சேர்ந்தவனிடத்திலும் , கல்வி 
யில்லா த பிராமணனிடத்திலும் , பசு , யானை , நாய் என்பவைகளி 
டத்திலும் , நாயைத் தின்கிற சண்டாளனிடத்திலும் , அறிவுடை 
யவர்கள் ஆத்மாக்களின் சமத்துவத்தையே பார்ப்பார்கள் 

(பகவத்கீதை அத்தியாயம் 5 , சுலோகம் 18 ) 
என்று காணப்படும் கீதை வாக்கியத்தைக் கொண்டு பகவத் 
கீதையில் தீண்டாமைக்கு ஆதரவில்லையென்று சொல்லக்கூடும் .. 
ஆனால் இதில் ஆத்மாவுக்குத்தான் சமத்துவம் கூறப்படுகிறதே 
ஒழிய , உடம்புக்குச் சமத்துவம் கூறப்படவில்லை என்பதை அறிந் 
தால் தீண்டாமை ஒழிப்புக்கு இடமில்லை என்பதை அறியலாம் . 

இனித் தமிழர்களால் சமதர்ம நூல் என்று சொல்லப்படும் 
குறளில் தீண்டாமைக்கு இடமில்லை என்று சொல்லப்படுகின்றது . 


குருவிக்கரம்பை வேலு 

329 
ஆனால் அதன் உண்மை நிலை என்ன என்பதைக் கொஞ்சம் 
பார்ப்போம் . 


பிறப்பொக்கும் எல்லா 

உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா , 
செய்தொழில் வேற்றுமை யான் . 


என்ற குறளைக் கொண்டு பிறப்பு வித்தியாசத்தைத் திருவள்ளுவர் 
ஒப்புக் கொள்ளவில்லையென்றும் , தொழில் வேற்றுமை பற்றியே 
உயர்வு தாழ்வு வித்தியாசம் உண்டென்றும் கூறுகின்றனர் . இதுவும் 
தீண்டாமையை ஒரு வழியில் ஒப்புக் கொள்ளுகின்றதென்பதே 
நமது அபிப்பிராயமாகும் . 

உயர்வு தாழ்வு வித்தியாசத்தைக் கற்பிப்பது பிறப்பாயிருந் 
தாலும் சரி , அல்லது தொழிலாயிருந்தாலும் சரி , அவை மூலம் 
தான் தீண்டாமையும் உற்பத்தியாகின்றதென்பதை யாரும் மறுக்க 
முடியாது . 


அல்லாமலும் திருவள்ளவரும் வருணாச்சிரம தர்மத்தை 
ஒப்புக் கொள்ளாமலில்லையென்றே சொல்லலாம் . 


“ மறப்பினும் ஒத்துக்கொளல் 

ஆகும் பார்ப்பான் , 
பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் . 
" ஆபயன் குன்றும் அறு தொழிலோர் 

நூல் மறப்பர் , 
காவலன் காவான் எனின் . 


என்னும் குறட் பாடல்கள் வருணாச்சிரம தருமத்தைப் போதிப் 
பனவேயாகும் . " பார்ப்பான் வேதத்தை மறந்து விட்டாலும் 
மறுபடியும் கற்றுக் கொள்ளலாம் . ஆனால் அவனுடைய பிறப்பிற் 
குரிய ஒழுக்கத்தை விட்டு விடுவானானால் கெடுவான் . 

அரசன் சரியான அரசாட்சி செய்யாவிட்டால் பசுக்களின் 
நன்மை குறையும் , ஆறுவகைத் தொழிலையுடைய பார்ப்பனர்கள் 
வேதத்தை மறந்து விடுவர் . 

என்பனவே மேற்கூறிய குறள்களுக்கு அர்த்தம் என்பதைக் 
கொண்டு ஆராயும்போது திருவள்ளுவர் வருணாச்சிரம தருமத்தை 
ஒப்புக் கொள்ளவில்லையென்றாவது , உயர்வு தாழ்வு வித்தியா 


330 


குத்தூசி குருசாமி 


சங்களை ஒப்புக் கொள்ளவில்லையென்றாவது தீண்டாமைக்கு 
இடங்கொடுக்கவில்லையென்றாவது சொல்ல முடியுமா ? 


என்று 


தமிழ் வேதம் சமதர்ம வேதம் 

சொல்லப்படும் 
குறளின் நிலைமையே இப்படி இருக்குமானால் மற்ற நூல்களின் 
நிலைமையைப் பற்றிக் கூறவும் வேண்டுமா ? 


பெரிய புராணத்திலுள்ள நந்தனார் கதை ஒன்றே போது 
மானதாகும் . நடராஜா என்கிற பரமசிவன் என்னும் கடவுளி 
டத்தில் பக்தியுள்ளவராகிக் கோயிலுக்குள் செல்ல விரும்பிய 
தீண்டாதாராகிய நந்தனாரை அந்த உடம்புடன் கோயிலுக்குள் , 
வந்து தன்னை வணங்குவதற்கு அந்த நடராஜா என்கிற பரம 
சிவன் என்னும் கடவுளே சம்மதிக்காமல் , நெருப்பில் மூழ்கி 
இறந்து பார்ப்பன சரீரத்தைப் பெற்றுக் 

கொண்டபின் 
கோயிலுக்குள் வரவேண்டுமென்று சொல்லி , அவ்வாறே நந்தனாரும் 
நெருப்பில் மூழ்கிப் பார்ப்பன 

உடம்பு பெற்றுக் கொண்டு 
கோயிலுக்குள் போனதாகத்தானே பெரிய 
சொல்லப்படுகின்றது ? " 

( 27-3-32 குடி அரசு ) 


புராணத்தில் 


இந்தக் கட்டுரை குருசாமியின் நடுநிலைச் சிந்தனையைத் 
தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது . தமிழ்ப் புலவர்களின் மொழி 
வெறியைக் கண்டு அஞ்சியவர் அல்லர் குருசாமி என்பதற்கும் இது 
சான்றாகும் . நல்ல ஒரே சமயத்தில் பலதரப்பட்ட தலைப்புகளில் , 
மாற்றாரின் ஏவுகணைகளை எவ்வாறு சிதறடிக்கிறார் , என்பதை 
குடிஅரசு ரிவோல்ட் திராவிடன் புதுவை முரசு 

ஆகிய 
இதழ்கள் வெளிப்படுத்துகின்றன . இதனால் தானோ " நம்மைக் 
காக்க வந்த ராட்சதன் என்கிறார் எஸ் . ராமநாதன் அவர்கள் . 


சுயமரியாதை இயக்கத்தின் அன்னை பார் மறைவு 

சுயமரியாதை உலகத்தினர் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் 
11-5-1933 - ல் அன்னை நாகம்மையார் காலமானார் . 
செய்தியை குடிஅரசி ல் உள்ளபடியே பார்ப்போம் : 


அது பற்றிய 


அன்னை ஈ.வெ.ரா. நாகம்மையார் அவர்கள் 11-5-1933 - ந் 
தேதி மாலை 4 மணிக்கு இனி உயிர்பிழைக்கமாட்டார்கள் என்ற 
நிலையில் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு அழைத்துவரப்பட்டார்கள் . 
வந்ததும் கடைசி நிலையில் செய்யக்கூடிய சிகிச்சைகளைச் செய்து 


குருவிக்கரம்பை வேலு 


331 


பார்த்தும் இரவு 7-45 ( 11-5-1933 ) மணிக்கு அன்னை நாகம்மையார் 
அவர்கள் உயிர் நீத்தார்கள் . உடனே அன்னையாரின் உடல் சுத்தம் 
செய்யப்பட்டு நன்கு அலங்கரித்து ஈ.வெ.ரா. அவர்கள் இல்லத்தில் 
முன் மண்டபத்தில் யாவரும் எளிதில் பார்த்துச் 

செல்ல 
வசதியுடன் 

அழகிய பெட்டியில் வைக்கப்பட்டது . உடனே 
8.30 

மணிக்கு யாவருக்கும் ( ஈ.வெ.ரா. உள்பட ) சாப்பாடு 
நடந்தது . ஊர்ப் பிரமுகர்களும் , வெளியூர்த் தோழர்களும் இரவு 
வந்து 

கொண்டே இருந்தார்கள் . அனேகமாக 
எல்லோரும் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டே கேளிக்கையாய் 
இருந்ததோடு இடை இடையே டீ வழங்கப்பட்டு வந்தது . முக்கிய 
மாய் யாவரும் கவனிக்க 

வேண்டியதும் , கவனித்ததுமான 
சம்பவம் யாதெனில் நெருங்கிய உறவினர் முதல் உற்ற தோழர் 
கள் யாவரும் அழுதல் என்னும் 

அநாகரிகமான 
காரியத்தை அறவே ஒழித்து ஆண் பெண் அனைவரும் ஒற்று 
மையமாய் பேசிக் கொண்டும் நாளைய காரியங்களைக் கவனித்து 
வந்தார்கள் , 


முழுவதும் 


வரை 


வண்டி 


மறு நாள் காலை 9 மணி ( 12-5-1933 ) அளவிற்கு தகனத் 
துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று இரவே துண்டு நோட்டீஸ் 
ஊரெல்லாம் வழங்கப்பட்டது . மறுநாள் காலையில் எவ்வித 
சடங்கும் இல்லாமல் ஒரு இரதத்திற்கு ஒப்பான ஓர் அழகிய 
நாலுசக்கர வண்டியில் 

அன்னையாரின் உடல் மூடப்பட்ட 
பெட்டி வைக்கப்பட்டு பெட்டியை பட்டாடைகளாலும் , புஷ்பங் 
களாலும் , அலங்கரித்து வைத்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் 
பின்தொடர தகனம் செய்ய குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி 
மெல்ல மெல்லத் தள்ளிச் செல்லப்பட்டது . 

ஊர்வல 
ஆரம்பத்தில் புகைப்படங்கள் பலர் எடுத்தார்கள் . வழிநெடுக 
அனேக கடைகளிலும் , முக்கியமாய் சுயமரியாதை இயக்க வாலிபர் 
சங்கத்தின் முன்னால் ( மாநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படும் 
தலைவருக்கு மாலைகள் சூட்டி உபசரிப்பதே போல் ) நிறுத்தி 
நிறுத்தி மாலைகள் போடப்பட்டன . புஷ்பங்கள் வாரி வாரி 
இறைக்கப்பட்டன. தகனம் நடக்கும் இடமாகிய காவிரிக்கரையை 
அணுகியதும் உடனே தகன ஏற்பாடுகள் நடந்து கொண்டே 
யிருக்கும்போது தோழர் எஸ் . மீனாட்சி சுந்தரம் பி.ஏ. எல்.டி. 
அவர்கள் தலைமையில் ஓர் அனுதாபக் கூட்டம் கூடி , வந்திருந்த 
பிரமுகர்களும் , இயக்கத் தோழர்களும் தங்கள் அனுதாபத்தைத் 
தெரிவித்துக் கொண்டதுடன் தோழர்கள் சாமி சிதம்பரனார் . 


332 


குத்தூசி குருசாமி 


ராவண தாஸ் , சேலம் நடேசன் , டாக்டர் கிருஷ்ணசாமி , மாயவரம் 
சி . நடராசன் , ஈ . வி . நந்தப்ப செட்டியார் , எம் . சிக்கையா , மைதீன் 
பாஷா முதலியவர்கள் அன்னையாரின் குணாதிசயங்களைப் பற்றி 
யும் , வரலாற்றைப் பற்றியும் பேசினார்கள் . பின் தோழர் 
பெரியார் ஈ.வெ.ரா. அவர்கள் பதில் சொல்லி முடித்தவுடன் 
அனுதாபக் கூட்டம் முடிந்தது . தகனம் செய்த பின்பு எவ்வித 
சடங்கும் அதுசம்பந்தமான நடவடிக்கையும் இல்லை . பெரியார் 
ஈ.வெ.ரா. அவர்கள் சனிக்கிழமை இரவு சுற்றுப் பிரயாணம் 
செய்வதற்கு திருச்சிக்கு புறப்பட்டு விட்டார் என்பது குறிப்பிடத் 
தக்கது . 


இறுதி ஊர்வலத்தில் அன்னை ஈ . வெ . ரா . நாகம்மையாரின் 
பாசத்திற்குரிய மகனாக நினைத்துப் போற்றிய குருசாமி அவர் 
களும் குஞ்சிதம் குருசாமி அவர்களும் கலந்து கொண்டார்கள் . 


கத்தோலிக்கர்களின் ஆவேசம் 

1933 ஏப்ரல் 17 - ல் சென்னை செயின்ட் மேரீஸ் ஹாலில் 
கத்தோலிக்கர்களின் மாநாடு ஒன்று நடந்தது . இதற்குச் சென்னை 
ஆர்ச்பிஷப் தலைமை தாங்கினார் . இந்த மாநாடு , சுயமரியாதை 
இயக்கத்தைத் தாக்குவதற்கென்றே கூட்டப்பட்டது . பெரியாரைப் 
பற்றியும் , குடி 

பத்திரிகை பற்றியும் , சமதர்மக் 
கொள்கைகளையும் மிக்க ஆவேசமாகப் பாதிரிகள் தாக்கிய 
தோடல்லாமல் , கண்டனத் தீர்மானங்கள் இரண்டையும் 
மரியாதை இயக்கத்திற்கு எதிராக நிறைவேற்றினர் . 


அரசு ப் 


சுய 


தீர்மானங்களை மெட்ராஸ் மெயில் மற்றும் சில பத்திரிகை 
கள் பெரிய அளவில் வெளியிட்டன . 


30 - ல் குடி 


கத்தோலிக்கர்களின் இச்செயலுக்குப் பதிலடியாக 1933 
ஏப்ரல் 

அரசி ல் குருசாமி , கத்தோலிக்கர்களின் 
ஆவேசம் என்றவொரு கட்டுரையை எழுதினார் . குருசாமி இக் 
கட்டுரையில் சுயமரியாதை இயக்கத்தின் மத எதிர்ப்புக் கொள் 
கையைப் பற்றித் தெளிவு படுத்தினார் . கட்டுரையின் ஒரு பகுதி : 


“ சுயமரியாதை இயக்கத்திற்கு ஒரு 

குறிப்பிட்ட மதத்தி 
னிடமோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரிடமோ எவ்விதமான 
விரோதமும் கிடையாது . 

கத்தோலிக்கரிடம் எவ்விதமான 


குருவிக்கரம்பை வேலு 


333 


கிடையாது . 


என்ன 


என்ற 


தூக்கிச் 


சென்று . 


22 


சச்சரவும் நமக்குக் 

ஆனால் , 

சமீபகாலமாய்க் 
கத்தோலிக்கர்கள் மாத்திரம் எங்கு பார்த்தாலும் 

ஆவேசம் 
கொண்டு கிளம்புகிறார்களே , அதற்குக் காரணம் 
வென்றால் - அவர்களுடைய அதாவது அந்த மதத்தினுடைய 
ஊழல்கள் வெளிப்பட்டுவிடும் என்ற பயம் தான் . சரக்கு நல்ல 
சரக்காக இருந்தால் செட்டியாருக்குக் கோபம் வரக் காரண 
மில்லை . அதைவிட்டு , செட்டியார் முறுக்கிலேயே சரக்கு விலை 
யாகிக் கொண்டிருந்து , சரக்கின் தரம் சிறிது சிறிதாக வெளிப்படும் 
போது வியாபாரம் கெட்டுவிடுகின்ற காரணத்தால் செட்டியாருக்குக் 
கோபம் வருவது இயற்கைதான் . முன்னொரு காலத்தில் 
ஹைபேஷ்யா 

பெண்மணி கிறிஸ்துவ மதப் புரோ 
கிதத்தைக் கண்டித்து எழுதியதற்காக , குருக்கள்மார்கள் 
அவ்வம்மையாருடைய துணிகளை உரிந்துவிட்டு , அவளை சர்ச்சி 
னுடைய பீடத்திற்குத் 

அவளுடைய 
சதையைத் துண்டு துண்டாகக் கிழித்து எறிந்தார்கள் . ( Socrates 
Ecclesiatical History B. C. 15 ) கி . பி . 1500 - வது ஆண்டு வரை 
யில் கிறிஸ்துவர்கள் மதத்தின் பெயரால் அய்ரோப்பாவிலுள்ள 
யூதர்களை உயிருடன் வைத்துக் கொளுத்தியதைச் சரித்திரம் 
படித்தவர்கள் மறுக்க முடியாது . 

" 1572 - ம் ஆண்டில் செயின்ட் பார்த்தலோமியோ தினத்தில் 
பத்தாயிரம் புராட்டஸ்டண்ட் கிறிஸ்துவர்களை ரோமன் 
கத்தோலிக்கர்கள் சித்திரவதை செய்து 

கொன்றதையும் , 
கிறிஸ்துவத் தோழர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் . 

" 15- ம் நூற்றாண்டில் புரோகிதக் கொள்கையைக் கண்டித்த 
வொரு காரணத்திற்காக ஜான் ஹஸ் ( John Huss ) என்ற மத 
பக்தரை உயிருடன் கொளுத்திய செய்தி சரித்திரப் புத்தகத்தில் 
இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது . 

" மத ஆராய்ச்சி செய்த நூல்களையெல்லாம் கத்தோலிக்கர் 
கள் தடையுத்தரவு போட்டு ஒழித்தார்கள் . இருநூறு வருடங் 
களுக்கு முன்பாக கோப்பர்நிகஸ் , கலிலியோ ( Galileo ) போன்ற 
அறிஞர்களின் 

நூல்களைத் தடை செயதார்கள் . 1791 - ம் 
ஆண்டில் டாக்டர் ப்ரீஸ்ட்லே ( Dr. Pristley ) என்பவருடைய நூல 

நாத்திகப் புத்தகங்கள் இருந்த காரணத்திற்காகத் 
தீயிட்டுக் கொளுத்தினார்கள் . தாமஸ் பெயின் எழுதிய Age of 
Reason 

என்ற புத்தகத்தை வெகுநாள் வரையில் சட்ட மூல 
மாய்த் தடுத்து வைத்திருந்தார்கள் . 


22 


கத்தை , 


334 


குத்தூசி குருசாமி 


“ இது மாதிரியான உதாரணங்கள் 

ஆயிரக்கணக்கில் 
எழுதலாம் . இந்தச் சந்தர்ப்பத்தில் Hapatia - Brallaugh - Bonner 
என்ற சகோதரியின் வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன . அவர் 
கூறியதாவது . 

" Every Church is an instrument of bondage . A great 
Church 

the Catholic Church is a most Powerful 
instrument . " 


as 


பெரிய பிரிவு 


32 


( ஒவ்வொரு கிறிஸ்துவ மதப் பிரிவும் ஓர் அடிமை விலங் 
காகும் . கத்தோலிக்க மதத்தைப் போன்ற ஒரு 
அதிக வலிமையுள்ள விலங்காகும் . ) 

" கத்தோலிக்கர்களிடத்திலோ , கிறிஸ்துவ மதத்தினிடமோ 
சண்டையிடுவதைவிட பல முக்கியமான வேலைகளிருக்கின்றன. 
கிறிஸ்துமதம் நல்ல மாடாயிருந்தால் உள்ளூரிலேயே விலை 
போயிருக்கும் . கத்தோலிக்கர்கள் , பள்ளிக்கூடங்கள் , 

நூல் 
நிலையங்கள் , மருத்துவமனைகள் முதலிய பிரயோஜனமான 
காரியங்கள் செய்வதில் சுயமரியாதைக்காரர்களை விட மகிழ்ச்சி 
யடையக் கூடியவர்கள் எவரும் இருக்கமாட்டார்கள் . ஆனால் , 
இவைகளையெல்லாம் காட்டி , மக்களைப் புரோகிதர்களுக்கும் 
குருட்டு நம்பிக்கைகளுக்கும் , அறியாமைக்கும் இரையாக்கும் 
போது தான் சுயமரியாதை இயக்கம் தன்னுடைய கடமையைச் 
செய்து தீர வேண்டியிருக்கிறது . 

" இன்று நடைமுறையில் இருக்கும் கத்தோலிக்க மதம் 
எத்தன்மையது என்று சுருக்கிக் கூறவேண்டுமானால் இந்து 
மதத்திலுள்ள ஊழல்களும் , கிறிஸ்து மதத்திலுள்ள ஊழல்களும் 
சேர்த்துத் திரட்டிய பிண்டமே கத்தோலிக்க மதம் என்று 
சொல்லலாம் . இதையெல்லாம் விவரிக்க இங்கு இடமில்லை . 

“ தோழர் பெர்னாட்ஷா அவர்கள் சமீபத்தில் " The Adven 
tures of the Black Girl in Her Search For God " TOOTMI et 
சிறு புத்தகம் எழுதியிருக்கிறார் . அது முதன் முதல் 1932 - ம் 
ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்டு 1933 - ம் ஆண்டு 
மாதத்துக்குள்ளாக இரண்டு மாதத்தில் எட்டுப் பதிப்புகள் வெளி 
வந்திருக்கின்றன . இப்புத்தகத்தில் அவர் கிறிஸ்து மதத்தைப் 
பற்றி வெளியிட்டிருக்கும் சில 

அபிப்பிராயங்களைக் கீழே 
தருகிறேன் . 


ஜனவரி 


குருவிக்கரம்பை வேலு 


335 


“ பைபிளைப் பற்றி அவர் கூறுவதாவது : 


20 


" குரான் , உபநிஷத் , அராபிக் கதைகள் , டைம்ஸ் பத்திரிகை 
யின் தலையங்கம் , 

பஞ்ச் பத்திரிகையின் வேடிக்கைப் படம் 
முதலியவைகளை எழுதியவர்களுக்கு எவ்வளவு அருள் இருக்க 
வேண்டுமோ , 

அவ்வளவேதான் பைபிளை எழுதியவர்களுக்கும் 
இருக்க வேண்டும் . அவைகளில் குற்றங்கள் இருப்பதற்கு எவ்வளவு 
இடமிருக்கிறதோ அதே மாதிரிதான் பைபிளிலும் குற்றமிருக்க 
வேண்டும் . அதை விட்டு விட்டு , பைபிளில் இருப்பதெல்லாம் 
உண்மையென்று சொல்வது அசட்டுத் தனமாகும் . 

“ தோழர் பெட்ரண்ட் ரஸ்ஸல் , நான் ஏன் கிறிஸ்துவனல்ல ? 
என்ற சிறு புத்தகம் எழுதியிருக்கிறார் . நமது கிறிஸ்தவத் தோழர் 
கள்- முக்கியமாகக் கத்தோலிக்கத் தோழர்கள் , 

தாங்களே 
மேதாவிகள் என்பதைச் சிறிது மறந்து இந்த நூலை சயித்தான் 
என்று அசட்டுத்தனமாகச் சொல்லிவிடாமல் 

தரமாவது 
புரட்டிப் பார்க்கும்படி விரும்புகிறேன் . அதில் ஒரு இடத்தில் அவர் 
கூறுகிறார் . 


ஒரு 


" அறிவிலாகட்டும் , ஒழுக்கத்திலாகட்டும் கிறிஸ்துவை விட 
புத்தரும் , சாக்ரட்டீசும் எத்தனையோ மடங்கு மேம்பட்டவர்கள் 
என்பது எனது அபிப்பிராயம் . சரித்திர சம்பந்தமாகப் பார்க்கப் 
போனால் , கிறிஸ்து என்ற ஒருவர் இருந்தாரா ? என்பதே முழுச் 
சந்தேகமாக இருக்கிறது . 

முன்னேற்றத்திற்கு முக்கியத் தடையாக இருப்பது 
கிறிஸ்து மதம் தான் என்பதை நிச்சயமாகக் கூறுவேன் - என்று 
கூறியிருக்கிறார் . 


உலக 


" சுயமரியாதைக்காரர்களின் மீது காய்ந்து விழும் கத்தோலிக்க 
நண்பர்களுக்கு மேற்கண்ட இரு புத்தகங்களையும் அர்ப்பணம் 
செய்கிறேன் . 

பெட்ரண்ட் ரஸ்ஸல் அறிவாளியல்லவென்று 
கத்தோலிக்கர்கள் எளிதில் சொல்லிவிட முடியாது , 

சென்னை 
ஆர்ச் பிஷப்பின் அறிவைப்பற்றி உலகத்துக்கு எவ்வளவு 
தெரியுமோ , 

அதைவிடக் கொஞ்சம் அதிகமாகவேதான் 
பெட்ரண்ட் 

ரஸ்ஸலைப் பற்றித் தெரியும் என்பதை நான் 

வேண்டியதில்லை . சென்னை ஆர்ச் பிஷப்பினால் 
உலகிற்கு எவ்வளவு நன்மையுண்டாகியிருக்கிறதோ , அதை விட 
பெட்ரண்ட் ரஸ்ஸல் , பெர்னார்ட்ஷா ஆகியோரால் சற்றாவது 


சொல்ல 


336 


குத்தூசி குருசாமி 


சொன்னது 


நான் 


உலக 


அதிகமான 

நன்மைகள் ஏற்பட்டிருக்கு மென்பதைக் கிறிஸ்துவ 
உலகம் ( Christian world ) ஒப்புக் கொண்டே தீரும் . ஆனால், 
நமது கக்தோலிக்கப் பாதிரிமார்கள் ஒரு பதில் சொல்லலாம் . அவர் 
களிருவரும் சயித்தான் அவதாரங்கள் என்று சொல்லிவிடலாம் . 
ஆனால் , எப்படியோ 

சயித்தான் களுக்கு உலகத்தில் மதிப்பு 
ஏற்படவும் ‘ சயித்தான் இயக்கங்கள் புயற்காற்றுப் போல் வீசவும் 
ஆரம்பித்து விட்டன . 

“ இனி , ஆர்ச் பிஷப்புகள் கிறிஸ்துவின் மறு தோற்றத்திற்கு 
( Second coming of Christ ) வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்ய 
வேண்டியது தான் , அல்லது , சயித்தான் உலகத்தை விட்டு 
விட்டு கிறிஸ்து இருக்கும் வேறு புண்ணிய உலகத்திற்குப் புறப் 
படுவதற்கு மூட்டை முடிச்சோடு தயாராயிருக்க வேண்டும் . அல்லது , 
ஜீன் மெஸ்லியர் என்ற பாதிரியார் 

மாதிரி , 
“ இத்தனை ஆண்டுகள் 

அயோக்கியத்தனமாகப் பொய்யும் 
புரட்டுகளும் சொல்லி , அறியாமையிலும் , மூடநம்பிக்கையிலும் 
அழுத்தி வைத்ததற்காக 

மக்களிடத்தில் மன்னிப்புக் 
கேட்டுக் கொள்கிறேன் - என்று ஒவ்வொரு பாதிரிமாரும் 
யோக்கியமாக ஒப்புக்கொண்டு , 

முன்னேற்றத்திற்கு 
வேண்டிய துறைகளிலீடுபட்டு , ஏழை மக்களின் தொல்லையைத் 
துடைப்பதில் ஈடுபட வேண்டும் . 

" கத்தோலிக்க மதத் தலைவர்களே ! ஆத்திரம் வேண்டாம் ; 
அகம்பாவம் வேண்டாம் . ஸ்பெயினையும் ரஷ்யாவையும் ஒரு 
நிமிடமாவது நினைத்துப் பாருங்கள் . மன்னாதி மன்னர்களெல் 
லாம் மண்ணாகி மடிந்தார்களய்யா . 

இந்தப் பதிலடிக்குப்பின் கத்தோலிக்கக் கிறிஸ்துவர்கள் 
மூச்சுப் பேச்சற்றனர் . இந்து மதத்தைமட்டும் தான் 
மரியாதைக்காரர்கள் தாக்குகின்றனர் ; வேறு 

மதத்தைத் 
தாக்குவது தானே ? யென்று கேலியும் , கிண்டலும் செய்த 
குதர்க்கவாதக் கூட்டத்தார் கூனியும் , குறுகியும் போனார்கள் . 

கத்தோலிக்க தாழ்த்தப்பட்ட தோழர்கள் மிகப் பலர் மனம் 
திருந்தி மத விடுதலை அடையவேண்டும் என்ற அளவுக்குத் 
தெளிவு பெறலாயினர் . 

இசுலாமுக்கோ . இந்து மதத்துக்கோ அல்லது 
கிறிஸ்துவ மதத்துக்கோ வக்காலத்து வாங்கிக் கொண்டு ஆதர 
வாளராக இன்னொரு மதத்தை எதிர்ப்பவரல்லர் . 


27 


சுய 


குருசாமி 


குருவிக்கரம்பை வேலு 


337 


அவர் பரிபூரண கடவுள் மறுப்பாளர் ; முழுமையான நாத்திகர் . 

அவருக்கு இசுலாமியக் கடவுளானாலும் , கிறிஸ்துவ மதக் 
கடவுளானாலும் , இந்து மதக் கடவுளர் - கடவுளச்சியர் ஆனாலும் 


ஒன்றுதான் . 


இக்கொள்கைகளைத் தம் வாழ்நாள் முழுவதும் கைக்கொண் 


டிருந்தார் . 


அவர் , முகமது நபி பிறந்த நாள் விழாக்களிலோ , அல்லது 
வேறு மதக்காரர்கள் விழாக்களிலோ - பல முறைகள் அழைக்கப் 
பட்டும் , ஒரு போதும் சென்று பேசியவரல்லர் .. 

மதத்தின் பெயரால் நடைபெறும் விழாக்களை அடியோடு 
வெறுத்துக் கண்டித்து ஒதுக்கினார் . 


ஒரு கல்லுக்கு இவ்வளவு பெரிய இடமா ? 

புரட்சி வீரரான குருசாமிக்கு எந்த வகையிலும் குறைந்தவ 
ரல்லர் என்று சொல்லத்தக்க அளவுக்குப் புரட்சி வீராங்கனை 
யாகக் குஞ்சிதம் அம்மையார் திகழ்ந்தார் . 


திருமணத்திற்கு முன்பிருந்தே குருசாமி துணை ஆசிரியராக 
இருந்த ரிவோல்டி ல் புரட்சிகரமான கட்டுரைகள் எழுதியவர் 
இவர் . 

குஞ்சிதம் அம்மையார் 1930 - லிருந்தே அரசு ஊழியராகப் 
பணியாற்றியவர் . 

முதலில் குஞ்சிதம் ராஜமகேந்திரபுரத்தில் ஆறு மாத காலம் 
ஆசிரியராக அலுவல் பார்த்தார் . பின்னர் சென்னை லேடி 
வெலிங்டன் ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரியில் சேர்ந்து 1931 - ல் 
எல்.டி பட்டம் பெற்றார் . 

திருநெல்வேலியில் பள்ளித் துணை மேற் பார்வையாளராக 
( Sub Asst . Inspector ) வேலை கிடைத்தது . கணவர் குருசாமி 
சென்னையிலேயே 

இருந்ததால் , அவரைப் பிரிய மனமில்லாத 
குஞ்சிதம் குருசாமி , இப் பதவியை ஏற்க மறுத்து விட்டார் . 

1932 - ல் குஞ்சிதம் மயிலாப்பூர் தேசியப் பெண்கள் உயர் 
நிலைப் பள்ளியில் துணைத் 

துணைத் தலைமை ஆசிரியராக அலுவலில் 
சேர்ந்தார் . சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து 

விளம்பரம் 
கு -22 


338 


குத்தூசி குருசாமி 


பல 


பெற்றிருந்த குஞ்சிதத்திற்கு பார்ப்பன நிர்வாகிகளின் பொறுப்பி 
லிருந்த மயிலை தேசிய உயர்நிலைப் பள்ளியில் 

அலுவல் 
கிடைத்தது விந்தைதான் ! 

அம்மையார் அலுவலில் இருந்தாலும் இயக்கக் கொள்கை 
களைப் பரப்புவதில் வழக்கம் போலவே முன்னணியிலிருந்தார் . 

1933 மே 21 - ல் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சுயமரியாதை மாநாடு 
குஞ்சிதம் குருசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது . அந்த 
மாநாட்டுத் தலைமையுரையில் அம்மையாரின் பேச்சு , சுயமரியாதை 
இயக்கத்தினரை நாத்திகப் பிழம்புகளாக ஆக்கியது . தலைமை 
யுரையில் ஒரு பகுதி : 

இந்த மாநாடானது மிகவும் முக்கியமான இடத்தில் 
கூட்டப்படுகிற தென்பதைத் தங்களுக்கு நினைவூட்ட வேண்டு 
மென்பது அவசியமில்லை என்று கருதுகிறேன் . சுயமரியாதை 
இயக்கம் எங்கே 

பரவினாலும் பரவாவிட்டாலும் ஸ்ரீரங்கம் 
போன்ற இடங்களில் தான் அவசியம் பரவ வேண்டும் . 

" ரஷ்யாவில் முக்கிய தலைநகரத்தில் ஜார் ( Czar ) சக்கர 
வர்த்தியின் கொடுங்கோன்மையைக் காட்டும்படியான 
சாமான்களைக் கண்காட்சியில் பத்திரப்படுத்தி வைத்திருக் 
கிறார்களாம் . அதுபோலவே , பின்னொரு காலத்தில் நமது 
நாட்டில் சமதர்ம அரசாட்சி ஏற்பட்டதும் சமதர்மக் கண்காட்சி 
யில் வைக்கப்பட வேண்டிய சில பொருட்கள் இருக்கின்றன. 
அதில் , இவ்வூர்க் 

கோவிலில் நீட்டி நிமிர்ந்து படுத்திருக்கும் 
கல்லும் , ( ஸ்ரீ ரங்கநாதர் ! ) அதற்காக ஏற்பட்டிருக்கும் ( வெள்ளிச் ) 
செருப்பும் , வருடத்துக்கு ஒரு நாளில் எல்லோரும் சொர்க்கத் 
திற்குப் போகும்படி அனுமதிக்கும் சொர்க்க வாசல் கதவும் , 
அந்தக் கதவுக்கு இருக்கும் சாவியும் முக்கியமானதாகும் . 
இவைகளையெல்லாம் 

வைத்து , இவைகளைக் காப்பாற்றுவதற் 
காக ஏற்பட்டிருக்கும் தரகர்களான இந்த ஊர் அய்யங்கார் 
ஒருவரின் திரேகத்தையும் , அவருடைய நாமத்தோடு திராவகத்தில் 
போட்டுப் பத்திரப்படுத்தி வைக்கவேண்டும் . 
பார்த்ததும் , பின் சந்ததியார்கள் , இதோ பார் , நமது முன்னோர் 
அடக்கி ஆண்டு 

நசுக்கிப் பிழிந்து , முழு மூடர்களாய் 
வைத்திருந்த சாதனங்களைப் பார் ! 

இதோ இருக்கிறாரே , 
இவரைப் போன்றவர்கள் தான் கருங் கல்லைக் காட்டி , 
பறித்து , ஜன 

சமூகத்தின் இரத்தத்தை உயிரோடு உறிஞ்சிய 
பாதகர்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள் . 


இவைகளைப் 


களை 


காசு 


குருவிக்கரம்பை வேலு 


339 


கிறது . இந்த 


ஒரு பெரிய 


கோவில்களின் மேல் சுயமரியாதைக்காரர்களுக்கு 

ஏன் 
இவ்வளவு வெறுப்பு ? 

என்று மதப் பக்தர்கள் கேட்கிறார்கள் . 
அவர்களுக்கு ஒரே ஒரு 

விஷயம் ; இந்த ஊர்க் கோவிலை 
எடுத்துக் கொள்ளுங்கள் . ஊர் விஸ்தீர்ணத்தில் கிட்டத்தட்ட 
மூன்றில் ஒரு பங்குக்கு மேல் கோவில் அடைத்துக் கொண்டிருக் 

ஊரில் 6000 பேருக்குக் குறையாமல் , ஒண்டு 
வதற்குக் குடிசையில்லாமல் இருக்கிறார்கள் . வீதிகளிலும் தோப்புக் 
களிலும் திரிந்து கொண்டும் , கூலி வேலை செய்து கொண்டும் ஒரு 
வேளை ஆகாரத்தோடு இருக்கிறார்கள் . 
ஆனால் , இதே ஊரில் எட்டடி நீளமுள்ள 

எட்டடி நீளமுள்ள ஒரு கல்லைப் 
படுக்க வைத்து , அதற்கு 

மதில் சுவரும் , ஆறேழு 
பெரிய கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன . பல லட்ச ரூபாய் 
கள் பெறுமானம் உள்ள தங்க , வெள்ளி வாகனங்களும் , நகைகளும் 
செய்து வைக்கப்பட்டுள்ளன . 

இப்படி லட்சக் கணக்கான ரூபாய்கள் ஒரு கல்லுக்காகச் 
செலவழிக்கப்பட்டு - அதுவும் ஒரு கூட்டம் மாத்திரம் நோகாமல் , 
வயிறு வளர்ப்பதற்கு உபயோகப்பட்டு வருகிறதென்றால் சமதர்ம 
வாதிகளாகிய சுயமரியாதைக்காரர்கள் இவ்விதக் கோயில்களை 
அடியோடு தரைமட்டமாக்கிவிட வேண்டுமென்று சொல்லுவதில் 
குற்றமென்ன ? என்று நான் கேட்கிறேன் . நம் இயக்கத்தின் பரம 
விரோதிகளான பார்ப்பனர்கள் , ஒரு பக்கம் கத்தோலிக்கர்களை 
யும் , மற்றொரு பக்கம் சர்க்காரையும் தூண்டி விட்டுக்கொண்டும் 
இருக்கின்றனர் . 
நமது சமதர்மத் தோழர்களைப் போலீசார் 

அடிக்கும் 
ஒவ்வொரு அடியும் சமதர்ம அரசாட்சியை இந்தியாவோடு 
சேர்த்து அடிக்கும் ஒவ்வொரு ஆணிக்கும் சமமாகும் . ஏழைகள் 
வாயில் மண்ணைப் போடுவதற்காக ஏற்பட்டிருக்கும் மத 
ஸ்தாபனங்களையும் , மதத் தலைவர்களையும் காப்பாற்றும் 
பொருட்டு ஒரு அரசாங்கமானது ஏழைகள் இயக்கத்தை , பாமரர் 
கள் இயக்கத்தை அடக்கி நசுக்க வேண்டுமென்று 

கொழுந்து விட்டெரியும் நெருப்பை நெய்யைவிட்டு 
அணைப்பது போலவே ஆகும் . 

இந்த மாநாட்டில் பேசிய பேச்சின் விளைவாக , மயிலாப்பூர் 
தேசிய பெண்கள் 

பள்ளியின் நிர்வாகிகள் , தோழியர் குஞ்சிதம் 
குருசாமி அவர்களை 

அந்தப் பள்ளியின் ஆசிரியர் வேலை 
யிலிருந்து நீக்கிவிட முடிவு செய்தனர் . 


நினைப்ப 


தானது 


340 


குத்தூசி குருசாமி 


மிஸ் 


வீல் , 


மகாஜன 


பார்ப்பன வெறி 

மாநாட்டிலிருந்து திரும்பிய மறுமாதமே மூன்று மாத முன் 
அறிவிப்புக்குப் பதிலாக , மூன்று மாதச் சம்பளத்தை ( மாதம் 75 
ரூபாய் வீதம் ) கையில் கொடுத்து வேலையை விட்டு நீக்கினர் . 
இது நடந்தது , 29-6-1933 - ல் . 
இந்த வெளியேற்றத்தை , தலைமை ஆசிரியையான 
(( வெள்ளைக்காரர் ) பள்ளி 

நிர்வாகிகளுடன் போராடி 
எவ்வளவோ எதிர்த்துப் பார்த்தார் ; 

பயனில்லை . முடியாது ! 
நம் பணத்தைத் தின்று கொண்டு நம் இனத்தையே தாக்குவ 
தென்றால் சகிக்க முடியாது ! என்று கூறி விட்டார்கள் . 
இதையறிந்த பெரியார் தம் நிர்வாகத்திலிருந்த ஈரோடு 

உயர்நிலைப் பள்ளியில் வேலை பார்த்துக் கொண் 
டிருந்த 2-3 பார்ப்பன எல்.டி. ஆசிரியர்களை உடனே பழிக்குப்பழி 
வாங்கி வெளியேற்றி விட்டார் . அம்மையாரை வெளியேற்றிய 
நிர்வாகிகளின் பெயர்ப் பட்டியல் இது . 

சர்.பி.எஸ் . சிவசாமி அய்யர் ; சர்.சி.பி. இராமசாமி அய்யர் ; 
பெ.நா. அப்புசாமி அய்யர் ; கே.வி. கிருஷ்ணசாமி 

அய்யர் ; 
டி.ஆர் . வெங்கட்ராம சாஸ்திரி . 

வெளியேற்றப்பட்ட மறுநாள் , நிர்வாகிகளின் பேத்திகளான 
அம்மையாரின் மாணவிகள் , இன்னும் 2-3 பெண்களை அழைத்துக் 
கொண்டு , வெள்ளிக் கோப்பைகளுடன் அம்மையாரைச் சந்திக்க 
வந்தனர் . வீட்டுக்குள் வந்து அம்மையாரைப் பார்த்ததும் 
மாணவிகள் தேம்பித் தேம்பி அழுதனர் . 

ஏனம்மா வந்து விட்டீர்கள் ? உங்களைப் போன்ற ஆசிரியை 
எங்களுக்கு எப்படிக் கிடைப்பார் , அம்மா ? எங்கள் ஸ்கூல் பிடிக்க 
வில்லையா அம்மா உங்களுக்கு ? என்று அவர்கள் பன்னிப் பன்னிக் 
கேட்டுத் தேம்பித் தேம்பி அழுதனர் . 

குஞ்சிதம் சிரித்துக் கொண்டே அவர்களுக்குச் 
சொல்லி அனுப்பி வைத்தார் . 

குஞ்சிதம் அம்மையார் வேறு இடங்களில் வேலைக்கு முயற்சி 
செய்தார் . 

சென்னையிலுள்ள தனியார் பெண் பள்ளி ஒன்றில் பி . ஏ . 
எல்.டி. தேவை என்று நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டு, குஞ்சிதம் 
விண்ணப்பம் அனுப்பினார் ; வேலையும் கிடைத்தது . 


சமாதானம் 


குருவிக்கரம்பை வேலு 


341 


குஞ்சிதம் குறிப்பிட்ட நாளில் வேலையை ஒப்புக் கொள்ளச் 
சென்றார் . அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு அப் பள்ளியின் 
நிர்வாகி தம்மைப் பார்த்துவிட்டுச் செல்லுமாறு பணித்திருந்தார் . 
குஞ்சிதத்தை 

மரியாதையுடன் வரவேற்று உட்காரச் 
சொன்னார் , நிர்வாகி . 

“ உங்கள் பெயர் தான் திருமதி குஞ்சிதமா ? 


ஆமாம் ! 


“ நீங்கள் இந்துப் பெண்தானே ? " 
" ஆமாம் ! 
" நெற்றியில் ஏன் பொட்டு வைக்கவில்லை ? 
அப்படியே பழகி விட்டேன் . 

" சரி ; இனியாவது பொட்டு வைத்துக் கொள்வதில் 
ஆட்சேபணை இல்லையே ! 

“ வைக்க வேண்டாமென்று முடிவு செய்திருக்கிறேன் . 
" .உங்கள் கணவர் பெயர் ? 
" குருசாமி . 
“ அப்படியா ? 

கேள்விப்பட்டது சரியாகி விட்டது . 
உங்களைப் போன்ற நாத்திகர்களுக்கு எங்கள் பள்ளியில் வேலை 
தரமுடியாது ; நீங்கள் போகலாம் ! 

சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்னும் காரணத்துக் 
காகத் தொடக்க காலத்தில் , குருசாமியைப் போலவே ,- அம்மை 
யார் பட்ட துன்பங்கள் ஏராளம் , ஏராளம் ! 


நான் 


பார்ப்பனர் ஒழிப்புத் திருநாள் 

அம்மையாரின் வேலை நீக்கத்தைக் கண்டித்து பெரியார் , 
பார்ப்பனர் ஒழிப்புத் திருநாள் என்று குடி அரசி ல் ஒரு 
துணைத் தலையங்கமே எழுதினார் . 

" சாதிப் பிரிவு சம்பந்தமான உயர்வு தாழ்வு இருக்கும் வரை , 
நாட்டில் துவேஷம் , வெறுப்பு , வகுப்பு உணர்ச்சி ஆகிய காரியங் 
களும் ஒரு வகுப்பாரால் ஒரு வகுப்பு கஷ்டமடையும் காரியங் 
களும் எதிர்பார்த்துத்தான் இருக்க வேண்டும் ? 

" இதற்கு ஒரு உதாரணம் ; தோழியர் குஞ்சிதம் அம்மாளை 
யாவருக்கும் தெரியும் . அந்த அம்மாள் பி.ஏ.எல்.டி , பாஸ் 


342 


குத்தூசி குருசாமி 


செய்தவர்கள் . அதிலும் 

யோக்கியதா பக்ஷத்தோடு உயர்ந்த 
வகுப்பில் பாஸ் செய்தவர்கள் . அவர்களின் கல்வித் திறமை. 
போதிக்கும் திறமை , பிள்ளைகளிடம் அன்பாய் இருக்கும் திறமை, 
சரீராப்பியாச விளையாட்டுக்களில் உள்ள திறமை முதலியவைகள் 
அந்தம்மாள் வேலை செய்த பள்ளிக்கூடத் தலைமை உபாத்தி 
யாயரின் நற் சாக்ஷிப் பத்திரத்தில் காணலாம் . இப்படிப்பட்ட 
அம்மாள் மைலாப்பூரில் ஒரு 

மைலாப்பூரில் ஒரு பார்ப்பன ஆதிக்கமுள்ள பள்ளிக் 
கூடத்தில் உபாத்தியாயராக மாதம் 75 - ரூபாய் சம்பளம் வாங்கிக் 
கொண்டு வந்தார் . 

" அந்தம்மாள் யாதொரு தப்பிதமும் செய்துவிடவில்லை . 
இரண்டொரு இடங்களில் பகுத்தறிவுப் பிரசங்கங்கள் செய்தது 
தவிர யாதொரு பாவத்தையும் அறியார் . அப்படிப்பட்டவர் 
களை தோழர்கள் பி.எஸ் . சிவசாமி அய்யர் , டி.ஆர் . வெங்கிட்ட 
ராம சாஸ்திரி , சி.பி. ராமசாமி அய்யர் , அல்லாடி கிருஷ்ணசாமி 
அய்யர் ஆகியவர்கள் போன்றவர்கள் நிர்வாகக் கமிட்டியாய் 
இருக்கும் பள்ளிக்கூடத்தில் அந்தம்மாளுக்கு இனி வேலையில்லை 
என்று நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் 
என்றால் , வகுப்பு உணர்ச்சியில் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க 
முடியுமா என்று யோசித்துப் பாருங்கள் . 
“ இந்தப்படி ஒரு 

பார்ப்பனரல்லாதார் ஆதிக்கமுள்ள 
ஸ்தாபனங்களில் இருந்து தகுந்த ஒழுக்கக் குறைவுள்ள ஒரு 
குற்றத்துக்காக ஒரு பார்ப்பனரை நீக்கிவிட்டால் , அக்கிரகாரம் 
முதல் கொண்டு சர்க்கார் அதிகாரிகள் - ஹைகோர்ட்டு வரை அந்த 
ஸ்தாபனத்தின் மீது பழிவாங்க நினைக்கிறார்கள் . பிராமணத் 
துவேஷம் பிராமணத் துவேஷம் என்று கூப்பாடு போடுகிறார்கள் . 

" பார்ப்பனர்கள் தங்கள் ஆதிக்கத்தில் இருக்கிற எந்த 
ஸ்தாபனங்களிலாவது 100 - க்கு 10 வீதமாவது பார்ப்பனரல்லாதார் 
களுக்கு வேலை கொடுக்கிறார்களா ? எனப் பார்த்தால் வகுப்புத் 
துவேஷம் யாரிடத்தில் இருக்கிறது என்பது விளங்கும் . 

ஆதலால் , பார்ப்பனரல்லாத மக்கள் இனியாகிலும் , இவ் 
விஷயங்களை உணர்ந்து , அதற்குத் தகுந்தபடி நடந்து கொள்ள 
முயற்சிப்பதுடன் , காந்தி ஜெயந்தி , கிருஷ்ண ஜெயந்தி , ஹரிஜன 
நாள் , ஏகாதிபத்திய ஒழிப்புநாள் , மேடே என்பது போன்ற 
நாள்களை வருஷத்துக்கு ஒரு 

கொண்டாடுவது போல் 
பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு நாள் என்பதாக வருஷத்தில் ஒரு நாள் 


66 


நாள் 


குருவிக்கரம்பைவேலு 


343 


கொண்டாட ஏற்பாடு செய்ய வேண்டு மென்றும் அதை அடுத்து 
வரும் தீபாவளிக்கு அடுத்த நாளோ , அல்லது முந்திய நாளோ 
வைத்துக் கொள்வது நல்லது என்றும் அபிப்பிராயப் படுகின் 
றோம் . 

( குடி அரசு - 10 , ஆகஸ்ட் 1933 ) 
காந்திக் கொலம்பசு கண்டுபிடித்த அமெரிக்கா 

காந்தியாருக்கு இந்தியா முழுமையும் நல்ல செல்வாக்கிருந்த 
போதிலும் , தமிழ்நாட்டில் மட்டும் சுயமரியாதை இயக்கத்தினரின் 
எதிர்ப்பு இருந்து வந்தது . 

குருசாமி காந்தியாரைச் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் 
கடுமையாக விமர்சித்தே வந்தார் . 


காந்தியார் 1931 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17 ஆம் நாள் 
இலண்டன் கிங்ஸ்லி ஹாலில் , கொலம்பியா கம்பெனியாருக்காக 
கடவுள் என்னும் பொருள் பற்றி ஆங்கிலத்தில் ஒரு சொற் 
பொழிவு பதிவு செய்தார் . அந்தக் கிராமபோன் பிளேட்டில் 
கொடுத்த பேச்சை கடவுளைப் பற்றி காந்தியாரின் பேச்சு என்ற 
தலைப்பில் குருசாமி தமிழில் மொழிபெயர்த்து புதுவை முரசிலும் 
குடி அரசிலும் வெளியிட்டார் ; 

“ திரு . காந்தியவர்கள் 1931 ம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17 ந் 
தேதி , சனிக்கிழமையன்று லண்டன் கிங்ஸ்லி ஹாலில் கொலம் 
பியா கம்பெனியாருக்கு , " கடவுள் " என்ற பொருள்பற்றி 
ஆங்கிலத்தில் கிராம போன் பிளேட்டில் கொடுத்த பிரசங்கத்தின் 
குருசாமி மொழிபெயர்ப்பு வருமாறு : 

" உலகிலுள்ள ஒவ்வொன்றையும் ஓர் அற்புதமான சூக்ஷ்மசக்தி 
இயக்கிக் கொண்டிருக்கிறது . அதன் அற்புதம் வாய் விட்டு வருணிக்க 
முடியாதது . அதை நான் உணருகிறேன் ; ஆனால் அதை நான் என் 
கண்ணால் காணமுடியவில்லை . கண்ணுக்கு அகப்படாத இந்த 
சக்திதான் எனக்கு உணர்ச்சியைக் கொடுக்கிறது . இதை எதிர்ப்பது 
கூடாதகாரியம் . எனது புலன்களால் நான் கண்டு தெளியும் மற்ற 
பொருள்களைப் போல் , இந்தப் பார்க்கொணாத சக்தி இல்லை . 
எனது புலன்களையும் கடந்து அது நிற்கிறது , இவ்வுணர்ச்சி 
காரணமாகவே கடவுள் 

இருக்கிறாரென்று 
நம்புகிறேன் . 


ஒருவர் 


நான் 


சாதாரணமாய் உலக விவகாரங்களில் கூட தங்களை ஆள்வது 
யார் , அந்த அரசன் ஏன் தங்களை ஆளுகிறான் , எப்படி அவன் 


344 


குத்தூசி குருசாமி 


தன் ஆட்சியைச் செலுத்துகிறான் என்பதை மக்கள் அறியாதவர் 
களாக இருக்கின்றனர் என்பது நமக்குத் தெரியும் ? இருந்தாலும் , 
யாரோ ஒருவர் , அல்லது ஏதோ ஒரு சக்தி தங்களை நிச்சயமாக 
ஆண்டுகொண்டு தானிருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்துகொண் 
டிருக்கிறார்கள் . அதேமாதிரி ; அகிலாண்டத்தையும் ஆள்கின்றார் 
பகவான் . 


சிலவருடங்களுக்கு முன்னே , நான் மைசூரில் சுற்றுப்பிரயாணம் 
செய்துகொண்டிருந்தபொழுது பல ஏழைக் கிராம வாசிகளைச் 
சந்தித்தேன் . மைசூரை யார் ஆண்டுவருகிறார் என்பது அப்பாமர 
மக்களில் பலருக்குத் தெரியாது என்பதை நான் அறிந்து கொண் 
டேன் . யாரோ ஒரு கடவுள் ஆள்கின்றார் என்று அவர்கள் 
சொன்னார்கள் . தங்கள் அரசரைப்பற்றிய ஞானம் இந்த ஏழை 
மக்களுக்கு இவ்வளவு குறைவாக இருந்ததானால் , ஆண்டவனைப் 
பற்றி எனது ஞானம் எவ்வளவு குறைவாக இருக்கவேண்டும் ? 


ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் தெரியுமா ? 

மேலே நான் 
குறிப்பிட்ட மக்களுக்கும் அவர்களது 

அரசருக்கும் உள்ள 
தொடர்பைவிட எனக்கும் ஆண்டவனுக்கும் உள்ள சம்பந்தம் 
மிகவும் நுண்ணியது . கடவுளின் எதிரே நான் எம்மாத்திரம் ? 
அவர் முன்பு நான் அணுவிலும் கேவலமானவன் . ஆகவே , 
அரசருக்கெல்லாம் அரசராச விளங்கும் அந்தப் பரமாத்மாவின் 
அருள் எனக்குக்கிடைக்கவில்லை யென்றால் , அதில் ஆச்சரியம் 
எதுவும் இல்லை . 


ஆயினும் , அந்த மைசூர் பிரஜைகள் தங்கள் ராஜ்யத்தைப் 
பற்றி உணர்ந்ததைப் போலவே நானும் பரமனின் ராஜ்யத்தைப் 
பற்றி உணர்கின்றேன் . 

உலகம் ஒரு ஒழுக்கத்தால் கட்டுப்பட் 
டிருக்கின்றது ; இப்பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொன்றும் மாற்ற 
முடியாத ஒரு நியதியினாலேயே ஆளப்பட்டு வருகின்றது . உலகில் 
வாழும் , அல்லது உயிருடன் இயங்கும் ஒவ்வொன்றும் இந்த 
நியதிக்குக் கட்டுப்பட்டது தான் . 

இவற்றையெல்லாம் 
உணர்கின்றேன் . மேற்கூறிய நியதி குருட்டுத்தனமானதல்ல . 
ஏனெனில் , எந்தக் குருட்டு நியதியும் கட்டுப்பட்ட வாழ்க்கையின் 
நடத்தையை ஒழுங்குபடுத்த முடியாது . இப்பொழுது ஜடப் 
பொருள்களிலும்கூட , உயிர் உளது என்று சர் . ஜகதீஸ் சந்திர 
போஸ் நிரூபித்து வருகிறார் . அவரது அற்புதமான 
களுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் . 


நான் 


ஆராய்ச்சி 


குருவிக்கரம்பை வேலு 

345 
ஆகவே எல்லாவற்றையும் அடக்கியாளும் அந்தச் , சித்சக்தியே 
ஆண்டவன் . எல்லா உயிர்களையும் எது இயக்குவிக்கின்றதோ 
அச்சக்திதான் பரமாத்மா . நியதியும் அந்நியதியை ஏற்படுத்திவரும் 
ஒன்றை - எனக்கு அவரைப்பற்றியோ , அவரது நியதியைப்பற்றியோ 
ஒன்றும் தெரியாது . ஆதலால் , நான் அந்நியதியையோ அல்லது 
அதன் கர்த்தாவையோ மறுக்கமாட்டேன் . உலகில் எவ்வளவோ 
விதமான சக்திகள் உள . 

அவைகளை நான் மறுப்பதினாலோ , 
அல்லது அவற்றை நான் அறியாமல் இருத்தலினாலோ , எனக்கு 
ஏதாவது பலனுண்டா ? கிடையவே கிடையாது . அவ்வாறே 
கடவுளின் சக்தியையும் அவரது நியதியையும் நான் மறுப்பதால் 
யாதொரு பயனுமில்லை . அப்படிச் செய்வதால் நான் அவற்றின் 
வசத்தினின்றும் விடுவித்துக்கொள்ள முடியாது . ஆனால் , ஆண்ட 
வனின் கட்டளைகளை அடிபணிந்து அடக்கத்துடன் அப்படியே 
ஏற்பதால் நாம் நமது வாழ்க்கையைச் சுலபமாகக் கழிக்கலா 
மென்பது நிச்சயம் . உலகவிதிகள் விஷயத்திலும் இதே நீதிதான் 
வழங்குகிறது . உலக விதிகளுக்குக் கீழ்படிந்து நடந்தால் , நமது 
வாழ்க்கை சுலபமானதாகிறது என்பதை நாம் காண்கிறோம் . 
என்னைச்சுற்றிலுமுள்ள ஒவ்வொன்றும் சதா மாறிக்கொண் 
டிருப்பதையும் சதா மாண்டுவருவதையும் நான் ஏதோ ஒரு வகை 
யாகக்காண்கின்றேன் . ஆனால் இவைகளுக்கு இடையேயிருந்தும் 
மாறாத , சாகாத ஓர் சக்தி உலகை ஆட்டுவித்துக் கொண்டிருக் 
கின்றது . உலகிலுள்ள யாவற்றையும் தன் பிடிப்புக்குள் கெட்டி 
யாக வைத்துக்கொண்டிருப்பது இந்த சக்திதான் . இது சிருஷ்டிக் 
கவும் செய்கின்றது . அழிக்கவும் செய்கின்றது . மீண்டும் சிருஷ்டிக் 
கின்றது . இந்த அற்புதமான சக்திதான் கடவுள் . எனது புலன் 
களால் மட்டுமே நான் காணும் வேறு எந்த , சக்தியும் நிலை 
பெற்றிராது ; நிலைபெற்றிருக்க முடியாது . ஆதலால் , உண்மையில் 
வாழ்வது பரம்பொருள் ஒன்றுதான் . 


இந்த , சக்தி அருள் மயமானதா அல்லது தூவேஷமுடையதா ? 
இதை முற்றிலும் அருள்மயமானதாக நான் காண்கின்றேன் . 
ஏனெனில் , உலகில் சாவின் மத்தியில் வாழ்வு பொங்குகின்றது . 
அசத்தியத்தின் இடையே சத்தியம் நிலவுகின்றது . இருளினிடையே 
ஒளி உறைகின்றது . இக்காரணங்களால் கடவுள் தான் 
அந்தராத்மா ; அவர் தான் சத்யம் ; அவரே ஒளி ; அருட்சோதியும் 
அவரே ; அவரே பிரம்மஸ்வரூபி ; அவர் தான் பரிபூரண சுத்தர் 
என்பதை நான் அறிகிறேன் . ஆனால் , கேவலம் அறிவுக்கு மட்டும் 


346 


குத்தூசி குருசாமி 


மனிதன் 


இன்பம் ஊட்டுவதானால் கடவுள் இல்லை . கடவுள் நிஜமாகவே 
கடவுளாக இருக்கவேண்டுமானால் அவர் மானிடரின் ஹிருதயத்தை 
ஆண்டு அதை மாற்றும் வல்லமையோடிருக்க வேண்டும் . தன் 
பக்தர்களின் சின்னஞ்சிறிய வேலைகளிலும் அவர் 

தோன்ற 
வேண்டும் . இத்தகைய அத்யாத்மிகத் தோற்றம் அய்ம்புலன் 
களுக்கும் அப்பால் உளது . அவற்றையெல்லாம் கடந்த ஓர் 
உணர்வு நிலையை அடைந்தால் தான் 

ஈஸ்வர 
ஸ்வரூபத்தைத் 

தரிசிக்க முடியும் . புலனறிவு 

அநேகமாக 
ஏமாற்றும் இயல்புடையது . வெளிக்கு அவை எவ்வளவு உண்மை 
யாகத் தோன்றினும் அவை நம்மை மோசநிலையிலேயே வைக் 
கின்றன . ஆனால் புலன்களுக்குப் புறத்தே பெறும் உணர்ச்சி 
அழிக்க இயலாதது . ஆண்டவனின் தரிசனத்தை அடைந்தவர்கள் 
அத்தகைய உணர்ச்சி பெற்றவர்கள் . ஆண்டவனை உண்மையில் 
அறிந்தவர்களின் நடத்தையும் குணமும் மாறிவிடுவதே அவர்களில் 
ஆண்டவனின் கடாக்ஷத்தை அடைந்தவர்கள் என்பதை நிரூபிக் 
கின்றது . அதனை நிரூபிக்க வேறு எதனாலும் முடியாது . தன் 
உள்ளத்திலேயே ஈஸ்வரனைக் கண்டறிபவன் தான் உண்மையில் 
அவரைக் கண்டறிபவனாவான் . 


ஒவ்வொரு தேசத்திலும் இத்தகைய மகான்களும் முனிபுங்க 
வரும் தொடர்ந்தாற்போல் தோன்றி வருகின்றனர் . இந்த 
அநுபவமே 

மேற்கூறிய விஷயத்திற்குச் சாக்ஷி . இந்த 
அத்தாணியை மறுப்பது 

ஒருவன் தன்னையே மறுப்பதை 
யொக்கும் . 


நான் 


இங்ஙனமாக ஆண்டவனை அறிவதற்கு முன் ஒருவனுக்கு 
அசைக்க முடியாத நம்பிக்கை அத்யாவசியமானது . தன் உள்ளத் 
தில் ஆண்டவன் வாழ்வதைக் காணவேண்டுமென எண்ணுபவன் 
உறுதியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் . இந்த நம்பிக்கையை 
வெளித்தோற்றத்திலுள்ள எந்த அத்தாக்ஷியையும் கொண்டு 
நிரூபிக்க முடியாது . ஆகவே , நம்பிக்கை கொண்டு வாழ்வதே 
சுலபமான வழியாகும் . சன்மார்க்கமே இவ்வுலகை ஆள்கின்றது 
என்பதை நாம் நம்ப வேண்டும் . ஆதலால் அத்யாத்மிக நீதியின் 
மேன்மையில் நாம் அழுத்தமான நம்பிக்கையை 

நம்பிக்கையை ஏற்படுத்திக் 
கொள்ள வேண்டும் . அதாவது சத்யமேவ ஜயதி " அன்பே 
ஆண்டவன் என்ற தத்துவங்களில் பூரண நம்பிக்கை கொள்ள 
வேண்டும் . சத்யத்திற்கும் அன்பிற்கும் மாறுபட்ட யாவற்றையும் 


குருவிக்கரம்பை வேலு 


347 


மறுத்துத் தள்ளும் மன உறுதி இருக்குமிடத்தில் சுலபமான வழி 
இந்த நம்பிக்கையை வளர்த்து வருவதே . 

காரணங்களைக் கூறிக் காரியத்தை விளக்க யான் அசக்தனா 
யிருப்பதை ஒப்புக் கொள்ளுகிறேன் . காரணங்களைக் கடந்தது 
நம்பிக்கை . சாத்யமல்லாத ஒன்றைச் செய்ய முயற்சிக்க 
வேண்டாம் என்று தான் நான் சொல்ல முடியும் . 

( புதுவை முரசு , 25-1-1932 ) 
இவ்வாறு மொழி பெயர்த்து காந்தியாரின் பேச்சை வெளி 
யிட்டார் . தொடர்ந்து 

காந்திக் கொலம்பசு கண்டுபிடித்த 
அமெரிக்கா என்னும் தலைப்பிட்டு 31-1-1932 குடி அரசு 
இதழிலிருந்து மறுப்புக் கட்டுரைகள் எழுதி காந்தியாரைக் கேலி 
செய்தார் . இதற்கான மறுப்புகள் முன்பக்கங்களிலும் வந்துள்ளன . 


எப்பொழுதும் இம்மாதிரியான மறுப்புக் கட்டுரைகள் எழுதும் 
போது அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பைக் காந்தியாருக்கு 
அனுப்புவது குருசாமியின் வழக்கம் . அஃதுபோல் இதற்கும் செய் 
தார் . இதற்கான மறுப்புகள் முன் பக்கங்களிலும்வந்துள் ளதுதான் . 


ராமநாதன் - குருசாமி - காந்தியார் உரையாடல் 

காந்தியாரின் இந்துமதப் பிரச்சாரத்தையும் வர்ணாசிரமப் 
பிரச்சாரத்தையும் கண்டித்தும் , தமிழ் நாட்டில் பொதுவுடைமைக் 
கருத்துகளும் பகுத்தறிவுக் கருத்துகளும் தீவிரமாகப் பரவி 
யிருப்பது பற்றியும் , நேருவின் புரட்சிகரமான மத -சமுதாய 
பொருளாதாரக் கருத்துகளைத் தமிழர்கள் வரவேற்கிறார்கள் 
என்றும் , நேரு தென்னாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தால் 
நல்ல பலன் தரும் என்றும் 1933 டிசம்பரில் திருமதி குஞ்சிதம் 
குருசாமி நேருவுக்குக் கடிதமெழுதினார் . 

நேருவும் சமாதானம் தரக்கூடிய வகையில் குஞ்சிதம் 
அம்மையாருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதினார் . காந்தியாரிடம் , 
தமக்கு முரண்பாடு இருந்தும் , காந்தியாரை விட்டுக் கொடுக்காமல் 
நேரு எழுதினார் . 


அன்புள்ள தோழியரே , 

தங்கள் கடிதம் கிடைத்தது . தென் பகுதிக்கோ அல்லது 
வேறு பகுதிக்கோ , நான் இச்சமயம் சுற்றுப் பிரயாணம் செய்யக் 
கூடிய வசதியில்லை . பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக தீவிர 
மான போராட்டப் பிரச்சாரம் செய்வதும் , அதே நேரத்தில் நமது 


343 


குத்தூசி குருசாமி 


விடுதலை இயக்கத்தை நடத்தக் கூடிய புதிய தத்துவத்தைப் பரப்பு 
வதும்தான் இன்று எனது முதல் வேலையாக இருந்துவருகிறது . 

நீங்கள் காந்தியாரைப் பற்றி எழுதியுள்ள எல்லாவற்றையும் 
நான் ஏற்றுக் கொள்ள முடியாது என்பது உங்களுக்குத் தெரிந் 
திருக்கலாம் . சில பிரச்சினைகளில் முக்கியமாக , பொதுவான 
கண்ணோட்டத்தில் , நான் அவருடன் கருத்து வேறுபாடு கொண் 
டிருப்பவன் என்பது உண்மையே . ஆனால் , நம் நாட்டை நீண்ட 
உறக்கத்திலிருந்து தட்டியெழுப்பி , புரட்சிகரமான 

முறையில் 
செய்கையில் இறங்குமாறு செய்வதில் அவர் அருந்தொண்டு ஆற்றி 
வருகிறார் என்பது என் முடிவு . 

புரட்சிகரமான செய்கையிலிருந்து புரட்சிகரமான கருத்துகள் 
முளைத்தே தீரும் . ஆதலால் , புரட்சிகரமான செய்கைகளைத் 
தொடர்ந்து நடத்தி வர வேண்டுமென்பதை நான் வரவேற் 
கிறேன் . ஆனால் அப்புரட்சி நடத்தைக்குப் பின்னால் உள்ள 
தத்துவங்கள் எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக் கொள்வதாகக் 
கூறிவிட 

முடியாது . துணிகரமான தத்துவங்களைப் பற்றி 
வாயளவில் பேசிக் கொண்டு , செய்கையில் துணிவோ புரட்சியோ , 
ஒரு துளியும் இல்லாமல் இருப்பவர்கள் நம் நாட்டில் ஏராளமா 
யிருக்கின்றனர் . வெறும் புத்தக சோஷலிஸ்ட் அல்லது கம்யூனிஸ் 
டாகவோ , திண்ணைப் பேச்சு சோஷலிஸ்ட் அல்லது கம்யூனிஸ் 
டாகவோ உள்ள இந்தக் கூட்டத்தில் ஒருவனாக நானும் இருக்க 
விரும்பவில்லை . நான் செயலாற்றலில் நம்புகிறவன் ; ஆனால் , 
அந்தச் செயலானது , எண்ணங்களையும் கருத்துகளையும் அடிப் 
படையாகக் கொண்டதாயிருக்க வேண்டும் . 

நம் நாட்டுப் பாமர மக்களைத் தட்டி யெழுப்பி , சக்தியூட் 
டியதில் காந்தியாரின் பாதையில் காங்கிரஸ் இயக்கம் செய் 
துள்ளது போல் , கடந்த சில ஆண்டுகளில் வேறு எந்த நிகழ்ச்சி 
யும் நடந்திருப்பதாகக் கூற முடியாது . 

இது ஒரு மகத்தான லாபம் . ஏனெனில் , பொது மக்கள் 
ஒரு தடவை எழுந்துவிட்டால் மனித சக்தி கட்டவிழ்ந்து புறப் 
பட்டுவிடும் . அதன் விளைவாக எண்ணங்கள் வளரத் தொடங்கி 
விடும் . செய்கையில்லாத வெறும் கருத்துப் பிரச்சாரம் பயனற்றுப் 
பாழாகிவிடும் . 
நீங்கள் விரும்பினால் இக் கடிதத்தை வெளியிடலாம் . 

உங்கள் அன்புள்ள , 
( ஒப்பம் ) ஜவகர்லால் நேரு 


குருவிக்கரம்பை வேலு 


349 


காலத்தில் காந்தியார் தமிழ் நாட்டுக்கு வருகை 
தந்தார் . அவரை சுயமரியாதை இயக்கத்தினர் சந்திக்க முடிவு 
செய்தனர் . தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட 
காந்தியார் சென்னை மயிலை நாகேஸ்வரராவ் பந்துலு வீட்டில் 
தங்கியிருந்தார் . அது சமயம் குருசாமியும் , இராமநாதனும் 
காந்தியாரைச் சந்திக்க விரும்பினர் . 

21-12-1933 அன்று காலை எட்டு மணியளவில் இராமநாதன் , 
குருசாமி , குஞ்சிதம் குருசாமி , ப . ஜீவானந்தம் , கே . எம் . பால 
சுப்பிரமணியம் , காந்தம்மாள் ( திருமதி சுந்தரவடிவேலு ) மற்றும் 
பலருடன் காந்தியாரைச் சந்தித்தனர் . 


காந்தியாரோடு மீராபாயும் அவரது இரண்டு செயலாளர் 
களும் இருந்தனர் . உரையாடலினிடையே சென்னை கே . பாஷ்யம் 
அய்யங்காரும் கலந்து கொண்டார் . 

காந்தியார் ராமநாதனை நோக்கி , " நீங்கள் பகுத்தறிவு 
இயக்கத்தில் சேர்ந்தவர் என்று நேற்றுத்தான் எனக்குத் தெரிய 
வந்தது . என்று சிரித்துக் கொண்டே கூறினார் . 


ராமனாதன் தன்னுடன் வந்தவர்களைக் காட்டி , இவர்கள் 
சுயமரியாதை இயக்கக்காரர்கள் . தங்களைக் கண்டு பேச வந்திருக் 
கிறார்கள் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார் . 

காந்தியார் : ( தலையை அசைத்துக் கொண்டே ) " மகிழ்ச்சி " , 
என்று கூறி , " ஆகவே , நீங்கள் எல்லோரும் அறிவு வாதிகளா ? " 
என்றார் . அதற்கு இராமநாதன் , அறிவுவாதி , சுயமரியாதைக் 
காரன் ஆகிய இரண்டு வார்த்தைகளும் ஒரே பொருளைக் 
குறிப்பது தான் என்று கூறினார் . 
காந்தியார் : " சுயமரியாதை இயக்கத்தைப் பற்றி 

நான் 
நன்கறிவேன் என்றார் . 

சிறிது நேர உரையாடலுக்குப் பின் காந்தியாரிடம் , 

குருசாமி : " கோயிலில் தாழ்த்தப்பட்டவர்களை தற்காலம் 
சூத்திரர் என்பவர்கள் போகும் இடம் வரை தானே அனுமதிக்க 
வேண்டுமென்று ஓரிடத்தில் கூறியிருக்கிறீர்கள் ? 

காந்தியார் : " இல்லை , ஒருக்காலும் சொல்லவேயில்லை . 

குருசாமி : ஆம் , தாங்கள் கூறியிருப்பதாக சென்னைப் 
பத்திரிகைகளிலெல்லாம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது . 


350 


குத்நூசி குருசாமி 


22 


ஜாதி 


காந்தியார் : அப்படியிருந்தால் காட்டுங்கள் , பார்ப்போம் . 
இராமநாதன் : அப்படியானால் நாங்கள் கூறுவது தவறா ? 

காந்தியார் : " ஆம் தவறுதான் . ஆனால் , பத்திரிகைகள் 
நான் கூறுவதை . சந்தர்ப்பங்களை விட்டு விட்டுப் பிரித்துப் 
பிரசுரிப்பதால் இத்தகைய குற்றம் நேரிடுகிறது . ஜாதி இந்துக்கள் 
எவ்வளவு தூரம் செல்லுகிறார்களோ அதுவரை அரிஜனங்களை 
அனுமதிக்கலாம் என்பது என் அபிப்பிராயம் . 

குருசாமி : " அரிஜனப் பிரச்சாரத்திற்காக வரவழைத்துத் 
தங்களைச் சூழ்ந்திருக்கும் அத்தனை பார்ப்பனர்களும் 
வெறியர்கள் , ஜாதிக் கர்வம் பிடித்தவர்கள் என்பதையும் , பெரும் 
புரட்டர்கள் என்பதையும் அறிவீர்களா ? 

காந்தியார் : எல்லோரும் அப்படியில்லை . 

குருசாமி : ஆமாம் , 100 - க்கு 99 பார்ப்பனர்கள் அப்படித் 
தான் . எங்களுடன் தயவு செய்து திருவல்லிக்கேணித் தெருவுக் 
கும் , மயிலாப்பூர் தெருக்களுக்கும் வருவீர்களேயானால் , அத்தனை 
பார்ப்பனர்கள் வீட்டிலும் பார்ப்பனர்களுக்கு மட்டிலும் 
வாடகைக்கு விடப்படும் --To Let For Beahmins Only என்னும் 
போர்டு தொங்கவிட்டிருப்பதைக் காணலாம் . இதே ஆசாமிகள் 
தான் இன்று தங்களோடு அரிஜனப் பிரச்சாரம் செய்கிறார்கள் . 

இது எவ்வளவு அயோக்கியத்தனம் என்று பாருங்கள் . 

காந்தியார் : ( சிரித்துக் கொண்டே ) பதட்டம் வேண்டாம் 
நானும் பார்ப்பனர் கொடுமைக்கு ஆளாகியதுண்டு ; இன்னும் 
ஆளாகி வருகிறேன் . அறிவும் , கல்வியும் பெற்றிருக்கும் ஒரு 
கூட்டம் , மற்ற கூட்டங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துதல் 
இயல்பு . உதாரணமாக , கணவனையும் மனைவியையும் எடுத்துக் 
கொண்டால் மனைவி மேல் கணவன் ஆதிக்கம் செலுத்துவது 
இயல்பு . என் மனைவி 

எனக்கு அடிமையாகவே இருந்தாள் .. 
இன்னும் இருக்கிறாள் . இதிலிருந்து கணவனுக்கும் , மனைவிக்கும் 
அன்பில்லையென்று சொல்ல முடியுமா ? 

கே . எம் . பாலசுப்பிரமணியம் : அத்தகைய கணவர்கள் கூட்டம் 
எமக்குத் தேவையில்லை . 

காந்தியார் : " அப்படிச் சொல்ல முடியாது . அறிவுள்ளவர்கள் 
ஆதிக்கம் செலுத்துவதென்பது மனித இயற்கை . 


23 


குருவிக்கரம்பை வேலு 

351 
குருசாமி : 

" இல்லை , அது மனித இயற்கையல்ல , பார்ப் 
பனர்கள் நல்லவர்கள் தான் . ஆனால் , அவர்களுடைய மதமானது 
அவர்களை அயோக்கியர்களாக்குகிறது . 

காந்தியார் : " ஜாதி வெறித்தனமும் , அயோக்கியதனமும் 
எங்குமுண்டு என்பதை ஒப்புக் கொள்கிறேன் . ஆனால் , பார்ப் 
பனர்களிலும் யோக்கியர்கள் இருக்கிறார்கள் . 

குஞ்சிதம் : " இந்து மதமானது பார்ப்பனரைத் தவிர , வேறு 
யாருக்காவது , எந்த விதத்திலாவது , எவ்வித பலனையாவது 
அளித்திருக்கிறதா ? " 
காந்தியார் ; அப்படிச் சொல்லிவிட 

முடியாது . மதம் 
இல்லாமல் எந்தத் தேசமும் இருக்க முடியாது . 

குஞ்சிதம் : " இல்லை . ஒரு தேசமிருக்கிறது . அது தான் 
ரஷ்யா! 

காந்தியார் : " இல்லை . ரஷ்யாவிலும் மதம் இருக்கிறது . 
நான் ரஷ்யா சம்பந்தமான புத்தகங்களைப் படிப்பதில்லை 
யென்றாலும் , சமீபத்தில் 

ஜவகர்லால் கொடுத்த 

ஒரு 
புத்தகத்தைப் படித்தேன் . ரஷ்யாவிற்கு நேரில் சென்று வந்தவர் 
களையும் கேட்டேன் . அங்கு மதம் இருக்கிறது என்பது தெரி 
கிறது , நேரு மதங்களையெல்லாம் வெறுத்தாலும் , அவரும் ஒரு 
விதத்தில் மத நம்பிக்கைக்காரர் என்பது எனக்குத் தெரியும் . 

குருசாமி : " தாங்கள் தான் கோயில்களை விபச்சார 
விடுதிகள் என்று கூறியிருக்கிறீர்களே , அப்புறமேன் ஒடுக்கப்பட்ட 
வர்களையும் , அடக்கப்பட்டவர்களையும் அந்த விபச்சார விடுதிக் 
குள் அழைத்துச் சென்று விபச்சாரிகளாக்க முயலுகிறீர்கள் ? 

காந்தியார் : விபச்சார விடுதிகளாக இருக்கும் கோயில் 
களைப் பரிசுத்தப் படுத்தும் பொருட்டே அவர்களை உள்ளே 
அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் . 

குஞ்சிதம் ; அதெப்படி பரிசுத்தப்படுத்த முடியும் ? 


காந்தியார் : ( பதிலில்லை ) 

குஞ்சிதம் : ஜாதியை ஒழிக்காமல் தாங்கள் எப்படித் 
தீண்டாமையை ஒழிக்க முடியும் ? 

காந்தியார் : (சிரித்துக் கொண்டே ) , என்னுடன் 
வாருங்கள் , காண்பிக்கிறேன் என்றார் . 


கூட 


352 


குத்தூசி.ருருசாமி 


காண 


சமயம் அதிக நேரம் ஆகிவிட்டபடியாலும் காந்தியாரைக் 

மற்றும் அநேகர் காத்துக் கொண்டிருந்தபடியாலும் 
உரையாடல் முடிவுற்றது . 

( " புரட்சி " : 14-1-1934 ) 


பதினைந்து நிமிட நேரமே ஒதுக்கியிருந்த போதிலும் , 
காந்தியாரே உற்சாகத்துடன் உரையாடியதால் நாற்பது நிமிடங் 
களாயின . 


எல்லோரும் காந்தியாரிடம் 

விடைபெற்றுக் 

கொண்டு 
திரும்பினர் . அவ்வாறு திரும்பும்போது காந்தியார் இராம 
நாதனை மட்டும் தனியே கூப்பிட்டு அவரது நலன்களைச் சில 
நிமிடங்கள் விசாரித்து அளவளாவினார் . 


என்று 


திரும்பிவந்து கொண்டிருக்கும்போது குருசாமி குஞ்சிதம் 
அம்மையாரிடம் , " என்னுடன் வா 

உன்னை அந்தக் 
கிழட்டுப் பயல் கூப்பிட்டபோது எங்கே ! நீயும் சென்றுவிடுவாயோ 
என்று எனக்குப் பயமாகப் போய்விட்டது . ? என்று சொல்ல 
இராமநாதன் , ஜீவா முதலானோர் சிரித்து விட்டனர் ! 


ஜி . . 


தன் 


புரட் 


சி 


தமிழர் , தமிழன்பர் மாநாடுகள் 
1932 - ம் ஆண்டு 

ஆகஸ்ட் மாதம் 6,7 தேதிகளில் திருச்சி 
மாவட்டம் துறையூரில் " தமிழர் மாநாடு " நடை பெற்றது . இம் 
மாநாடு , பார்ப்பனர்கள் 

ஒருவர் கூட இல்லாமல் , தமிழர் 
களாலேயே நடத்தப்பட்டது . மாநாடு நடக்கச் சில மாதங்களுக்கு 
முன்பிருந்தே சுயமரியாதைக்காரர்களின் கொட்டத்தை அடக்கு 
வதற்கும் அவர்களுக்குப் பதில் அடி கொடுப்பதற்குமான மாநாடு 
இது என்றே தமிழர் மாநாட்டு நிர்வாகிகள் விளம்பரம் செய்து 
வந்தனர் . இந்த நேரத்தில் பெரியாரும் ராமநாதனும் அய்ரோப் 
பியச் சுற்றுப் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் . 


குருவிக்கரம்பை வேலு 


353 


இந்த மாநாட்டினருக்கு அறிவூட்ட எண்ணினர் சுயமரியாதை 
இயக்கத்தினர் . ஈ.வெ. 

கிருஷணசாமி அறிக்கையின் பேரில் 
குருசாமி தலைமையில் திராவிடன் ஆசிரியர் . V. சுப்பிரமணியன் , 
S.V. லிங்கம் , 

சாமி சிதம்பரனார் , ப . ஜீவானந்தம் , 
காளியப்பன் , குஞ்சிதம் குருசாமி , நீலாவதி ராமசுப்பிரமணியம் , 
இந்திராணி பாலசுப்பிரமணியம் , T.D. வீரப்பா , சேலம் சித்தய்யன் , 
சி.பி.சிற்றரசு மற்றும் பலரும் அந்த மாநாட்டிற்குச் சென்றனர் . 


நாகை 


மாநாட்டுக்கு நீதிக்கட்சி அமைச்சரவையிலுள்ள கல்வி 
அமைச்சர் குமாரசாமி ரெட்டியார் தலைமை தாங்கினார் . 
த . 

வே . உமாமகேசுவரம் பிள்ளை , மாநாட்டின் வரவேற்பாளர் . 
மற்றும் க . நமச்சிவாய முதலியார் , திரு . வி . கல்யாண சுந்தரனார் , 
பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் , கா . சுப்ரமணிய பிள்ளை , 
ந . மு . வேங்கடசாமி நாட்டார் , டி . எம் . நாராயணசாமி பிள்ளை , 
மீனாம்பள்ளி ஜமீன்தார் , கே . சி . எம் . வெங்கடாசலம் செட்டியார் 
முதலானோர் மாநாட்டில் கலந்து கொண்டனர் . 


மாநாட்டினர் , மாநாட்டை ஒட்டி ஏற்படுத்திய வரவேற்பு 
வளைவுகளில் , சுயமரியாதை இயக்கத்தினரை இழிவு செய்கின்ற 
வகையில் வாசகங்களை எழுதி வைத்திருந்தனர் . அவைகளில் 
ஒன்று நாத்திகம் பேசி நாத்தழும் பேறியவர் ஒழிக என்ப 
தாகும் . 


வளைவை 


S.V. லிங்கமும் , நாகை காளியப்பனும் அந்த 
ஒடித்துத் தீக்கிரையாக்கினர் . இதனால் குழப்பம் ஏற்பட்டது . 
பின்னர் ஓரளவு 

சமாதானத்துடன் , மாநாடு தொடங்க ஆரம் 
பித்தது . மாநாட்டின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தாக 
தேவாரப் பாடல் ஒன்றைப் பாட ஆரம்பித்தார் தமிழ்ப் புலவர் 
ஒருவர் . உடனே குருசாமி எழுந்து , " அந்தப் பாட்டைப் 
பாடாதீர்கள் . அது மத சம்பந்தப்பட்ட பாட்டாகும் . தேவாரப் 
பாட்டைப் பாடுவதாக இருந்தால் நானும் ஒரு பாட்டுப் 
பாடுவேன் . அதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறினார் . 
இந்தச் சமயத்தில் உமாமகேசுவரன் பிள்ளை குருசாமியைப் 
பார்த்து . “ நீங்கள் பாடும் பாடல் தமிழாக இருக்காது என்று 
கூறினார் . குருசாமி , " நான் பாடுவது ஆங்கிலமல்ல ; சுயமரி 
யாதைக்காரர்களும் தமிழர் தான் , உங்களைவிட 
ஒன்றும் தமிழ் வளர்ச்சியில் குறைந்த ஆர்வமுடையவர்களல்லர் 


நாங்கள் 


கு -23 


354 


குத்தூசி குருசாமி 


என்று கூறினார் . அது மட்டுமின்றி , தேவாரப் பாடலே பாட 
விடாமல் செய்து விட்டார் . இதனால் ஏற்பட்ட குழப்பத்துடன் 
அன்றைய மாநாட்டு நிகழ்ச்சி முடிவுற்றது . 

திரு . வி.க. , ந ,மு , வேங்கடசாமி நாட்டார் இருவரும் குருசாமி 
யுடனும் , அவரது குழுவினருடனும் ஒரு சமரசம் செய்து கொண் 
டனர் . அதன்படி மறுநாள் ஆரம்பமான மாநாட்டில் , தேவாரப் 
பாடலுடன் , சேலம் சித்தய்யனால் ஒரு சுயமரியாதைப் பாடலும் 
பாடப்பட்டது . அப் பாடல் . பாவேந்தர் பாரதிதாசனின் உலகப் 
பன் பாட்டாகும் . 
மாநாட்டில் குருசாமியால் கொண்டு 

செல்லப்பட்ட 
தீர்மானங்களில் ஒன்று , எழுத்துச் சீர்திருத்தம் பற்றியது . 
ஆனால் , அது ஏற்றுக் கொள்ளப்படவில்லை . மாநாடு ஏற்றுக் 
கொண்ட முக்கிய தீர்மானங்கள் . 


பல 


1. தமிழ் நாட்டில் செல்வம் மிக்க கோவில்களிலும் , மடங் 
களிலும் , இருந்துவரும் மிகுந்த வருமானத்தை , நூல் நிலையங்கள் , 
தமிழ்க் கலாசாலைகள் அமைத்தல் முதலிய தமிழ் வளர்ச்சிக்குப் 
பயன்படுத்தும்படி இம் மாநாடு அவைகளின் தலைவர்களையும் , 
அறநிலையப் பாதுகாப்பாளர்களையும் கேட்டுக் கொள்கிறது . 


2. தமிழ்ப் பெண்கள் முன்னேற்றம் மிக அவசியமாதலால் , 
இனிமேல் தமிழ்நாட்டினர் தங்கள் பெண் மக்களுக்குத் தவறாமல் 
கல்வியளிக்க வேண்டுமென்று இம் மாநாடு தீர்மானிக்கிறது . 


1933 டிசம்பர் 23 , 24 தேதிகளில் சென்னை பச்சையப்பன் 
கல்லூரி மண்டபத்தில் தமிழன்பர் மாநாடு என்ற பெயரால் ஒரு 
மாநாடு நடத்தப்பட்டது , அந்த மாநாடு பெரும்பாலும் 
பார்ப்பனர்களாலும் அவர்தம் ஆதரவாளர்களாலும் நடத்தப் 
பட்டது . 


தமிழன்பர் என்ற பெயர் இருந்தபோதிலும் இது தமிழர் 
களுக்குப் புறம்பானதொரு மாநாடு ஆகும் . பார்ப்பனர்கள் 
தமிழர்கள் 

மீது ஆட்சி செலுத்தவும் , தமிழ் ஆசிரியர்களை 
அடிமையாக்கிக் கொள்ளவும் , பார்ப்பனரல்லாத ஆசிரியர்களை 

வைக்கவும் , பார்ப்பனர் பலருக்கு உத்தியோகமும் 
வருவாயும் ஏற்படுத்தி வைக்கவும் 

வைக்கவும் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி 
யாகும் . 


அடக்கி 


குருவிக்கரம்பை வேலு 


355 


அடங்கிய 


மாநாட்டை முன்னின்று நடத்தியவர்கள் சி . பி . ராமசாமி 
அய்யர் , உ.வே. சாமிநாத அய்யர் , 

கல்கி 

அய்யர் , சாரநாத 
அய்யங்கார் , கே.வி. 

கிருஷ்ணசாமி அய்யர் , சத்தியமூர்த்தி , 
வெங்கட்டராமய்யர் , 

பெ.நா. அப்புசாமி , ராஜா அண்ணா 
மலைச் செட்டியார் , முத்துரங்க முதலியார் , திரு . வி.க. , தெ . பொ 
மீனாட்சி சுந்தரனார் , டி.கே. சிதம்பர நாதனார் . இராமநாதபுரம் 
ராஜா ஆகியோராவர் . அன்றைய நீதிக்கட்சிக் கல்வி 

அமைச்ச 
ரான குமாரசாமி ரெட்டியார் தலைமை தாங்கினார் . 
இம் மாநாட்டுச் செயலாளருக்கு ஆறு முக்கிய தீர்மானங்கள் 

ஓர் அறிக்கையை , மாநாடு தொடங்குவதற்குப் பல 
நாட்களுக்கு முன்பாகவே குருசாமியும் , ஆ . ராகவனும் , பொன்னம் 
பலனாரும் மற்றும் சிலரும் சேர்ந்து கையெழுத்திட்டு அனுப்பி 
இருந்தனர் . 

அத் தீர்மானங்கள் பற்றிய எவ்வித விளக்கமும் சுயமரியாதை 
இயக்கத்தினருக்கு மாநாட்டினர் அளிக்கவில்லை . மேலும் , இந்த 
மாநாட்டிற்குச் சுயமரியாதை இயக்கத்தவர் எவரும் கலந்து 
கொள்ள முடியாத அளவுக்குப் பலவிதமான தந்திரங்களும் சூழ்ச்சி 
களும் செய்தனர் . 

அத்தனை சதிகளையும் முறியடித்து , மாநாட்டுக்குச் செல் 
வதற்கான ஏற்பாட்டை குருசாமி செய்தார் . 
மாநாடு நடைபெறும் 

காலையில் , மாநாடு 
தொடங்குவதற்கு முன்னதாகவே குருசாமி குஞ்சிதம் , எஸ் . இராம 
நாதன் , சி.டி. நாயகம் , ப . ஜீவானந்தம் . மயிலை சீனி . வேங்கட 
சாமி , பொன்னம்பலனார் , மாயவரம் நடராஜன் . சாமி சிதம்பர 
னார் , டி.எம் . பார்த்தசாரதி , காந்தம்மாள் மற்றும் பலரும் 
சென்னை பச்சையப்பன் கல்லூரி மண்டபத்தின் முன்வரிசையில் 
அமர்ந்தனர் . குருசாமி குழுவினர்களைக் 

மாநாட்டு 
அமைப்பாளர்கள் பலரும் திடுக்கிட்டனர் . போலீசாருக்கும் 
செய்தி அனுப்பி பலத்த பாதுகாப்பு அமைத்துக் கொண்டனர் . 

மாநாடு தொடங்கியதும் கடவுள் வாழ்த்தாக தேவாரத்தி 
லிருந்து ஒரு பாடல் பாடப்பெற்றது . வாழ்த்துப் பாடல் முடிந்த 
வுடன் குருசாமி எழுந்து " நானும் ஒரு வாழ்த்துப் பாடல் பாட 
வேண்டும் 

என்றார் . பாடியாச்சே , அப்புறமென்ன கடவுள் 
வாழ்த்து ? " என்றார் உ . வே . சாமிநாத அய்யர் . உடனே குருசாமி 
இந்த மாநாடு தமிழன்பர் மாநாடு என்பது நினைவிருக்கட்டும் , 


அன்று 


கண்ட 


குத்தூசி குருசாமி 


356 


ஆனால் இங்குப் பாடப்பெற்ற கடவுள் வாழ்த்துப் பாடலோ 
தேவாரத்திலிருந்து எடுத்க 

சைவ சமயப்பாடல் - சைவ சமயத் 
திற்கு ஒரு பாடல் 

பாடியது போலவே நாத்திகத்திற்கும் நான் 
ஒரு பாடல் பாட வேண்டும் . நான் பாடுவதுமட்டுமல்ல என்னுடன் 
வந்திருக்கும் கிறிஸ்துவ , முஸ்லீம் நண்பர்களும் 
திற்கு ஒரு பாடல் பாட அனுமதிக்க வேண்டும் என்றார் . 


தங்கள் சமயத் 


மற்ற தோழர்களும் இதை ஆதரித்துப் பலத்த கையொலி 
செய்து , ஆதரவாகக் குரல் கொடுத்தனர் . 


இதையொட்டி மாநாட்டில் சலசலப்பு ஏற்படவே திரு . வி . 
கலியாணசுந்தரனார் தலையிட்டு , குருசாமியினுடைய தீர்மானங் 
களை ஏற்றுக்கொள்ளச் செய்தார் . அதன்படி குருசாமி மக்களின் 
பகுத்தறிவு வளர்ச்சிக்கான முக்கிய தீர்மானம் ஒன்றைப் 
படித்தார் : 


“ அறிவைப் பரப்புவதற்கும் இலக்கியங்களைக் கற்பிப்பதற் 
கும் ஏற்படுத்துகிற கல்வி சம்பந்தமான புத்தகங்களில் பகுத்தறி 
வுக்கும் , தன்னம்பிக்கைக்கும் முரணான கடவுள் வாழ்த்து 
கடவுள் வணக்கம் முதலிய விஷயங்களை அடியோடு குறிப் 
பிடாமல் இருக்க வேண்டுமென்று இம் மாநாடு தீர்மானிக்கிறது . 


இதைப் படித்து முடித்ததும் . கோயில்களையெல்லாம் 
கட்டாயப் பள்ளிக்கூடங்களாக்கும் காலம் கூடிய சீக்கிரம் வந்து 
விடும் என்று விளக்கிப் பேசினார் . குருசாமியின் தீர்மானத்தை 
எஸ் . இராமநாதன் வழிமொழிந்தார் . 


தொடர்ந்து பேசிய திரு.வி.க. “ பகுத்தறிவுக்கு முரணான 
கடவுள் வாழ்த்து கூடாது என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது . 
பகுத்தறிவுக்கு முரணான கடவுள் என்று அர்த்தமல்ல . ஆதலால் 
நான் இதை ஆட்சேபிக்கவில்லை என்று கூறிவிட்டு 
யைத் தனது கருத்தை மேலும் விளக்குமாறு 

கேட்டுக் 
கொண்டார் . 


குருசாமி 


குருசாமி , " தீர்மானம் தெளிவாகத்தான் இருக்கிறது . 
ஆனால் , பண்டிதர்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் அர்த்தப் 
படுத்தலாம் என்றும் , பகுத்தறிவுக்கு முரணான கடவுள் என்ற 
கருத்து அதில் தெளிவாக இருப்பதாகவும் கூறித் தீர்மானத்தை 
மீண்டும் படித்துக் காட்டினார் . 


குருவிக்கரம்பை வேலு 

357 
திருச்சி தேசியக் 

கல்லூரியில் குருசாமிக்கு ஆசிரியராக 
விளங்கிய சாரநாத அய்யங்கார் எழுந்து , இம் மாதிரிக் தீர்மானங் 
களை நடைமுறைக்குக் கொண்டுவர எவ்வளவு நாட்களாகும் . 
என்றார் . 

கடவுளுக்காக வக்காலத்து வாங்கிப் பேசிய அன்பர்களைப் 
பார்த்து , கடவுள் சம்பந்தமான இம் மாதிரித் தீர்மானங்கள் 
வருகிற சமயத்தில் நேராகக் கடவுளே வந்து அடே . போ என்று 
சொல்லாமல் , கடவுள் தரகர்களாக முத்துரங்கங்கள் போன்றவர் 
கள் இவ்வளவு பேர் கிளம்பியிருக்கிறீர்களே , ஏன் ? " - என்றார் 
குருசாமி . 

இந்தத் தீர்மானத்தில் தெ . பொ . மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
ஒரு திருத்தம் கொண்டுவந்தார் . ஆயினும் , முடிவில் தீர்மானம் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 

மாநாட்டில் 15 - வது தீர்மானமாக குருசாமிக்கு மிகவும் பிடித்த 
மான எழுத்துச் சீர்திருத்தத் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது . 

" தமிழ் நெடுங்கணக்கில் 247 எழுத்துக்கள் இருப்பதால் 
புதிதாகத் தமிழ் படிப்பவர்களுக்கும் , அச்சுவேலை , டைப் 
ரைட்டிங் வேலை முதலியவைகளுக்கும் சவுகரியம் ஏற்படும்படி , 
அவசியமற்ற பல எழுத்துக்களையும் , குறிகளையும் நீக்கவேண்டு 
மென்றும் , புதிய சப்தங்களுக்காகச் சில புதிய எழுத்துக்களைச் 
சேர்க்கவேண்டும் மென்றும் இம் மாநாடு தீர்மானிக்கிறது . 
இம் மாநாட்டில் " தமிழில் நூல்களை வெளியிடும் பொறுப்பை 

சென்னைப் 
யும் அதற்கான நிதி உதவியையும் 

புத்தகாலய 
சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தை 
கே . வி . கிருஷ்ணசாமி அய்யர் கொண்டு வந்தார் . 

த் 
தீர்மானத்தை குருசாமி தோற்கடித்தார் . 

( புரட்சி 31-12-1933 ) 


குருசாமி , 


இதுபோன்ற 

மாநாடுகள் அனைத்திலும் 
அவரது நண்பர் குழாத்துடன் சென்று ஆக்கிரமித்து நடத்திய 
செயல்களால் , அம் மாநாடுகள் சுயமரியாதை மாநாடுகளாகவே 
காட்சி அளித்தன . 
ஒரு 

சென்னை ராயப்பேட்டை பாலசுப்பிரமணிய 
பக்த சபையில் ( இன்று திரு.வி.க. மணிமண்டபம் என்று இருக்கு 


சமயம் 


358 


குத்தூசி குருசாமி 


திருஞான 


" என் 


" சுய 


மிடம் ) மறைமலையடிகள் தலைமையில் 

நடந்த 
சம்பந்தர் விழாவில் குருசாமியும் , அவரது நண்பர்களும் சென்று 
மறைமலையடிகளைப் பல கேள்விகள் கேட்டனர் . 

கேள்விகளைக் கண்டு திணறிய மறைமலையடிகள் 
தலைவன் ஞானசம்பந்தனைக் கிண்டல் செய்கிறீர்களே என்று 
கண்களில் கண்ணீர் வர விம்மி விம்மி அழுதார் . இதைக் கண்டு 
உள்ளம் உருகிய , குருசாமியின் குழுவினரைச் சார்ந்த மயிலை. 
சீனிவேங்கடசாமியும் கண்ணீர் வடித்தார் . 

சுயமரியாதை இயக்கத்தின் கடுமையான தாக்குதலை மறை 
மலையடிகள் 

பலமுறைகள் சந்திக்க நேரிட்டாலும் 
மரியாதைச் சூறாவளியும் புயலுந்தான் சாதிசமய மூடப்பழக்க 
வழக்கங்களை அடித்துத் துப்புரவாக்கும் என்னும் 

என்னும் கருத்தை 
உடையவராகவே அவர் இருந்தார் ; சுயமரியாதை இயக்கத்தால் 
நாத்திகம் பரவுகிறதே என்று பலர் அவரிடம் குறை கூறி 
முறையிட்டபோது மேற்கண்ட கருத்தைப் பலரிடம் சொல்லி 
வந்தார் . 

இதுபோன்றே , தாங்கள் தான் இந்த நாட்டின் பூதேவர்கள் ; 
தங்களால் தான் எல்லாமே நடத்தமுடியும் ; அறிவிலும் ஆற்றலிலும் 
சிறந்தவர்கள் தாங்கள் தான் ; தங்களிடத்தில் தான் இந்து 
மித்ரன் தினமணி ஆனந்தவிகடன் போன்ற பத்திரிகைகள் 
இருக்கின்றன ; தங்களிடத்தில் தான் ராஜாஜிகள் , சத்தியமூர்த்திகள் , 
சர்.சி.பி.க்கள் , கல்கிகள் , அல்லாடிகள் , உ.வே.சா.க்கள் போன்ற 
வர்கள் இருக்கிறார்கள் ; உ.வே.சா. இல்லையென்றால் தமிழே 
இல்லை என்று கூறிப் பிரச்சாரம் செய்து , இறுமாந்து , எக்காள 
மிட்டுக் கொண்டிருந்தவர்களின் வஞ்சகப் போக்கை 
படுத்தினார் . அவர்களது துரோகச் சிந்தனையை அறிந்திருந்தும் 
அதை எதிர்க்கத் துணியாத தமிழ்ப் பெரும் புலவர்களுக்குத் 
தமிழர்களின் சார்பில் 

கொடுத்த 

அடி 
விழுந்தது . 

மேல்சாதி அகம்பாவம் பிடித்த ஆதிக்கக் 
சுயமரியாதை இயக்கத்தைப் பற்றியும் குருசாமியைப் பற்றியும் 
நல்லமுறையில் அறிந்து கொண்டனர் . 


அம்பலப் 


குருசாமி 


பலமாக 


கூட்டத்தினர் 


பி.ஏ. , 


எம்.ஏ. படித்த பட்டதாரிகள் அடக்கத்துடனும் , 
நாகரிகத்துடனும் , மற்றவர் மதிக்கும்படியும் , மற்றவர்கள் மனம் 
புண்படாதபடியும் நடந்துகொள்ள வேண்டும் என்ற மனப்பான் 


குருவிக்கரம்பை வேலு 


359 


மையை குருசாமி உடைத்தெறிந்தார் . சமூகக் கொடுமைகளைக் 
கண்டுகொள்ளாமல் 

நளினமாகவும் நாகரிகமாகவும் நடந்து 
கொள்வது கோழைத்தனம் என்பது அவரது திடமான கருத் 
தாகும் . எனவே , கபடவேடதாரிகளான எதிரிகளை எல்லா வகை 
களிலும் கீழே இறங்கி நின்று துணிந்து எதிர்த்தார் . 

குருசாமியின் இடைவிடாத இத்தகைய அதிதீவிரச் செயல் 
தான் , பகுத்தறிவாளர்கள் தலை நிமிர்ந்து நின்று , தன்மான 
உணர்ச்சியுடன் சமதர்மக் கொள்கையை எடுத்துச் சொல்வதற்குத் 
தமிழகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான மேடைகளை ஏற்படுத்திக் 
கொடுத்தது . 

பெரியாரிசத்தின் கொழுந்தான குருசாமி உருவாக்கித் தந்த 
மேடைமீது நின்று தான் பிற்காலத்தில் வந்த அத்தனை பகுத்தறி 
வாளர்களும் , சமதர்மிகளும் , பகுத்தறிவுக் கருத்துகளைப் பரப்ப 
முடிந்தது . " 
பிற்காலத்தில் 

இளமையில் செய்த செயல்களை 
நினைவு கூருகிறார் அவருக்கே உரிய பாணியில் ! 


தாம் 


எங்கு 


சின்னப் புராண மாநாடு ! 

இதென்னடா , நாட்டில் இவ்வளவு தொல்லைகள் மலிந்து 
போச்சே ! 

பார்த்தாலும் பஞ்சமும் , பட்டினியும் , 
படுகொலையுமாகவே இருக்கே ! சுரண்டல்காரன் கொழுத்துக் 
கொண்டேயிருக்கிறான் ; உழைப்பாளி உருக்குலைந்து கொண்டே 
யிருக்கிறானே , என்ன செய்யலாம் ? நம்மால் ஆனது ஏதாவது 
செய்ய வேண்டாமா ? உண்பதும் உறங்குவதுந்தானா நம் வேலை ? 
பன்றிகூட இந்த வேலை தானே செய்கிறது ? அதற்கும் நமக்கும் 
என்ன தான் வேற்றுமை ? 
என்று பண்டிட் நேரு முதல் அவரது 

கடைசிப் பிரஜை 
யாகிய நான் வரையில் , எல்லோரும் மூளையைக் குழப்பிக் 
கொண்டிருக்கும் இவ்வேளையில் , அப்பாடா ! ஒரு வழி பிறக்கப் 
போகிறது ! என்று பெருமூச்சு விடும்படியான 

ஒரு செய்தி 
கிடைத்திருக்கிறது ! 

திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம் எந்த 
அளவுக்குத் தமிழ் நாட்டில் பரவ வேண்டுமோ அந்த அளவுக்குப் 
பரவாதபடியால் , அதை எல்லோரும் பயின்று பரவும்படி செய் 
வதற்காக சென்னையில் சேக்கிழார் கழகம் ஏற்பட்டிருக்கிற 


360 


குத்தூசி குருசாமி 


தென்றும் , மே மாதம் 22 - ந் தேதி சேக்கிழார் மாநாடு நடத்து 
வதற்கு இக்கழகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கின்றனரென்றும் 
" குளோப் செய்தி கூறுவதைப் பார்த்தவுடனே வயிற்றில் பால் 
வார்த்தது போலவே இருக்கிறது ! 
போகட்டும் ! புண்ணியவான்கள் ! பெரிய 

புராணத்தைப் 
பரப்புவதற்குப் பெரிய ஏற்பாடு செய்யப் போகிறார்களாம் ! 
இதற்கடுத்தபடி " சின்னப் புராண மாநாடு நடத்துவார்களென்று 
எதிர்பார்க்கிறேன் ! 

இனிமேல் தமிழ் இலக்கியம் வளர்ந்தே தீரும் ! தமிழர்களின் 
வறுமை ஒழிந்தே தீரும் ! தமிழர்களின் படிப்பின்மை மடிந்தே 
தீரும் ! 

“ உலகெலாம் என்று முதலடியெடுத்துக் கொடுத்த கருணை 
வள்ளல் , ஷேக்ஸ்பியருக்கும் , ஷெல்லிக்கும் (மதவேறுபாடு கருதி 
அடியெடுத்துக் கொடுக்காமலிருந்தாலும் , இந்நாட்டுச் 
மெய்யன்பர்கள் வீட்டுப் பிள்ளைகளுக்காவது பரீட்சை எழுதும் 
போது ஒவ்வொரு கேள்விக்கும் தரவேண்டிய பதிலின் முதலடி 
யெடுத்துக் கொடுப்பார் என்று நினைக்கிறேன் ! 


சைவ 


துறையூர் தமிழர் மாநாடு , சென்னைத் தமிழன்பர் மாநாடு , 
பூவாளூர் சைவ சித்தாந்த மாநாடு , சென்னைத் தமிழர் மத 
மாநாடு- போன்ற பல மாநாடுகளில் அந்தக் காலத்துப் புலவர்கள் 
( அவர்களில் ஒரு சிலர் இன்றும் இருக்கிறார்கள் ) சுயமரியாதைக் 
காரரிடம் நடுங்கிய நடுக்கத்தையும் , இந்தக் காலத்துப் புலவர் 
களிற் சிலர் குளிர்விட்டுப் போய் கம்பர் மாநாடும் , சேக்கிழார் 
மாநாடும் நடத்தி வருகின்ற ஆர்ப்பாட்டத்தையும் ஒப்பிட்டுப் 
பார்க்கும் என்னையறியாமலே என் 

தலை - எழுதும் 
போதும் ! ) குனிந்து கொள்கிறது ! 

இனிமேல் என் நெற்றி 
யிலேயே விபூதி இடச் சொல்லிக் கட்டாயப்படுத்தினால் கூடப் 
பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான் போலிருக்கிறது ! 

அந்தக் காலத்திலே ( அதாவது நான் வீரனாயிருந்த காலத் 
திலே ) இம்மாதிரி மாநாடுகளெல்லாம் , 

அவர்கள் செலவிலே 
நாங்கள் நடத்திய சுயமரியாதை மாநாடுகளாகவே இருந்தன!! 
பாவம் ! 


போது . 


பள்ளிகளில் பாடப் 


" கடவுள் பற்றிய நூல்கள் எதையும் 
புத்தகங்களாக வைக்கக் கூடாது 


குருவிக்கரம்பை வேலு 


361 


என்ற ஒரு தீர்மானத்தை , சி . பி . ராமசாமி அய்யர் , சாரநாத 
அய்யங்கார் , கே . வி . கிருஷ்ணசாமி அய்யர் டி . பி . மீனாட்சிசுந்தரம் 
பிள்ளை , சத்தியமூர்த்தி அய்யர் , 

முத்துரங்க முதலியார் , 
திரு.வி.க. , ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் , உ.வெ. சாமி 
நாதய்யர் , கல்கி அய்யர் போன்ற இன்னும் பல பிராமணத் 
தலைவர்களும் , சைவத் தலைவர்களும் , ஏராளமாகக் கூடியிருந்த 
ஒரு மாநாட்டில் 

ஒரு மனதாக நிறைவேற்றி வைத்த என் 
தோழர்களும் நானும் இன்றைக்கு எங்கள் " முற்பிறப்பை " 
நினைத்துப் பெருமூச்சு விடுவதைத் தவிர வேறு வழியில்லை ! 


அடாடா ! அன்றைக்கு என்ன பரபரப்பு ! என்ன நடுக்கம் ! 
இன்றைக்கு என்ன கூத்து ! 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு மேரீஸ் 
ஹாலில் ஒரு நாடகம் நடந்தது ! அன்று வரவேண்டிய முக்கிய 
நடிகர் வருவதற்கு நாழியானதால் சுமார் 

அரைமணிநேரம் 
வரையில் அந்நாடக சபையின் விகடர் ராமாயணத்தைப் பற்றி 
ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தார் . மேலும் பொறுக்க முடியாத 
என் தோழர் ஒருவர் ( ? ) எழுந்தார் . ஒய் ! போ உள்ளே ! 
ராமாயண காலட்சேபம் கேட்க நாங்க வரவில்லை ! நாடகம் 
பார்க்க வந்தோம் ! என்றார் ! அதே சமயத்தில் எதிர்பாராத 
இடத்திலிருந்து மேலும் 7-8 பேர் " இராமன் ஒழிக ! இராமாயணம் 
ஒழிக என்று கூச்சலிட்டார்கள் ! விகடர் ஓடினார் , திரைக் 
குள்ளே ! 


சேக்கிழார் மாநாட்டில் எவ்வளவோ முக்கிய மான தீர்மானங் 

நிறைவேற்றலாம் , அம்மாதிரி எண்ணமுடையவர்கள் ! 
உதாரணமாக : 


களை 


23 


பெரிய புராணத்தின்படி சில முக்கியமான நாயன்மார்கள் 
கலப்பு மணமும் 

விதவா 

மணமும் செய்திருக்கிறபடியால் 
உண்மையான 

சைவர்கள் அம்மாதிரி மணங்களையே செய்ய 
வேண்டும் என இம்மாநாடு வற்புறுத்துகிறது . 

பார்ப்பனச் சிசு திருஞானசம்பந்தருக்கு ஒரே பாடலில் அருள் 
கூர்ந்த கடவுள் , தமிழராகிய அப்பருக்குப் பத்துப் பாடல்கள் 
வரையில் அருள்சுரக்காமலிருந்தது பற்றி கடவுள் மீது இம்மாநாடு 
வகுப்புத் துவேசக் குற்றஞ் சாட்டுகிறது . 
" தென்னாடுடைய 

சிவனே போற்றி என்று சைவர்கள் 
அடிக்கடி கூறுவதன் மூலம் பாரத நாட்டை இரண்டாகப் 


362 


குத்தூசி குருசாமி 


பிளக்கின்ற உணர்ச்சி ஏற்படுகிறபடியால் அதைக் கைவிடுமாறு 
இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது . 
" நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தை அலட்சியமாகக் கருதி 
வெறுத்து ஒதுக்கிவிட்டு , சமஸ்கிருத மந்திரங்களை மட்டும் 
ஏற்றுக் கொள்கின்ற கடவுள்களை இம்மாநாடு மிக 
வன்மையாகக் கண்டிக்கிறது , 


வரக் 


என்பன போன்ற தீர்மானங்களை சேக்கிழார் மாநாட்டில் 
கொண்டு 

கூடிய தமிழன்பர்கள் தேவை . இவைகளைப் 
போல , சேக்கிழார் புராணத்தை ஒட்டிய எத்தனையோ தீர்மானங் 
களை நான் தர முடியும் ! 

( குத்தூசி , 13-3-50 ) 


நாத்திகர் மாநாடு 

இந்தியாவிலேயே முதன் முதலாக நாத்திகர் மாநாடு என்ற 
பெயரில் 

ஒரு மாநாடு தமிழ் நாட்டில் தான் நடைபெற்றது . இந்த 
மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்கள் மா . சிங்காரவேலர் , 
எஸ் . இராமநாதன் , குத்தூசி குருசாமி , ஜீவானந்தம் , பொன்னம் 
பலனார் முதலியவர்களே யாவர் . 


நாத்திகர் மாநாடு - சம்பந்தப்பட்ட செய்தி விளம்பரமான 
வுடனேயே , இந்து மதக்காரர்களும் , கிறித்துவக் கத்தோலிக்கர் 
களும் திகிலும் பரபரப்பும் அடைந்தனர் . நேரடியாகவே நாத்திகர் 
மாநாடு என்று பெயர் குறிப்பிடப்பட்டதனால் , இந்த மாநாட்டை 
எப்படியும் நடத்த விடாமல் செய்ய வேண்டுமென்று 

நீதிக் 
கட்சியினர் உட்பட பலர் மறைமுகமாகத் துரோகங்கள் செய்ய 
முற்பட்டனர் . அவையனைத்தும் முறியடிக்கப்பட்டன. 


குருசாமியும் ஜீவானந்தமும் , சேர்ந்து ஊக்கத்துடன் 
முனைந்து நாத்திகர் மாநாட்டைச் சிறப்பாக நடத்தி வெற்றி 
பெற்றனர் . 

1933 டிசம்பர் 31 - ம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை 
எழும்பூர் ஒயிட்ஸ் மெமோரியல் ஹாலில் நடந்த இந்த 
மாநாட்டிற்கு நாத்திக அன்பர்களின் அன்புக்கும் , மரியாதைக்கும் 
உரியவரும் பொதுவுடமைவாதியுமான , 

சிங்காரவேலர் 
தலைமை தாங்கினார் . காஞ்சி நாத்திக சி . கே . குப்புசாமி 
மாநாட்டில் வரவேற்புரையாற்றினார் . 


மா . 


குருவிக்கரம்பை வேலு 


363 


சிங்காரவேலரின் தலைமையுரைக்குப் பின் பேசிய குருசாமி , 
நாத்திகமும் அதன் நடைமுறையும் என்பது பற்றி அரியதொரு 
சொற்பொழிவாற்றினார் . ( சொற்பொழிவு முழுமையாகக் 
கிடைக்கவில்லை ) இச்சொற்பொழிவு நாத்திக வாதத்திற்கு ஓர் 
இலக்கணமாக அமைந்தது என்று பலராலும் கருதப்பட்டது . 
இந்த மாநாட்டில் நாத்திகர் 

நாத்திகர் பதிவேடு என்று ஒன்று 
ஏற்பாடு செய்யப்பட்டது . அதில் முதலாவது நாத்திகராக 
மா . சிங்காரவேலர் பதிவு செய்து கொண்டார் . இரண்டாவது 
ப . ஜீவானந்தம் , மூன்றாவது குருசாமி நான்காவது எஸ் . இராம 
நாதன் . அச்சமயம் ராமநாதன் வெளிநாட்டில் பெரியாருடன் 
இருந்தார் . மேலும் குஞ்சிதம் குருசாமி , பாரதிதாசன் , சாமி . 
சிதம்பரனார் , பொன்னம்பலனார் , சி.டி. நாயகம் , கே . டி . கே . 
தங்கமணி கே . எம் . பாலசுப்ரமணியன் , மாயவரம் சி . நடராசன் , 
மன்னார்குடி கே . ஆர் . ஜீ . பால் மற்றும் பலரும் நாத்திகர் 
பதிவேட்டில் தங்கள் பெயர்களைப் பொறித்துக் கொண்டனர் . 

இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் , தோழர் சிங்காரவேலர் மேடை 
யில் எழுந்து நின்று . குருசாமி , ஜீவானந்தம் ஆகிய இருவரையும் 
அருகில் அழைத்துத் தமது இரு பக்கத்திலும் நிறுத்தி , இரு 
கைகளாலும் அணைத்துக் கொண்டு , " எனக்குப் பிறகு எனது 
வாரிசாக குருசாமியும் ஜீவானந்தமும் தான் இருப்பார்கள் என்று 
உணர்ச்சி பொங்கக் கூறினார் . 


எழுபத்து நான்கு வயதுக் கிழவரான சிங்காரவேலர் அவ்வாறு 
கூறியதும் , மக்கள் மகிழ்ச்சிக் கடலில் மூழ்கி ஆரவாரம் செய்து 
நீண்ட கையொலி எழுப்பினர் . 

( புரட்சி 7-1-1934 ) , 


சமதர்ம மாநாடு 

1934 ஜனவரி 24 - ம் தேதி குடி அரசில் ஜீவா எழுதிய 
ன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் ? என்ற தலையங்கக் 
கட்டுரைக்காக ஈ . வெ . ரா . வும் அவரது தங்கை கண்ணம்மாளும் 
தண்டிக்கப்பட்டனர் . ஈ . வெ . ரா . சிறை சென்றிருந்த போதிலும் 
வழக்கம் போல் குருசாமியும் மற்ற முன்னணித் தலைவர்களும் 
இயக்க வேலையைத் தொடர்ந்து நடத்தினர் . 

இந்தியாவிலேயே முதல் சமதர்ம மாநாடும் தமிழ் நாட்டில் 
தான் நடைபெற்றது . இம்மாநாட்டை குருசாமி , ஜீவானந்தம் 


364 


குத்தூசி குருசாமி 


நாகை . முருகேசன் , பொன்னம்பலனார் , 

நாகை . 

காளியப்பன் , 
சித்தக்காடு இராமய்யா முதலானோர் முன்னின்று ஏற்பாடு 
செய்தனர் . 


கடமை 


1934 - மார்ச் 3 , 4 தேதிகளில் மா . சிங்காரவேலனார் 
தலைமையில் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் சமதர்ம மாநாடு 
நடந்தது . 
மாநாட்டில் சமதர்மிகளின் 

என்ன ? சமதர்மம் 
எதற்கு ? உலக வறுமைக்குக் காரணம் என்ன ? என்ற கேள்வி 
களுக்கு விடையாகவும் , எப்படி சமதர்மத்தைத் தீவிரமாகப் 
பரப்புவது என்பது பற்றியும் குருசாமி மிகத் தெளிவாக உணர்த் 
தினார் . 


ஜீவானந்தம் , சாமி . சிதம்பரனார் , நாகை முருகேசன் , திருச்சி 
நீலாவதி மற்றும் பலரும் மாநாட்டில் பேசினர் . 

சென்னை மயிலாப்பூர் சுயமரியாமத இளைஞர் சங்கத்தின் 
சார்பில் 2-4-1934 - ல் சென்னை நொச்சிக்குப்பத்தின் அருகில் 
பகுத்தறிவாளர் கூட்டம் ஒன்று நடைபெற்றது . சிங்காரவேலரின் 
தலைமையில் குருசாமி ஆற்றிய சொற்பொழிவு , பழமை விரும்பி 
களுக்கு ஒரு அறை கூவலாகவே இருந்தது . 

சூத்திரன் வேதத்தைக் கேட்பானேயானால் அவன் காதில் 
ஈயத்தைக் காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று மனுதர்மம் கூறு 
கிறது . அந்தப் பாச்சா இப்போது பலிக்காது . சூத்திரனிலும் 
சூத்திரனான மாக்ஸ் முல்லர் வேதத்தைப் படித்தான் . இங்கிலீஷில் 
மொழி பெயர்த்தான் . அவன் காதில் ஈயத்தைக் காய்ச்சி 
ஊத்தாத காரணம் என்ன ? இப்போது மிலேச்சன் என்றாலும் , 
பழைய வரலாற்றுப்படி ஆரியர் இனத்தான் தானே 
நினைத்தா ? அல்லது அவனுடைய ஈயத் தோட்டாவை ஆரியர் 
நெஞ்சுக்குள் பதியவைப்பானே என்று பயந்தா ? என்ன ? காரணம் ? 
பார்ப்பனர்கள் கூறுவார்களா ? 


என்று 


" பிரும்மாதான் எல்லா மனிதர்களையும் உண்டாக்குகிறார் 
என்றால் , அவரைப் பெற்றெடுத்தது யார் ? எனக் கேட்டால் , 
அவர் மகாவிஷ்ணுவின் உந்திக் கமலத்திலிருந்து பிறந்தார் 
என்கிறார்கள் . மகாவிஷ்ணு எப்படிப் பிறந்தார் ? என்றால் , 
அவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் , தானாகவே தோன்றியவர் 
என்கிறார்கள் . அவர் மட்டிலும் தானாகவே தோன்றுகிறபோது , 


குருவிக்கரம்பை வேலு 


365 


ஏன் உலகம் மட்டும் தானாகவே தோன்றக் கூடாது ? என்று கேட் 
டால் , மடத் தலைவர்களும் ( மடாதிபதிகளும் ) மதத் தலைவர் 
களும் என்மேல் பாய்கின்றனர் . 


சரஸ்வதிக்கும் , லட்சுமிக்கும் நான்கு கைகள் ஏன் ? விநாய 
கருக்கு யானை முகம் ஏன் ? அவர் சகோதரருக்கு ஆறுமுகம் ஏன் ? 
மகாவிஷ்ணுவுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட கைகள் ஏன் ? என்று 
கேட்டால் ஆத்திரப்படும் தோழர்களே , உங்களில் எவருக்காவது 
நான்கு கைகளுடனோ , அல்லது யானை முகத்துடனோ - அல்லது 
ஆறுமுகத்துடனோ ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் என்ன 
செய்வீர்கள் என்பதைச் சற்று எண்ணிப் பாருங்கள் . 


" தோழர்களே , நீங்கள் நாத்திகர் ஆனாலும் , 

ஆகாவிட் 
டாலும் அர்ச்சகர்களிடத்திலும் , பார்ப்பனர்களிடத்திலும் , 
அர்ச்சகன் மேலே ஏறினால் வாகனத்தைத் தூக்க மாட்டோம் 
என்றும் , ஓய் , அய்யரே ? நீர் ஏறக் கூடாது - ஆயிரம் பவுண்டு 
வாகனத்தையும் தூக்கி உன்னையும் ஏன் தூக்க வேண்டும் ? என்று 
ஒரேயொரு தடவை சொல்லிப் பாருங்கள் ; நீ விபூதி கொடுத் 
தால் நான் வாங்க மாட்டேன் . நீ சடகோபம் சாய்த்தினால் 

தலையைக் குனிய மாட்டேன் . நீ சமஸ்கிருதத்தில் 
சொன்னால் நான் ஒப்பமாட்டேன் ; நீ தேங்காய் உடைப்பதை 
நான் ஏற்க மாட்டேன் ; நீ அபிஷேகம் செய்வதை நான் அனுமதிக்க 
மாட்டேன் ; நீ மட்டும் மடப்பள்ளிக்குச் செல்வதைப் பொறுக்க 
மாட்டேன்! - என்றும் சொல்லிப் பாருங்கள் . அப்பொழுது புரியும் 
ஆரியரின் சூழ்ச்சி . 


நான் 


குருசாமி கடவுளையும் , கடவுள் தரகர்களையும் இவ்வாறு 
இறுதிக் காலம் வரை தாக்கித் தகர்க்க ஒருபோதும் மறந்தவரல்லர் . 
தொடக்க காலத்தில் மேற்கொண்ட பணியை இடைவிடாமல் , 
கடைசி வரை பெரியாருக்கு அடுத்தபடியாகச் செய்தவர் குருசாமி 
ஒருவரே . 


" எவனொருவன் மதத்தைக் கடுமையாகத் தாக்குகிறானோ 
மதத்தில் இருக்கக் கூடிய ஊழல்களை அம்பலப்படுத்துகிறானோ 
சமுதாயத்திலிருக்கக் கூடிய ஊழல்களைத் திருத்த முற்படு 
கிறானோ அவன் தான் சமுதாயத்திற்கும் , நாட்டிற்கும் சிறந்த 
தொண்டனாக விளங்க முடியும் . 


அதைத்தான் செய்தார் குருசாமி . 


366 


குத்தூசி குருசாமி 


தமிழ் எழுத்தில் சீர்திருத்தம் 

உலக மொழிகளில் எந்த மொழியின் எழுத்தும் முதன் முதல் 
இருந்த மாதிரி இன்று இருப்பதில்லை . சொற்களும் உச்சரிப்பு 
களும் கூட பல மாறுதல்களை அடைந்துள்ளதை மொழி ஆராய்ச் 
சிக்காரர்கள் எடுத்துக் காட்டியுள்ளனர் . 


மனிதனின் கருத்தைத் தெளிவாக வெளியிடுவதற்குத்தான் 
மொழி . இதற்குப் பயன்படாத மொழி வளர்ச்சியடையாது . 
எந்த மொழிக்கும் தெய்வீகத் தன்மை அல்லது புனிதத்தன்மை 
என்பது கிடையாது . எல்லா மொழிகளும் மனிதனால் உண்டாக் 
கப்பட்டவைகளே . ஆகவே , மனிதனின் உண்டி , உடை , வாகனம் , 
பழக்கம் வழக்கம் , நாகரிகம் முதலியன நாளுக்கு நாள் மாறிக் 
கொண்டிருப்பது போல் , அவனது மொழியும் தேவைக்கேற்ற 
மாறுதலை அடைந்தே தீரவேண்டும் . 

ஆனால் , மனிதன் மற்ற மாறுதல்களை ஏற்றுக் கொள்வது 
போல் அவ்வளவு சுளுவாக மொழி , மதம் முதலியவற்றில் 
மாறுதல்களை ஏற்றுக் கொள்வதில்லை . ஏனெனில் , இவற்றில் ஒரு 
விதமான பக்தி யை நுழைத்துக் கொண்டு வெறிபிடித்து , அல்லல் 
படுகின்றான் . 


தமிழ் நெடுங்கணக்கில் இத்தனை எழுத்துக்கள் தேவையில்லை 
என்பதையும் , தேவையற்ற எழுத்துகளை நீக்கி விட்டால் , 
குறைந்த எழுத்துகளைக் கொண்டே தமிழை இன்னும் சுளுவாகப் 
பயிலலாம் என்பதையும் , இதனால் தட்டெழுத்து , அச்செழுத்து , 
டெலிபிரிண்டர் போன்ற துறைகளில் சுளுவாகப் பணியாற்றலாம் 
என்பதையும் தமிழர்களில் பலர் உணர மறுக்கின்றனர் . 


தமிழ் எழுத்தில் சீர்திருத்தம் தேவை என்னும் கருத்தை 
1928 - ம் ஆண்டில் குருசாமி வலியுறுத்தினார் . 


மீண்டும் 1930 - ம் ஆண்டு நவம்பர் 16 - ம் தேதி குடி அரசில் 
புத்தி வந்தால் போதும் 

என்னும் 

தலைப்பில் எழுத்துச் 
சீர்திருத்தம் பற்றிக் குறிப்பிட்டுள்ளார் : 

" பண்டிதர்கள் தமிழை முன்னிருந்ததைவிட சிறிதாவது 
சீர்திருத்தம் செய்திருக்கிறார்களா என்றால் , கிடையாது . 
வடமொழிக் கலப்பில்லாத தமிழ் எழுதுவதிலேயே வித்துவான் 
களெல்லாம் வாழ்நாளைச் செலவழிக்கின்றார்கள் . 
என்பதை சனங்கள் என்றும் , ஜப்பான் என்பதை சப்பான் 


ஜனங்கள் 


குருவிக்கரம்பை வேலு 


367 


என்பதை 


என்றும் ,ரோஜா 

ரோசா என்றும் 
எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் . ஆனால் , 

ஆங்கில மொழி 
யில் ஸ்பென்சர் காலத்திலிருந்த மொழியும் , நடையும் இப்போ 
தில்லை . வார்த்தைகளில் அனாவசியான எழுத்துகளை எடுத் 
தெறிந்து விடுகிறார்கள். 

ஆங்கிலத்தில் Honour என்பதில் ப அவசியமில்லை என்றும் 
Till என்பதில் ஒரு I ( எல் ) போதுமென்றும் கூறுகின்றனர் . 
இம்மாதிரியான சீர்திருத்தத்தோடன்றி இன்னும் லத்தின் , அரபி , 
பிரெஞ்ச்- முதலிய இதர மொழிகளிலிருந்தும் ஆங்கில மொழி 
யானது தினம் தினம் வார்த்தைகளைச் சேர்த்துக் கொண்டே 
வருகின்றது . அந்த மொழிக்கு எழுத்துகள் 26 மாத்திரமே இருந் 
தாலும் புதிய புதிய வார்த்தைகளையும் உச்சரிப்புகளையும் 
சேர்த்துக் கொண்டே வருகிறது . ஆனால் கன்னி நற்றமிழ் 
மொழியிலோ இரண்டு கூடை எழுத்துக்கள் ( 247 ) இருந்தாலும் 
சரியான உச்சரிப்புக்கு வார்த்தை கிடையாது . ங வரிசையில் 
உபயோகமில்லாத எழுத்துகளையும் வைத்துக் கொண்டு " ஙப்போல் 
வளை என்கிறார்கள் . ஆகாரத்திற்கும் , ஐகாரத்திற்கும் , 
ஓகாரத்திற்கும் அனாவசியமான பல எழுத்துகளை வைத்துக் 
கொண்டு , குறிகளையும் உருப்படிகளையும் அதிகமாக்கிக் கொண்டி 
ருக்கிறார்கள் . இவை எதற்காக எனக்கேட்டால் பெரியவர்கள் 
போன வழி என்கிறார்களே ஒழிய , சிறிதும் பகுத்தறிவை 
உபயோகிக்கப் பண்டிதர்களுக்குத் தெரிவதில்லை . 


ஆங்கிலத்தில் A , E , 1 , 0 , 0 , முதலிய எழுத்துகளுக்குப் புதிது 
புதிதான உச்சரிப்புகள் வேண்டுமென்று அவ்வெழுத்துகளின் மேலே 
வித்தியாசமான கோடுகள் போட்டு அதைச் சீர்படுத்துகிறார்கள் . 
தமிழ்ப் பண்டிதர்கள் 247 எழுத்தை வைத்துக் கொண்டு , 
தொண்டர் நாதனை என்கிற சோம்பேறிப் பாட்டைப் பாடிக் 
கொண்டிருக்கிறார்கள் . ஆனால் , அவர்கள் மொழிக்கு ஜெர்மனி 
யிலிருந்து டைப்ரைட்டிங் மெஷின் செய்து வர வேண்டியிருக்கிறது . 
தமிழில் சுருக்கெழுத்து ( Short hand ) எழுதுவதென்றாலோ தமிழ்ப் 
பண்டிதர்களால் கனவு கூடக் காண முடிவதில்லை ! 


" வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான சமூக - சமயச்சீர் 
திருத்தமே செய்ய முடியாத - அவ்வளவு குறுகிய நோக்கத்தையுடைய 
பெரும்பாலான பண்டிதர்களுக்கு மொழிச்சீர்திருத்தத்தைப் பற்றி 
நினைப்பதென்றால் எப்படி முடியும் ? " 


368 


குத்தூசி குருசாமி 


இப்பொழுது விடுதலை நாளிதழில் வெளிவந்து கொண்டி 
ருக்கும் தமிழ் எழுத்துச் சீர்திருத்தத்திற்கு முழுமுதல் முன்னோடியே 
குருசாமிதான் . இத் திட்டத்தை பெரியாருக்கு எடுத்துச் சொல்லி , 
ஏற்றுக்கொள்ள வைத்து , நடைமுறைக்குக் கொண்டுவந்தார் . 
தமிழகத்தில் வீரமா முனிவருக்குப் ( பெஸ்கி ) பிறகு முதன் முதல் 
எழுத்தில் மாறுதலை உண்டாக்கியவர்கள் சுயமரியாதை இயக்கத் 
தவரே யாவர் . 

1935 - ஜனவரியிலிருந்து குடி அரசு இதழில் இத் திட்டம் 
நடைமுறைக்குக் கொண்டுவரப்பட்டது . 

இத் திட்டத்தை விளக்கி ஜனவரி- 13 - ம் நாள் குடி அரசு 
இதழில் தமிழ் எழுத்திலும் புரட்சியா ? என்ற தலைப்பில் 
குருசாமி இவ்விதம் எழுதினார் : 


கை 


" இந்த சு . ம . காரர்கள் மதம் , கடவுள் , ஜாதி , பழக்க, வழக்கம் 
முதலிவைகளில் தலைகீழ்ப் புரட்சி செய்வது போதாதென்று தமிழ் 
எழுத்தின் தலையிலும் 

வைத்துவிட்டார்கள் . தமிழ் 
அன்னையைக் காப்பாற்றுங்கள் என்று யாரோ சிலர் பேசிக் 
கொண்டிருப்பதுபோல் என் காதில் விழுகிறது . இது ஒருக்கால் 
என் காதின் கோளாறாக இருந்தாலும் இருக்கலாமோ என்னமோ ? 
போகப்போகத் தெரிந்து கொள்ளலாம் . தமிழ் எழுத்தில் பல 
சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டுமென்று வெகு ஆண்டுகளாக 
நினைத்துக் கொண் 
கொண்டிருப்பவர்களில் 

பவர்களில் நானும் ஒருவன் . இதை 
முன்னிட்டே சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சிக்கு அடுத்த 
துறையூரில் ( 1932 ) நடந்த தமிழர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் 
கொண்டுபோனேன் . அப்போது அங்கு வந்திருந்த தமிழ்ப் 
புலவர்கள் என் தீர்மானத்தை நிராகரித்து விட்டார்கள் . பிறகு 
சென்ற ஆண்டு சென்னையில் நடந்த தமிழன்பர் மாநாட்டிலும் அத் 
தீர்மானத்தைக் கொண்டு போனேன் . துறையூரில் கூடியவர்களை 
விட சென்னை மாநாட்டில் கூடியவர்கள் சற்று அறிவாளிகளாகை 
யால் , மேற்படி தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது மன்றி , எழுத்து 
களைச் சீர்திருத்துவது பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக 11 பேர்கள் 
கொண்ட கமிட்டியை நியமித்தார்கள் . ஆயினும் , கமிட்டியைக் 
கூட்ட எவரும் இதுவரையில் எந்தவித முயற்சியும் எடுத்துக் 
கொள்ளவில்லை . இந்த நிலைமையில் குடி அரசு ஆசிரியர் மேற் 
கொண்ட பணியை எடுத்துக் கொண்டதற்காக முற்போக்கான 
தமிழர்களாய் இருப்பவர்கள் அவர்களைப் பாராட்டக் 


கடமைப் 


குருவிக்கரம்பை வேலு 

369 
பட்டிருக்கிறார்கள் . 

னை , ணை , லை , ளை , னா , ணா , றா - முதலிய 
எழுத்துகளை முறையே னை , ணை , லை , ளை , னா , ணா , றா - 
என்று திருத்திப் பிரசுரிக்க 

ஆரம்பித்திருப்பதானது தமிழைப் 
புதிதாய்க் கற்றுக்கொள்வோருக்கு எவ்வளவு எளிது 

என்னும் 
விஷயம் , இனிப் போகப்போகத்தான் தெரியும் . இந்த முறைகள் 
பழக்கத்தில் வந்துவிட்டால் டைப் ரைட்டிங் , அச்சுக் கோத்தல் 
முதலியவைகளுக்கு எவ்வளவு சுலபமாய் இருக்கும் என்பதை 
எடுத்துக் கூறத் தேவையில்லை . 

" இதை எல்லாப் பத்திரிகை ஆசிரியர்களும் கையாண்டால் 
நல்லது . ஆனால் , சு.ம. காரர்கள் சொல்வதால் நாம் ஏட்டிக்குப் 
போட்டிதான் செய்யவேண்டும் என்ற மனப்பான்மை கொண்ட 
தமிழ்ப் பத்திரிகை ஆசிரியர்களும் சிலர் இருக்கின்றார்களாதலால் 
நம்முடைய முயற்சி முழு வெற்றியடையச் சில 

ஆண்டுகள் 
பிடித்தாலும் பிடிக்கலாம் . இன்னும் கொஞ்சம் கெட்டுப் 
போகிறேன் பந்தயம் கட்டு என்பவர்களைப்பற்றி நமக்குக் கவலை 
யில்லை . 

தமிழ்மொழி வளர்ச்சியில் உண்மையிலேயே 
கொண்டவர்கள் 

அனைவரும் இந்த மாற்றங்களைப் 
பரப்புவதற்கு முயற்சித்தால் இரண்டொரு மாதங்களிலேயே 
இதைச் சர்வசாதாரணமான பழக்கமாக ஏற்படுத்திவிடலாம் . 

இவ்விதழிலிருந்தே எழுத்துச் சீர்திருத்தத்துடன் குடி அரசு 
வெளிவரலாயிற்று . 

தமிழ் எழுத்துச் சீர்திருத்தம் 

பெரியார் ஈ . வெ . இராமசாமி 
தமிழ் மொழி எழுத்துக்கள் விஷயமாய் பல சீர்திருத்தங்கள் 
செய்யப்பட வேண்டும் என்பது அனேகருக்குள் வெகு காலத்திற்கு 
முன்பு இருந்தே ஏற்பட்டிருந்த அபிப்பிராயங்களாகும் . 
தோழர் 

குருசாமி அவர்கள் எழுதியது போல் பெருத்த 
பண்டிதர்களில் கூட பலர் எழுத்துச் சீர்திருத்த விஷயமாய் வெகு 
காலமாகவே பேசி வந்திருக்கிறார்கள் . 


ஆனால் 


கவலை 


தமிழ் எழுத்துக்களைப்பற்றி அழுக்கு மூட்டைப் பண்டிதர்கள் 
எவ்வளவு தத்துவார்த்தம் சொன்னாலும் 

அது எவ்வளவோ 
விஷயத்தில் சீர்திருத்தமடைய வேண்டும் என்பதில் நமக்குச் சிறிதும் 
சந்தேகமில்லை . 

கு -24 


370 


குத் நூசி குருசாமி 


தமிழன்பர் மகாநாடும் கடவுள் வாழ்த்தும் 


கைவல்யம் 


இலக்கியத்திலும் , அறிவு நூல்களிலும் பகுத்தறிவிற்கு ஒத்து 
வராத கடவுள் வாழ்த்து கூடாது என்கிற தீர்மானத்தை தமிழ் 
அன்பர் மகாநாட்டில் தோழர் குருசாமி கொண்டுவந்தார் . அது 
தலைவரால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று பத்திரிகைகளில் 
படித்தேன் . 


நமது இரத்தம் , தசை , எலும்பு முதலியவைகளின் உள்ளில் 
கடவுள் வாழ்த்து நுழைந்திருப்பதாலும் , நமது உலகபயத்தாலும் , 
பிரமையாலும் படித்தவர்கள் கூட அந்தத் தீர்மானத்திற்குப் 
பயந்தார்கள் . அதிலும் நமது நாட்டில் உண்மை கண்டவர்களிட 
மிருந்து கூட உண்மைக்குப் பரிந்து பேசும் குணம் அபூர்வமாகும் . 
உண்மைக்குப் பரிந்து பேசுகிறவர்களை உபத்திரப்படுத்துவதே நமது 
நாட்டின் வழக்கம் ; அதனாலேயே நமது நாடும் கெட்டு ஜன 
சமூகத்திற்கும் ஆலோசனை குறைந்து போயிற்று . 


கடவுள் உண்டா ? இல்லையா ? என்பதல்ல இங்கு விவகாரம் . 
அறிவு நூல்களில் கடவுள்வாழ்த்து கூடாதென்பதேயாகும் . 
அதைப்பற்றி இந்த வியாசத்தில் சுருக்கமாக ஆலோசிப்போம் . 
அறிவு நூல்களிலும் இலக்கியங்களிலும் கடவுள் வாழ்த்து அவசியம் 
வேண்டுமென்கிற படித்தவர்களோ பக்தர்களோ 

சொல்லும் 
நியாயங்களையும் தெரிந்து கொள்வோம் . 


பகுத்தறிவிற்கு முரணான கடவுளுக்கு வாழ்த்து வேண்டா 
மென்று தீர்மானமிருப்பதினால் எங்களுக்கு ஆட்சேபணையில்லை 
என்றும் , இலக்கியத்தில் கடவுள் வாழ்த்து வேண்டுமென்றும் சிலர் 
சொன்னார்களாம் . நமது இந்து சமயவாழ்க்கையின் ஏற்பாட்டில் , 
பழக்க வழக்கங்களில் , சாஸ்திரத்தில் வருகிற கடவுள்களெல்லாம் 
பகுத்தறிவிற்கு முரணான கடவுளாகவேயிருக்கிறது முரணில்லாத 
கடவுள் ஒன்று இந்து சமய உயர்ந்த ஏட்டில் இருப்பதாகச் 
சொல்லி முரண்பட்ட கடவுளையே காட்டுகிறார்கள் . அந்த 
முரணில்லாத கடவுளிருக்கும் ஏட்டையும் பார்ப்பனர்கள் 
படிக்கலாம் ; மற்றவர்கள் படிக்கக் கூடாதென்றும் 

சொல்லு 
கிறார்கள் . முரணில்லாத கடவுள் தமிழ் ஏட்டிலிருப்பதாகச் 
சொன்னால் அந்தக் கடவுள் ஒத்துக்கொள்ளப் படாததென்று 
சொல்லுகிறார்கள் . 


பொது . 


உரியதன்று . 


சைவ 


குருவிக்கரம்பை வேலு 

371 
அறிவு எல்லாருக்கும் 

ஒருவருக்கே 
ஆண்களும் பெண்களும் பணக்காரனும் ஏழையும் அறிவைப் பெற 
வேண்டுமென்று சொன்ன தமிழ் அன்பர் மகர நாட்டுத் திறப்பாளர் 
ராஜா 

சர் . அண்ணாமலை செட்டியார் கலாசாலையில் 
முரணில்லாத கடவுளிருக்கும் ஏட்டைச் 

சொல்லிக்கொடுக்கும் 
வகுப்பில் 

பார்ப்பாரப் பிள்ளைகள் தவிர மற்ற பிள்ளைகளைச் 
சேர்த்துக் கொள்ளுவதில்லை . சபையில் உண்மையை உலகம் 
தெரியப் பேசி விட்டார் . நீதியும் , நியாயமும் பெரியவர்களிடமிருக்க 
வேண்டுமென்பதை தன் பள்ளியிலும் நித்திய அனுபோகத்திலும் 
மறந்து விட்டார் . தமிழ் மொழியோ சூத்திர மொழி ; சூத்திரனோ 
அடிமை ; பார்ப்பார தாசி மகன் , ஒழுக்கம் கெட்டவன் ; ஆசார 
மில்லாதவன் . சூத்திர மொழிக்கும் சூத்திரனுக்கும் முரணாக 
கடவுள் இருக்க வேண்டுமென்பது தானே வேதவிதி ? அது ஏன் 
என்று கேட்டவனைத்தானே நாஸ்திகனென்று வேதம் சொல்லச் 
சொல்லுகிறது . அந்த வேதத்தைத்தானே சிவபெருமான் 
அங்கமாக அணிந்திருக்கிறார் என்று 

சமயாச்சாரிகள் 
சொல்லுகிறார்கள் . இதையெல்லாம் ஆதாரமாக வைத்துக் 
கொண்டு தானே ராஜாசெட்டியார் கலாசாலையில் பார்ப்பனரல் 

பிள்ளைகளுக்குக் கந்தபுராணமும் கம்பராமாயணமும் 
கற்றுக் கொடுப்பது மல்லாமல் வடமொழியில் பார்வதி மோசம் 
போன 

காதம்பரிக் கதையையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் . 
இதிலெல்லாம் முரணில்லாத கடவுளைக் காணோமே . 

எந்தக் கடவுளாயிருந்தாலும் அந்த இந்துக்கடவுள்களின் 
வாழ்த்துக்களெல்லாம் மனிதனை மனிதன் அடிமை கொள்ளச் 
செய்தது . ஜன சமூகத்தின் ஒரு பகுதியை மிதித்துக் கசக்கி 
வறியோராக்கி இழிவடையச் செய்து விட்டது . ஒரு பகுதியை 
ஒன்றரைவயிறு உண்டு வயிறு பெருத்து சோம்பலாக்கி ஒன்றுக்கு 
முதவாமல் திண்ணையில் புரளச்செய்தது . ஒரு பகுதியை அரை 
வயிற்றுக்குக் கூடக்கஞ்சியில்லாமல் வயிறொட்டிவாடி வதங்கி , பாடு 
படச்சக்தி இல்லாமல் செய்து விட்டது . கடவுள் குடியிருப்பென்றும் , 

சொல்லி 
கும்பாபிஷேகமென்றும் , வந்தன வழிபாடென்றும் , 
அநேகரை ஏழைகளாக்கி விட்டது . தஞ்சாவூர் கோட்டையையும் 
விஜய நகர சாம்ராச்சியத்தையும் இடித்து விட்டது . நமது நாட்டில் 
மகமது கஜினி படை எடுப்பிலிருந்து ஜப்பான் அரிசி வந்திருப்பது 
வரையிலுமுள்ள 

கடவுள் வாழ்த்துகளெல்லாம் பகையையும் , 
ஒற்றுமைக் குறைவையும் , அறியாமையையும் உண்டாக்கினதே 
யல்லாமல் ஒரு பயனையும் செய்யவில்லை . இவைகளையெல்லாம் 


லாத 


372 


குத்தூசி குருசாமி 


ஆலோசித்துப் போனது போகட்டும் . இப்பொழுது மொழி பெயர்க் 
கும் அறிவு நூல்களில் அக்கடவுள் வாழ்த்து வந்து அதையும் 
உபயோகமில்லாதபடி கெடுத்து 

விடாமலிருப்பதற்கே கடவுள் 
வாழ்த்து இருக்கக்கூடாது என்கிற தீர்மானத்தை தோழர் குருசாமி 
கொண்டுவந்தார் . தோழர் ராமநாதன் 

ஆமோதித்தார் . அது 
தடுக்கப்பட்டது . தடுக்கப்பட்டதற்கு உண்மையும் நியாயமுமில்லை . 
நமது கடவுளை உலகப்பொதுக் கடவுளாகப் பார்ப்பவர்களுக்குத் 
தான் அதனுண்மை விளங்கும் . நமது கடவுளைத் தனிக்கடவுளாக 
வைத்துப் பார்த்துப் பார்த்துத்தான் நமக்கு அறிவு நூல் மொழி 
பெயர்க்கும் நிலை வந்தது . 


தால் 


விடுகிற 


நீராவி கண்டுபிடித்த விஞ்ஞானியிலிருந்து சூரிய உஷ்ணத் 
எல்லாவிதமான 

இஞ்சின்களையும் ஓட்டலாமென்று 
சொன்ன எடிசன்வரையிலும் , ஒரு புகையினால் உலகத்திலுள்ள 
எல்லாப் பிராணிகளையும் அழித்து விடுவேன் என்கிற விஞ்ஞானி 
யிலிருந்து ஒருமுக மூடியால் எல்லாப் புகைகளையும் தடுத்து 
விடுவேன் என்கிற விஞ்ஞானி வரையிலும் , பூமிக்கு இழுக்கும் 
சக்தி இருப்பதால் மேலே எறியப்பட்ட பொருள் கீழே விழுந்து 

தென்று கண்ட விஞ்ஞானியிலிருந்து மேக மண்டலம் 
தாண்டி சூரிய மண்டலம் கண்டு நாட்டிற்குக் கீழ் நாற்பது டிகிரி 
பரந்து செவ்வாய் உலகத்திற்குச் செல்வேன் என்கிற விஞ்ஞானி 
வரையிலும் , கத்தரிக்காயைப் பூசனிக்காய் அளவு பெரிது பண்ணின 
விஞ்ஞானியிலிருந்து மண்ணையும் மரத்தூளையும் ஆகாரப் 
பொருளாக்குவேன் என்கிற விஞ்ஞானி வரையிலும் , இருதயத்தைப் 
பரிசோதிக்கும் கருவியைக் கண்டு பிடித்த விஞ்ஞானியிலிருந்து 
ஆயிரக்கணக்கான மயில்களுக்கப்பாலிருந்து இருதயத்தை 
சோதிக்கும் விஞ்ஞானி வரையிலும் , இரும்பு மனிதனைப் பேச 
வைத்த விஞ்ஞானியிலிருந்து செத்த மனிதனைப் பிழைக்க 
வைப்பேன் என்கிற விஞ்ஞானிவரையிலும் , சுக்கிலத்தை சிறிஞ்சி 
பண்ணினால் குழந்தை உண்டாகுமென்று தெரிந்த விஞ்ஞானியி 
லிருந்து அழகுடையவன் . 
அழகுடையவன் , பலசாலி . 

அறிவாளி, 

போர்வீரன் , 
ராஜ தந்திரி முதலியவர்களின் விந்துவை பிடித்துக் கெடாமல் 
கடையில் வைத்து விற்கலாம் ; எந்தெந்தக் குழந்தை வேண்டுமோ 
அந்தந்த விந்தை வாங்கிப் பெண்கள் தானே 

கெர்ப்பப்பையில் 
சிறிஞ்சி பண்ணிக் கொண்டால் அந்தந்தக் குழந்தையை உண்டாக் 
கிக் கொள்ளலாமென்று சொல்லும் விஞ்ஞானி வரையிலும் , 
இன்னும் பல விஞ்ஞானிகளும் எத்தனையோ நூல்கள் எழுதி 


குருவிக்கரம்பை வேலு 


373 


யிருக்கிறார்கள் . அவர்களெழுதின நூல்களில் எதிலாவது ஒன்றில் 
கடவுள் வாழ்த்து உண்டா ? இல்லை . இல்லாததற்குக் கடவுள் 
கோபித்ததுண்டா ? கோபித்து அந்த நூல்களின் பலன்களைக் 
கெடுத்ததுண்டா ? மூலத்திலில்லாதது மொழி பெயர்ப்பில் எப்படி 
வரும் . உள்ளதைத்தானே மொழி பெயர்க்க வேண்டும் ? இல்லாத 
தை மொழி பெயர்த்தால் அறிவு நூல் பலிக்காதே ! கம்பராமா 
யணமும் கந்த புராணமுமா 

சீரங்கத்து 

அய்யங்கார்வாள் 
சிதம்பரத்து தீட்சதாள் இஷ்டம் போல மொழி பெயர்ப்பதற்கு . 

ஒரு காற்றும் இன்னொரு காற்றும் சேர்ந்தால் தண்ணி 
ஆகுமென்றிருக்கிறது . நடுவில் கடவுள் வாழ்த்திருந்தால் தண்ணி 
யாகாது . கடவுள் வாழ்த்தில்லாமல் காற்று தண்ணியாகா 
விட்டால் கடவுள் வாழ்த்து வேண்டியது தான் . அப்படியில்லையே ! 
அவசியமில்லாதது அங்கே எதற்கு ? கடவுள் வாழ்த்தை நம்பி 
காற்றின் கணக்கை மறந்து கடவுள் வாழ்த்தின் பேரில் பாரத் 
தைப் போட்டு விட்டால் காற்று தண்ணியாகாதே ? கடவுள் 
வாழ்த்து அங்கேயிருப்பது காரியக் கெடுதலல்லவா ? அவ்விதம் 
தானே நம்மிடம் உள்ள அறிவு நூல்களிலும் அனுபோகத்திற்கு 
உதவாமல் போயிற்று . 

அதைப் போலவே மொழி பெயர்க்கப்படும் அறிவு நூல் 
களிலும் கடவுள் வாழ்த்தைவிட்டு அதையும் கெடுத்து விடாதீர் 
களென்றே குருசாமியும் சொன்னார் . 

அதுவுமல்லாமல் இப்பொழுது மொழிபெயர்க்கப்படும் அறிவு 
நூல்களைப்பற்றி நமது கடவுளுக்கு ஒன்றுமே தெரியாது . அதுவு 
மல்லாமல் தமிழும் தெரியாது . அந்தக் கடவுள் வாழ்த்தால் 
என்ன பிரயோஜனம் . அதுவுமல்லாமல் திருவாவடுதுரை தருமபுரம் 
முதலிய மடாதிபதிகள் நமது 

கடவுளைத் தொட்டாலும் 
அம்பேத்கார் , அருணாசலம் முதலியவர்கள் வாசப்படியை மிதித் 
தாலும் ஓடியோ செத்தோ போகும் . நமது கடவுள் ரசாயன 
சாஸ்திரத்தில் வாழ்ந்திருக்க எப்படி முடியும் ? 
ராஜகுமாரனைப் 

பள்ளிக்கு 

அனுப்பினார்கள் . 
அ . மகாராஜா , ஆ . மகாராஜா , இ . மகாராஜா என்கின்ற ராஜ 
மரியாதை வாழ்த்துடன் உபாத்தியாயர் 

பாடம் சொல்லிக் 
கொடுத்தார் . அரிச்சுவடி வந்தது , எழுத்தைக் கூட்டிப் படிக்கும் 
பெயர்ச்சுவடி படிக்க வேண்டும் . அதைச் 

சொல்லிக்கொடுக்க 
உபாத்தியார் ஆரம்பித்து அ . மகாராஜா , து . மகாராஜா என்று 


374 


குத்தூசி குருசாமி 


மகா 


சொல்லி பதமாகக்கூட்டுகையில் அ.மகாராஜாது . மகாராஜா என்று 
வருகிறதேயல்லாமல் அ , து , அது என்று வருவதில்லை . பார்த்தார் 
உபாத்தியாயர் . எழுத்து பதமாகச் சேருவதில்லை . ராஜ குமார 
னுக்குப் பெயர்ச் சுவடியும் வருவதில்லை . பல பண்டிதர்கள் 
உபாத்தியாயர்களாக வந்தார்கள் . கடவுளுக்குப் பூசை போட்டார் 
கள் . பையனுக்கு திருஷ்டி சுற்றினார்கள் . தான தருமம் வழங்கி 
னார்கள் . பழனிக்குப் பால் காவடியும் திருப்பதிக்கு உண்டியலும் 
நேர்ந்தார்கள் , ஜோதிடனைக் கூப்பிட்டார்கள் . புரோகிதரும் 
வந்தார் . யாகங்கள் செய்யப்பட்டன . 

இராஜாத்தி வெள்ளிக் 
கிழழையும் ராஜா திங்கட்கிழமையும் மந்திரி சனிக்கிழமையும் 
விரத மிருந்தார்கள் . என்ன செய்தும் பையனுக்கு பெயர்ச் சுவடி 
வருவதில்லை எழுத்தும் பதமாகச் சேருவதுமில்லை . எழுத்துக்கு 
மத்தியில் மகாராஜா இருந்து கொண்டிருப்பதால் எழுத்து பதமாகச் 
சேருவதில்லை என்பதைப் பலர் உணர்ந்திருந்தாலும் 
ராஜாவை விட்டுச் சொல்லுவது மரியாதையல்லவே . மகாராஜா 
இல்லாமல் எந்தக் காரியம் தான் நடக்கும் . அதைச் 

சொல்லி 
நாமேன் பழியைத் தேடிக்கொள்ள வேண்டும் . எல்லாம் அதிர்ஷ்டம் 
போல் ஆகிறது . பதம் சேர்ந்தால் தான் ராஜகுமாரனோ ? என்று 
பலவாறு பேசி 

எல்லாரும் சும்மா இருந்து விட்டார்கள் . பார்த் 
தான் திருவாழத்தான் . ராஜ சபைக்குப்போய் தன் விகடத்தால் 
ராஜாவைச் சந்தோஷப் படுத்தினான் . ராஜாவிற்குச் சந்தோஷம் 
வந்து உனக்கு என்ன வேண்டுமென்று கேட்டார் . சின்ன மகா 
ராஜா படிக்கும் பள்ளியில் மகாராஜாவென்று எந்த உபாத்தி 
யாயர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் தலையை வெட்டி 
விடுவதாக உத்தரவு அனுப்பவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் . 
அப்படியே உத்தரவு அனுப்பப்பட்டது . மகாராஜா 

வென்று 
சொல்லுவதை 

உபாத்தியாயர் விட்டுவிட்டார் . எழுத்துக்கு 
மத்தியிலிருந்த மகாராஜாவும் போய் விட்டார் , எழுத்தும் 
பதமாயிற்று , ராஜகுமாரனுக்குப் பெயர்ச்சுவடியும் வந்தது என்பது 
போல் கடவுள்வாழ்த்து இலக்கியத்தையும் விஷயத்தோடு 
சேராமல் கெடுத்துவிடும் . 

தமிழ் தெரியாத கடவுளிருப்பதாகவே நமது தேவ பூசை 
பிரார்த்தனை 

கருமகிரியைகளெல்லாம் நடந்து வருகின்றன , 
நமது கடவுள் நேராகத் தமிழ் இருக்கும் இடம் செல்ல வேறே 
வழியில்லை 

தீர்மானப்பட்டிருக்கிறது . தமிழ் தேவ 
மொழி கடவுளுக்குத் தெரிந்த மொழி என்பதை நமது ஆச்சாரி. 


என்பது 


குருவிக்கரம்பை வேலு 


375 


போன்ற 


குருபுரோகிதன் . அர்ச்சகன் முதலியவர்கள் ஒத்துக் கொள்ளவு 
மில்லை . மொழி பெயர்க்கப்படும் நூல்களில் சேர்க்கும் கடவுள் 
வாழ்த்து தமிழ் தெரியாத கடவுளுக்கு எப்படித் தெரியும் . அதையும் 
கடவுள் தெரிந்த மொழியில் தானே மொழிபெயர்க்கச் சொல்ல 
வேண்டும் . அதற்குத் தமிழன்பர்கள் கடாட்சம் 

வேண்டும் . 
இத்தனை கஷ்டங்களிருப்பதையெல்லாம் தெரிந்துதான் குருசாமி 
கடவுள் வாழ்த்து வேண்டாமென்றார் . 

( புரட்சி , 28-1-1934) 
சென்ற ஜனவரி 6-1-35 பகுத்தறிவு பத்திரிகையிலிருந்து , 
சென்ற 13-1-35 குடிஅரசு பத்திரிகை வரை இரு இதழ்களிலும் 
தமிழ் எழுத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை நான் 
உற்றுக் கவனித்தேன் . தவிர சென்ற குடி அரசிலேயே தோழர் 
எஸ் . குருசாமி , பி.ஏ. அவர்களும் தமிழ் எழுத்திலும் புரட்சியா ?? 
என்ற தலைப்புடன் ஆமோதித்து எழுதினதையும் 

ஊன்றிக் 
கவனித்தேன் . இந்த விஷயங்களிலிருந்தும் , ஏற்கனவே அச்சுத் 
தொழில் கலையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கின்ற 
என்னைப் மாணாக்கர்களுடைய 

அபிப்பிராயமும் 
தெரிவித்தற்பாலது அவசியம் . 

ஆகையால் இம்முறையை எல்லா அச்சியந்திர சாலைக்காரர் 
களும் , பந்திரிகைக்காரர்களும் , முறையே 

உபயோகிக்க முற் 
படுவார்களேயானால் , அச்சு உற்பத்தியாளர்களும் கையாண்டு 
தான் தீரவேண்டும் . எப்படியாயினும் தமிழ் மொழியின் எழுத்துக் 
களைச் சுருக்கும் சீர்திருத்தத்தை நாம் மனமார வாழ்த்து 
கின்றோம் . 
கே . எஸ் . நாதன் 

குடிஅரசு , 
சென்னை 

27-1-1935 
1938 -ம் ஆண்டிற்குப் பிறகு தன்னை முழுமையாகச் சுய 

இயக்கத்தில் ஈடுபடுத்திக்கொண்ட அண்ணாவும் , 
அவரது 

நண்பர்களும் , அவர்களது பத்திரிகைகள் , எழுத்துச் 
சீர்திருத்தத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்பது கேள்விக் 
குறியாகவே உள்ளது ! 
பல்கலைக் கழகப் பாடப் புத்தகம் 

1935 - ல் சென்னைப் பல்கலைக் கழகத்தினர் இண்டர்மிடியட் 
வகுப்புக்கு , மறைமலையடிகளின் அறிவுரைக் கொத்து என்னும் 
நூலைப் பாடநூலாக 

வைத்தனர் . இந்நூலில் இராமாயணம் 
கட்டுக் கதை என்று மறைமலையடிகள் எழுதியிருந்தார் , 


மரியாதை 


376 


குத்தூசி குருசாமி 


இதனைக் கண்ட வைதீகர்களும் , அவர்களது எடுபிடிகளும் , 
பல்லாயிரம் தேள் கொட்டியதுபோல் பதறித் துடித்து அலறி 
அரற்றினர் . இந்நூல் பாடப் புத்தகமாக 

வைக்கப்பட்டதை 
பெரியார் ஈ.வெ.ரா. ஆதரித்தார் . 


இப் பிரச்சினையில் தலையிட்டு தமிழர்களுக்கு ஒரு வேண்டு 
கோள் என்ற தலைப்பில் குருசாமி ஒரு கட்டுரை எழுதினார் . 


" மறைமலையடிகளின் அறிவுரைக்கொத்து - எனும் நூலை 
ஒழிப்பதற்கு முண்டாத முண்டெல்லாம் முண்டுகிறவர்களே ! 
வேதாச்சலம்தான் இராமாயணத்தைக் கட்டுக் கதையென்று 
எழுதினார் ; அதனால் பாடமாக வைக்கக் கூடாது என்கிறீர்கள் . 
ஆனால் , அந்நிய தேசத்தவரான வின்சன்ட் ஸ்மித் ( Vincent 
Smith ) எழுதிய இந்து தேச சரித்திரம் பாடமாக வைக்கப் 
பட்டுள்ளது . அதில் இராமாயணம் முழுதும் கட்டுக் கதை 
யென்றும் , அதில் சரித்திர சம்பந்தமானது துளிகூட இல்லை 
யென்றும் எழுதியிருக்கிறாரே ! அதை இன்டர்மீடியட் வகுப்பு 
முதல் எம்.ஏ. , வகுப்புவரையில் பாட நூலாக வைத்திருக்கிறார் 
களே ! 


அதே சங்கதியை வேதாச்சலம் ( மறைமலையடிகள் ) சொன் 
னால் ஏன் கோபம் பொத்துக் கொண்டு வருகிறது ? 

( குடி அரசு , 15-9-1935 ) 


66 


இதற்குப் பிறகு எதிர்ப்பு வலுவிழந்தது . 

இந் நிகழ்ச்சிக்குப் பிறகு குருசாமி ஓய்ந்து விடவில்லை .. 
வாய்ப்புக் கிடைக்கும்போதெல்லாம் முற்போக்குக் கருத்துடைய 
நூல்களைப் பல்கலைக் கழகங்களில் பாடநூலாக 

வைக்க 
வேண்டும் என்று எழுதி வந்தார் . இனி நாம் செய்ய வேண்டிய 
தென்ன ? " என்ற தலைப்பில் ஓர் கட்டுரை எழுதினார் . 

கபிலர் அகவல் என்ற சிறு பாட்டுப் புத்தகத்தை 
மூன்றாவது வகுப்பு முதல் பத்தாவது வகுப்பு வரை கட்டாயப் 
பாடமாக்க வேண்டும் . டாக்டர் பராஞ்சிபே அவர்களால் எழுதப் 
பட்ட-Crux of the Indian Problem - என்னும் 
ஆங்கிலப் பாடமாக்க வேண்டும் . ஆனந்தவிகடன் ஆசிரியரை 
விட பராஞ்சிபே கொஞ்சமாவது புத்திசாலியாதலால் , அதைப் 
படிப்பதில் மாணவருடைய 

அறிவு எந்த விதத்திலும் கெட்டு 
விடாது . பூரணலிங்கம் பிள்ளையால் T4FUULL Rayana , 


நூலை 


குருவிக்கரம்பை வேலு 


377 


the Great மறைமலையடிகளால் எழுதப்பட்ட பண்டைக்கால 
ஆரியரும் - தமிழரும் ஆகிய நூல்களையும் பாடப் புத்தகங் 
களாக வைக்க வேண்டும் . 


இது கூட நம்மால் முடியவில்லையென்றால் , நாமெல்லாம் 
மனிதர்களாக வாழுவதற்கே லாயக்கற்றவர்கள் 

( குடி அரசு , 22-9-1935 ) 
ஒரு 

தமிழனின் நூலை , அவனது சொந்த நாட்டில் 
அவனுக்கே சொந்தமான கல்லூரிகளில் , அவனது குழந்தைகளே 
படிக்க முடியாத நிலையை அடைந்திருந்தான் ; அந்த நிலையை 
மாற்றுவதற்கு எவ்வளவு தொல்லைகளை அடைய வேண்டி 
யிருந்தது என்பதனை குருசாமியின் கட்டுரைகளே தெளிவாக 
விளக்கும் . 
சர்வ சமயக் கூட்டத்தில் குருசாமி 

1935 - ம் ஆண்டு பல்லாவரத்தில் சர்வசமயக் கூட்டம் என்ற 
பெயரால் மறைமலையடிகள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் . 
புலவர்கள் , மடாதிபதிகள் அனைவருக்கும் அழைப்புகள் அனுப்பப் 
பெற்றன. 

சுயமரியாதை இயக்கத்தினருக்கும் அழைப்பு அனுப்பப் 
பெற்றது . அழைப்பை ஏற்றுச் சுயமரியாதை இயக்கத்தின் 
சார்பாக குருசாமி கலந்து கொண்டார் . 


மண்டபத்தில் இந்துமதக் கடவுளர்களான பார்வதி - பரம 
சிவனார் , 

கணபதியார் , சுப்பிரமணியனார் , கல்விக் கடவுள் 
சரஸ்வதி , செல்வக் 

கடவுள் லட்சுமி போன்றவர்களின் 
படங்கள் வரிசையாகத் தொங்க விடப்பட்டிருந்தன . மண்டபம் 
பார்ப்பதற்கு ஒரு படக் கடைபோல் காட்சியளித்தது . 

கூட்டத்திற்குத் தமிழகமெங்குமிருந்து பல மடாதிபதிகளும் , 
சைவ அன்பர்களும் , திரு.வி.க. போன்ற தமிழ் அறிஞர்களும் 
வந்திருந்தனர் . 


குருசாமி தனது சொற்பொழிவின் முற்பகுதியில் சுயமரியாதை 
இயக்கத்தின் குறிக்கோள் பற்றியும் பகுத்தறிவு என்றால் என்ன ? 
என்பது பற்றியும் நல்ல முறையில் 

முறையில் எடுத்துச் சொன்னார் . 
மண்டபத்தை அண்ணாந்து 

மேலே குறிப்பிட்ட 
கடவுளர்களின் படத்தை ஒரு முறை சுற்றிலும் பார்த்தார் , 


பின்னர் , 


378 


குத்தூசி குருசாமி 


இது 


கூட்டத்தினருக்கு பரமசிவனின் படத்தைச் சுட்டிக் காண்பித்து 
“ இந்த பரமசிவனின் கதை உங்களுக்குத் தெரியுமா ? பக்கத்தில் 
பார்வதி இருக்க , தலை உச்சியிலே கங்கையிருப்பதாகக் கதை 
கட்டியிருக்கிறீர்களே , 

உங்கள் பகுத்தறிவுக்கு ஒத்து 
வருகிறதா ? அவர் மகன் கணபதியாரைப்போல் , திருமணமான 
உங்களில் எவருக்காவது குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியுடன் 
ஏற்றுக்கொள்வீர்களா ? கணபதியார் 

இருக்கிறாரே 
சுப்ரமணியனார்- அவருக்குக் கதையில் உள்ளது போல் பன்னிரண்டு 
கைகள் இருக்க முடியுமா ? உங்கள் அறிவு அதை நம்புகிறதா ? 
இதையெல்லாம் கேட்டால் , எங்களை நாத்திகன் என்கிறீர்கள் . 
உங்களுக்கெல்லாம் என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் ? 


தம்பி 


விதவா 


பெரிய புராணத்தின்படி , சில முக்கிய நாயன்மார்கள் 
கலப்பு மணமும் , 

மணமும் செய்திருக்கிறபடியால் , 
உண்மையான சைவர்களாகிய நீங்கள் அவ்வாறு செய்வீர்களா ? 
செய்யத் தூண்டுவீர்களா ? 


பார்ப்பனச் சிசு திருஞானசம்பந்தருக்கு ஒரே பாடலில் 
அருள் கூர்ந்த கடவுள் - தமிழராகிய அப்பருக்கு பத்துப் பாடல்கள் 
வரையில் அருள் சுரக்காமல் இருந்த உங்கள் கடவுளின் ஓர 
வஞ்சனையை நினைக்கவே வெட்கமாக இருக்கிறது . 


" நாயன்மார்கள் பாடிய தேவாரத்தை அலட்சியமாகக் கருதி 
வெறுத்து ஒதுக்கிவிட்டு , சமஸ்கிருத மந்திரங்களை மட்டும் 
ஏற்றுக் கொள்கின்ற உங்கள் சைவக் கடவுளர்களின் செயல்களைப் 
பற்றி உங்களுக்கு வெறுப்பாக இல்லையா ? என்று கேள்வி 
களைத் தொடுத்தார் . 


குத்தூசியார் அன்று கேட்ட கேள்விகளுக்கு இன்றுவரை 
எந்தச் சைவப் பெரியார்களும் , மடாதிபதிகளும் பதில் சொல்லவே 
இல்லை . 


இரணியன் நாடகம் 


புராணத்தில் வரும் இரணியன் செய்தது என்ன ? அவன் 
திராவிடன் . யாதவமன்னன் கிருஷ்ணனும் ஒரு திராவிடன் . 
கிருஷ்ணன் ( கருப்பன் ) ஆரியர்களின் அடிமை ஆனான் . ஆரியர் 
களையும் அவர்களது அடிமையான கிருஷ்ணனையும் எதிர்த்தவன் 
இரணியன் . அவன் செய்த செயல் என்ன ? 


குருவிக்கரம்பை வேலு 


379 


1. பார்ப்பனர்களை இழிவு படுத்தினான் . 
2. தேவர்களை ஆரியக் கடவுள்களை மதிப்பதில்லை . 
3. ஆரியர்களின் வேள்விகளைத் தடுத்தான் . 

அவர்களின் 
வேதப்பாட்டுகளை அவமதித்தான் . 
4. பிதிர்களுக்குச் செய்யும் காரியத்தை எதிர்த்தான் . 
5. விஷ்ணுவாகிய கிருஷ்ணனை விரோதித்தான் . 
6 . 

வர்ணாச்சிரமத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தான் . 
7. வேத சாஸ்த்திரங்களை நிந்தித்தான் . 
8. விஷ்ணு கடவுள் அல்ல என்றான் . 
9. மநு நீதியை ஏற்கவில்லை . 
10. எனவே பார்ப்பனர்களின் சாபத்திற்கு - கோபத்திற்கு 


ஆளானான் . 


இவைகள் தான் இரணியன் கொல்லப்படுவதற்கு முதன்மை 
யான காரணங்கள் . ஆனால் அப்படிப்பட்ட இரணியன் இவ்வளவு 
கெடுதல் செய்தும் அவனைக் கடவுள்கூட வஞ்சகத்தால் தான் 
கொல்ல முடிந்தது . பார்ப்பனர்களுக்கும் , அவர்களது வேதங் 
களுக்கும் நால்வருணக் கோட்பாட்டிற்கும் 
எவன் 

எதிரியோ 
அவன் தான் அசுரன் , அரக்கன் , ராட்சதன் ஆவான் . அப்படிப் 
பட்டவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பது தான் 
பார்ப்பனர்களின் தலையாய கொள்கை . இவைகளைச் சொல்லு 
வதுதான் புராணங்கள் . 


இந்த நூற்றாண்டில் தமிழ் நாட்டில் ஒரு இரணியன் 
தோன்றினான் அவன் தான் குருசாமி என்கிறார் திரு . எஸ் . 
இராமநாதன் . வேறு ஓர் இடத்தில் விபரமாக அதைப் பார்ப் 
போம் . 


கொண்டு 


அந்த " இரணியனாகிய " குருசாமியே " இரணியன் வேட 
மிட்டு நடித்தார் . 

அதற்கான நாடகத்தை பாரதிதாசனைக் 
எழுதவைத்தார் . குருசாமி சொல்லைத் தட்டாத 
புதுவைக் கவிஞரும் பழைய இரணியன் கதையைப் புதிய நோக் 
குடன் நாடகமாக எழுதினார் . குருசாமி தன்னுடன் கே . எம் . 
பாலசுப்பிரமணியம் , எம்.ஏ.பி.எல் . , ரங்கநாதன் , டி . சம்பந்தம் , 
டி.என் . ராமன் , எம்.எஸ் . முத்து மற்றும் பலரையும் நடிக்க 
வைத்தார் . 


380 


குத்தூசி குருசாமி 


இந்த நாடகம் 9-9-1934 ஞாயிறு மாலை பெரியார் ஈ.வெ.ரா. 
தலைமையில் சென்னை வி.பி. ஹாலில் மிகப் பெரிய விளம்பரத் 
துடன் அரங்கேற்றப்பட்டது . 


ரணியன் பழைய புராணக் கதை . ஹரி பக்தனான பிரக 
லாதனை ஹரி பக்தியை விட்டு விடும்படி அவன் தந்தையும் 
" அசுரனு மாகிய இரணியன் கட்டாயப்படுத்தியதாகவும் , பக்தன் 
கஷ்டத்தைக் கண்டு சகிக்காத நாராயணமூர்த்தி , இரணியன் 
உதைத்த தூணிலிருந்து தோன்றி இரணியனின் மார்பைக் 
கிழித்துக் கொன்றதாகவும் அக் கதை வழங்குகிறது . 


அது கட்டுக்கதை என்பதே இந் நாடகக் கதையின் நோக்கம் . 
இப் புரட்சி நாடகம் மக்களைப் பெரிதும் கவர்ந்தது . 


நாடகத்தின் இறுதிக் காட்சியான நரசிங்கமூர்த்தி தூணி 
லிருந்து வெளி வரும் காட்சியில் , இரணியன் ( குருசாமி ) 
சொல்லும் நாராயணன் எங்கே இருக்கிறான் , காட்டுவாயா ? 
என்று கேட்பார் . 


அவன் எங்குமிருப்பான்- இதோ இருக்கும் தூணிலு 
மிருப்பான் . துரும்பிலுமிருப்பான் என்பான் பிரகலாதன் . 
( பிரகலாதனாக நடித்தவர் கே . எம் . பாலசுப்பிரமணியன் ஆவார் ) . 


இரணியன் ( குருசாமி ) கோபத்துடன் இந்தத் தூணிலுமா ? " 
என்று தூணை உதைப்பார் . சிங்கம் போல் மாறுவேடம் பூண்டி 
ருந்தவர் தூணின் மறைவிலிருந்து வெளி வந்தார் ! " அடே , நான் 
தூணை உதைத்தால் நாராயணனாகிய நீ வந்தாய் ! உன்னை 
உதைத்தால் யார் வருவார் ? என்று கேட்டபடி- குருசாமி ஆவே 
சத்துடன் கடவுளான நரசிங்கமூர்த்தியைக் காலைத் தூக்கி 
உதைத்தார் . நரசிங்க மூர்த்தி கீழே சாய்ந்தார் . கடவுள் அடி 
பட்டுச் சாய்ந்ததைக் கண்ட 

மக்கள் அனைவரும் , என்ன 
நடக்குமோ என்ற பயத்துடனும் ஆர்வத்துடனும் 
பொங்க எழுந்து நின்று விட்டனர் . 


உணர்ச்சி 


மக்களை அச்சுறுத்தத் தக்க அளவுக்கு குருசாமியின் நடிப்புத் 
திறன் அமைந்திருந்தது . 


C 


இரணியன் நாடகத்தை குருசாமிக்கு முன்னும் , பின்னும் 
எவரும் இம்மாதிரி உணர்ச்சிப் பூர்வமாக நடித்ததில்லை. இம்மாதிரி 


குருவிக்கரம்பை வேலு 


381 


நாடகத்தை வேறு எவரும் எழுதியதும் இல்லை என்று , இந் 
நாடகத்தை நேரில் பார்த்து மகிழ்ந்த நாகை கே . முருகேசனும் , 
மயிலை சீனி வேங்கடசாமியும் பாராட்டிக் கூறினர் . 

இந் நாடகத்திற்கு பாரதிதாசன் , நாகை முருகேசன் , குஞ்சிதம் 
குருசாமி , ஜீவானந்தம் , சாமி சிதம்பரனார் , மயிலை சீனி வேங்கட 
சாமி , மாயவரம் நடராஜன் . எஸ் . வி . லிங்கம் , பொன்னம்பலனார் 
மற்றும் பல இயக்க முன்னணித் தலைவர்களும் , தொண்டர்களும் 
பொது மக்களும் கலந்து கொண்டு , கருத்து விளக்கம் பெற்றுக் 
களிப்பில் ஆழ்ந்தனர் . 

( செய்தி : " பகுத்தறிவு 16-9-1934 ) 


R - N . 


MPAHUTHARIVU . தவிப்பதி வின் 


பகுத்தறிவு 


நபிறகோரம் பென்ட் 

. ... நேக்லை . 


மீண்டும் 

தொடர்ந்து இரணியன் நாடகம் , 20-3-1935ல் 
சென்னை 

ராயல் தியேட்டரில் அமைச்சர் பி.டி. ராசன் 
பார் - அட் - லா அவர்கள் தலைமையிலும் , 4-7-1936 - ல் வடஆற்காடு 
மாவட்டம் அம்பலூர் நடன விலாசத்தில் பெரியார் அவர்கள் 
தலைமையிலும் , 10-12-1938 - ல் சேலம் சென்ட்ரல் கொட்டகையில் 
திரு . C. G. நெட்டோ எம்.ஏ. , பி.எல் . அவர்கள் தலைமையிலும் 
நடிக்கப்பட்டன . 

முதல் இரண்டு தடவை குருசாமியே இரணியன் வேடம் 
தாங்கி நடித்தார் . பிறகு இந்த நாடகம் நடிப்பதற்கு அரசு 
தடை போட்டுவிட்டது . 

சுயமரியாதை இயக்கக் கருத்துகளைப் பொது மக்களுக்கு 
விளக்குவதற்கு முதன் முதல் நாடகக் கலையைப் பயன்படுத்தியவர் 
குருசாமியாவார் . குருசாமிக்குப் பின்னரே அண்ணாத்துரை மற்றும் 
பலரும் நாடக மேடையை இயக்கப் பிரச்சாரத்திற்கு முழுமை 
யாகப் பயன்படுத்திக் கொண்டனர் . இவர்களுக்கும் முன்னோடி 
குருசாமியே ஆவார் . படித்த பட்டதாரியான குருசாமி 1934 
லேயே மேடையில் நடித்தது கொள்கைப் பிரச்சாரம் செய்வதற் 
காகவே யாகும் . 


382 


குத்தூசி குருசாமி 


வெங்கடாஜல 


இளம் வயதிலேயே திருவாரூர் எண்கண் 
முதலியாருடன் சேர்ந்து கதா காலட்சேபம் செய்து அனுபவம் 
பெற்றிருந்த குருசாமி , மேடையேறி நடிகராகி நடித்தது வியப்புக் 
குரியதன்று ! 
முழு நிலாச் செலவு 

நாடக அரங்கேற்றத்துக்குப் பின்னர் ஒரு முழுநிலா நாளில் 
குருசாமி தனது 

நண்பர் 

குழுவினருடன் மகாபலிபுரத்திற்கு 
இன்பப் பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் . சென்னை 
அடையாறு பாப்பாஞ்சாவடியிலிருந்து மாலை நாலரை 

மணி 
யளவில் தோணியிலேயே செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது . 

பயணத்தில் குருசாமியுடன் , குஞ்சிதம் , நாயினா 
சுப்ரமணியபிள்ளை குடும்பத்தினர் , பாரதிதாசன் , எஸ் . வி . 
லிங்கம் , ப . ஜீவானந்தம் , மயிலை சீனி வேங்கடசாமி , சாமி 
சிதம்பரனார் , நாரண துரைக்கண்ணன் மற்றும் நெருக்கமான 
நண்பர்கள் சிலரும் சென்றனர் . 

இந்த உல்லாசப் பயணத்திலும் சீர்திருத்தக்காரர்களான இக் 
குழுவினர் பகுத்தறிவுப் பாடல்கள் பற்றி உரையாடினர் . 

புதுவைக் கவிஞரால் புதிதாக எழுதப்பட்ட சஞ்சீவி பர்வதத் 
தின் சாரல் என்ற புதிய நீண்ட கவிதையை குருசாமி படிக்க மற்ற 
வர்கள் சுவைத்துக் கேட்டனர் . 

ஆறு மணியளவில் திடீரென்று கவிஞர் எழுந்து நின்றார் . 
கீழ்த் திசையில் ஈச்ச மரங்களுக்கும் , பனை மரங்களுக்குமிடையே 
முழு நிலவு உதிப்பதை ஊன்றிப் பார்த்தார் . நிலவு தனது தலை 
உச்சியின்மேல் 

வரும் வரையில் ஆடாது அசையாது , எதுவும் 
பேசாது , நிலவை நோக்கியபடியே நின்றார் கவிஞர் . 

கவிஞரின் நிலையைக் கண்ட மற்றவர் அனைவரும் வியப்புடன் 
அவரைப் பார்த்தனர் . கேலியும் கிண்டலும் செய்தனர் . 

காலை ஒன்பது மணியளவில் தோணி மகாபலிபுரம் சென் 
றடைந்தது . 

கவிஞரை நோக்கி , “ இரவு கண்ட காட்சியைக் கவியுள்ள 
மாகிய காமிராவில் படமாக்கினீர்களே , அதை எங்களுக்குக் 
காட்டலாமா ? என்று கேட்டார் குருசாமி . 

கவிஞரும் , " படத்தை டெவலப் செய்து காட்டுகிறேன் 
என்று கூறினார் . 


குருவிக்கரம்பை வேலு 


383 


கவிஞர் பிடித்த படக் காட்சி 


புதுச் 


சென்னையிலே 

ஒரு வாய்க்கால் - 
சேரி நகர்வரை நீளும் . 
அன்னதில் தோணிகள் ஓடும் - எழில் 
அன்னம் மிதப்பது போலே . 
என்னருந் தோழரும் நானும் 

ஒன்றில் 
ஏறி யமர்ந்திட்ட பின்பு 
சென்னையை விட்டது தோணி - பின்பு 
தீவிரப்பட்டது வேகம் . 


தெற்குத் திசையினை நோக்கி 

நாங்கள் 
சென்றிடும்போது விசாலச் 
சுற்றுப் புறத்தினில் எங்கும் - வெய்யில் 
தூவிடும் பொன்னொளி கண்டோம் ! 
நெற்றி வளைத்து முகத்தை - நட்டு 
நீரினை நோக்கியே நாங்கள் 
அற்புதங் கண்டு மகிழ்ந்தோம் - புனல் 
அத்தனையும் ஒளி வானம் ! 


சஞ்சீவி பர்வதச் சாரல் - என்று 
சாற்றும் சுவடி திறந்து 
சஞ்சார வானிலும் எங்கள் - செவி 
தன்னிலும் நற்றமிழ் ஏற்றி 
அஞ்சாறு பக்கம் முடித்தார் - மிக்க 
ஆசையினால் ஒரு தோழர் ( குருசாமி ) 
செஞ்சுடர் அச்சமயத்தில் - எம்மைச் 
செய்தது தான் மிக்க மோசம் . 


மிக்க முரண் கொண்ட மாடு -தன் 
மூக்குக் கயிற்றையும் மீறிப் 
பக்க மிருந்திடும் சேற்றில் - ஓடிப் 
பாய்ச்சிடப் பட்டதோர் வண்டிச் 
சக்கரம் போலிருள் வானில் - முற்றும் 
சாய்ந்தது சூரிய வட்டம் ! 
புக்க பெருவெளி யெல்லாம் 

இருள் 
போர்த்தது ! போனது தோணி . 


384 


குத்தூசி குருசாமி 


வெட்ட வெளியினில் நாங்கள் எதிர் 
வேறொரு காட்சியும் கண்டோம் 
குட்டைப் பனைமரம் ஒன்றும் - எழில் 
கூந்தல் சரிந்ததோர் ஈந்தும் 
மட்டைக் கரங்கள் பிணைத்தே - இன்ப 
வார்த்தைகள் பேசிடும் போது 
கட்டுக் கடங்கா நகைப்பைப் 
கலகல வென்று கொட்டிற்றே . 


பனை 


எட்டிய மட்டும் கிழக்குத் திசை 
ஏற்றிய எங்கள் விழிக்குப் 
பட்டது கொஞ்சம் வெளிச்சம் 

அன்று 
பவுர்ணமி என்பதும் கண்டோம் ? 
வட்டக் குளிர்மதி எங்கே 
வரவு நோக்கி யிருந்தோம் . 
ஒட்டக மேல் அர சன்போல் - மதி 
ஓர்மரத் தண்டையில் தோன்றும் . 


என்று 


முத்துச் சுடர்முகம் ஏனோ இன்று 
முற்றும் சிவந்தது சொல்வாய் . 
இத்தனை கோபம் நிலாவே - உனக்கு 
ஏற்றிய தார் என்று கேட்டோம் ! 
உத்தரமாக எம்நெஞ்சில் - மதி 
ஒன்று புகன்றது கண்டீர் 
சித்தம் துடித்தது நாங்கள் பின்னால் 
திரும்பிப் பார்த்திட்டபோது . 


தோணிக் கயிற்றினை ஓர் ஆள் - இரு 
தோள் கொண் டிழுப்பது கண்டோம் . 
காணச் சகித்திடவில்லை அவன் 
கரையொடு நடந்திடுகின்றான் . 
கோணி முதுகினைக் கையால் 
கோல் நுனி யால்மலை போன்ற 
தோணியை வேறொரு வன் தான் - தள்ளித் 
தொல்லை யுற்றான்பின் புறத்தில் ! 


குருவிக்கரம்பை வேலு 


385 


இந்த உலகினில் யாரும் 

யாரும் - நல் 
இன்பமெனும் கரை யேறல் 
சந்தத மும்தொழி லாளர் - புயம் 
தரும்து ணையன்றி வேறே 
எந்த விதத்திலும் இல்லை 

இதை 
இருப துதரம் சொன்னோம் . 
சிந்தை களித்த நிலாவும் - முத்துச் 
சிந்தொளி சிந்தி உயர்ந்தான் . 
நீல உடையினைப் போர்த்தே - அங்கு 
நின்றிருந்தாள் உயர் விண்ணாள் 
வாலிப வெண்மதி கண்டான் -- முத்து 
மாலையைக் கையிலிழுத்து 
நாலுபுறத்திலும் சிந்தி - ஒளி 
நட்சத்திரக் குப்பையாக்கிப் 
பாலுடல் மறையக் காலை நாங்கள் 

பலிபு ரக்கரை சேர்ந்தோம் . 
கவிஞரின் திறமையை உணர்ந்த குருசாமி பல நேரங்களில் , பல 
சூழ்நிலைகளில் இம்மாதிரியான பலப்பல கவிதைகளை இயற்றுவ 
தற்கும் இரணியனைப் போன்ற பற்பல படைப்புகளைப் படைப்ப 
தற்கும் கவிஞருக்கு உறுதுணையாக இருந்தார் . 


சூத்திரர்களை நாமும் மனிதர்கள்தான் என்று உணரச் செய்தார் 

1931 - ம் ஆண்டு ஏப்ரல் 20 - ல் அரசு அலுவலில் சேர்ந்த 
குருசாமி , ஆகஸ்ட்டு 10 - ம் தேதிவரை செம்பியத்திலும் , பிறகு 
சில நாட்கள் சென்னை மாவட்டப் பதிவாளர் அலுவலகத்திலும் , 
பல மாதங்கள் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் , 

பின் 1935 ஆகஸ்ட்டு முடிய சென்னை லோக்கல் போர்டு 
இன்ஸ்பெக்டர் ஆபீசிலும் வேலைபார்த்தார் . 

இந்த நேரங்களில் , அவர் எந்தெந்த அலுவலகத்தில் வேலை 
பார்த்தாரோ , அங்கெல்லாம் , பார்ப்பனர்க்களுக்கெனத் தனியாக 
தண்ணீர்ப்பானையும் , உணவு சாப்பிடுவதற்கெனத் தனி இடமும் , 
அதேபோல் சூத்திரர்களுக்கெனத் தண்ணீர்ப்பானையும் , 

தனி 
இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு இருந்த இடங்களில் 
உள்ள தண்ணீர் பானைகளையும் உடைத்து , பார்ப்பனர்களுக்கென 


கு -25 


386 


குத்தூசி குருசாமி 


ஒதுக்கப்பட்ட இடங்களில் சூத்திரர்கனையும் , சாப்பிட வைத்து , 
பார்ப்பனர்களின் சாதித் திமிரைத் தவிடு பொடியாக்கினார் . 


காணமுடியாத 


அலுவல் வேலையில் எந்தவிதக் குற்றமும் 
படி , ஒழுங்காக நடந்து 

கொண்டதால் 
குருசாமிமேல் 

ஒரு 
நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை . மேலும் அக்காலம் 
வெள்ளையர் ஆட்சி காலம் . ஆனாலும் உள் நாட்டு வெள்ளையர் 
களான , - கோட்சே சாதியாரின் - பார்ப்பனரின் கோபம் குருசாமி 
யிடத்தில் பலிக்கவில்லை . ஒரு நான்கு ஆண்டு காலம் சென்னை 
அரசுச் செயலகத்தையே குருசாமி ஆட்டிப்படைத்துப் பார்ப்பனர் 
களின் சாதித்திமிரை 

வைத்திருந்தார் . சூத்திரர் 
அலுவலர்களை நாமும் மனிதப்பிறவிதான் , பார்ப்பனர்களைவிட 
உள்நாட்டு வெள்ளையர்களைவிட - எந்தவிதத்திலும் தாழ்ந்தவர் 
கள் அல்லர் என உணரவைத்தவர் குருசாமி . அந்த அளவுக்கு 
படித்துப் பட்டம் பெற்று பெரிய அலுவல்களில் இருந்தவர்களே 
அவ்வாறு இருந்தனர் என்றால் , படிக்காதவர்கள் , உலகம் 
அறியாத கிராமவாசிகள் நிலையோ ? .... 


அடக்கி 


குஞ்சிதம் - குருசாமி அன்னை தந்தை ஆயினர் 

1935 - ம் ஆண்டு சூன் மாதம் 5 - ம் தேதி எழும்பூர் மகப்பேறு 
மருத்துவமனையில் பெண்குழந்தை பிறந்தது . பிறந்த பேபி யைக் 
கைகுலுக்கி வரவேற்றவர் , டாக்டர் . எ . லட்சுமணசாமி முதலியார் . 
தான் . ஆம் குஞ்சிதம் அம்மையாருக்கு மகப்பேறு மருத்துவம் 
பார்த்தவர் , Dr. எ . எல் , முதலியார் ! குஞ்சிதம் குருசாமியார் 
குடும்பத்தின் மேல் , டாக்டர் 

முதலியார் 

மட்டற்ற 
மரியாதையும் , அன்பும் உடையவர் . 


ஆகவே 


குஞ்சிதம் குருசாமி சோவியத் ஒன்றியத்தின்பால் ஈர்க்கப் 
பட்டவர்கள் , அவர்களுடைய மகளை , 

ரஷ்யா 
உருவத்தில் கண்டார்கள் . எனவே உலகில் எந்த நாட்டிலும் , எந்த 
ஊரிலும் , எந்தக் குடும்பத்திலும் இதுவரை சூட்டப்படாத - 
கனவிலும் எண்ணிப்பார்க்க இயலாத ஒரு பெயரைத் தங்கள் 
குழந்தைக்கு , ரஷ்யா - Russia - என்ற பெயரைச் 

சூட்டினர் . 
பெயர் சூட்டுவதில் கூட ஒரு புரட்சி முறையைத் தொடங்கி 
வைத்தனர் . 

இதற்கு முன்பே , மதுக்கூர் ( நாகை ) காளியப்பன் மகனுக்கு 
டார்வின் என்றும் , மாயவரம் நடராசன் அவர்களுடைய மகனுக்கு 


குருவிக்கரம்பை வேலு 


387 


லெனின் எனவும் குருசாமி பெயர் சூட்டினார் . ஈ . வெ . 
கிருஷ்ணசாமியாரின் மகளுக்கு அவர் குடும்பத்தாரால் வைக்கப் 
பட்ட தீன தயாளு என்ற பெயரை மாற்றி மிராண்டா என்ற 
பெயரும் " குஞ்சிதம் குருசாமி " யால் 

சூட்டப்பட்டதே . 
மிராண்டா என்பது சேக்ஸ்பியர் நாடகத்தில் வரும் ஒரு பெண் 
கதாபாத்திரத்தின் பெயராகும். 


குழந்தை ரஷ்யாவுக்கு பாரதிதாசனின் தாலாட்டு 

1935 செப்டம்பர் முதல் தேதி முதல் கடலூரில் உதவிப் 
பஞ்சாயத்து அலுவலராக அமர்ந்தார் குருசாமி . இதே சமயம் 
குஞ்சிதம் குருசாமியும் கடலூர் பெண்கள் ஆசிரியர் பயிற்சிப் 
பள்ளியில் தலைமை ஆசிரியையாக அலுவலில் சேர்ந்தார் . குஞ்சிதம் 
குருசாமி குடும்பம் கடலூருக்கு வந்தவுடன் புதுவைக் கவிஞர் 
பாரதிதாசனுடைய தொடர்பு மேலும் நெருக்கமாகியது . 


ஓர் இலக்கியமோ , ஒரு வரலாறோ உருவாவதற்கு ஏதாவது 
ஒரு சூழ்நிலையும் ஒரு பின்னணியும் ஒரு தூண்டுதலும் இருந்தே 
ஆகவேண்டும் . அம் முறையில் 

பாரதிதாசனின் சீர்திருத்தக் 
கவிதைகள் உருவாவதற்கு சுயமரியாதை இயக்கம் தான் சூழ் 
நிலையும் , பின்னணியுமென்றால் , தூண்டுதலாக இருந்தவர் 
குருசாமி என்பதை எவரும் மறுக்கமுடியாது . இது உண்மை . 
வெறும் புகழ்ச்சி இல்லை . 


ஒருசமயம் கடலூருக்குக் குழந்தை ரஷ்யாவைப் பார்க்கப் 
பாரதிதாசன் வந்தார் . கவிஞரை வரவேற்ற குஞ்சிதம் , என் 
குழந்தையைத் தாலாட்டுவதற்குக்கூடத் தமிழில் நல்லதொரு 
தாலாட்டுப் பாடல் இல்லையே . இருப்பதெல்லாம் ஏதாவதொரு 
பொம்மையைப் ( கடவுளை) பற்றியல்லவா இருக்கிறது ! என்று 
வருத்தத்துடன் கூறினார் . 


கவிஞர் தாளொன்று தரச் சொல்லி , அக்கணமே ஒரு பாடலை 
எழுதிக் கொடுத்தார் . 


" சோலை மலரே ! சுவர்ணத்தின் வார்ப்படமே ! 
காலையிளஞ் சூரியனைக் காட்டும் பளிங்குருவே ! 

- என்று தொடங்கி 


388 


குத்தூசி குருசாமி 


" தெய்வீகத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை 
உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே 
எல்லாம் கடவுள் செயல் என்று தொடை நடுங்கும் 
பொல்லாங்கு தீர்த்துப் புதுமை செய வந்தவளே 
வாயிலிட்டுத் தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கைக் 
கோயிலென்று காசு தரும் கொள்கை தவிர்ப்பவளே ! 
சாணிக்குப் பொட்டிட்டுச் சாமியென்பார்-- செய்கைக்கு 
நாணி உறங்கு ! நகைத்து நீ கண்ணுறங்கு ! 

( பாரதிதாசன் -1935 ). 
என்று முடியும் தாலாட்டுக் கவிதையைச் சுயமரியாதை இயக்கப் 
பெண்கள் பாட வசதியாக எழுதிக் கொடுத்தார் . 


குஞ்சிதம் குருசாமி அவர்களின் மகள் ரஷ்யாவால் தமிழ் 
உலகுக்குச் சிறப்பான இரு தாலாட்டுக் கவிதைகள் கிடைத்தன. 


மேற்கண்ட கவிதையுடன் பிறந்த பேபி தான் இன்று டாக்டர் 
எம் . ஜி . ஆர் . மருத்துவப் பல்கலைக் கழகத்தின் பதிவாளரா கப் 
பணியாற்றும் டாக்டர் . கு.கு. ரஷ்யா . இந்த ரஷ்யா மேற் 
படிப்பிற்கு அமெரிக்கா சென்றதுண்டு . ஆனால் ரஷ்யாவிற்குச் 
சென்றதில்லை . 


எந்தச் சோவியத் ரஷ்ய நாட்டின் பால் அன்பு கொண்டு 
குஞ்சிதம் குருசாமி தம்பதிகள் அந்த நாட்டின் பெயரையே தங்கள் 
பெண்ணுக்குச் சூட்டினார்களோ , அந்த ரஷ்ய நாட்டிற்கு அதே 
பெயர் சூடிய டாக்டர் ரஷ்யா சென்றதில்லை என்பது வேடிக்கை 
யான ஒரு செய்தி . 


சோவியத்து நாட்டிற்குள் செல்லுவதற்கு எந்தவித அருகதையும் 
இல்லாதவர்களை மேற்படி நாட்டிற்கு வலிந்து அனுப்பிவைத்த 
தமிழ் நாட்டிலுள்ள சோவியத்துத் தூதரகம் எல்லாத் தகுதியு 
முள்ள அதிலும் , அவர்களின் நாட்டின் பெயரையே சூட்டியுள்ள 
டாக்டர் ரஷ்யாவை ஏன் கண்டு கொள்ளவில்லை என்பது 
வியப்பாக உள்ளது . 


பார்திதாஸன் கவிதைகள் 


* 


2 


* 


ஆசிரியர் : 
பாரதி தாஸன் 
கனக . சுப்புரத்தினம் , புதுச்சேரி .) 


* 


வெளியிட்டவர் - 
T. S. குஞ்சிதம் . B.At- T . 
வேனுகோபாலபுரம் . 

க - வர், N. " 
உரிமை ஆசிரியர்க்க ) IR ( வில அனாட் 


390 


குத்தூசி குருசாமி 


பாரதிதாசன் கவிதைகள் 

இது வரை பாரதிதாசனால் குடி அரசிலும் புதுவை முரசிலும் 
தனித்தனியாக , எழுதப்பட்ட 

கவிதைகளைத் தொகுத்து 
நூலாக்க , விரும்பினார் குருசாமி . அவர் புதுவை முரசு அநுபந்த 
மலரின் முன்னுரையில் எழுதியபடி , பல நாட்கள் குப்பையில் 
கிடந்ததால் அழுக்கேறிக் கிடந்த கவிதைகளை உலகுக்கு முழுமை 
யாகநூல் வடிவில் காட்ட விரும்பி , தான் அரசு அலுவலில் இருந்த 
தால் குஞ்சிதம் அம்மையாரை வெளியிடுபவராகக் கொண்டு 
பாரதிதாஸன் கவிதைகள் என்ற முதல் கவிதைத் தொகுப்பு 
வெளியிடப்பட்டது . 

1938 - சனவரியில் புத்தாண்டுப் பரிசாகத் தமிழகத்திற்கு 
கவிஞரின் கவிதைத் தொகுப்பைத் தந்தார் குருசாமி . 
வெளியிடுவோர் குறிப்பு 

தோழர் பாரதிதாஸன் அவர்களின் பாடல்கள் இதுகாறும் 
பத்திரிகைகளில் மட்டுமே வெளிவந்திருக்கின்றன . ஒன்றிரண்டு 
மட்டும் மிகச் சிறு புத்தகங்களாக வெளியாகியிருக்கின்றன . ஒரு 
நல்ல புத்தக வடிவில் அவரது 

கவிகளைப் பார்க்கவேண்டும் 
என்றெண்ணிய பலருள் நானும் ஒருவள் . இந்தப் பலநாள் 
ஆசையும் , தோழர் நாராயணசாமி அவர்களின் பொருளுதவியும் , 
டாக்டர் மே . மாசிலாமணி யவர்களின் ஆதரவும் , தோழர் 
குருசாமி யவர்களின் தூண்டுதலும் சேர்ந்ததே இப்புத்தகம் . 


கவிகள் , 


நான் 


இப்புத்தகத்திலுள்ள 

சுமார் 300 கவிகளிலிருந்து 
பொறுக்கப்பட்டவை . 

அருமையான கவிகள் எவ்வளவு 
முயன்றும் கிடைக்கவேயில்லை . இடமின்மையால் பல கவிகள் 
நின்றுவிட்டன . அவசரத்தினால் , ஆனால் , தவிர்க்கக்கூடிய சில 
காரணங்களால் இப்புத்தகத்தை 

நினைத்தமாதிரியில் 
அத்தனை சிறப்பாக வெயிடக்கூடவில்லை . இப்பதிப்பிலுள்ள 
குற்றங்களை வாசகர்கள் 

தயை கூர்ந்து தெரிவித்தால் . மறு 
பதிப்பில் அவைகளைக் களைந்து இன்னும் அதிகப் பாடல்களைச் 
சேர்த்து வெளியிடலாம் . தமிழர்கள் ஆதரிக்கக் கோருகிறேன் . 

T. S. குஞ்சிதம் . 
மேற் கண்டபடி குஞ்சிதம் அம்மையாரின் முன்னுரை 
அமைந்துள்ளது . 

கடலூர் தி . க . நாராயணசாமி அவர்களின் பொருள் உதவி 
கிடைக்காதிருக்குமானால் , குருசாமி இக்கவிதைகளை அச்சேற்ற 
அல்லல்பட்டிருப்பார் , 


குருவிக்கரம்பை வேலு 


391 


பாரதிதாஸன் மேற்படி நாராயணசாமி அவர்ட்கே நூலைச் 
சமர்ப்பணம் செய்துள்ளார் . 


நல்ல குணம்செயல்கள் நன்கமைந்தார் ! கல்வியிலே 
வல்ல எவர்க்கும் மகிழ்ந்தா தரவளிப்பார் 
தற்பெருமை யற்றார் ; தமிழ்ப் பெருமக்கள் 
முற்பெருமை காக்க எனில் முன்னேறும் போர்வீரர் ; 
செந்தமிழே யாண்டும் சிறக்கச் செழுந்தமிழர் 
செந்தமிழால் யாண்டும் சிறப்புப் பெறுக என்று 
செல்வத்தால் நல்லுடலால் தீந்தமிழ்க்குத் தொண்டேதான் 
அல்லும் பகலும் அநவரதமும் புரிவார் ; 
சைவப் பெரியாரின் சங்கத்தின் அங்கத்தார் ;. 
நைவர்க் கிரங்கி நலம்புரியும் நோன்புடையார் ; 
வாராச்சீர்க் கோவிலூர்க் கீழ மருதூரார் 
நாராயணசாமி நாயடுகார் அன்னவர்க்கே 
என்னூல் சமர்ப்பித்தேன் ! இன்னோக்கம் என்னூலைப் 
பொன்னூலாய்ச் செய்யும் பொருட்டு ! 

- பாரதிதாஸன் 
குஞ்சிதம் அம்மையாரால் வெளியிடப்பட்ட இந்நூல் பல 
பதிப்புகள் வந்து , பல்லாயிரக்கணக்கில் தமிழகத்தில் விற்பனை 
யாகியுள்ளது . 

ஆனால் , இப் பதிப்புக்குப் பின்னால் வந்த அத்தனை பதிப்பு 
களிலும் , வெளியீட்டாளராகிய அம்மையாரின் முன்னுரையும் 
பெயரும் இல்லாமற் போனது வியப்புக்குரியதன்று . வளர்ந்து 
விட்ட தமிழ்ப்பெரியவர்களின் பண்பாடு தமிழகம் அறிந்தது தான் . 

பெரியார் ஈ . வெ . ரா.வும் இந் நூலுக்கு ஓர் முன்னுரை 
அளித்தார் . 

பாட்டுகளைப் பாடிய தோழர் பாரதிதாசன் 
அவர்களுக்கும் இவைகளைத் திரட்டி 

வெளியாக்கிய தோழர் 
குஞ்சிதம் குருசாமி அவர்களுக்கும் சீர்திருத்த உலகம் கடப் 
பாடுடையதாகும் என்று எழுதிப் 

பெரியார் இம் முயற்சியில் 
ஈடுபட்டவர்களைப் பாராட்டினார் . 

புரட்சிக் கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பாராட்டப் 
படுகின்ற புதுவைக் கவிஞர் கனக சுப்புரத்தினத்தை நல்லவண்ணம் 
தமிழகத்திற்கும் ஏன் உலகத்திற்குமே அறிமுகமாக்கியது " பாரதி 
தாஸன் கவிதைகள் என்னும் முதல் கவிதைத் தொகுப்புதான் , 


392 

குத்தூசி குருசாமி 
இதன் பின்பு பாரதிதாசனின் பல கவிதை நூல்கள் வந்து 
கவிஞருக்கு நல்ல புகழைத்தந்தன. கவிஞரின் " மூளைச் சுரப்பில் 
சுரந்த சிந்தனைகளைத் திரட்டியவர்கள் , கொழுத்த பணத்தையும் 
திரட்டிவிட்டனர் . " ஆய்வு " என்ற பெயரால் பலர் முனைவர் 
" டாக்டர் " என்ற நாலு எழுத்துக்கு ஆவல் கொண்டு சாணிக்குப் 
பொட்டிட்டு சாமி கும்பிடும் மனிதர் பலரும் பிழைப்பு நடத்த 
வழிவகுத்தவர் பாரதிதாசன் . 


கவிஞரின் நூற்றாண்டு விழா முடிந்து விட்டது . வாழ்க 
அவரின் சிந்தனை ! 


தமிழர் தலைவர் பெரியார் 

உலகிலேயே இங்கிலாந்து நாட்டு சாமுவல் சான் சனைப் பற்றி 
பாஸ்வல் எழுதிய வரலாறுதான் சிறந்ததாகக் கூறப்படுகிறது . 
இந்நூல் குருசாமிக்குப் பிடித்த நூலும் கூட . ஒருவருடைய 
வரலாற்றை எழுதும்போது , தேவையற்ற தனிப்பட்ட 
வாழ்க்கையைப் பற்றி எழுதாமல் , அவரால் இலக்கியத்திற்கு , 
சமுதாயத்திற்கு , நாட்டிற்கு ஏற்பட்ட சிறப்புகளைத்தான் எழுத 
வேண்டும் என்பது பாஸ்வல்லினுடைய கருத்து . அல்லாமலும் 
வரலாற்றுக்குரியவரின் கருத்தை , அவருடைய 
எடுத்தாள வேண்டும் . நூலாசிரியரின் 

காட்டக் 
கூடாது . அப்போது தான் வரலாற்றுக்குரியவரின் அறிவு வளர்ச்சி , 
சொல்லாற்றல் , நடையழகு 

ஆகியவைகளின் மாற்றத்தை 
வாசகர்கள் அறிந்து கொள்ள முடியும் , சுவையாகவும் இருக்கும் 
என்பது , பாஸ்வல் முடிவு . இக்கருத்து குத்தூசியாருக்கும் பிடித்த 
ஒன்று . எனவே அதே முறையைப்பின்பற்றி ஈ . வெ . ராவின் 
வாழ்க்கை வரலாற்றை எழுதுமாறு 

அறிவுறுத்த 
சிதம்பரனார் மேற்படி பாஸ்வல்லின் இலக்கணத்தைப் பின்பற்றி 
எழுதியது தான் பெரியார் வரலாறு . 


நடையிலே 
நடையில் 


குருசாமி 


1938 - ம் ஆண்டு , ஆச்சாரியாரால் பள்ளிக்கூடங்களில் திணிக்கப் 
பெற்ற கட்டாய இந்தியை எதிர்த்து பெரியார் ஈ . வெ . ரா . 
தலைமையில் 

தமிழகமே சீறியெழுந்தது . பெரியார் உட்பட 
ஆயிரக்கணக்கானவர்கள் சிறை சென்றனர் . தியாகச் செம்மல்களான 
நடராசன் , தாளமுத்து போன்றோர் சிறைக் கொடுமைக்கு 
ஆளாகி உயிரிழந்தனர் . 60 வயதான ஈ . வெ . ரா . சிறையிலிருந்து 
வெளிவருவதற்குள் , அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி 


குருவிக்கரம்பை வேலு 


393 


முடித்து , அவர் சிறையினின்று விடுதலையாகிற அன்றே அந்நூலை 
அவர் முன்வைத்து , அவரை ஆச்சரியத்திலாழ்த்த வேண்டுமென்று 
குருசாமி 

விரும்பினார் . அதையொட்டி ஈ . வெ . ராவின் 
வாழ்க்கைக் குறிப்புக்களையெல்லாம் திரட்டி ஒன்று சேர்த்து , சாமி 
சிதம்பரனாரைக் 

கொண்டு 

எழுதவைத்தார் . சிதம்பரனாரும் 
ஆர்வத்துடன் இவ்வரிய பணியில் ஈடுபட்டார் . 


இந்நூலை முழுவதும் எழுதி முடிப்பதற்குள் ஈ . வெ . ரா . 
விடுதலை பெற்று வெளிவந்து விட்டார் . சாமி சிதம்பரனாரும் 
வேறு வேலையாகச் சென்றுவிட்டார் . இந்த நிலையில் வரலாற்று 
நூலுக்கு முழு வடிவம் தந்து முடிக்கும் பொறுப்பை குருசாமியே 
மேற்கொண்டார் . 

1938 நவம்பர் 11 - ல் சென்னையில் நடந்த தமிழ்நாடு பெண்கள் 
மாநாட்டில் , மா நாட்டுக்குத் தலைமை தாங்கிய நீலாம்பிகை 
அம்மையார் 

மறைமலை அடிகளாரின் மகள் ஒரு தீர்மானம் 
கொண்டுவந்தார் . அதன்படி , ஈ . வெ . ரா.வின் பெயருக்கு முன் 
" பெரியார் என்னும் சிறப்புப் பெயர் கொடுத்து அழைக்கவேண்டு 
மென முடிவு செய்தனர் . இத்தீர்மானம் கொண்டு வரும்படி 
செய்தவர் குருசாமிதான் என்பதைப் பலரும் அறிவர் . 

1929 - ல் பட்டுக்கோட்டை தொண்டர் மாநாட்டில் பேசும் 
போது குருசாமி , தமிழர் தலைவர் ஈ . வெ . ராவை நமது பெரியார் 
என்றே அழைத்தார் . 

தனிப்பட்ட நண்பர்களுக்குக் கடிதம் 
எழுதும் போதெல்லாம் ஈ . வெ . ராவைப் பெரியார் என்றே 
குறிப்பிட்டு எழுதினார் . குருசாமியின் திருமணத்தில் பேசும்போது 
குருசாமியின் நண்பர் எஸ் . இராமநாதனும் ஈ . வெ . ராவைப் 
பெரியார் என்றே குறிப்பிட்டார் . 

பெரியார் என்னும் சிறப்புப் பெயரை ஈ . வெ . ராவுக்கு 
அளிப்பதில் குருசாமி தம்பதியினரே தொடக்க காலம் முதல் 
ஆர்வம் காட்டினர் என்பதையும் இம் முயற்சியில் வெற்றி 
பெற்றனர் என்பதையும் இதன் மூலம் அறியலாம் . 
குருசாமி முன்னின்று வெளியிட்ட தமிழர் தலைவர் என்னும் 

பெரியார் என்ற 
நூலில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் 
தலைப்பில் 

ஒரு அத்தியாயமே வெளிவந்துள்ளது என்பதும் 
குறிப்பிடத்தக்கதாகும் . 

சாமி சிதம்பரனார் தனது முன்னுரையில் குறிப்பிடுகிறார் . 


394 


குத்தூசி குருசாமி 


முடிய 


பல 


இவ்வரலாறு பெரியார் சிறைக்குள்ளிருக்கும்போதே எழுதி 
முடிக்கப்பட்டது . ஆயினும் , அப்பொழுது வெளியிட 
வில்லை . இதைப் பெரியாரிடமே காட்டித் 

திருத்தம் பெற 
வேண்டும் என்னும் நோக்கத்துடன் அச்சியற்றாமல் நிறுத்தப் 
பட்டிருந்தது . இந்நிலையில் பெரியாரும் விடுதலை பெற்றார் . 

. 
இதன்பின் . " தமிழ் நூல் 

நிலைய " த்தார் இதன் 
பகுதிகளைப் பெரியாரிடம் படித்துக்காட்டி , பல திருத்தங்கள் 
பெற்றனர் , நான் எழுதியதைக் காட்டிலும் புதிதாகப் பல 
செய்திகள் சேர்க்கப்பட்டன . தவறாக எழுதப்பட்ட சில செய்திகள் 
திருத்தப்பட்டன . இதனால் , இது சிறிதும் தவறில்லாததும் , 
சுருக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏறக்குறைய எடுத்துக் 
காட்டுவதுமாகிய ஒரு உண்மை வரலாறாயிற்று . 


இவ்வரலாற்றை அவசர அவசரமாகச் சில நாட்களில் இடை 
விடாமல் உட்கார்ந்து எழுதிமுடித்தது ஒன்றே நான் செய்த 
வேலை . எழுதியதைத் திருப்பிப் படித்துப் பார்ப்பதற்குக்கூட 
எனக்கு நேரங்கிடைக்கவில்லை . 


இதில் பல திருத்தங்கள் செய்தவர்களும் , மேலே கூறிய 
தோழர்களிடம் படித்துக்காட்டி , அவர்கள் மூலம் பல செய்திகளைத் 
தெரிந்துகொண்டவர்களும் , " தமிழ் நூல் நிலைய " த்தார்களே . 
ஆகவே , இப்புத்தகத்தைப் பற்றிக் கூறப்படும் புகழ்ச்சி அல்லது 
இகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் நிலையத்தாரே பொறுப்பாளிகள் . 


இவ்வளவு முயற்சியுடன் இப்புத்தகத்தை வெளியிட முன்வந்த 
நிலையத்தாருக்கு என் நன்றி உரியதாகுக . இதை எழுதுவதற்குத் 
தூண்டிய தோழர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன் . தமிழ் 
மக்கள் அனைவரும் இப்புத்தகத்தைப் படித்துப் 

பெரியாரின் 
வாழ்க்கை வரலாற்றை உணர்ந்து , ஒவ்வொருவரும் அவரைப் 
போன்ற புரட்சி மனப்பான்மை படைத்தவராக வேண்டுமென்பதே 
எனது ஆவல் . அதற்கு இவ்வரலாறு உதவி செய்யும் என்று 
நம்புகின்றேன் . எனது நம்பிக்கை வீணாகாதென்பது உறுதி . 

நண்பன் , 
10-7-39 , 

சிதம்பரம் . 


சென்னை , 


குருவிக்கரம்பை வேலு 


395 


தமிழ் நூல் நிலையத்தார் என்பது குருசாமி இல்லத்தின் 


முகவரிதான் . 


குருசாமி கண்ட பெரியார் 


கவிதை 


1938 - ல் புத்தாண்டுப் பரிசாக 

பாரதிதாசன் 
என்றால் 1939 - ல் தமிழர் தலைவர் பெரியார் நூலையும் பாரதி 
தாசனின் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் நாடக நூலை 
யும் வெளியிட்டு 1939 - ம் ஆண்டுக்கு பரிசளித்தார் . 

தமிழர் தலைவர் என்னும் நூலை சாமி சிதம்பரனார் 
எழுதினாலும் . பெரியார் என்னும் அத்தியாயத்தை எழுதியவர் 
குருசாமியே ஆவார் . குருசாமியால் தமிழ் நூல் நிலையம் 
வெளியீடாக , வெளியிடப்பட்ட தமிழர் தலைவர் பெரியாரின் 
வரலாற்று நூலை வெல்லக் கூடிய வகையில் பெரியாருக்கு வேறு 
ஒரு வரலாற்று நூல் தமிழில் இன்று வரை வெளிவரவில்லை 
என்பதே இந்நூலின் பெருமைக்குத் தக்க சான்றாகும் . 

இதில் பெரியாரை தமது வர்ணனைகள் மூலம் படம் பிடித்துக் 
காட்டியுள்ளார் , குருசாமி . 

" சிவந்த மேனி . தடித்த உடல் , பெருத்த தொந்தி , நல்ல 
உயரம் , வெளுத்த தலைமயிர் , நரைத்த மீசை , நடுத்தரமான 
தாடி , திரண்டு நீண்ட மூக்கு , அகன்ற நெற்றி , உயர்ந்து மயிரடர்ந்த 
புருவங்கள் , ஆழமான கண்கள் , மெதுவான உதடுகள் , செயற்கைப் 
பற்கள் , ஒரு சாதாரண மூக்குக் கண்ணாடி . 

பெசன்ட் அம்மையாரின் தலைமயிர் - பெர்னார்ட்ஷாவின் 
தாடி தாகூரைவிட அழகான மூக்கு - இவர்கள் மூவரையும்விட 
அழகான உருண்டை முகம் ஒரு தனியான முகவெட்டு- 
என்னமோ ஒருவிதமான கவர்ச்சி . 

இடுப்பில் எப்போதும் ஒரு நான்கு முழத் துணி . காலில் 
செருப்பு , முக்கால் கையுடன் ஒரு மாதிரியான வெள்ளைச் சட்டை 
அதில் வரிசையாக நூல் பொத்தான்கள் . பழங்கால முழுக் 
கோட்டுக்கும் , இக்கால ஷர்ட்டுக்கும் நடுவில் ஒரு 

நூதனமான 
உடுப்பு . வெளிப்புறத்தில் மூன்று பாக்கெட்டுகள் ; உட்புறத்தில் 
( பணப்பை வைத்துக் கொள்வதற்காக ) கட்டாயம் ஒரு பாக்கெட் , 
வெளிப்பையில் செய்தித் தாள்கள் . சில கடிதங்கள் , பொதுக் கூட் 
டங்களில் கேட்கப்பட்ட கேள்வித் தாள்கள் , இரண்டொரு சிறு 
புத்தகங்கள் - துண்டுப் பிரசுரங்கள் , நாட்குறிப்பு , ஒரு சிறு கத்தி , 


- 


இரணியன் 


அல்லது 


இணையற்ற வீரன் 


( ஓர் நாடகம் ) 


ஆசிரியர் : 
பாரதி தாஸன் 


வெளியிடுவோர் 
தமிழ் நூல் நிலையம் 
403 - ஹைரோட் , திருவல்லிக்கேணி , சென்னை . 
உரிமை ஆசிரியருக்கே ) 

1989 

[ விலை அனா ஆச 


குருவிக்கரம்பை வேலு 


397 


ஆகிய சகல சாமான்களும் நிறைந்து எப்போதும் உப்பிக் கொண்டே 
யிருக்கும் . இவைகளில் பல வெகு மாதங்களுக்கு முந்தியவை 
களாகவும் , குப்பைத் தொட்டிக்குப் போக வேண்டியவைகளாக 
வுமிருக்கும் . வெளிப்புறத்துக்கு மேல் 

ஒரு பவுண்டன் பேனா 
சொருகப்பட்டிருக்கும் . உட்புறத்துப் பையில் ஒரு மணி பர்ஸ் . 
அதன் அறையொன்றில் ஒரு கடிகாரம் . 

இவ்விதமான சட்டைக்கு மேல் போர்த்தியிருப்பது அய்ந்து 
முழப் போர்வை . அனேகமாக ஆரஞ்சு அல்லது காபி நிறத்தில் . 
இந்த உடைகள் பெரும்பாலும் அழுக்காகவே இருக்கும் . சட்டைப் 
பைகளின் ஓரங்கள் அடிக்கடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் . 
கையில் எப்போதும் ஒரு மொத்தமான தடி ! பிடிக்குப் பக்கம் 
வளைந்திருக்கும் . 

கையில் ஒரு தோல் பெட்டி . அதற்குப் பூட்டுமில்லை, 
சாவியுமில்லை . மிக அந்தரங்கமான சொந்தக் கடிதங்கள் முதல் 
பழைய செய்தித் தாள்கள் , பட்டையாக நசுக்கப்பட்ட பற்பசை . 
மிகப் பழைய பல் ப்ரஷ் , மைப் பெட்டி , சோப் , கடிதத் தாள் , 
உறைகள் வரையில் - எல்லாம் இப்பெட்டிக்குள் தான் . சட்டைப்பை 
களிலுள்ள குப்பைகள் . அதாவது ரிகார்டுகள் மிகுந்து விட்டால் 
அறைகளில் சில இப்பெட்டிக்குள் வந்துவிடும் . இரண்டு மூன்று 
மாதங்களுக்கொருமுறை பெட்டி மூட முடியாமல் முட்டிக் கொண் 
டால் இப்பெட்டி காலி செய்யப்படுவதுண்டு . 


6 . 


இம்மாதிரி உருவத்தோடும் , உடையோடும் , கையில் பிடித்த 
தடியுடன் இதோ தெரிகிறாரே இவர்தான் பெரியார் - தமிழரின் 
தலைவர் - ஈரோட்டு ராமசாமியார் . 


பாரதிதாசனின் இரணியன் நாடகம் நடிப்பதற்கு மட்டுமே 
தடை செய்யப்பட்டது . அதை நூலாக 

வெளியிட விரும்பிய 
குருசாமி “ தமிழ் நூல் நிலையம் " வாயிலாக வெளியிட்டார் . 
அந்நூலைப் பெரியாருக்கு உரிமையாக்கினார் : 


உரிமையுரை 
சுயமரியாதை இயக்கங் கண்டாரும் 
பார்ப்பனரல்லாத மக்கட் குழைப்பதே 

தன் கடனெனக் கொண்டாரும் 
ஜஸ்டிஸ் என்ற நீதிக்கட்சியின் தலைவரும் 
தற்போது தமிழுக்காகச் சிறையிலிருப்போருமாகிய 


398 

குத்தூசி குருசாமி 
தமிழர் திலகம் , அறிவின் அம்சம் , 
புரட்சியின் சிகரம் , 

பெரியார் 
ஈ . வெ . ராமசாமி 

அவர்களுக்கு 

இந் நூல் ஏற்புடைத்து 
இரண்யன் 

நாடக நூலின் இரண்டாம் பதிப்பின் முன் 
னுரையில் பாரதிதாசன் இவ்வாறு எழுதுகிறார் .. 

" ஆத்திக நெருப்பில் துடித்த தமிழர் நெஞ்சுக்கு ஏற்ற நீர் 
நிலையாயிற்று இரண்யன் . 

எதிர்பாராத பெரு வரவேற்புக் 
கிடைத்தது இரண்யனுக்கு . இது மட்டுமல்ல ; அறிஞர் குருசாமி 
அவர்கள் இரண்யனை நாடக மேடைக்குக் கொண்டு வந்தார் . 
தாமே இரண்யனாக நடித்தார் . அறிஞர் கே . எம் . பாலசுப்பிர 
மணியனார் ( பிற்காலத்தில் திருவாசக மணி பாலசுப்பிரமணியம் 
ஆ - ர் ) முதலிய பலரையும் நடிக்க வைத்தார் . எண்ணியது வெற்றி 
யடைந்தது . 
நாத்திகம் கலைகளை அழிக்காது 

இந்தி ஆதிக்கப் புயல் ஓய்ந்தவுடன் . பழமை விரும்பிகள் 
மீண்டும் “ சுயமரியாதை இயக்கத்தினர் தமிழைக் கெடுக்கின்றனர் ; 

அழிக்கின்றனர் ; பண்பாட்டைக் குலைக்கின்றனர் 
என்று கூக்குரலிட ஆரம்பித்தனர் . 

இதற்கு குருசாமி , " நாத்திகம் கலைகளை அழிக்காது என்ற 
தலைப்பிட்டு , மிகச் சிறந்த நாத்திகத் தத்துவ விளக்கக் கட்டுரை 
ஒன்று எழுதினார் . அதில் ஒரு பகுதி , 

" கடவுள் இல்லை யென்றோ , கடவுளைப் பற்றி எனக்குக் 
கவலையில்லை யென்றோ சொல்லுகிற 

ஒருவரைத்தான் 
நாஸ்திகர் என்று வழக்கத்தில் சொல்லப்படுகிறது . நாஸ்திகன் 
என்றால் சூனியவாதி என்று சில அகராதிகளும் வேதத்தை 
மறுப்பவன் 

சில அகராதிகளும் அர்த்தம் கூறுகின்றன. 
அதாவது சந்தர்ப்பத்திற்குத் தக்கபடி இவ் வார்த்தை உபயோகப் 
பட்டு வந்திருக்கிறது என்பதோடு , ஏதாவது ஒன்றை இல்லை 
யென்று மறுப்பவனைக் கூட நாஸ்திகன் என்று கூறும்படியான 
முறையில் இவ் வார்த்தையானது பிரயோகப் படுத்தப்படுவதாகத் 
தெரிகிறது . ஆனால் , தற்கால வழக்கில் கூறப்படும் அர்த்தத் 
திலேயே நாஸ்திகன் என்பதை இங்கு எடுத்துக் கொள்கிறேன் . 


கலையை 


என்று 


குருவிக்கரம்பை வேலு 


399 




கடவுள் இல்லை என்பவர்களும் , கடவுளைப் பற்றிக் 
கவலையில்லை என்பவர்களும் , மனித சமூகத்திற்கு எவ்வகையான 
அருந்தொண்டு செய்தாலும் சரி அவர்களைப் பொது 


மக்கள் 


பாராட்டுவதே யில்லை . 


கலையை வளர்ப்பதின் பொருட்டு , ஜனசமூகத்தைத் தூக்குப் 
போடுவதைத்தான் நாஸ்திகம் அன்று எதிர்த்தது ; இன்றும் 
எதிர்க்கிறது ; என்றும் எதிர்க்கும் . கிராமத்திலுள்ள சேரியில் 

குடி 
தண்ணீருக்காக ஒரு கிணறுகூட இல்லாதிருக்க. அதே கிராமத்தில் 
ஒவ்வொன்றும் ஒரு லட்ச ரூபாய் செலவில் நான்கு கோபுரங்கள் 
கட்டுவதன் மூலம் , கட்டிடக் கலையை விருத்தி செய்யும் அந்தக் 
கலையுணர்ச்சி யைக் கொடிய விஷம் என்கிறது நாஸ்திகம் . 
குடிசையில் வாழும் குழந்தைகளுக்கு இரண்டொரு தாழங்குடை 
யேனும் இல்லாதிருக்க . இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவில் 
செப்புப் பொம்மைக்கு ஒரு பூச் சக்கரக் குடை அளித்து . கைத் 
தொழில்கலையை வளர்ப்பதாகச் 

சொல்லும் கலையைத் 
தற்கொலை என்று சொல்கிறது , நாஸ்திகம் . 


ஒரு 


மனிதன் 


இல்லை 


என்பது 


" நாஸ்திகனுக்கு மனிதனே முக்கியம் ;; மனித சமூகத்தின் 
மகிழ்ச்சியே அவனது குறிக்கோள் ; மனிதனுக்காக கலையே தவிர , 
கலைக்காக 

அவன் முடிவு . 
தலைப்பாகைக்குத் தகுந்தபடி , தலையைச் செதுக்குவதற்கு 
நாஸ்திகன் உடன்பட மாட்டான் . ஜனசமூகத்தின் மூக்கைப் 
பிடித்துக் கட்டி , கலையை வளர்ப்பதற்கு நாஸ்திகன் கடுகளவும் 
ஒப்ப மாட்டான் . உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் உணவும் , 
உடையும் , இருக்கையும் பரிபூரணமாய் , தாராளமாய் ஏற்பட்ட 
பிறகுதான் நாஸ்திகன் திருப்திப்படுவான் . ஏனெனில் 
அதுதான் நாஸ்திகனின் லட்சியம் . அதன் பிறகுதான் கலையைப் 
பற்றி நினைப்பான் . 


கலையை 


நாஸ்திகன் கலையை வெறுப்பது உண்மையே ! எம்மாதிரிக் 
கலையை ? ஜன சமூகத்தின் ஒரு பகுதியினரை குரங்கு என்று 
எழுதி அவமானப்படுத்தியிருக்கும் 

வெறுக்கிறான் . 
பெண்களை இழிவாக்கி எழுதியும் சித்தரித்துமிருக்கிற கலையை 
முழுதும் வெறுக்கிறான் . மக்கள் , உழைப்பால் ஏற்படும் 
செல்வத்தை மக்களின் நலனுக்கில்லாமல் விரயமாக்கும் நகையை 
அடியோடு வெறுக்கிறான் . 


400 


குத்தூசி குருசாமி 


" புத்தர் ஒரு பச்சை நாஸ்திகர் . இவரால் எந்தக் கலை 
அழிந்து விட்டது ? கட்டிடக் கலை அவராலும் அவரது கொள்கைக் 
காரர்களாலுமல்லவா மேலோங்கிற்று ! கலைகளில் அவருக்கிருந்த 
ஆர்வமும் ஆசையும் கொஞ்சமா ? 

" ஷேக்ஸ்பியர் என்னும் மகா கவியைப் பற்றி பல்லாயிரக் 
கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பினும் . ஷேக்ஸ்பியரின் 
கவியையும் அதன் நயத்தையும் அப்படியே அனுபவித்து , படிப்ப 
வர்களும் அனுபவிக்குமாறு அவ்வளவு அருமையாக இருபத்தொரு 
பக்கங்களுக்குள் ஒரு சிறு கட்டுரை எழுதியவர் யார் ? நாத்திகர் 
இங்கர்சால் அல்லவா ? 

ஆங்கிலக் காவியம் என்னும் கலைக்கு உயிர்கொடுத்து , 
ஊண் கொடுத்து , உயர்வையும் கொடுத்தவர் நாஸ்திகர் ஷெல்லி 
அல்லவா ? காவியம் என்றால் ஷெல்லி ; ஷெல்லி என்றால் 
காவியம் என்ற அழியாப் புகழை நாட்டியவர் அல்லவா ? 

" தமிழ் நாட்டின் ஷெல்லி என்று சொல்லக்கூடிய மாதிரியில் 
கவிபாடும் வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று பாருங்கள் . 
புதுச்சேரி நாஸ்திகர் - பாரதிதாசன் ! அவருக்கல்லவா ? "" 

ஆஸ்திகவாதத்திற்குச் சரியான அறைகூவல் இது . 


GE 


கவுதமன் பிறந்தான் 

1939 - ல் கடலூரில் வேலை பார்த்த வந்த குஞ்சிதம் அம்மையார் 
சென்னை மாநகராட்சிப் பள்ளி ஆய்வாளராக வேலையில் சேர்ந் 
தார் . குருசாமியும் மீண்டும் சென்னைக்கே வந்தார் . அச்சமயம் , 

29-11-1939 - புதன்கிழமை , குஞ்சிதம் அம்மையாருக்கு இரண் 
டாவது குழந்தையாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது . 


பொதுவுடைமைக் கொள்கையை நினைவுப்படுத்தத் தங்கள் 
மகளுக்கு ரஷ்யா என்று பெயர் வைத்த தம்பதிகள் சுயமரியாதைக் 
கொள்கையின் ஆதித் தந்தையான புத்தபெருமானின் நினைவாக 
தங்கள் மகனுக்கு கவுதமன் எனப் பெயரிட்டனர் . அந்தக் 
கவுதமன் , பொறியியல் பி.இ. பட்டம் பெற்று அமெரிக்க நாட்டில் 
தற்போது தனியார் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் . 
மகள் ரஷ்யாவைப் போலவே மகன் கவுதமனும் கலப்பு மணம் 
செய்து கொண்டவர் . ரஷ்யாவுக்கு பெண் ஒன்று , ஆண் ஒன்றாக 
இருகுழந்தைகளும் , கவுதமனுக்கு ஒரு ஆண்குழந்தையும் உள்ளனர் . 


பெற்ற பட்டமும் ஒன்றே 
கொண்ட குறிக்கோளும் ஒன்றே 


குத்தூசியாரின் மூன்று தோற்றங்கள் 

புதுவை முரசு நோயெல் 


BERTY 


வைக்கம் வீரர் 


சிம்லாவில் குத்தூசியார் 

குடும்பம் 


Ibib 


போழ 


விருக்கே 
! 


மகா, 


திருச்சியில் குருசாமிக்கு வரவேற்பு 
அமர்ந்திருப்பவர் : பிரான்சிஸ் 


புதுவை நோயெல் பிறந்தநாள் விழா 


தஞ்சைத்திராவிடர்கழகமாநாடு 

1957 


குஞ்சிதம் - குருசாமி 1950 


பி 


பேபி ரஷ்யா , குஞ்சிதம் குருசாமி 
ஆல்பர்ட் சேசுதாஸ் , அண்ணா, அன்பழகன் 
பி.ஏ.கே. பழனிச்சாமி , சுந்தரமூர்த்தி 
ஆகியோர் . 


அன்னை , தந்தை , பாட்டி , அக்கா , அரசங்குடி 
அத்தை ஆகியோருடன் குழந்தை குருசாமி . 


// 


திருச்சி தேசீயக் கல்லூரிப் பூப்பந்தாட்டத் 
தோழர்களுடன் குடுமி வைத்த குருசாமி 


சரி நிகர் வாழ்வு ; சலிப்பிலா வாழ்வு 


புதுமைப் பூங்காவில் பூத்த புது மலர்கள் 

கவுதமன் - ரஷ்யா 


NSY 


3500 


க 


குஞ்சிதம் குருசாமி இல்லத்தின் முன் 

தலைவர் பெரியாருடன் 


சிறை மீண்ட கைதியிடம் 
குறை காணாத காதலி 


புதுமையில் 
பழமை 


4 


பழமையில் 
புதுமை 


to 


தமிழனுக்கு முதுகெலும்பு வைத்த தலைவர் ; 

தலைநிமிரச் செய்த தலைமகன் 


விடுதலைப் பறவையின் வீடு 
குஞ்சிதம் - ரஷ்யாவுடன் 


இரண்டு கைதிகள் 
விடுதலை ஆசிரியரும் , விடுதலை 
ரிப்போர்ட்டர் ராமானுஜமும் 


திருப்பத்தூர் சாதியொழிப்பு பிரசாரப் 
படை . குத்தூசியாரின் இடது புறம் 
கழஞ்சூர் செல்வராசும் பிற தொண்டர்களும் 


குஞ்சிதம் அம்மையாரின் நினைவு நாளில் 
தலைவர் காமராசருடன் குருசாமி 
சுந்தரவடிவேலு . 


நினைவு நாள் விழாவில் ஜீவானந்தம் , 
வேதாசலனார் , இந்திராணி பாலசுப்பிரமணியம் . 


ப 


தி.பொ. வேதாசலனாருடன் 
விடுதலை ஆசிரியரும் நூலாசிரியர் வேலுவும் . 


குருவிக்கரம்பை வேலுவின் 
பேராவூரணி இல்லத்தில் 
அவர் குடும்பத்தாருடன் 

குருசாமி 
1965 


வரலாற்று நாயகனும 
வரலாற்று ஆசிரியரும் 


அ 


ஷெனாய் நகர் குஞ்சிதம் குருசாமி 

இல்லம் 9-6-91 


வேலு , நவீன் , (ரஷ்யா மகன் ) , புருஷோத்தமன் 
வெங்கடேசி , ( குஞ்சிதம் தம்பி , தங்கை ) 
இராமாமிர்தம் வேலு , டாக்டர் கு.கு. ரஷ்யா , 
நினா ( ரஷ்யா மகள் ) 9-6-1991 


குருவிக்கரம்பை வேலு 

மார்ச் 1991 


குருவிக்கரம்பை வேலு 


401 


சென்னை 


பயின்றவர் , 


சுந்தர வடிவேலு - காந்தம்மாள் 
கலப்புத் திருமணம் 

1940 அக்டோபர் 25 - ம் தேதி , நெய்யாடுபாக்கம் துரைசாமி 
சுந்தரவடிவேலுவுக்கும் , குஞ்சிதம் அம்மையாரின் தங்கை காந்தம் 
மாளுக்கும் கலப்புத் திருமணம் நடைபெற்றது . 
சுந்தரவடிவேலு 

மாநிலக் கல்லூரியில் படித்து 
எம் , ஏ . , பட்டம் பெற்றவர் . மாணவப் பருவத்திலிருந்தே 
முற்போக்குக் கருத்துக்களுடையவர் . 

கல்லூரி நாட்களில் நெ.து. சுந்தரவடிவேலு , சி . சுப்பிர 
மணியம் (மத்திய அரசின் இன்றைய நிதி அமைச்சர் ) , பி.வி.தாஸ் 
அழகிரிசாமி ( இன்றைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ) . எஸ்.கோதண்ட 
ராமன் ( இவர் பழம் பெரும் காங்கிரசு தியாகியான சாத்தூர் 
சுப்பிரமணிய நாயனாரின் மகன் , திருச்சி தேசியக் கல்லூரியில் 
குத்தூசியாருடன் , இண்டர்மீடியட் வகுப்பில் 
பூப் பந்தாட்டத்தில் குருசாமிக்குப் பார்ட்ன ராக இருந்து பல 
பரிசுகளைப் பெற்றவர் , இன்று சென்னை உயர் நீதிமன்ற வழக் 
கறிஞர் ) , மற்றும் பலரும் சேர்ந்து சென்னையில் 
வன மலர்ச் 
சங்கம் என்ற பெயரில் இளைஞர் சங்கமொன்றை நடத்தி 
வந்தார்கள் . 

ஈரோடு , மதுரை , திருச்சி , கரூர் போன்ற ஊர்களில் இச்சங் 
கத்திற்குக் கிளைகளும் இருந்தன . 

சென்னைக் கிளைக்கு சுந்தரவடிவேலு ஓராண்டு செயலா 
ளராக இருந்தார் . 

இச்சங்கத்தின் கொள்கைகள் : 
1. தமிழ் வளர்ச்சி 
2. சாதிவேற்றுமைகளைக் களைதல் . 

மேலே குறிப்பிட்டுள்ள அனைவருமே , சங்கக் கொள்கையின் 
படி கலப்புத் திருமணம் செய்து கொண்டார்கள் . 

காந்தம்மாள் பி . எஸ்சி . ( ஆனர்ஸ் ) . , எம் . எஸ்சி . , எல்.டி. , 
பட்டங்கள் பெற்றவர் . 
குத்தூசியாரின் மைத்துனியும் , குன்கதம் 

குருசாமியின் 
தங்கையுமான காந்தம்மாள் , சுந்தரவடிவேலுவைவி. 

வைவிட அதிகம் 
படித்தவர் , பட்டங்கள் பெற்றவர் . 

கு -26 


லக்க 


402 


குத்தூசி குருசாமி 


எவ்வாறு 


நடைபெற்றது 


சுந்தரவடிவேலுவின் திருமணம் 
என்பதை அவரே கூறுகிறார் : 


குடிஅரசி ன் மூலம் கருத்துத் தொடர்பு கொண்டிருந்த நான் 
திரு . ஈ . வெ . ரா.வோடு அறிமுகம் வைத்துக் கொள்ளவில்லை . 
கூச்சம் மிகுதியால் , எட்டி நின்றே , கண்டும் கேட்டும் மகிழ்ந்து 
வந்தேன் . பெரியாரின் அருமை பெருமையினைச் செங்கற்பட்டில் 
நடந்த முதல் சுயமரியாதை மா நாட்டில் கண்டு மகிழ்ந்தேன் . 

" இரண்டொரு ஆண்டுகளுக்குப் பிறகே பெரியாரிடம் 
அறிமுகம் ஆகும் வாய்ப்புக் கிட்டிற்று . தென்னாட்டுத் திலகர் 
டாக்டர் வரதராசுலு அவர்கள் நடத்தி வந்த தமிழ்நாடு 
நாளிதழில் உதவி ஆசிரியனாக இருந்தபோது , என் நண்பர் குத்தூசி 
குருசாமியைக் காணச் சென்றேன் . அப்போது அங்கே பெரியார் 
இருந்தார் . எனவே நேரில் அறிமுகமானேன் . 


" சில வாரங்களுக்குப் பிறகு , பெரியார் மீண்டும் சென்னைக்கு 
வந்து , வழக்கம் போல் , திரு . குருசாமியின் மாமனார் வீட்டில் 
தங்கியிருப்பதாகக் கேள்விப்பட்டேன் . அங்கு சென்று அவரைக் 
கண்டேன் . இம்முறை வெறுங் கையோடு செல்லவில்லை . ஒரு 
ஆப்பிள் பழத்தோடு சென்றேன் . அதைப் பெற்றுக் கொண்ட 
பெரியார் , என்ன விலை ? என்று கேட்டார் . 


" நாலணா என்றேன் . ஒரே ஒரு பழத்திற்கு நாலணாவா ?! 
என்று பெரியார் கேட்டார் . அதற்குப் பிறகு , காஞ்சிபுரம் போன்ற 
ஊர்களிலும் பல முறை கண்டு வணங்கும் பேறு கிட்டிற்று . 
அப்போதும் பெரியாருக்கு நெருக்கமானவன் என்னும் நிலைக்கு 
வளரவில்லை . 


ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து 

நாற்பதாம் ஆண்டு 
அக்டோபர் தொடக்கத்தில் , மதுராந்தகத்தில் உதவிப் பஞ்சாயத்து 
அதிகாரியாக இருந்த எனக்கு கடிதம் ஒன்று வந்தது . 

“ பெரியார் சென்னைக்கு வரும் நாள் ஒன்றைக் குறிப்பிட்டு ,, 
அன்று நானும் அங்கு வரமுடியுமானால் , என் திருமணத்தைப் 
பற்றிப் பெரியாரோடு பேசி 

முடிவு 

செய்யலாம் என்று 
திரு . குருசாமி எழுதி இருந்தார் . திரு. குருசாமியின் மைத்துனி 
காந்தம்மாளை மணந்து கொள்ள விரும்புவதாக நான் குத்தூசி 
யாரின் காதில் போட்டிருந்தேன். அதன் எதிரொலி அக்கடிதம் . 


குருவிக்கரம்பை வேலு 


403 


நான் 


“ குறித்த நாளன்று காலையே 

சென்னையில் 
திரு . குருசாமி வீட்டையடைந்தேன் . பெரியாரும் வந்திருந்தார் . 
அன்று மாலைவரை இருவரும் அங்கேயே இருந்தோம் . எனினும் 
தொடர்ந்து பார்வையாளர்கள் வந்து கொண்டே இருந்ததால் 
திருமணம் பற்றித் தனியாகப் பேச முடியவில்லை . 

பெரியார் திட்டமிட்டபடி அன்றிரவு ஈரோட்டிற்குப் புறப் 
பட்டார் . புறப்படும்போது நானும் அவரோடு அரக்கோணம் 
வரை வரக்கூடுமா வென்று வினவினார் . அதற்கு உடன்பட்டேன் . 

“ சென்னையை விட்டுப் புறப்பட்ட இரயில் அரக்கோணம் 
போய்ச் சேர்வதற்குள் திருமணம் பற்றிப் 

முடித்து 
விட்டோம் . 

" என் விருப்பத்தை அறிந்து கொண்டதும் , கலப்பு மணத் 
திற்கு அதுவும் இசை வேளாளர் வகுப்பைச் சார்ந்த பெண்ணை 
நீங்கள் மணப்பதற்கு பெற்றோர் ஒப்புக் கொள்ளுவார்களா ? 
என்று கேட்டார் . ஒப்பமாட்டார்கள் என்றேன் . 

" பெற்றோர்களைப் பகைத்துக் கொண்டால் , சொற்பச் 
சம்பளத்தில் வாழ்க்கை நடத்துவது கடினமாக இராதா என்பது 
பெரியாரின் கவலை . 


பேசி 


22 


செலவு 


22 


“ எவ்விதப் பழக்கமும் இல்லாதவன் நான் . திருமணத்திற்கும் 

செய்வதாக இல்லை .. இருவரும் படித்திருக்கிறோம் . 
வேலை செய்து பிழைத்துக் கொள்வோம் என்றேன் . 

" திரு . குருசாமி - குஞ்சிதத்திற்குக் செய்ததைப் போலவே , 
ஓரளவு செலவு செய்து திருமணத்தை நடத்த முன் வந்தார் 
பெரியார் . 

“ வெறும் பதிவுத் திருமணத்தோடு நிற்க வேண்டும் . 
விருந்திற்குக் கூடப் பதினைந்து பேர்களுக்கு மேல் சேரக் கூடாது 
என்று அடம் பிடித்தேன் . பெரியார் விட்டுக் கொடுத்தார் . 
பெண் வீட்டார் விரும்புவதால் , 

கட்டுவதை 
மட்டுமாவது வைத்துக் கொள்ளும்படி அறிவுரை கூறினார் . என் 
முரட்டுத் தனத்தை விடவில்லை , 

" அடுத்து பெண்ணுக்கு ஏதாவது நகை போடுங்கள் என்று 
ஆலோசனை கூறினார் . 

" என்னிலும் சிறந்தது என்னிடம் இல்லை . எவ்வித நகையும் 
போட முடியாது என்று பிடிவாதம் செய்தேன் . 


தாலி 


404 


குத்தூசி குருசாமி 


" சரி ; 

உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் . திருவாரூர் 
சுப்ரமணியத்திற்கு எழுதி , ஒப்புக் கொள்ளச் சொல்லுகிறேன் . 
அங்கிருந்து கடிதம் வரும் . திருமணப் பதிவாளருக்கு உரிய 
அறிவிப்புக் கொடுத்து 

விடுங்கள் என்று ஆணையிட்டார் 
பெரியார் . 

" அய்யா திட்டமிட்டபடி ஏற்பாடுகள் நடந்தன . திருமணத் 
தன்று அய்யாவும் பெரிய நாய்க்கரும் வந்திருந்தார்கள் . 

" திருமணப் பதிவாளர் அலுவலகத்திற்கு எங்களோடு வர 
வேண்டுமென்று பெரியார் துடித்தார் . அப்படி வந்தால் , அங்கே 
கூட்டம் கூடிவிடுமென்று சொல்லி அமைதிப் படுத்தினோம் . 
‘ பெரிய நாய்க்கர் எங்களை அழைத்துக் கொண்டு போனார் - 
திருமணம் பதிவானதும் இரண்டு கார்களில் - நண்பர்கள் இரவல் 
கொடுத்தவை - வீடு திரும்பினோம் . 
" இரண்டு நாட்களுக்குப் பிறகு 

சென்னை கோகலே 
மண்டபத்தில் பெரியாரே தலைமை தாங்கி , எங்களுக்குத் திருமண 
வாழ்த்துக்கொடுத்தார் . முன்னாள் அமைச்சர் திரு . முத்தய்யா 
முதலியார் , திரு . சி.டி. நாயகம் ஆகிய பெரியவர்களையும் அவ் 
விழாவில் கலந்து கொண்டு பாராட்டச் செய்தார் . 


திராவிடர் இளைஞர் கழகம் 

1944 மே 13 - ல் திருச்சியில் திராவிடர் இளைஞர் கழகத் திறப்பு 
விழா நடந்தது . அதற்குக் குருசாமி தலைமை தாங்கினார் . 
தி.பொ. வேதாசலம் , குஞ்சிதம் குருசாமி முதலானோர் பேசினர் . 
தலைமை தாங்கிய குருசாமி , 


கலையின் பெயரால் வளர்க்கப்படும் மூட 

நம்பிக்கை , 
காவியத்தின் பெயரால் கம்பர் திருவிழாக்களில் உண்டாகும் 
இழிவு - இவைகள் அழிக்கப்பட வேண்டிய அவசியத்தை வற்புறுத்திப் 
பேசினார் . பகுத்தறிவாளர்களை - படிப்பற்ற தற்குறிகள் என்று 
பறைசாற்றும் பண்டிதர்கள் ,, அத் தற்குறிகள் தரும் கேள்வி 
களுக்குப் பதிலளிக்கத் திகைப்பதை எடுத்துக் காட்டியும் , அரசாங்க 
ஊழியர்களாகவே இருந்துகொண்டு தங்கள் இனநலத்துக்குப் பயன் 
படும் பார்ப்பனர்களைப் போன்றே தமிழர்களும் தங்கள் இன 
நலனுக்குப் பயன்படும்படியும் கேட்டுக் கொண்டார் . அதன் 
சுருக்கம் : 

" சங்கீதத்தில் மொழிப் பிரச்சினையைப் புகுத்தக் கூடாது , 
தெலுங்குதான் கர்னாடக சங்கீதத்திற்கு ஏற்றதென அய்கோர்ட் 


குருவிக்கரம்பை வேலு 


405 


கொடு 


நீதிபதிகளும் , கவர்னரின் 

ஆலோசகர்களும் சொன்னால் 
அது 
அரசியலாகாது . ஆனால் , நாம் தமிழ் மக்களிடையே இசையைத் 
தமிழில்தான் பரப்பவேண்டுமென்றால் அது அரசியலாகிவிடும் . 
இந்து மதம் தான் உலகிலேயே சிறந்த மதம் ; இந்து மத தர்மம் 
எங்கும் ஓங்க வேண்டும் என்று ஒரு சார்பினர் பேசினால் அது 
அரசியலாகாது . ஆனால் நம் நாட்டில் விதவைக் 
மைக்கும் , தீண்டாமைக்கும் காரணம் இந்துமதம் தான் என்று 
நாம் எடுத்துக் காட்டினால் அது அரசியலாகிவிடும் . ஆகவே , 
எது அரசியல் ? எது அரசியல் இல்லை ? என்பது இந்த நாட்டில் 
பேசுபவர்களைப் பொருத்து முடிவு செய்யப்படுகிறதேயொழிய, 
பேசப்படும் பொருள்கள் பற்றியதல்ல . ஆனால் , இம்முறை 
மாற்றமடைய இளைஞர்கள் கழகம் வழிகாட்டவேண்டும் . இது 
போன்ற சமூகச் சங்கங்கள் நூற்றுக்கணக்கானவை நாட்டில் 
தோன்ற வேண்டும் . 


( திராவிட முன்னேற்றக்கழகத்தின் வரலாற்றை பார்த்தசாரதி 
அவர்கள் எழுதியுள்ளார் . அந்நூலில் சுயமரியாதை இயக்கத்தைப் 
பற்றி நான்கு அல்லது அய்ந்து பக்கமே எழுதப்பட்டுள்ளது ! 


“ பெரியாருக்கு அடுத்த நிலையில் வந்த அண்ணாதுரையால் 
தான் இயக்கம் வளர்ந்ததாகவும் " நீதிக் கட்சியிலிருந்துதான் 
திராவிடர் கழகம் தோன்றியது என்றும் எழுதியிருக்கிறார் . 
ராமநாதன் - குருசாமி போன்றவர்களுக்கு அறிவு ஒன்று இருந்த 
தாக அந்நூலைப் படிப்பவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் .. 
1938 - ம் ஆண்டு இந்தி எதிர்ப்புப் போராட்டத்தின் போதுதான் 
அண்ணாதுரை , தமிழர் தலைவர் பெரியார் வரலாற்றில் தலை 
காட்டுகிறார் . 


குருசாமியின் 


க் காலகட்டத்திற்கு முன் ராமநாதன் , 

கைவல்யனார் , 
சாமி சிதம்பரனார் முதலியோரின் கட்டுரைகள் குடிஅரசில் பல 
நூறுகள் உள்ளன . குறிப்பாக 

கட்டுரைகள் 
ரிவோல்ட் " டில் 100 - க்கு மேலும் , " புதுவை முரசி " ல் பலப் பல 
புனைப்பெயர்களில் இருநூறுக்குக் குறையாமலும் உள்ளன . இது 
தவிர குடி அரசு " புரட்சி பகுத்தறிவு ஆகிய இதழ்களில் 
1927 ல் 

இருந்து 1938 முடிய எழுதியவைகள் ஏறக்குறைய 12 
ஆண்டுகளில் 1000.க்கு மேல் அச்சேறியுள்ளன . பெரியார் , 


406 


குத்தூசி குருசாமி 


கண்ணப்பர் , 


மா . சிங்காரவேலர் , கைவல்யனார் , ராமநாதன் , 
ஜீவானந்தம் போன்றோர்களே , 

குருசாமி என்ற ஒருவரின் 
பேச்சு , எழுத்து இல்லை என்றால் " சுயமரியாதை இயக்கம் 
வளர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று பலப்பல சந்தர்ப்பங்களில் 
கூறி இருக்கின்றனர் . 


அவ்வாறு குருசாமியால் எழுதப்பட்ட கட்டுரைகளில் ஒரு 
சிலவற்றைந்தான் தோழர்கள் இதுவரை படித்தீர்கள் . இக் 
கட்டுரைகளில் இருந்து 

தோழர் 

குருசாமியின் சிந்தனைத் 
திறனைப் புரிந்து கொண்டிருக்கக் கூடும் . தி.மு.க. வரலாற்றில் 
குருசாமியைப்பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை . நாமும் 
எதிர்பார்க்கக் கூடாது . ஆனால் " சுயமரியாதை இயக்கம் என்ற 
பெயரால் ( திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படும் வரை ) 
அது தமிழ் நாட்டில் ஏற்படுத்திய புரட்சியை , மாற்றத்தை 
மறைப்பது என்பது , சுயமரியாதை இயக்கத்தின் வழித் தோன்றல் 
கள் , என்று தங்களைச் சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் செய்வது 
வடிகட்டிய கயமைத்தனம் . 


இந்தப் பார்த்தசாரதி என்பவர் யார் ? இவர் தொடக்க 
காலத்திலிருந்தே சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர் . சிங்கார 
வேலர் , குருசாமி , ஜீவா நாகை முருகேசன் முதலானோருடன் 
நெருங்கிய நண்பராக 

இருந்தவர் . மேற்கண்டவர்களின் 
நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர் . அக்காலத்தில் ( 1930 - ம் ஆண்டு ? ) 
சிங்காரவேலர் வடசென்னையில் தொழிற் 

சங்கம் என்ற 
பெயரால் ஓர் அமைப்புத் தொடங்கினார் . இதற்குப் பொருளாள 
ராக இருந்தவர்தான் மேற்படி பார்த்தசாரதி . சங்கத்தின் 
சந்தாப்பணத்தை " சுவாகா " செய்து விட்டார் பெரியவர் பார்த்த 
சாரதியார் . உடனடியாக நடவடிக்கை எடுத்து 

அச்சங்கத்தி 
லிருந்தே வெளியேற்றப் பட்டார் 

பார்த்தசாரதி . இதைச் 
செய்தவர் குருசாமி . இதனால் ஏற்பட்ட காழ்ப்பின்காரணமே 
சுயமரியாதை இயக்க வரலாற்றையும் சிங்காரவேலர் , குருசாமி , 
ஜீவானந்தம் போன்றவர்களின் பெயர்களையும் திராவிட முன் 
னேற்றக்கழக வரலாற்றில் இருட்டடிப்புச் செய்தது ! இப்படிப்பட்ட 
திராவிடர் பரம்பரையினருக்கா ஆரியர் அஞ்சுவார்கள் ? வாசகர்கள் 
சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் . 

மேற்படி செய்திகளைக் கூறியவர் நாகை முருகேசன் . ஆ - ர் . ) 


விடுதலை ஆசிரியர் குத்தூசி குருசாமி 


AY.3189. 

89 
. : 06 . ! 77. 


( LEAUHC TAHIL DAIL 


விடு 


விடுதலை 


YOUTHALAS 
( 3.2.1935 


திராவிடர் தமிழ்த் திசுக்ரி 


Post . : 11 


சென்னையில் உள்ளாட்சித் துறையின் பொது ஆய்வாளர் 
அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த குருசாமி , டெல்லியில் 
இந்திய அரசின் வணிகத்துறை அமைச்சகத்தில் பதவி பெற்றார் . 
சில காலம் அலுவல் பார்த்துவிட்டு , மீண்டும் சென்னைக்கே 
திரும்பி வந்தார் . 


இதன்பின் , 1944 டிசம்பர் 21 முதல் 1945 செப்டம்பர் 30 
வரை , தேசிய யுத்த முன்னணியின் பிரச்சாரத்துக்காகக்கொடுக்கப் 
பட்டிருந்த விடுதலை ப் பத்திரிகையில் ஆசிரியராகப் பணி 
யாற்றினார் . 


யுத்த முடிவிற்குப் பிறகு மீண்டும் விடுதலைப் பத்திரி 
கையை இயக்கப் பணிக்குத் திருப்பினார் பெரியார் . 

இந்த நேரத்தில் குருசாமி மீண்டும் இந்திய அரசுப்பணிக்கே 
டில்லிக்குச் செல்லக் கூடும் எனப் பலரும் எண்ணி இருந்தனர் . 
இந்திய அரசுப்பணி எவ்வளவு உயர்ந்தபணி என்பது அனைவரும் 
அறிந்ததே . 


408 


குத்தூசி குருசாமி 


அவ்வாறு எண்ணியிருந்தவர்களில் 

“ இந்து நாளேட்டின் 
நிர்வாகமும் ஒன்று . இந்து நிர்வாகம் குருசாமியின் எழுத் 
தாற்றலை குடிஅரசு “ ரிவோல்ட் மூலம் நன்கு அறிந்திருந்தது . 
எனவே இந்து ஆசிரியர் சீனிவாசன் குருசாமிக்கு நெருங்கிய 
நண்பர் 

ஒருவரை அனுப்பி இந்து பத்திரிகையின் ஆசிரியர் 
குழுவில் சேருமாறு கேட்டுக்கொண்டார் . 

குருசாமி அந்த 
நண்பரிடம் சிரித்துக் கொண்டே 

அந்தப் பதவியை மறுத்து 
விட்டார் . 


குருசாமி இவ்வாறு 


பிற்காலத்தில் மேற்படிச் செய்திபற்றி 
சொன்னார் . 


" எனது திறமையைப் பார்ப்பனர்கள் எடைபோட்டு வைத் 
திருந்த அளவுக்கு தமிழர்கள் எடைபோடக் கூடிய தகுதி 
பெற்றிருக்கவில்லை . பொறாமைப்பட்டவர்கள் தான் அதிகம் 
உண்டு . அதே நேரத்தில் பார்ப்பன இந்து ஏடு என்னுடைய 
திறமையை உபயோகப் படுத்திக் கொள்ள நினைத்ததை விட , 
தங்களை - பார்ப்பனர்களை - முழு மூச்சாகத் தாக்குகின்ற ஒரு 
ஆளை " விலைக்கு வாங்கிவிட எண்ணிய அதனுடைய திறமை 
யைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் என்றார் . குருசாமிக்குப் 
பதிலாக வேறு 

பெரிய அறிஞராக இருந்தாலும் 
இந்து க்கு சென்றிருப்பார்கள் . குருசாமிக்கு இணை குருசாமி 
தான் என்பதை நிலை நிறுத்தி விட்டார் . 


எவ்வளவு 


யாளராக 


1927 - ம் ஆண்டு முதலே தனது 

வலக்கரமாக இருக்கும் 
குருசாமியைத் தொடர்ந்து விடுதலை யில் ஆசிரியராக வைத்துக் 
கொள்ள விரும்பினார் பெரியார் . தனது சுற்றுப்பயண உதவி 

இருந்த நெடுஞ்செழியனைக் குருசாமியிடம் அனுப்பி 
னார் . அக்காலத்தில் சுயமரியாதை உணர்வுடன் குருசாமியாலேயே 
வளர்க்கப்பட்ட நெடுஞ்செழியன் ! குருசாமி இல்லத்திற்குச் சென்று 
பெரியார் தங்களைத் தொடர்ந்து இயக்கத்திற்காக விடுதலைப் 
பொறுப்பை 

ஏற்கச் சொல்லுகிறார் என்றும் " சம்பளம் 
எவ்வளவு வேண்டும் என்று கேட்கச் சொன்னார் என்றும் 
சொன்னார் . 


குருசாமி புன்முறுவல் பூத்தபடியே " அய்யா சம்பளத்தைப் 
பற்றி எனக்குத் தெரியும் ! நான் விடுதலையில் எழுதுகிறேன் 
என்று சொல்லியனுப்பினார் . 


குருவிக்கரம்பை வேலு 


409 


பெரியாரிடன் தொடக்ககாலமுதலே மிக்க அன்பு கொண் 
டிருந்த குருசாமி “ விடுதலை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றார் . 

துவரை குருசாமி ஆற்றிய பணிகள் அனைத்தும் 1927-1931 
ஆகிய நான்கு ஆண்டுகள் தவிர , அரசு ஊழியராக இருந்து 
கொண்டே 

செய்தவையாகும் என்பதை அறியும் போது பெரும் 
வியப்புத்தான் ஏற்படுகிறது . 


குருசாமி அரசுப் பணியையும் உதறிவிட்டு இயக்கத்தில் முழு 
நேர ஊழியராகப் பணியாற்ற முடிவு செய்தார் . 


குருசாமி 1946 - ம் ஆண்டு ஜூன் 20 - லிருந்து விடுதலை யின் 
ஆசிரியராகப் பொறுப்பை ஏற்றார் . இந்த நாட்களில் தலையங்கக் 
கட்டுரைகளின் முழுப் பொறுப்பும் குருசாமியைச் சார்ந்தது 
பெரியாருடைய அறிக்கைகள் , ஒருசில தலையங்கங்கள் தவிர .. 
மிகப்பெரும் பிரச்சினைகள் , மக்களின் முற்போக்கு வளர்ச்சிக்குத் 
தக்கபடியான கட்டுரைகள் முதற்கொண்டு , குழந்தைகளின் ஒழுக்க 
நடவடிக்கைகள் , பெரியவர்களின் பருத்திச் சூதாட்டம் , குதிரைப் 
பந்தயம் பற்றி அவர் எழுதாத கட்டுரைகளே இல்லை . 


ஆசிரியர் குத்தூசி குருசாமி 


இக்காலத்திலிருந்து இறுதிவரை 

பெரியார் , குருசாமியை, 
அவருடைய பெயரைக் குறிப்பிட்டுக் கூப்பிடுவதே இல்லை . 
" ஆசிரியர் என்றே அழைக்கலானார் . குருசாமியை 

கூப்பிட 
வேண்டுமானால் 

ஆசிரியரை அழையுங்கள் என்றே பெரியார் 
சொல்லுவார் . கழகத்தவர்களும் குத்தூசியாரை " ஆசிரியர் 
என்றே அன்புடன் விழிப்பர் . 


66 


காலம் 


குருசாமி விடுதலை யின் ஆசிரியராக இருந்த 
திராவிடர் கழகத்தின் பொற்காலம் . ஏன் , - தமிழகத்தின் பொற் 
காலம் என்றே சொல்லலாம் . குருசாமியாருடைய குத்தூசி , 
பாணிக் கட்டுரைகள் , பெரியாரையே அவர் தாம் பல பிரச்சினை 
களில் கொண்டிருந்த , கருத்துகளையும் எண்ணங்களையும் மாற்றிக் 
கொள்ளச் செய்தது என்றால் குத்தூசியாரின் 

கட்டுரைகளுக்கு 
வேறு என்ன சிறப்பு வேண்டும் ? 


410 


குத்தூசி குருசாமி 


1948 - ல் வெளியான குத்தூசித் தொகுப்பிற்கு பெரியார் 
அளித்த முன்னுரையில் கூறுகிறார் : 

விடுதலை தினசரிப் பத்திரிகையில் பல நாட்களாக குத்தூசி 
என்ற புனை பெயரில் தினம் சுமார் 13 கலத்துக்குக் குறையாமல் 
பல விஷயங்களைப் பற்றி நகைச் சுவை தோன்றப் பிரசுரிக்கப் 
பட்டு வருவதைத் 

திராவிட மக்கள் படித்து மகிழ்ந்து வருவ 
தோடல்லாமல் , பல துறைகளில் உணர்ச்சி பெற்று , திடுக்கிடும் 
படியான , ஆத்திரப்படும்படியான பல அதிசயக் கருத்துக்களை 
மனத்தில் தானாகவே பதிந்து விடும்படியான கருத்துகளைப் 
புதிதாகக் கொண்டும் தெளிவு பெற்று வருவதை நான் மனதார 
உணர்ந்திருக்கிறேன் . நானே பல சந்தர்ப்பங்களில் எவ்வளவு 
பலமான கருத்துகளில் , ஊறிப்போன பழக்க வழக்கங்களில் , 
பிடிவாதமாக புனிதமானது என்று ஏற்பட்ட தீர்மானங்களில் , 
வெகு சாதாரணத் தன்மையில் வெறுப்பும் , பரிகாசமும் , “ இவை 
மகாக்கொடுமை , முட்டாள் தனம் , இழிவு என்று கருதும்படியான 
உணர்ச்சி ஏற்படும்படியாக குத்தூசி வாசகங்கள் காணப்படு 
கின்றன என்று ஆச்சரியப்பட்டதுண்டு ; குலுங்கக் குலுங்கச் 
சிரித்துப் பாராட்டிய துண்டு என்று சொல்லுகிறேன் என்றால் ,, 

மற்ற சாதாரண மக்களுக்கு எவ்வளவு உணர்ச்சியை 
ஊட்டி இருக்கக்கூடும் என்பதைப் பற்றி அதிகம் எழுத 
வேண்டியதில்லை . 

நான் வெளியில் சுற்றுப் பிரயாணம் செல்லும்போது பல இடங் 
களில் பலப்பல பேர்கள் நான் தான் குத்தூசி என்கிற புனை பெயர் 
கொண்டவன் என்று கருதி என்னைப் பாராட்டிப் புகழ்ந்ததைக் 
கண்டும் , கேட்டும் நான் உண்மையில் வெட்கமும் , பொறாமையுங் 
கொண்ட சந்தர்ப்பங்கள் உண்டு . 


அவை 


மக்கள் 


குத்தூசி காணப்படாத விடுதலை யைக் கண்டு 
ஏமாற்றமடைந்ததையும் பார்த்து வருகிறேன் . 


குத்தூசி யைப் பற்றிய என் உண்மையான கருத்தைச் சொல்ல 
வேண்டுமானால் ஒரு வாக்கியத்தில் முடிக்க வேண்டுமானால் ,, 
எந்தக் காரணங் கொண்டாவது குத்தூசி , விடுதலை யில் வெளி 
வருவது நின்று விடுமானால் விடுதலை ப் பத்திரிகையைப் படிக்கும் 
மக்களுக்கு விடுதலை அலட்சியப் படுத்தப்பட்டுவிடுமே என்று 
பயப்படுகின்றேன் என்பதைத் தெரிவிப்பதன் மூலமே அதன் 
பெருமையைப் பற்றிய என் கருத்தை உணர்ந்து கொள்ளலாம் . 


குருவிக்கரம்பை வேலு 

411 
பெரியாரின் இம் முன்னுரையைப் பற்றிக் 
“ பெரியாரவர்கள் குத்தூசிக்குத் தந்துள்ள சிறப்புரை , தாய் தன் 

குருசாமி 
மகனைப் பாராட்டுவது போன்றது என்று எழுதியுள்ளார் . 
1948 - தூத்துக்குடி மாநாட்டில் சிலமணிநேரத்திலேயே 5000 பிரதி 
கள் விற்றுத் தீர்ந்தன . 

குருசாமியினுடைய தலையங்கக் கட்டுரைகளைவிட புகழ் 
வாய்ந்தது குத்தூசி பாணிக் கட்டுரைகள் தான் . தமிழகத்தில் 
இதுவரை எந்தவொரு பத்திரிகை ஆசிரியரும் கையாளாத 
முறையைக் குருசாமி கையாண்டார் . 

தமது பகுத்தறிவுக் கொள்கைக்கு முரணான கருத்துகளைக் 
கூறுபவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் , அவர்கள் 
எத்தகைய அறிஞர்களாக இருந்தாலும் , எவ்வளவு பெரிய 
தியாகங்களைச் 

செய்தவர்களாக இருந்தாலும் , அவர்களின் 
தவறான 

செயலைக் கண்டிக்க குருசாமி தவறியதேயில்லை . 
அதில் பாகுபாடே கிடையாது . இந்த விஷயத்தில் காந்தியார் கூட 
குத்தூசியாரிடமிருந்து தப்பவில்லை . 
கடவுளே துணை 

“ என்னைப் பொறுத்தமட்டில் கடவுளே எனக்கு ஆலோசனை 
கூறுகிறவராய் இருக்கிறார் என்று திரு காந்தியவர்கள் யங் 
இந்தியா வில் எழுதுகிறார் . 

அப்படியானால் “ ஜாலியன் வாலா பாக் ” கில் நடந்த படு 
கொலையைப் பற்றி அதே கடவுள் முன்னெச்சரிக்கையாய் 
ஆலோசனை கூறினாரா இல்லையா ? சவுரி சவுரா கலகத்தைப் 
பற்றி அதே கடவுள் திரு . காந்தியிடம் முன்னெச்சரிக்கையாய்ச் 
சொல்லி இருந்தாரா இல்லையா ? அப்படிச் சொல்லியிருந்தும் 
இவைகளெல்லாம் நடைபெறாதபடி திரு . காந்தி ஜாக்கிரதையாக 
இருக்க முடியவில்லையா ? 

இன்னும் , திரு . காந்தி சொல்லுகிறபடி அவருக்கு ஆலோசனை 
கூறியதும் கடவுளே , இதே வருணாசிரமத்தை ஒழிக்க வந்த 
புத்தருக்கு ஆலோசனை கூறியதும் கடவுளே , இந்தியாவுக்கு 
சுய ஆட்சி வேண்டுமென்று திரு . காந்திக்கு ஆலோசனை கூறுகிற 
வரும் கடவுள் . “ இந்தியாவுக்கு சுய ஆட்சி கொடுக்கக் கூடாது ; 
அவர்கள் அதற்கு யோக்கியதையுடையவர்கள் அல்ல 

. 

கூறுகிறவரும் கடவுள் . இப்படிப் 
சர்ச்சிலுக்கு ஆலோசனை 
புத்தி கெட்ட கடவுள் இருப்பாரா என்பதை திரு . காந்தி 


என்று 


412 


குத்தூசி குருசாமி 


என்பதை 


யோசித்துப் பார்க்கட்டும் . அவருக்கு நேரமில்லாவிடில் , இப்படி 
அர்த்தமற்ற அபத்தமான வார்த்தையை 

“ உலக சிரேஷ்டர் 
அடிக்கடி உபயோகப்படுத்துவது சரியா 

அவரது 
பக்தர்கள் யோசித்துப் பார்க்கட்டும் . எனக்கேலி செய்தார் குருசாமி . 

1946 - ல் வங்காளத்தில் நடந்த இந்து - முஸ்லீம் கலவரத்தை 
யொட்டி அங்கு சென்ற காந்தியார் 

“ வங்காளத்தில் 

நான் 
எவ்வளவு நாள் தங்கியிருப்பேன் என்பது எனக்குத் தெரியாது . 

நான் 
அடுத்தபடியாக 

என்ன செய்ய வேண்டுமென்பதைக் 
கடவுளே எனக்குச் சுட்டிக்காட்ட வேண்டும் " - என்று பத்திரிகை 
யாளர்களிடம் கூறினார் . 

இந்தச் செய்தியை அறிந்த குத்தூசியார் கடவுளே துணை 
என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார் . அதில் 

ஒரு 
பகுதி : 

சிலர் கடுதாசி எழுதும் போது கடவுள் துணை என்று 
தான் எழுதுவது வழக்கம் . கடவுளே துணை யென்று 

ஏன் 
எழுதவில்லை , தெரியுமா ? கடுதாசி போய்ச் சேருவதற்கு 
ஸ்டாம்பு துணை , 

சரியான - விலாசம் துணை , தபால்காரனின் 
நாணயமும் துணை என்றாலும் கடவுளும் துணையாய் இருக் 
கட்டுமே என்பது அதன் பொருள் . அதுபோல , காந்தியார் 
பத்திரிகையாளரிடம் பேசிய 

பேசியது தான் நல்ல பேச்சு . அடுத்தபடி , 
இவர் தப்பாக நடந்து கொண்டாலும் கடவுள் தப்பு வழியில் 
அழைத்துப் போய்விட்டார் என்று கூறித் தப்பித்துக் கொள்ள 
லாம் . ஒருவேளை நல்ல காரியமாக ஏதேனும் நடந்து 
விட்டாலும் , " கடவுள் காந்தியாருக்கு எப்போதுமே துணையாக 
நிற்கிறார் . அதனால்தானே மகாத்மா 

பட்டமும் 
பெற்றார் என்பார்கள் பாமரமக்கள் , அதாவது 

பத்திரிகை 
படிப்பவர்கள் . 


என்ற 


ஆனால் இவருக்குச் சுட்டிக் காட்ட வேண்டிய கடவுள் 
இந்துக் கடவுளா , முஸ்லீம் கடவுளா 

என்பது தான் தெரிய 
வேண்டும் . 


பெரிய இடத்துக் காலித்தனம் 
1946 - ல் டில்லி 
டில்லி அரசியல் நிர்ணய 

சபைக் கூட்டத்தில் 
உறுப்பினர் ஒருவர் பேசும் போது இந்தியில் பேசினார் . சபைத் 
தலைவர் உறுப்பினரை ஆங்கிலத்தில் பேசுமாறு கூறினார் . அவர் 


குருவிக்கரம்பை வேலு 


413 


மறுக்கவே , சபைத் தலைவர் , " ராஜகோபாலாச்சாரியார் போன்ற 
பெரியவர்கள் சபையில் 

இருக்கிறார்கள் . அவர்களுக்கு இந்தி 
தெரியாது ! தயவு செய்து ஆங்கிலத்தில் 

பேசுங்கள் என்றார் . 
அதற்கு அந்த 

அந்த உறுப்பினர் " இந்தி தெரியாத மனிதனுக்கு 
இந்தச் சபையில் இடம் கிடையாது . அது மாத்திரமல்ல நான் 
சொல்லுவது ; இந்தி தெரியாத மனிதனுக்கு இந்தியாவிலேயே 
இடம் கிடையாது என்கிறேன் ! - என்றே அடித்துச் சொல்லி 
விட்டார் . 

ச் செய்தியை வெளியிட்டால் ஆச்சாரியாரை உறுப்பினர் 
அவமதித்ததை மக்கள் தெரிந்துகொள்வார்களே என்ற எண்ணத் 
தில் , சென்னைப் பத்திரிகைகள் 

நல்ல முறையில் வெளியிட 
வில்லை . ஆனால் 

ஆசிரியர் 

குருசாமி பெரிய இடத்துக் 
காலித்தனம் என்ற தலைப்பில் அரசியல் நிர்ணய சபையில் 
உறுப்பினர் பேசிய பேச்சைக் கண்டித்து , ஆச்சாரியாருக்கு ஆதர 
வாக எழுதி , தமது நேர்மைக் குணத்திற்கு எடுத்துக் 
காட்டானார் . 


அடுத்த இடம் மடப்பள்ளி 

கோயில்களை ஆதித் திராவிடத் தோழர்களுக்குத் திறந்து 
விட்ட பெருமையைக் கூறி , தங்களைப் புகழ்ந்து கொண்டனர் 
காங்கிரசார் . 

அப்போது அடுத்த இடம் மடப்பள்ளி! - என்ற தலைப்பில் 
ஆசிரியர் குத்தூசி குருசாமி கேலியாகக் கூறிய அறிவுரை : 

" தாழ்த்தப்பட்ட தோழர்கள் உள்ளே செல்வதற்காகக் 
கோயில் கதவுகள் திறந்து கொண்டேயிருக்கின்றன . தீண்டாத 
சாதியார் உள்ளே நுழைந்தால் என் உயிர் போய்விடும் 
என்று சொல்லி வந்த சாமிகள் , அவைகளின் மனைவி மக்கள் 
எல்லாம் இன்று 

வாய் திறக்கவில்லை - அதாவது பேசாமல் 
இருக்கின்றன. இதிலிருந்து 

என்ன 

தெரிகிறது ? கோயிலின் 
புனிதத் தன்மை , தீட்டு என்றெல்லாம் பூசுரர் கூட்டம் 
கூறிவந்தது பச்சைப் புளுகு என்பது உறுதியாகிவிட்டது . 


" இனி, அடுத்த பாடத்தையும் படிக்க வேண்டாமா ? 
அய்யர் , அய்யங்கார் மட்டுமே மணி அடிப்பானேன் ? அவர்கள் 
மட்டுமே பரம்பரையாய்ச் 

சிலைகளைத் 

தொடுவானேன் ? 
அவர்கள் மட்டுமே 

மடப்பள்ளி வேலையைச் செய்வானேன் ? 
தாழ்த்தப்பட்ட திராவிடர்களும் இக்காரியத்தைச் செய்தால் 


414 

குத்தூசி குருசாமி 
என்ன மோசம் வந்துவிடும் ? ஆரிய மொழியான சமஸ்கிருதத் 
திலேயே அர்ச்சனை செய்வானேன் ? அவரவர் மொழியிலேயே 
சொல்லிக் கொள்ளக் கூடாதா ? அவைகள் மட்டும் போதுமா ? 
இத்தனை ஆண்டுகளாக தமிழர் சாமி தூக்கினர் . அர்ச்சகர் 
மேலே அமர்ந்திருந்தனரே ! இனிமேல் அர்ச்சகர் சாமி 

தூக்க 
வேண்டாமா ? வேதபாராயண கோஷ்டி சாமிக்கு முன்னே 
செல்லலாமா ? ஏன் செல்ல வேண்டும் ? இந்த விஷயங்களிலெல் 
லாம் நமது புதிய பக்தர்கள் ( தாழ்த்தப்பட்டவர்கள் ) இனிமேல் 
கவனம் செலுத்த வேண்டும் . 


குருசாமிக்கு , 


மானங்கெட்ட தமிழா 

பிராமணர்களை மட்டுமன்று ; தமிழினப் பிரமுகர்கள் தீவறு 
செய்தபோதும் குருசாமி காணாதது போல் இருந்துவிடுவதில்லை . 

தவறு 

செய்பவர்கள் பார்ப்பனர்களாக இருந் 
தாலும் , பார்ப்பனரல்லாதவர்களாக இருந்தாலும் ஒன்று தான் . 

பல லட்ச ரூபாய் செலவில் சென்னையில் கட்டப்பட்டிருக் 
கும் தமிழிசை மண்டபம் திறக்கப்பட்டபோது , மந்திரிகளும் 
தமிழினத் தலைவர்களும் திறப்புவிழா செய்வதற்கு முன்பாக ; பசு 
மாடும் ( கன்றுக் குட்டி சகிதமாக ) பார்ப்பானும் புகுந்து திறப்பு 
விழா நடத்தினர் . 

அதனைக் கண்டித்து குருசாமி விடுதலை யில் எழுதினார் : 

" அசல் திறப்பு விழா நடத்திய மேற்படித் தலைவர்களைப் 
பாராட்டுகிறேன் . " 

" டேய் , தமிழா ! மானங் கெட்ட தமிழா ! மதிப்புக் கெட்ட 
தமிழா ! அயோக்கியத் தமிழா ! துடை நடுங்கித் தமிழா ! 
சொரணை கெட்ட தமிழா ! அறிவையிழந்த தமிழா ! படித்தும் 
பதரான தமிழா ! முதுகெலும்பில்லாத தமிழா ! மூளையை அடகு 
வைத்த தமிழா ! தமிழிசையை வளர்ப்பதற்காகக் கட்டப்பட்ட 
உன் புதுக் கட்டிடத்துக்காக நாங்கள் காலணாவாவது கொடுத் 
திருப்போமா ? எல்லாம் உங்களவன்களின் பணம் தானே ? 
நாங்கள் எதற்காகக் கொடுப்போம் ? கோவில் கட்ட நாங்களா 
பணம் 

கொடுக்கிறோம் ? நீங்கள் கட்டினால் நாங்கள் தானே 
அதில் குடியேறுகிறோம் ? அதுபோலத்தான் இதுவும் ! அதிகாலையி 
லிருந்து புதுக் கட்டிடத்தில் நடந்ததென்ன தெரியுமா ? எங்கள் 
பிராமணாள் 

மந்திரம் ஓதினார்கள் ! ஓமம் வளர்த் 
தார்கள் . மந்திரம் எந்த மொழியிலடா ஓதினார்கள் ? உன் 
தமிழாடா ? இல்லையடா ; மானங்கெட்டவனே ! எங்கள் தேவ 


வேதப் 


குருவிக்கரம்பை வேலு 

415 
பாஷையிலடா ? தமிழிசையை 

வளர்க்கின்ற லட்சணத்தைப் 
பார்த்தாயாடா! ஒரு முழக் கயிறு இருந்தால் தேடிப் பாரடா ,, 
தமிழா! உன் தலைவன்களும் நீயும் , இருக்கின்ற லட்சணத்துக்கு 
உனக்கு மேடைப் பேச்சு வேறே ! 

பேச்சு வேறே ! எழுத்து வேறே ! உனக்குக் 
கொஞ்சங்கூட ரோஷமில்லையாடா ! " என்று அக்கிரகாரக் குஞ்சு 
ஒன்று என்னைப் பார்த்துக் கேட்டது போல் நேற்றிரவு கனவு 
கண்டேன் ! அரைத் தூக்கத்திலேயே கையை ஓங்கி அறைந்தேன் . 
பக்கத்திலிருந்த சுவரில் பட்டு , விரலில் சிறிது இரத்தம் வந்தது 


தான் பயன் ! 


மேற்படிக் கட்டிடத்துக்காக மண்வெட்டியெடுத்து , முதல் 
பள்ளம் தோண்டிய தொழிலாளியை அழைத்து வந்து , அவன் 
கையில் 

ஒரு 

பெரிய வெள்ளிச் சாவியைக் கொடுத்து , கட்டிடத்தைத் 
திறக்கச் செய்து ( சாவியையும் அவனிடமே 

இனாமாகக் 
கொடுத்து ) விழாவைத் துவக்கியிருந்தால் அது எவ்வளவு புத்தி 
சாலித்தனமாயிருந்திருக்கும் ? 

( விடுதலை , 1-11-1952 ) 


தகப்பன் தேவை 
1946 - ம் ஆண்டில் 

ஆகாகான் , இலண்டனில் 50,000 
ரூபாய்க்கு பந்தயக் குதிரை ஒன்று வாங்கினார் . 

இதே சமயம் குவாலியர் சமஸ்தான மன்னர் , இங்கிலாந்தில் 
இரண்டு நாய்கள் வாங்கினார் . ஒவ்வொன்றின் விலை 4000 
ரூபாய் ! 

கள்ள மார்க்கட் வியாபாரி ஒருவர் , ஆங்கிலேயர் ஒருவருக்குத் 
தேநீர் விருந்தளித்தார் . செலவான ரூபாய் 25000. மற்றொரு 
வியாபாரி திருப்பதி வெங்கிடாசலபதிக்கு 10 லட்ச ரூபாய் 
செலவில் வைர முடி செய்து வைத்தார் . 

இந்த ஊதாரிச் செலவுகளைப் பத்திரிகை மூலம் அறிந்த 
குத்தூசியார் . " தகப்பன் தேவை என்று குத்தூசிக் கட்டுரை 
ஒன்று எழுதினார் . எதற்கு என்று பார்ப்போம் : 

" மாதம் இரண்டு ரூபாய் சம்பளம் அதிகமாகக் கேட்டு 
வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் , தொழிலாளர்கள் ! அவர்கள் 
மீது தடியடிப் பிரயோகம் செய்கிறார்கள் , போலீசார் . 

" போலீஸாரின் சம்பளம் தானாகட்டும் ; என்ன வாழ்கிறது ? 
தொழிலாளர் சம்பளமே தேவலாம் என்கிற மாதிரியில் தானே 
இருக்கிறது ? 


416 


குத்தூசி குருசாமி 


- 


என்று 


“ சோறு இல்லை ; துணி இல்லை என்ற கூச்சல் எங்கு 
பார்த்தாலும் ! " இந்த இரண்டையும் அதிகமாக உற்பத்தி செய் 
வதற்கு வழியில்லையே ! " என்கிறார் , ஆளும் கூட்டத்தார் . 

" குடிசை கூட இல்லாததால் சாலை ஓரங்களில் பெண்டு 
பிள்ளைகளுடன் படுத்திருக்கிறானே கைவண்டிக்காரன் 
சொன்னால் , “ பணமிருந்தால் கட்டடம் கட்டித் தரலாமே . " 
என்கிறார்கள் , நகர சபைக்காரர் . 

" ஏழைக் குழந்தைகளுக்கு இலவசமாக உணவும் கொடுத்து 
படிப்பும் சொல்லிக் கொடுப்பதானால் தற்குறித்தனம் ஒழியுமே , 
என்று சொன்னால் " அதற்குப் பணம் வேண்டுமே , என்ன 
செய்வது ? என்று கேட்கிறார் கல்வி மந்திரி . 


" குடிப்பதற்குத் தண்ணீர் 

இல்லையே ! கிராமவாசிகள் 
கஷ்டப்படுகிறார்களே ! கிராமத்துக்கு ஒரு குடிதண்ணீர்க் 
குளமாவது வெட்டக் கூடாதா ? " என்று கேட்டால் , நியாயந் 
தான் ! பணத்திற்கு 

செய்வது ? என்கிறார்கள் 
சர்க்காரும் , பணக்காரரும் . 


என்ன 


கையை 


" கிராமத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரியாவது இருந்தால் , எவ்வளவு 
சாவுகளைத் தடுக்கலாம் ? " என்று சொன்னால் அதற்கு ஏராள 
மான பணம் வேண்டுமே , எங்கேயிருக்கிறது ? " என்று 
விரிக்கிறார் வைத்திய இலாகா மந்திரி . 

நாய்க்கும் , குதிரைக்கும் , வைஸ்ராய் விருந்துக்கும் , வைர 
முடிக்கும் , கோபுரம் கட்டவும் , கும்பாபிஷேகம் செய்யவும் பண 
மிருக்கிறது இந்தப் பாழும் நாட்டில் ! ஆஸ்பத்திரிக்கும் ஆரம்பக் 
கல்விக்கும் பணமில்லை . 


பள்ளிக் கூடத்துப் பையனிடம் செலவுக்குப் பணம் கொடுத் 
தால் , 

என்ன சாமான் எவ்வளவுக்கு வாங்குவது என்பதே 
தெரியாது . நல்ல புளிப்பு மாங்காயில் 5 , 6 வாங்கித் தின்று 
விடுவான் . தீபாவளி சமயமாயிருந்தால் எல்லாப் பணத்துக்கும் 
பட்டாசுக் கட்டு வாங்கிக் கொளுத்தி விடுவான் . சிறுபிள்ளை 
தானே . பாவம் ! 


அதற்காக என்ன செய்கிறான் புத்திசாலியான தகப்பன் . 
பணத்தைத் தன் பிள்ளையிடம் கொடுக்க மாட்டான் . தானே 
வைத்துக் கொண்டு தேவையான சாமானை வாங்கித் தருவான் 


குருவிக்கரம்பை வேலு 


411 


அல்லவா ? அதைப் போலத்தான் , பணம் படைத்த தோழர்கள் 
நிலைமையும் . இவர்களுக்கு ஒரு தகப்பன் வேண்டும் . புத்திசாலி 
யாக ! அப்படியொருவன் கிடைக்கிற வரையில் பட்டினி ஒரு 
பக்கமும் , பந்தயக் குதிரை ஒரு பக்கமும் இருந்து தான் தீரும் ! 
வயிறு ஒட்டியவன் பக்கத்தில் , வைர முடியும் இருந்து கொண்டு 
தான் இருக்கும் ! 
அந்தத் தகப்பன் கிடைப்பானா ? எப்போது கிடைப்பான் ? 

( விடுதலை , 19-7-1946 ) 


கதிர் அறுப்பதா ? கம்பி அறுப்பதா ? 

1948 - ம் ஆண்டு சனவரி மாதத்தில் , தமிழ்நாடு வருமான 
வரித்துறை அமைச்சராக இருந்த காளா வெங்கட்ராவ் , 1942 
ஆகஸ்ட் தியாகிகளுக்கு அய்ந்து ஏக்கர் நிலம் 

இனாமாகக் 
கொடுக்கப்படும் என்று அறிவித்தார் ( ஆந்திரா அப்போது தனி 
யாகப் பிரியாத காலம் ) இந்த அறிவிப்பை குருசாமி எதிர்க்கிறார் . 
அவர் எதிர்ப்பை குத்தூசிப் பகுதியில் இவ்வாறு தெரிவிக்கிறார் : 

10 , 12 வருஷங்களாக உழவு வேலை செய்து கொண்டிருந்த 
மண்ணாங்கட்டி ( இது மனிதன் பெயர் தான் தென் ஆற்காடு 
ஜில்லாவில் அதிகம் ! ) நேற்று ஒரு மாதிரியாக வந்தான் , என்னிடம் . 
அவன் முகத்தில் ஒரு க்ஷத்திரியக்களை வீசிற்று! 

“ இந்தாங்கய்யா ! நீங்க தானே பேப்பர்லே எழுதுறவுங்கோ ? 
என் பெயரையும் எழுதிப்பிடுங்கோ ! இனி மேலே நான் கதிர் 
அறுக்கப் போறதில்லை . இன்னையோடே விட்டுட்டேன் ! 

" ஏனப்பா விட்டுட்டே ? பட்டாளத்தில் சேரப் போகிறாயா ? " 
என்று கேட்டேன் . 


" பட்டாளத்திலேயா ! அந்தச் சனியன் எனக்கெதுக்கு ? என் 
தம்பிதான் பட்டாளத்திலே நாலு வருஷம் இருந்திட்டு இப்போ 
வந்து ஈ ஓட்டிகிட்டு குந்திக்கிடக்கிறானே ! நான் ஏன் பட்டாளத் 
தில் சேரப் போறேன் ? அதுதான் “ பட்டாளத்தில் சேராதே ! 
பாங்கியில் பணம் போடாதே ! " அப்படின்னு காந்தி கட்சிக்காரங்க 
சொல்லியிருக்கிறாங்களே ! 

" அது அப்போது சொன்ன தப்பா ! இப்போத்தான் பட்டாளத் 
திலே சேரச் சொல்லி கூப்பிடுறாங்களே ! அது கிடக்கட்டும் ! நீ 
என்ன தான் பண்ணப்போறே ? சொல்லித் தொலையேன் ! 

கு -27 


418 


குத்தூசி குருசாமி 


தந்திக் கம்பி 


“ நானா ? கம்பி அறுக்கப்போறேன் ; தந்தியில்லே தந்தி ; அந்தத் 

அறுக்கப் போறேனுங்க ! இதோ பாருங்கோ 
கத்திரிக்கோல் ; இரும்பைக் கூட ஒரே வெட்டிலே டப் புன்னு 
நறுக்கிப்புடுங்கோ ! நல்ல கத்திரிக்கோல் ! " என்று கூறி இடுப்பில் 
சொருகியிருந்த கத்திரியை எடுத்துக் காட்டினான் , மண்ணாங் 
கட்டி . 

டேய் மண்ணாங்கட்டி ! வேண்டாம் ! வேண்டாம் ! ஜெயிலுக் 
குள்ளே தள்ளிப்புடுவாங்க ! தடியாலே அடிச்சு மண்டையைத் 
தூளாக்கிப்புடுவாங்க ! வேண்டாம் , இந்தக் கெட்ட புத்தி ! " 

எனக்கா கெட்ட புத்தி ? என்னை ஏமாத்தப் பாக்கிறீங்களா ? 
இதோ இதைப் படிச்சுப் பாருங்கோ ? " என்று சொல்லி ஒரு 
பத்திரிகை வெட்டுத் துண்டை நீட்டினான் . வாங்கிப் படித்தேன் . 
அதில் இருந்தது , இது : 


தியாகிகளுக்கு இனாம் நிலங்கள் 

" கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி , சோஷ்யலிஸ்டாக இருந் 
தாலும் சரி , ஆகஸ்ட் தியாகிகளுக்கு ஆளுக்கு 5 ஏக்கர் நிலம் 
இனாமாகத் தரப்படும் . ரிமாண்டில் இருந்தவர்களுக்கும் அடிபட்ட 
வர்களுக்கும் கஷ்ட நஷ்டமடைந்தவர்களுக்கும் நிலம் தரப்படும் , 
என்று ரெவின்யூ மந்திரி ஸ்ரீ காளா வெங்கட்ராவ் அறிவித்தார் . 

இதைப்படித்தேன் . ஆமாப்பா , மண்ணாங்கட்டி ! நீ என்ன 
செய்யப்போறே ? என்று கேட்டேன் . 
" தந்திக் கம்பியை 

அறுத்துத்தான் இவுங்களெல்லாம் 
ஜெயிலுக்குப் போனாங்களாம் ! நானுந்தான் 12 வருசமா கதிர் 
அறுக்கிறேன் ; ஒரு குழி நிலமாவது எனக்குச் சொந்தமா கொடுக் 
கறாங்களா, யாராவது ? தந்திக் கம்பியை அறுத்தவுங்களுக்கு கதிர் 
அறுக்கத் தெரியாதே ! உழத் தெரியாதே ! 

அவுங்களுக்கு மட்டும் 5 ஏக்கர் நிலம் கொடுக்கிறாங்களே 
ஏன் ? அதனாலே இனிமே தந்திக் கம்பியைத்தான் அறுக்கப் 
போறேன் ! " என்று சொல்லிக் கொண்டே நடக்க ஆரம்பித்தான் . 

அப்பா மண்ணாங்கட்டி ! இங்கே வா ! போகாதே ; அப்போது 
அறுத்த தந்திக் கம்பி வேறே ! இப்போ இருக்கிறது வேறேயப்பா ! 
இதை அறுத்தா உனக்கு நிலம் குடுக்கமாட்டாங்க! உதைதான் 
குடுப்பாங்க ! இப்போ இருக்குதே , இது பட்டேல் தந்திக்கம்பி , 
தெரியுமா என்று பயமுறுத்தினேன் . 


குருவிக்கரம்பை வேலு 


419 


" அதெல்லாம் 

முடியாது ! உங்களுக்கு என்மேலே 
பொறாமையோ ? பாருங்களேன் , 5 ஏக்கர் வாங்குறேனா , இல்லை 
யான்னு ! என்று 

சொல்லிக் கொண்டே ஓட்டம் பிடித்து 
விட்டான் ! 


கறுத்த உருவம் ; நடுத்தரமான உயரம் ; கொஞ்சம் பரட்டைத் 
தலை ; வலது கையிலே 

காந்தியார் உருவத்தைப் பச்சை குத்தி 
யிருப்பான் ! யாராவது கண்டால் புத்தி சொல்லுங்கள் ! பாவம் ! 
நல்லவன் தான் ! ஏமாற்றத்தால் இந்தப் புத்தி ஏற்பட்டிருக்கலாம் 
அவன் மேலும் அதிகத் தப்பு இல்லையே ! நடக்கிறதும் அப்படித் 
தானே இருக்கிறது ? 

( விடுதலை , 1958 ) 


பல்லாண்டு காலமாக உழைத்து , உழைத்து ஓட்டாண்டியாக 
இருக்கின்றவர்களுக்கு உரிமையாக்க வேண்டிய நிலத்தை , ஒரே 
ஒரு நாள் அரசியல் கிளர்ச்சி என்ற பெயரால் கட்டிடங்களுக்கு 
தீ வைத்து , தந்திக் கம்பியை அறுத்தவர்களுக்கு , நிலம் கொடுப் 
பதைக் கண்டிப்பவர் , வெறுப்பவர் , உழைப்பாளர் பக்கம் இருக்கும் 
குருசாமி . இது தான் வர்க்க உணர்வு என்பது . இதைப் புரிந்து 
கொள்ளுபவன் தான் உண்மையான மார்க்சியவாதி . இம்மாதிரி 
சிந்திக்கக் கற்று கொள்ள வேண்டும் பொதுவுடமைத் தோழர்கள் . 


கொலை கொலை படுகொலை 


குருசாமி தமது கல்லூரி நாளில் காந்தியாரை கல்லூரிக்கு 
அழைத்து வந்து பணமுடிப்பு கொடுக்கின்ற அளவுக்கு காந்தி 
பக்தராக இருந்தவர் . 


பிறகு சுயமரியாதைச் சுடர் ஒளியாகி பெரியாரின் 

வலது 
கரமாக விளங்கியபோது , குருசாமியின் கரங்கள் காந்தியாரின் மத 
உணர்வைக் கடுமையா எழுதி விமர்சித்ததும் நாம் அறிந்தது . 


என்ற 


இருப்பினும் 

காந்தியின் தன்னலமற்ற தொண்டுக்குத் 
தலைவணங்கியவர்களில் முதன்மை பெற்றவர் குருசாமி என்பதற் 
கும் , குருசாமியின் மனிதாபிமானத்திற்கும் , கோட்சே 
பார்ப்பன மதவெறியனால் 

காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட 
போது , குருசாமியின் உள்ளம் என்ன பாடுபட்டது என்பதற்கான 
சான்றுகளே பின் வருவன : 


420 


குத்தூசி குருசாமி 


உனக்குத் தெரியுமா ? 


1. காந்தியாரைக் கடவுளாக்கியது யார் ? 


2. காந்தியார் மகனுக்குப் பெண்கொடுத்தது யார் ? 
3. காந்தியாரைச் சுடச் சொன்னது யார் ? 
4. காந்தியாரைக் கொன்றது யார் ? 


5 . 


காந்தியார் உடலைக் கொளுத்தியது யார் ? 


6. காந்தியார் சாம்பலைக் கரைத்தது யார் ? 


7. காந்தியார் பாடிய ராம்துன் பாடியது யார் ? 
8. காந்தியார் மரண மகிழ்ச்சிக்கு மிட்டாய் வழங்கியது 

யார் ? 


9. இன்றைய ஆட்சியை ஆட்டிவைப்பது யார் ? 


" உலக உத்தமர் தோழர் காந்தியார் கொல்லப்பட்டார் மத 
வெறியன் ஒருவனால் சுட்டுக்கொல்லப்பட்டு மாண்டார் . 


2400 ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரட்டீஸ் தன் கொள்கைக்காக 
விஷத்தைக் குடித்து உண்மைக்காக உயிரைத் தந்தார் . நேற்று 
மாலை 5-40 மணிக்கு தோழர் காந்தியார் தமது கொள்கைக்காக 
வெறியன் கை ரிவால்வருக்கு இரையானார் . 

அந்தோ ! காந்தியாரா கொல்லப்பட்டார் ? அஹிம்சைக்காகவே 
அல்லும் பகலும் பாடுபட்ட உலகப் பெரியார் பலாத்கார 
மரணத்திற்கா உள்ளானார் ? என்று உலகமே 

ஏங்கும் நாள் 
இந்நாள் . 


அவருக்கும் பிறருக்கும் எத்தனையோ கருத்து வேற்றுமைகள் 
இருக்கலாம் . ஆனால் இந்திய உபகண்டத்தின் மக்கள் மனதில் 
உரிமை வேட்கை என்னும் விதையை ஊன்றியவர் . தோழர் 
காந்தியாரே யாவர் என்பதை எவரும் மறுத்துக் கூறமுடியாது . 

125 ஆண்டுகள் வரையில் உயிருடனிருந்து இந்தியாவுக்கும் , 
உலகிற்குமே பல அரிய காரியங்களைச் செய்வார் என்று எதிர் 
பார்த்திருந்த மக்கள் , 

தாயை இழந்த சேய்போலத் துடித்துக் 
கதறுகின்றனர் . 


குருவிக்கரம்பை வேலு 


421 


தோழர் காந்தியார் உயிர் பிரிந்து விட்டது . உடலும் இன்னும் 
சிலமணி நேரத்திற்குள் டில்லி யமுனை ஆற்றங்கரையில் சுட்டுப் 
பிடிசாம்பலாக்கப்பட்டுவிடும் . ஆனால் அவர் புகழுடம்பை எந்தத் 
தீயும் எரிக்க முடியாது . காலம் எனும் பெருந் தீயையும் கடந்து 
விட்டது . 

காந்தியார் தியாகத்தின் சிகரம் . முழு நேரப் பொதுவாழ் 
விற்கே தம்மை அர்ப்பணம் செய்து கொண்ட கர்மவீரர் . அவரது 
லட்சியங்களிலும் முறைகளிலும் மாறுபட்ட கருத்துடையவர்கள் 
இருக்கலாம் . ஆனால் அவருடைய தன்னலமற்ற இடைவிடா 
உழைப்புக்குத் தலை வணங்காத மனிதப் பிறவியே இருக்கமுடியாது . 
அவருடைய அஞ்சா நெஞ்சையும் மன உறுதியையும் பாராட்டாத 
மனிதன் கிடையாது , 


உலக 


காந்தியாரே ! உம்மைக் கொன்றவன் மதவெறியன் . மனித 
உருவில் வந்த மகாபாதகன் . சண்டாளன் . ஆனால் உமது மரணம் 

வரலாற்றில் செங்குருதியினால் பொறிக்கப்பட்டுவிட்டது . 
உமது மரணத்தைக்கண்டு பொறாமைப்படுகிறோம் . லட்சியவாதி 
யின் 

தங்களுக்குக் கிட்டிவிட்டது . தியாகத்தின் 
எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிப் பிடித்துவிட்டீர்கள் . பொதுஜன 
சேவை 

பாய்க்கப்பல்களுக்கு கலங்கரை விளக்காக 
நின்றீர்கள் . நேற்றுத் திடீரென மறைந்துவிட்டீர்கள் ! 


மரணம் 


என்ற 


இனி அடுத்தபடி என்ன ? மற்றொரு காந்தியார் வர முடி 
யாது . ஆனால் அவர் கூறிவந்த அறிவுரைகளை நெஞ்சில் நிரந்தர 
மாகப் பதியவைக்க வேண்டும் . 

பண்டிட் நேரு அவர்கள் கூறியிருப்பதுபோல் , “ உயிர்களின் 
ஒளி அவிந்து விட்டது ஆனால் அதற்காக நாம் என்றும் 
இருளிலேயே கிடந்து உழல்வதா ? 
காந்தியின் தியாகம் வாழ்க ! " 

" விடுதலை " , 
31-1-1948 , 


ஆட்சியாளருக்கு அபாய அறிவிப்பு 

" காந்தியாரின் உயிரைக் குடித்தவன் தனி மனிதனாகிய 
விநாயகக் கோட்சே அல்லவே அல்ல . அவர் உயிரைக் குடித்தது 
இந்துமத வெறி கொண்ட ஒரு மராத்திப் பார்ப்பனன் , ஆம் . 
பார்ப்பனன் தான் ! இதை ஆரிய அவதாரமான அசோசியேடெட் 


422 


குத்நூசி குருசாமி 


கொன்றது 


செய்தி ஸ்தாபனம் அடியோடு மறைத்துவிட்டாலும் மற்றொரு 
செய்தி ஸ்தாபனம் வெளிப்படுத்திவிட்டது . ஆம் ! காந்தியாரைக் 

பார்ப்பனியம் தான் ! காந்தியின் நிழலில் வளர்ந்து 
கொண்டிருந்த பார்ப்பனியம் - அதாவது இந்துமதம் தான் அவர் 
உயிரை உறிஞ்சிக் குடித்தது . இந்த உண்மையைத் தூக்குமேடை 
மீது நின்றும் நாம் கூறத் தயங்கமாட்டோம் . 

இந்து மகாசபைத் தலைவர்களும் ராஷ்ட்ரீயசுயம் சேவக் 
சங்கம் என்ற இந்துமத வெறியாளர்களான மதிகெட்ட இளைஞர் 
களின் தலைவர்களும் ஊர்களில் கைது செய்யப்பட்டிருக் 
கின்றனர் . 


உலக உத்தமரை இழந்த துயரம் பொறுக்காமல் உலகமே 
துடித்துக் கொண்டிருக்கையில் சில இந்துமகா சபைக் காரர்கள் 
மகிழ்ச்சியின் அறிகுறியாகப் பல இடங்களில் இனிப்பு வழங்கி 
யிருக்கின்றனர் . 


காந்தியாரைக் கொல்லும் சதி பம்பாய் -புனா . வட்டாரங் 
களில் தான் நடந்து வந்திருக்கிறது என்பதை வாசகர்கள் உணர 
வேண்டியது அவசியமாகும் . 


காந்தியாரின் கொலைக்குக் காரணமான இந்து மகாசபை 
ஆர் . எஸ் . எஸ் . ஆகிய 

மதவெறி தாபனங்களையும் 
உடனே சட்டவிரோதமானவைகளாக்க வேண்டும் . 


களை 


முதலைக் 


In L 


நேரு அவர்களே இந்த இரண்டு ஸ்தாபனங்கள் தான் காந்தி 
யாரின் கொலைக்குக் காரணம் என்றும் கூறியுள்ளார் . 
காந்தியாரின் பரம சீடர்களும் அவராலேயே உயர்ந்த பதவி 

அடைந்தவர்களும் அவர் மரணத்திற்காக 
கண்ணீர் விடுபவர்களுமான பெருந்தலைவர்களில் இரண்டொருவர் 

இச்சதிகாரக் கும்பலுக்கு மறைமுகமான ஆதரவு தந்திருக் 
கலாமோ என்று 

நாடெங்குமுள்ள அறிஞர்கள் சந்தேகப்படு 
கிறார்கள் . அப்படிப்பட்டவர்களைச் சிறைக்குள் பிடித்துப்போட 
வேண்டியது அவசியமாகும் . 

காந்தியாரின் படுகொலையை நினைக்க நினைக்க நெஞ்சம் 
குமுறுகிறது . ஏசுநாதரின் வரலாறு நினைவுக்கு வருகிறது . ஏசு 
எந்தக் கூட்டத்திற்காகப் பாடுபட்டாரோ அந்தத் துரோகக் 
கூட்டம் அவரைச் சிலுவையில் அறைவதற்குக் காரணமாயிருந்த 


குருவிக்கரம்பை வேலு 

423 
தாம் . குருமார்களுக்கு ஏசுவின் சீடர்களில் ஒருவனான ஜுடாஸ் 
ஸ்காரியத் என்ற யூதன் ஏசுவை முத்தம் கொடுத்துக் காட்டிக் 
கொடுத்தானாம் ! மகாபாதகன் ! 

அதுபோலவே , காந்தியார் வினாடிக்கு வினாடி , மூச்சுக்கு 
மூச்சு , ஜபித்துக் கொண்டிருந்த இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு 
ஜுடாஸ்- ( விநாயகக் கோட்சே ) காந்தியாரின் அருகில் சென்று 
வணங்கியிருக்கிறான் . அவரும் வணங்கினார் . உடனே சுட்டுக் 
கொன்றான் மகாபாவி ! 

எந்தத் துரோகம் செய்வதானாலும் 
கடவுள் பார்ப்பன வேஷம் தரித்து வந்ததாகத்தான் புராணக் 
கதைகள் கூறுகின்றன . மகாபலி மன்னனை அழித்த மகாவிஷ்ணு 
கூட பார்ப்பனக் குள்ளன் உருவில் தான் சென்று ஏமாற்றி அழித் 
திருக்கிறார் . இந்தப் புராண கதைகளின் உட்கருத்தை அப்படியே 
மற்றொரு மராத்திப் பார்ப்பான் செய்திருக்கிறான் ! 


என்ன இரக்கமற்ற துரோகம் ! 


என்ன கல் நெஞ்சு ! 


என்ன மூர்க்கத்தனமான பேடிச் செயல் ! 


துரோகம் ! சதிச் செயல் ! மத வெறி ! எதற்காக ? காந்தியா 
ருக்கும் , கொலைக்காரனுக்கும் தனிப்பட்ட விரோத முண்டா ? 
இல்லை . எல்லாம் இந்தப் பாழும் மதவெறிதான் . இதைக் கண்டு 
முஸ்லீம்கள் சந்தோஷப்படவோ , அலட்சியமாயிருக்கவோ 
முடியாது . அவர்களும் தங்கள் மத வெறியை இன்றே ஒழித்துத் 
தலைமுழுக வேண்டும் . மனிதத் தன்மைதான் முக்கியம் என்பதை 
உணரவேண்டும் . " மதம் மக்களுக்கு 

மக்களுக்கு அபின் " என்ற அழியாத 
உண்மையை நெஞ்சில் எழுதிவிட வேண்டும் . இனியாவது மதத் 
திற்காகவே மனிதன் வாழ்கிறான் என்ற அற்பப் புத்தியும் 
அறியாமையும் , வெறிக் குணமும் , மூடத் தனமும் , மனித சமுதா 
யத்தை விட்டு ஒழியவேண்டும் . 
" மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் 

( 2-2-48 , விடுதலை ) 


மேலும் தொடர்கிறார் : 

" எந்த வர்ணாச்ரமத்தையும் , அதன் மூத்த பிள்ளையாகிய 
சாதி அமைப்பையும் பாதுகாப்பதற்காக ஆயுள் முழுவதும் பாடு 
பட்டாரோ , அதே கொள்கையைக் கொண்ட ஒரு மராத்தி மத 


424 


குத்தூசி குருசாமி 


வெறியினால் , உயர் சாதிக்காரன் என்பவனால் , ஆம் ; 
பார்ப்பனனால் - விநாயகக் கோட்சே என்பவனால் , காந்தியார் 
சுட்டுக் கொல்லப்பட்டார் . இந்து மதவெறியனால் சுட்டு 
எறியப்பட்டார் . 

மதம் என்ன செய்யும் ? 
மகாத்மாவின் உயிரையும் கூடக் குடித்துவிடும் ! 


பிற தலைவர்களைப் போல் பதவி ஆசை உண்டா ? 
பணத்தாசை உண்டா ? 
குடும்ப பாசம் உண்டா ? 


தனக்கென்று பத்து ரூபாய் மதிப்புள்ள ஓர் உடைமையாவது 
உண்டா ? 


துறவியாக வாழ்ந்தார் ! தியாகியாய் வீழ்ந்தார் ! 


இதன் மூலம் குருசாமி பார்ப்பனர்களுக்கு " கோட்சே சாதி 
என்ற பெயர் நிலைக்கச் செய்துவிட்டார் . " மவுண்ட் ரோடு மகா 
விஷ்ணு என்று " இந்து பத்திரிகைக்கு எவ்வாறு பெயரிட்டு 
நிலை பெறச் செய்தாரோ , காங்கிரசாருக்கு " ஆறு அவன்சு எனச் 
சூட்டினாரோ , அதுபோலவே “ கோட்சே இனம் என்ற பெயரும் 
நிலைக்கச் செய்தார் . படியுங்கள் குத்தூசியாருக்கே , உரிய 
குத்தூசிபாணிக் குத்திவிடும் கிண்டலை . 


தர்ப்பையும் ரிவால் வரும் ! 

" தர்ப்பை பிடிக்கிற கையில் பேனாவைக் கொடுத்தால் அது 
யார் குடியைக் கெடுக்கலாம் என்றுதானே ப்ளான் போடும் ? 
தர்ப்பை இனத்தைக் கொண்டுபோய் திவான் 

பதவியில் 
வைத்தாலும் , அது இறுதியாக காலட்சேபப் புத்தியை விட்டு 
விடுமோ ? 


இந்த விதமாக ஒரு மாதிரிக் கவலையுடன் எதை எதையோ 
ஆலோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் . 


வம்புக்கார சிநேகிதர் ஒருவர் வந்தார் . ஏட்டிக்குப் போட்டி 
யாக எதையாவது சதா கேட்டுக்கொண்டேயிருப்பவர். அவர் 10 
கேள்வி கேட்டால் 

நான் ஒன்றுக்குத்தான் பதில் சொல்வது 
வழக்கம் . எப்படியாவது என் வாயைப் பிடுங்குவதில் அவருக்கு 


குருவிக்கரம்பை வேலு 


425 


அலாதிப் பிரியம் . அவரிடத்தில் நான் மவுன விரதப் போட்டி 
போட்டுத் தோற்காத 

சமயமே கிடையாது . ஆனால் இந்தத் 
தடவை அவர் என்ன பாடுபட்டாலும் சரி , வாயைத் திறப்பதே 
இல்லை என்று முடிவு செய்து கொண்டிருந்தேன் . ஏனென்றால் 
எனக்கு யார் பேரிலேயோ 

மகாக் கோபம் ! ஆத்திரம் ! மன 
வேதனை! காந்தியார் 

உடல் யமுனைக் கரையில் ( எனக்குத் 
தெரிந்த ஒரு இடத்தில் ) எரிந்து கொண்டிருந்தது என் கண் 
முன்னாலேயே நின்று கொண்டிருந்தது . 


இந்தச் சமயத்தில் தான் நண்பர் வந்தார் . 

" என்னய்யா ! குத்தூசி ! முகம் மூணாம் பேஸ்து வைத்தவன் 
ஏஸ் பிடியை இழந்துவிட்டு , கைத்துருப்பும் காலியாகி , எந்தச் 
சீட்டை இறக்குவது என்று யோசிக்கிறது போல இருக்குதே ! 
என்றார் . 

மவுனம் ! 


“ மகாத்மா காந்தியை ஒரு சண்டாளன் கொன்று விட்டானே ! 
பார்த்தீரா ? அயோக்கியப் பயல் ! 79 - வயதுக் கிழவரைக் கொல்ல 
எப்படித்தான் மனம் வந்ததோ ? " 

நான் வாய் திறக்கவில்லை . கசிந்த கண்ணீரை மட்டும் 
துடைத்துக் கொண்டேன் . 
" அந்தச் சண்டாளப்பயல் 

ஆடு வெட்டுகிற வேலையி 
லிருப்பவனா, என்ன ? 

ஆட்டைவிட சாந்தமானவராச்சே 
மகாத்மா ? கசாப்புக்கடைக்காரனுக்குக்கூட மனம் வராதே அவர் 
மேல் கைவைக்க ? 


- 


கொன்ற 


போல 


மீண்டும் மவுனம் . மெய் மட்டும் சிலிர்த்தது . 
" அந்தக் கிராதகன் வாலியை மரத்தின் மறைவிலிருந்து 
ராமனைப் 

கும்பிட்டுவிட்டு கொன்றிருக்கி 
றானே ! அவன் வம்சம் அழியாதா ? அவன் கூட்டம் ஒழியாதா ? 
நினைக்க நினைக்க என் நெஞ்சு பதறுகிறதய்யா ? படுபாவி ! 
ஈனஜாதிப் பயல் ! வெறிபிடித்த காண்டா மிருகம் ! எருமைகூட 
ஒரு குழந்தையைக் கண்டால் விலகிப்போகுமே ! குழந்தைகளிலும் 
குழந்தையான கிழவரைக் கொல்ல எப்படித்தான் மனம் வந்ததோ ? 
இரக்கமென்ற ஒன்றில்லாத அரக்கன் ! " 

கண்ணீரை மறைப்பதற்காகக் குனிந்து கொண்டேன் . பேச 


வில்லை , 


426 


குத்தூசி குருசாமி 


“ ஏனய்யா , வாய் திறக்காமல் பொம்புளை மாதிரி அழுகிறீர் ? 

......... சரி ! உம்மை ஒன்று கேட்கலாமென்றுதான் வந்தேன் . 
அந்த மிலேச்ச ஜாதிப் பயல் ஒரு பார்ப்பானாமே ! விடுதலை 
பத்திரிகையில் போட்டிருந்ததே ! நிஜந்தானா? மற்றப் பத்திரிகை 
எதிலுமே வரவில்லையே ! " 


மீண்டும் மவுனம் சாதித்தேன் . என் கையிலிருந்த பாரத 
தேவி லிபரேட்டர் சுதந்தர் நாடு ஆகிய மூன்று பத்திரிகை 
களையும் நீட்டினேன் . 


“ ஓஹோ ! மூன்றிலும் போட்டிருக்கே ! மற்ற களவாணிப் 
பயலுகள் ( இவர் மதுரை ஜில்லாக்காரர் ) பத்திரிகையில் 
போடலையே , ஏன் ? என்ன பித்தலாட்ட உலகமய்யா , இது ? 
கொலைகாரன் ஒரு துலுக்கராகவோ , சீக்கியராகவோ , 
வெள்ளையராகவோ , மற்றவனாகவோ இருந்தால் இந்நேரம் இந்த 
அயோக்கியப் பத்திரிகைகள் பட்டைச் சோறு போலப் பெரிய 
எழுத்திலே போட்டிருக்காதா ? 


நான் வாய் திறக்கவேயில்லை . 


அது சரி! நீரென்ன , பேசாமடைந்தையாகி விட்டீரோ ? 
ஆமா! ..... பார்ப்பானெல்லாம் சுத்தப் பேடிகள் ! கோழைகள் , 
பின்புறமிருந்து தான் விஷமம் செய்வானேயொழிய எதிர்த்து 
நிற்கமாட்டான் , " என்றெல்லாம் சொன்னீரே , இதற்கென்ன 
சொல்கிறீர் ? என்ன வீரத்தனத்துடன் காந்தியைச் சுட்டான் 
பாரும் ? " என்று கம்பீரமாகக் கேட்டார் . 


" ஓய் நிறுத்துங்காணும் ! பலே வீரத்தைக் கண்டுவிட்டீர்! 
காந்தியைச் சுட்டுக் கொல்வதத்கு ரொம்ப வீரம் வேணுமோ ? 
அதுவும் கிட்டே வருகிறபோது கும்பிட்டுவிட்டு , திருட்டுத்தனமாக 
ரிவால்வரை எடுத்துச் சுடுவதற்கு ? பேடியிலும் 

கடைந்தெடுத்த 
பேடிகூட இதைச் செய்யலாமே ! மிலேச்சப்பயல் ! தர்ப்பை பிடிக்கிற 
கையில் ரிவால்வர் கிடைத்தால் 

யாரைச் சுடுகிறது 
எப்படித் தெரியும் ? ஆடு மேய்த்த கூட்டத்திடம் ஆட்சியை 
ஒப்பித்தால் அது உருப்படவா போகிறது ? இந்தக் காந்தியாரே ஒரு 
பார்ப்பானாயிருந்தால் அந்தப் பயல் இப்படிச் செய்திருப்பானா ? 
நாசகாரப் 

பயல் ! சதிகாரக் கும்பல் ! நன்றிகெட்ட நரிக் 
கூட்டம் ! " 


என்பது 


குருவிக்கரம்பை வேலு 


427 


முன் 


என்று எதை எதையோ என் ஆத்திரத்திலும் துயரத்திலும் , 

பின் யோசிக்காமல் , அக்கம் பக்கம் பார்க்காமல் மவுண்ட் 
ரோடு மஹா விஷ்ணுவையும் மறந்துவிட்டு கொட்டி விட்டேன் . 
“ பார்த்தீரா ! உம்மைப் பேசச் 

இல்லையா ? 
இவரிடம் உமது பாச்சா பலிக்காதையா ! எவரிடம் ? இதோ 
இவரிடம் ! என்று தன் மார்பைத் தட்டிக் காட்டிக்கொண்டே 

( விடு தலை , 2-2-1948 ) 


செய்தேனா , 


புறப்பட்டு விட்டார் . 


O 


ஃ 


மதுவெறியைவிட மதவெறியே ஆபத்தானது ! காந்தியார் 
உயிரைக் குடித்தது மதவெறியே . வகுப்புக்களே ஒழிய வேண்டும் 
என்கிறது சுயமரியாதை இயக்கம் . 


இதை வகுப்புத் துவேஷக்கட்சிர் 
என்கிறார்கள் சிலர் ! 
அறிவு சூன்யமா ? 

விஷமத் தனமா ? 
காந்தியாரைக் கொன்றவன் மாராத்திப் பார்ப்பனனாயில்லாது 
வேறு ஒரு மதத்தவனாகவோ , வேறு ஒரு ஜாதிக் காரனாகவோ 
இருந்திருந்தால் ? ? ? 

“ பிராமணர்களுக்கு பள்ளிகளில் இடமோ உத்தியோகமோ 
கிடைக்காவிட்டால் கடவுளைப் பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் 
என்றார் காந்தியார் . 

அதன் விளைவு தான் 
ஆர் . எஸ் . எஸ் . ? 


அன்று : 


8000 சமணர்களைக் கொன்றதும் இந்து மதம் . 
இன்று : 
காந்தியாரைக் கொன்றதும் இந்து மதம் . 

(விடுதலை , 6-2-48 ) 
3-2-48- ல் மனிதனும் மிருகமும் 
4-2-48 - ல் சேர்ந்து சேவை செய்வோம் 
5-2-48 - ல் நமது பாராட்டுதல் 
9-2,48 - ல் 
10-2-48- ல் ஜாதிமத வெறிகள் ஒழிக , 


428 


குத்தூசி குருசாமி 


என்ற தலைப்புகளில் விடுதலை " தலையங்கமும் . " அதே நேரத்தில் 
" பலசரக்கு மூட்டை " ப் பகுதியில் குத்தூசி க் 

கட்டுரைகளை 
ரத்தம் கொதிக்க மீண்டும் மீண்டும் எழுதினார் . குருசாமியின் 
பேனாவில் மை ஊற்றப் பட்டிருக்கிறதா , அல்லது நைட்டிரிக் ஆசிட் 
ஊற்றப்பட்டுள்ளதா 

மக்கள் அன்றாடம் சர்வ 
சாதாரணமாகப் பேசிக் கொண்டிருந்தனர் . கோட்சே சாதியினர் 
குருசாமி எழுதுவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினர் . ஆட்சியாளரும் , 
குருசாமியின் எழுத்துக்கு அஞ்சி இந்துமகா சபை , ஆர் . எஸ் . 
எஸ் போன்ற அமைப்பின் முன்னோடிகளைக் கைது செய்ய 
வேண்டிவந்தது . 


என்றபடி 


குத்தூசிப் பகுதியில் குத்தூசியார் தொடர்ந்து சளைக்காமல் 
கோட்சே சாதியாரின் துரோகச் செயல்களைக் கடுமையாகச் 
சாடிக் கிண்டலும் , கேலியும் செய்கிறார் . படியுங்கள் . 


பட்டுக்கோட்டையும் புதுக்கோட்டையும் 

தமிழிலும் சரி , இங்கிலீஷிலும் சரி , அடிக்கடி மாறாட்டம் 
ஏற்பட்டுவிடுகிறது . கடிதங்களைப் பிரித்துப்போடும் போஸ்டல் 
ஊழியர்கள் அவசரத்தில் வேலை செய்பவர்கள் ! ஊரின் பெயரிலுள்ள 
இரண்டொரு எழுத்துக்களை மட்டுந்தான் படிப்பார்கள் . டபக் 
என்று ஏதோ ஒரு புறாக் கூட்டில் ( புறாக்களுக்குப் பதிலாக 
கடிதங்கள் இருக்கும் ) போட்டு விடுவார்கள் . திருவள்ளூர் கடிதம் 
திருவாரூருக்கும் , காரைக்கால் கடிதம் காரைக்குடிக்கும் , மதராஸ் 
கடிதம் மதுரைக்கும் , வடலூர் கடிதம் கடலூருக்கும் , மங்களூர் 
கடிதம் பங்களூருக்கும் போவது சர்வ சாதாரணம் . இப்படித் 
தட்டுக்கெட்டுப்போய் , துறவிகளைப் போல , ஊர்சுற்றிக் 
கொண்டேயிருக்கும் ! சில சமயங்களில் 

சொந்த 

ஊருக்கே 
திரும்பிவருவதும் உண்டு ! 

புதுக்கோட்டை , பட்டுக்கோட்டை இரண்டும் பெயரளவில் 
தான் ஒரேமாதிரி இருக்கின்றன என்று நினைக்க வேண்டாம் . 
அங்கிருந்து ஒருவர் - இங்கிருந்து ஒருவர் இரண்டு பிராமணத் 
தோழர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் . 
“ டேய் ! குத்தூசி ! காந்தியைக் கொன்றவன் 

பார்ப்பான் 
என்பதை நீ ஏன் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறாய் ? உன் கூட்டம் 
இல்லாவிட்டால் அந்தச் சங்கதியே இங்கே பரவியிருக்காதே ! 
ஜாக்கிரதை ? எங்கள் 

ஜாதியைப் பற்றி எழுதாதே ! 
பத்திரிகையைப் பற்றியும் உன் இயக்கத்தைப்பற்றியும் படேலுக்கும் 


உன் 


வேகமான 


குருவிக்கரம்பை வேலு 

429 
நேருவுக்கும் 

விவரமாக எழுதியிருக்கிறோம் . பிராமணர்கள் 
அத்தனை பேரும் கையெழுத்துப் போட்டு மகஜர் அனுப்பியிருக்கி 
றோம் . பார் ! இன்னும் ஒரே மாதத்தில் உன் பேப்பர் நிறுத்தப் 
படும் . உன் 

சங்கம் சட்டவிரோதமாக்கப்படும் . உன் கூட்டத் 
தார் கைது செய்யப்படுவார்கள் ! 
இதே நடையில் 

அல்ல . இதைப்போன்ற 
ங்கிலீஷ் நடையில் . 
இந்த இரண்டு ஊர்த்தோழர்களும் 

ஒரு பிராமணன் 
என்று தான் கையெழுத்துப் போட்டிருக்கின்றனர் . 
இரு கடிதங்களையும் என் நண்பரான 

காங்கிரஸ் 
திராவிடத் தோழரிடம் காட்டினேன் . 

ஆமா ! சார் ! இருக்கலாம் ! எங்கள் தலலவர்கள் கூட கமிட்டிக் 
கூட்டத்தில் குசு குசுவென்று ஏதோ இது சம்பந்தமாய்ப் பேசிக் 
கொண்டார்கள் . டில்லியிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதாம் , 
காங்கிரசுக்கு எதிராக உள்ள கட்சிகளை அடக்கி நசுக்கிவிடும் 
படியாக . இன்னும் ஒரு வருஷத்தில் புதுத்தேர்தல் நடக்கும்போது 
உங்களையெல்லாம் உள்ளே வைத்திருந்தால் தொல்லையில்லாமல் 
ஜெயிக்கலாம் என்று வடநாட்டார் கருதியிருக்கிறார்களாம் . 
வடக்கே சோஷ்யலிஸ்ட்களைத் தவிர காங்கிரசுக்கு வேறு எதிர்ப் 
பில்லையாம் . அவர்களை எப்படியாவது சரிப்படுத்திவிடலாம் 
என்று நினைக்கிறார்களாம் . இந்த மாகாணத்தில் கம்யூனிஸ்டு 
களையும் , உங்கள் கூட்டத்தையும் அடக்கிவிட்டால் 

போதும் 
என்பது தான் அவர்கள் நினைப்பு , என்றார் காங்கிரஸ் தோழர் . 

" ஓஹோ ! வெலிங்டன் மாத்திரையை சாப்பிட்டிருக்கிறாரோ 
பட்டேல் ? அது அகோரமான வெறியை எழுப்பிவிடுமே! " , என்று 
சொன்னேன் . 

" எனக்குக்கூட அதுதான் சரி என்றுபடுகிறது ஸார் ! ஆனால் 
ஒன்று . 

எங்களைப் பொறுத்தவரையில் இனிமேல் எந்தப் 
பிராமணரையும் காங்கிரசுக்குள் ஆதிக்கஞ் செலுத்தவிட 
மாட்டோம் . அது நிச்சயம் . கொஞ்சநஞ்சம் இருந்த ஆசையும் , 
ஓமந்தூரார் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்கிற அயோக்கியத் 
தனமான நடத்தைக்குப் பிறகு மறைந்தே போய்விட்டது . இனி 
காங்கிரஸ் தலைமை , மந்திரி பதவி , என்று தமிழ் நாட்டைப் 
பொறுத்தமட்டில் , எந்த 

பிராமணனும் நினைக்கமுடியாது . 
ஆனால் உங்களோடு சேரமுடியாது , எங்களால் . 


குத்தூசி குருசாமி 


430 


போகட்டும் ! 


ஆனால் 


" அடடே ! எங்களோடு சேரச்சொல்லியா கட்டாயப்படுத்து 
கிறோம் ? அங்கிருந்தபடியே எங்கள் 

வேலையைச் செய்யலாமே ! 
இப்போ நீங்கள் சொன்ன விஷயமிருக்கே , அதுவே எங்கள் 
புத்தகத்திலிருந்து பிய்த்த ஏடுதானே ! பரவாயில்லை . அந்த 
ஏட்டையே திருப்பித் திருப்பி படியுங்கள் ! அது 
எங்களை உள்ளே தள்ளிவிட்ட பிறகு நீங்களே நாங்களாகி 
விடுவீர்களே ! அப்புறம் நீங்கள் ஜெயித்தாலென்ன ? நாங்கள் 
ஜெயித்தாலென்ன ? நீங்களும் நாங்களும் திராவிடர் இனத்தின் 
இரண்டு கைகள் தானே ! ஒருகை இன்னொரு கையைப்பார்த்து 
பரிகசிக்கலாமா ? பொறாமைப்படலாமா ? டது கைக்கு ஒரு 
வேலையுமே கொடுக்காதிருந்துவிட்டால் சூம்பிப்போய்விடுமே ! 
எங்களை உள்ளே தள்ளிவிடுவதும் அப்படித்தான் ! இரண்டு 
கைகளுக்கும் சரிபங்கு வேலை கொடுத்தால் தான் பார்ப்பதற்கு 
அழகாயிருக்கும் . 

ஒன்று . 

பட்டுக்கோட்டை - புதுக் 
கோட்டை பிராமணர்கள் மிரட்டியிருப்பதுபோல எங்களை 
அடக்கி விட்டால் , உங்கள் கதி என்ன ஆகும் தெரியுமா ? நாங்கள் 
திராவிடர் இனத்தின் உள் தாழ்ப்பாள் . அதை ஒடித்துவிடா 
தீர்கள் ! திருடன் நுழைந்து விடுவான் . எங்கள் வாயையும் 
பேனாவையும் அடக்கிவிடுவது 

தெரியுமா ? 
" திருடர்கள் ஜாக்கிரதை ? 

போர்டுகளைக் கழற்றி 
எறிவதுபோன்ற செய்கை ! " ஜன்னலுக்கு வெளியே கை நீட்ட 
வேண்டாம் . " கதவைத் திறந்து கொண்டு 

வாசலில் 
உட்காராதே ! இம்மாதிரி அபாய அறிவிப்பு போர்டுகள் தான் 
நாங்கள் , திராவிடர் கழகத்தார் ! இவைகளைக் கழற்றி எறிந்து 
விடுவது ஒரே நிமிஷத்துவேலை . ஆனால் அதன் பலனை யார் 
அநுபவிப்பது ? பாமரர்கள் தானே ! அதுமட்டும் உங்கள் நினைவி 
லிருந்தால் போதும் ! நாங்கள் எங்கிருந்தாலென்ன ? 

அது சரி ! 
ஜெயில் அரிசி ரேஷன் அரிசியைவிடச் சுத்தமாகவும் ருசியாகவும் 
இருக்கிறதாமே , நிஜந்தானா ? மோர்கூட தாராளமாகக் கிடைக் 
கிறதாமே ! என்று கேட்டேன் . 


. 


எது 


போன்றது 


என்ற 


காங்கிரஸ் தோழர் சிரித்துக்கொண்டே போய்விட்டார் . 
ஆனால் போன அவசரத்தில் நான் கொடுத்த கடிதங்களையும் 
எடுத்துப்போய்விட்டாரே ! அவர் ஒரு மாதிரியான முரட்டுப் 
பேர்வழி ! போலீஸ் 

மந்திரியிடம் காட்டிவிடப்போகிறார் ! 
காட்டினால் தான் என்ன ? அவரும் தான் அசெம்பிளியில் பிராமணர் 
களைத் தாக்கிப் பேசியிருக்கிறாரே ! 

நாம் ஜெயிலுக்குள்ளே 


குருவிக்கரம்பை வேலு 


431 


போனால் 

அவரை மட்டும் விட்டு விட்டா போய்விடுவோம் . 
நடக்கிறது நடக்கட்டும் . பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை 
பிராமணத் தோழர்களே ! 

நடக்கட்டும் உங்கள் வேலையும் ! 
ஆகஸ்ட் 15 - ந் தேதி கிடைத்த சுதந்திரம் உங்களுக்குத்தானே ! 
இல்லாவிட்டால் உங்கள் இனத்தான் காந்தியாரைக் கொன்றுங்கூட 
நீங்கள் இப்படி மஞ்சள் குளிப்பீர்களா ? சரி ! அடுத்த மகஜரையும் 
தயார் செய்யுங்கள் ! 

( 1948 ) 


காவேரியம்மாள் அழைத்துக் கொண்டாள் ! 

“ அப்பா ! அப்பா ! 
னேக்கு பயமாயிருக்கே ! 
என்ன செய்வேன் ? 
அய்யய்யோ ! தலை 
சுற்றுதே ! மயக்கமா 
வர்றதே ! அய்யய்யோ ! 

என்ன செய்வேன் ? 
என்று கதறிக் கொண்டே ஈரவேட்டியுடன் ஓடி வந்தான் , இருபது 
வயதுள்ள கிட்டு . 

“ என்னடா , கிட்டு ? ஏண்டா இப்படி அலறிண்டு வர்றே ? 
விஷயத்தை சொல்லித் தொலை யேண்டா ,? என்றார் , 
கிட்டுவின் தகப்பனார் கிராதக சாஸ்திரி ! 

" அப்பா ! நானும் நமசிவாயமும் காவேரியாற்றிலே நீந்தி 
விளையாடீண்டிருந்தோம் . ஐயையோ ! சொல்லவே பயமாயிருக்கே ! 
விளையாடினோமா ? மரத்திலிருந்து தண்ணீரில் குதித்துக் குதித்து 
நீந்தினோம் . ஒரு தடவை இரண்டு பேரும் மரத்தின்மேல் நின்ற 
படியே குதிக்கப் போகும்போது நான் நமசிவாயத்தை விளை 
யாட்டுக்காகத் தண்ணீரில் தள்ளினேன் . அவன் தண்ணீரில் நேரே 
விழாமல் குறுக்கே நீட்டிண்டிருந்த கிளையில் அடிபட்டு விழுந் 
துட்டான் . நீந்த முடியாமல் தத்தளித்து ஆற்றோடே போயிட் 
டான் ! அப்பா ! ஆற்றோடே போயிட்டானே ! யாரோ போலீஸ் 
காரன்கூடப் பார்த்தீண்டிருந்தானே ! அய்யய்யோ ! 
யிருக்கே ! " 


பயமா 


ஏண்டா அசடு ! இதற்காகவா இப்படிக் கதறுகிறே ? வீணா 
கூச்சல் போடாதே ? ஊராருக்குத் தெரிந்துடப் போறது ! நான் 
பார்த்துக்கிறேன் . நீ உள்ளே போய் உலர்ந்த சோமனை உடுத் 


432 


குத்தூசி குருசாமி 


தீண்டு பேசாமே போர்த்தீண்டு படுத்துக்கோ ! போ ! என்றார் , 
சாஸ்திரி , சிறிது கூடப் பதட்டமோ , பயமோ இல்லாமல் . 


" எப்படியப்பா பார்த்திக்குவேள் ? 

நமசிவாயத்து அப்பன் 
நடேசக் கவுண்டனுக்குத் தெரிந்தால் என்னை அறைஞ்சு கொண் 
ணுடுவானே ! " 


" டேய் ! பைத்தியமே , போடா ! அவன் தான் ஒரு வாரமா 
தன் பிள்ளை ஜாதகத்தைப் பார்க்கணுமின்னு என்னிடம் அலைஞ் 
சிண்டிருக்கானே ! இந்த ஜாதகத்தை எடுத்து , ஜலத்தினால் 
கண்டம் உண்டு ; மரணம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் , என்று 
எழுதி வைச்சூடமாட்டேனா ? எனக்காடா தெரியாது ? நீ வாயை 
மூடீண்டு இரு . நீ தள்ளினதா யாரிடத்திலும் சொல்லவே சொல் 
லாதே ! அவன் 

புண்ணியம் பண்ணினானோ ! 
வயதிலேயே அவனைக் காவேரியம்மாள் அழைச்சிண்டாள் ! நல்ல 
சாவு ! யாருக்குக் கொடுத்து வைக்கும் ? என்று பிரசாரம் செய்துட் 
டாப்போறது ? எனக்காடா தெரியாது ? நாம் சொல்றது எது 
வானாலும் இந்த சூத்திரப் பசங்கள் நம்பி விடுவான்களடா ? 
என்றார் சாஸ்திரியார் . 


என்ன 


18 


" அது 


அவாளெல்லாம் 


எப்படி அப்பா நம்புவா ? 
படிக்கலையா ? புத்தி யில்லையா ? 


" படிச்சுப் பாழாப் போனான்கள் ! இதோ பார் ! நந்தனார் 
என்ற பறையன் கோயிலுக்குள் நுழைந்தானே ! நம்பளவா 
அவனை என்ன பண்ணினா தெரியுமோன்னோ ? அது போகட்டும் . 
இராமலிங்கம் பிள்ளையிண்ணு ஒருத்தன் வேதம் , புராணம் 
எல்லாத்தையும் தூஷிச்சிண்டு இருந்தானே ! அவனை 

என்ன 
பண்ணினா தெரியுமோன்னா ? 


பண்ணலையே ! 


யாரும் ஒண்ணும் 
கலந்துட்டா ? 


ஜோதிலேண்ணா 


ஜோதிலேயா ? நன்னா சொன்னே ! நீயே அப்படி நம்பீண்டி 
ருந்தா அவன்கள் ஏன் நம்பமாட்டான்கள் ? நமசிவாயத்தை 
காவேரியம்மாள் அழைச்சிண்ட மாதிரித்தான் . 

" அப்படீன்னா, யாரானும் கொன்னாபிட்டா ? 


" யார் கொல்வா ? நீயே தான் சொல்லேன் ? 


குருவிக்கரம்பை வேலு 


433 


“ ஓஹோ ! னேக்குப் புரிஞ்சுது - ஆமா ! இப்போ உள்ளவா 
கூடவா இந்த மாதிரிச் சொன்னா நம்புவா ? " 


64 


இப்போ உள்ளவாளா? போடா போ ! அசடு ! 21 - ந் தேதி 
சு.மி. பத்திரிகையைப் பாரு ! 


ஈமச் சடங்கு 


திருமைலாடி ஆலயத்தில் மகாத்மாவின் 
ஞாபகார்த்தமாக விசேஷ ஆராதனை 16-2-48 இரவில் நடந்து 

உடனே காந்திமகானின் திருஉருவம் அங்கே ஜக 
ஜோதியுடன் ஜ்வலித்தது . அடுத்த நாளும் ஜ்வலித்துக் கொண்டி 
ருந்தது . பல பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர் . 


முடிந்தது . உடனே 


இதை 


" இந்த மாதிரி பார்டர் கட்டிப் போட்டிருக்கா , நம்பளவா 
நியூஸ் பேப்பர்லே ! 

நம்பளவா தவிர மற்ற எல்லா 
முட்டாள்களும் நம்பத்தானே போரான்கள் ? எதற்காக இந்த 
மாதிரி சரடு திரிக்கிறா தெரியுமோன்னோ ? 


“ தெரியலையே ! மகாத்மா அவதார புருஷருன்னு ருசுப்படுத்தத் 


தானே ! 


போடா மண்டு ! அவதார புருஷராம் ! அதெல்லாம் ஒண்ணு 
மில்லை . புருஷராவது ! புடலங்காயாவது ! அவரை ஜோதியில் 
கலக்குமாறு செய்தவன் யார் தெரியுமோன்னோ ? " 


GG 


ஆமாம் , தெரியும் ! ஒரு மராத்தி ஹிந்து ! 
“ போடா முட்டாள் ! நீ ஒருத்தன் என் வயிற்றிலே பிள்ளை 
யாய்ப் பிறந்தியே ! .... சரி ! அப்படியே சொல்லீண்டிரு . அதுவும் 
நல்லதுதான் ...... அந்தக் காரியத்தை மறைக்கிறதுக்குத்தான் 
நம்பளவா ஜோதின்னும் , கழுகு மலையிலே மயில் வந்து சாமி 
தரிசனம் செய்ததுண்ணும் ஏதாவது இப்படிக் கற்பனை செய்துண்டே 
இருப்பது , தெரியுமா ? அது கிடக்கட்டும் . நமசிவாயத்தை காவேரி 
யம்மா அழைச்சிட்டதோடே போகட்டும் . நீ இனிமேல் ஆற்றுக்கு 
ஸ்நானம் செய்யப் போகவே வேண்டாம் ! ஆத்திலேயே ஸ்நானம் 
செய் ! சரி ! கொஞ்ச நாளைக்கு இந்த ஆர் . எஸ் . எஸ் . ஸிலே 
சேராமே இருந்து தொலை ! அப்புறம் பார்த்துக்கலாம் ! இப்போ 
இருக்கிற இந்த சூடு தணிஞ்சுட்டா , அப்புறம் எல்லாம் நம்ம 
ராஜ்யந்தான் ! பயப்படாதே ! 

(1948 - விடுதலை ) 


4 


கு -- 28 


434 


குத்தூசி குருசாமி 


29 


பூணலை 


இதே பாணியில் , அடியே மிட்டாய் எடுத்துக்கோடி ! டேய் 

அறுத்தெறிடா ? பட்டம்மாளும் சுந்தராம்பாளும் " 
" ஜோதியில் கலந்தார் காந்தி ! என்ற தலைப்புகளில் தொடர்ந்து , 
ஆர் . எஸ் . எஸ் . சாரின் சூழ்ச்சிகளையும் , கோட்சே 

சாதியாரின் 
மறைமுகமான மகிழ்ச்சிகளையும் கண்டித்தும் , கிண்டலாகவும் 
எழுதினார் குருசாமி . விடுதலை யை எப்படி ஒழித்துக் கட்டுவது 
என்ற ஒரு தருணத்தையும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் ,, 
உள்நாட்டு வெள்ளையரான கோட்சே சாதியர் . 


தூத்துக்குடி , ஈரோடு மாநாடுகள் 

1948 ஜூனில் நடந்த தூத்துக்குடி மாநாடு கழகத்தின் 
முக்கிய மாநாடுகளில் ஒன்று . எதிர் பார்த்ததற்கு மேலாக மாநாடு 
வெற்றிகரமாக முடிந்தது . 


பல 


இந்த மாநாட்டில் - குருசாமியின் பேச்சு கழகத்தவர்களுக்குப் 
புத்துணர்ச்சியை ஊட்டக் 

கூடியதாகவும் , 

தொடர்ந்து 
போராட்டங்களில் கழகம் ஈடுபடவேண்டும் என்ற வேண்டு 
கோளாகவும் அமைந்தது . 


1948 - ல் மீண்டும் இந்தி ஆதிக்கப் புயல் வீசுவதற்கான 
அறிகுறி தென்படவே , அதைத் தடுக்க நடவடிக்கை எடுப்பதற்கு 
ஏதுவாக அக்டோபரில் 23 , 24 - ல் ஈரோட்டில் தனி மாநாடொன்று 
கூட்டப்பட்டது . 

இம்மாநாட்டிற்குத் திரளாகப் பொதுமக்களும் கழகத்தவர் 
களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து 
19-10-1948 குடிஅரசு இதழில் வரவேற்கின்றோம் என்னும் 
தலைப்பில் தலையங்கம் வெளியாயிற்று . படியுங்கள் 


“ இந்தி எதிர்ப்புப் போராட்டம் துவக்கப்பட்டது . தளபதி 
தோழர் சி . என் . அண்ணாத்துரை அவர்கள் தளபதியுடன் சர்வாதி 
காரியுமாக ஆகி , இந்தப் போராட்டத்தை நடத்த முன்வந்தார் . 
அண்ணாத்துரை அவர்களையே மேற்படி தனி மாநாட்டிற்கும் 
தலைவராக இருந்து வழிகாட்டி நடத்திச் செல்லும்படி , மா நாட் 
டின் வரவேற்புக் கமிட்டியார் அண்ணாத்துரையைத் தேர்ந்தெடுத் 
திருப்பதானது மிகமிகப் பொருத்தமான காரியமாகும் . 
" அது போலவே , நமது குத்தூசியாரும் 

எழுத்துப் 
போராட்டத் தளபதியாவார் . அவரது எழுத்தைக்கண்டே சர்க்கார் 


குருவிக்கரம்பை வேலு 

435 
மிரண்டு விடுதலை க்கு ரூ .2000 ஜாமீன் கேட்டராகள் . ஆனால் 
அதன் விளைவு மக்களிடையே புத்துணர்ச்சியை ஊட்டி இரண் 
டாயிரமா கேட்கிறார்கள் இதோ! பதினையாயிரம் தருகிறோம் 
என்று சங்கநாதம் செய்து , குத்தூசியாரிடம் இருக்கும் அன்பைக் 
காட்ட பொது மக்கள் வெள்ளித் தோட்டாக்களை அள்ளி வீசினர் 
விடுதலை நிலையத்திற்கு. அந்தக் குத்தூசியாரைத்தான் 
மாநாட்டுத் திறப்பாளராகத் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் . ஆம் ! 
அவர் தான் நமது தோழர் எஸ் . குருசாமி அவர்கள் . 

ஈரோடு தனி மாநாட்டினை ஒட்டி நடந்த ஊர்வலத்தில் 
மேளவாத்தியம் முன் முழங்க , அதன்பின் கருஞ்சட்டைத்தோழர்கள் 
இயக்க ஒலி முழக்கம் செய்ய , தலைவர் பெரியார் தாய்மார்களும் 
தோழர்களும் புடைசூழ முன் நடந்து செல்ல , குருசாமி , குஞ்சிதம் 
அம்மையார் , அண்ணாத்துரை , பெத்தபாளையம் பழனிச்சாமி 
இந்திராணி பாலசுப்ரமணியம் ஆகியோர் இரு காளைகள் பூட்டப் 
பட்ட சேரியட்டில் அமர்ந்து மாநாட்டுப் பந்தலுக்குச் 
சென்றனர் . 


ஏ . வி . பி . 


மாநாட்டிற்கு அண்ணாத்துரை தலைமை தாங்க , குருசாமி 
மாநாட்டைத் திறந்து வைத்தார் . பெரியார் 

ஈ . வெ . ரா , 
திரு . வி . கல்யாண சுந்தரனார் , தி . பொ . வேதாசலனார் , 
குஞ்சிதம் குருசாமி , பட்டுக் கோட்டை அழகிரிசாமி , சேலம் 
சித்தய்யன் , கே . கே . நீலமேகம் , சி . டி . டி . அரசு . 
ஆசைத்தம்பி முதலானோர் கலந்து கொண்டனர் . இன்றையத் 
தமிழக முதல் அமைச்சர் மு . கருணாநிதியின் தூக்கு மேடை 
நாடகம் 

குஞ்சிதம் குருசாமி தலைமையில் நடைபெற்றது . 
திருவாரூர் கே . தங்கராசு எழுதி , எம் . ஆர் . ராதா நடித்த 
இரத்தக் கண்ணீர் நாடகம் இம் மாநாட்டில் அரங்கேற்றப் 
பட்டது . இம் மாநாட்டில் குருசாமி ஆற்றிய திறப்புரை : 

" பெரியார் அவர்கள் ரஷியாவிலிருந்து திரும்பிய உடனே , 
1932 டிசம்பர் 28 , 29 தேதிகளில் இதே ஊரில் பெரியார் 
வீட்டில் சுயமரியாதை சமதர்மத் திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டது . 
அதில் சொத்துகள் யாவையும் பொது மக்களின் சொந்தவுடைமை 
யாக்க வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டது . அக் காலத்தில் 
கம்யூனிஸ்டு கட்சி என்ற ஒரு கட்சி கர்ப்பத்தில் கூட இந்தியா 
வில் தோன்றவில்லை . அத்தகைய புரட்சித் திட்டத்தை வகுத்த 
ஊரில்தான் இன்று நாம் கூடியிருக்கிறோம் . 


436 


குத்தூசி குருசாமி 


போன்ற 
வகிக்கவும் , 


" ராஜாக்கள் , ஜமீன்தார்கள் ,, 

கோடீஸ்வரர்கள் - இவர்கள் 
தலைமை வகிப்பதுபோய் சி . என் . அண்ணாதுரை 
சாதாரண பாட்டாளித் தோழர் தலைமை 
என்னைப் போன்ற அதைவிடச் சாதாரணமான ஒரு தோழர் 
மாநாட்டைத் திறந்து வைக்கவும் , உங்களைப் போன்ற பல்லா 
யிரக்கணக்கான பாட்டாளித் தோழர்கள் பங்கு கொள்ளவும் 
ஆன நிலை ஏற்பட்டுவிட்டது . இது மிகமிக வரவேற்கத் தக்க 
முன்னேற்றமாகும் . 


" இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் இந்தி மொழியை நாம் 
எதிர்க்கிறோம் என்று அர்த்தமில்லை . இந்தி மொழி மூலம் நம் 
நாட்டின் மீது வடநாட்டு ஆதிக்கம் ஏற்படுவதை எதிர்க்கிறோம் 
என்று தான் பொருள் . நமக்குள் கட்டுப்பாடு 

வேண்டும் . 
ஒவ்வொருவருக்கும் வீர உணர்ச்சி , தியாக உணர்ச்சி நிரம்பி 
யிருக்க வேண்டும் . ஒவ்வொருவரும் பெரியாரைப் 

போல 
திண்மை பெற்றிருக்க வேண்டும் . 

அவரைப் 

போன்றே , 
நினைத்ததை உடனே செய்ய 

செய்ய வேண்டும் . அதைச் சிறக்கவும் 
செய்ய வேண்டும் ; ஒழுங்காகவும் முறைப்படியும் செய்ய வேண்டும் . 

( குடி அரசு , 30-10-1948 ) 


ஆரியத்தின் குடலை வெளியே கொண்டு வரும் 
கூர்மையான ஈட்டி ! 


குருசாமியா , 


“ குத்தூசி குத்தூசி என்று குதூகலத்துடன் மாநாட்டினர் 
கூவினர் , -தோழர் குருசாமி , மாநாட்டைத் திறந்து வைக்கும் 
பணியாற்ற எழுந்ததும் அவர் பேசி முடித்ததும் , குத்தூசியா, 
அல்ல , அல்ல , 

ஆரியத்தின் குடலை வெளியே 
கொண்டுவரும் கூர்மையான ஈட்டி ! என்று மாநாட்டினர் 
வியந்துரைத்தனர் - அவ்விதமாக அமைந்திருந்தது அவருரை . ஆட்சி 
யாளருக்கு அவர் இடித்திடித்துரைத்தார் . திராவிடர் கழகத்தின் 
திட்டங்களை , புரண்டோடும் இந்த 

ஆர்வத்தைக் 
கொண்டு , 

காங்கிரஸ் கட்சியை அடுத்த தேர்தலின்போது 
முறியடித்துக் 

முடியும் , 

முழக்கமிட்டார் . 
அவினாசியாரின் பிடிவாதத்தின் போக்கையும் , 

போக்கையும் , ஓமந்தூராரின் 
வீண் வீம்பையும் , நண்பர் குருசாமி , எள்ளி 
ஆட்சியாளர்களின் எந்தச் செயலாவது , மக்களின் வாழ்க்கையைச் 
செம்மைப்படுத்துவதாக இருக்கிறதா என்று கேட்டார் . அறப் 
போரின் சரிதையை விளக்கிக் கூறி ஆர்வமூட்டினார் . 


கரை 


காட்ட 


என்று 


நகையாடினார். 


குருவிக்கரம்பை வே 


லு 


437 


எழுத்துக்கு 2000 கேட்டனரே சர்க்கார் , இந்தப் பேச்சுக்கு 
10,000 கேட்பரோ என்று திராவிடர்கள் , பெருமையுடன் பேசிக் 
கொண்டனர் , அவருரை கேட்டு . 

சி.என் . அண்ணாத்துரை 

திராவிட நாடு , 31-10-1948 
மாநாட்டையடுத்து , இந்தி எதிர்ப்புப்போர் துவங்கியது . 
பெரிய அளவிலும் நடந்தது . பெரியாரும் மற்றத் தலைவர்களும் 
சிறையில் அடைக்கப்பட்டனர் . 

எதிர்ப்பாளர்களின்மீது காங்கிரசு அரசு பலத்த அடக்கு 
முறையைக் 

கையாண்டது . எங்கு பார்த்தாலும் கோரச் 
சம்பவங்கள் கூத்தாடின . 

குடந்தையில் 144 தடை உத்தரவை மீறிச் சென்ற ஊர்வலத் 
தில் போலீசாரின் அடக்குமுறை வெறி பிடித்து ஆடியது . 
கர்ப்பிணிப் பெண்கள் உட்பட பலர் போலீசாரின் கடுமையான 
தாக்குதலுக்குப் பலியாயினர் . இதைக் கண்டித்து - கும்ப 
கோணத்தில் கொந்தளிப்பு , பிணத்திற்கு மணம் , " இனி 
அடுத்தபடியென்ன ? " என்ற தலைப்புகளில் குருசாமி எழுதிய 
தலையங்கங்கள் 

காங்கிரசு அரசுக்கு அபாய அறிவிப்பாக 
இருந்தன . அதன் பின்னரே அரசு தனது 

வன்செயலைக் 
குறைத்துக் கொண்டது . 
விடுதலைக்கு ஜாமீன் தொகை 


இதற்கு இராண்டாயிரமா ? நல்ல தீர்ப்புக் கூறுங்கள் ! 
இப்போதைய மக்கள் சர்க்கார் அளித்த தீர்ப்பு விடுதலை 
நன்னடத்தைக்காக இரண்டாயிரம் ஜாமீனாம் . 
திராவிடர்களின் ஏகோபித்த ஒரே குரலான விடுதலைக்கு 
நன்னடத்தைக்கு ஜாமீன் கட்டியாக வேண்டுமென்று கூறும் 
இத்தீர்ப்பு நல்ல தீர்ப்பா ? என்று நாம் , காங்கிரஸ் தோழர் 
களையும் , மற்ற திராவிடத் தோழர்களையும் கேட்கிறோம் . 
எதை வைத்துக்கொண்டு தீர்ப்பளிப்பது என்கிறீர்களா ? 
" இதோ படியுங்கள் . பிறகு தீர்ப்புக் கூறுங்கள் 

- தங்கள் குருசாமி 


காந்தியார் " கொலைகாரக் கோட்சேயால் சுடப்பட்டதைத் 
தொடர்ந்து குத்தூசியார் எழுதிய எழுத்துக்களைக் கண்டு குலை 
நடுங்கிப் போயிருந்தனர் . " கோட்சே சாதியாரும் " 

சாதியாரும் " காங்கிரசு 
அரசும் , 


438 


குத்தூசி குருசாமி 


பயனாக 


குருசாமியின் எழுத்துக்கு 

எப்படியாவது தடைவிதித்திட 
வேண்டுமென்ற ஒரே குமுறலுடன் அக்கிரகாரமும் , அரசும் 
நேரத்தை எதிர்பார்த்திருந்தன . அதற்கான வாய்ப்பாக சில 
கட்டுரைகளை எடுத்துக் காட்டி கோர்ட்டில் கேசும் தொடுத்தனர் . 
விடுதலைக்கு சாமீன் தொகையும் கேட்டனர் . அப்படி என்ன 
எழுதினார் குருசாமி : பார்ப்போம் : 

முதலில் இரண்டாயிரம் கேட்டதற்கான கட்டுரைகள் : 
கல்வி முறையா சர்க்கஸ் வேடிக்கையா 7 

“ இந்நாட்டுப் பொது மக்களின் அறிவுக் கண்ணைத் திறக்கும் 
படியான கல்வித்திட்டத்தை இதுவரையில் எந்த ஆட்சியும் 
வகுக்காமலிருப்பது வருந்தத்தக்கது . வெள்ளையர் ஆட்சியின் 

கல்வித்துறையில் முழுப்பயன் பெற்ற ஒரு கூட்டம் 
உண்டென்றால் அது தான் ஆரியக் கூட்டம் . 

" முஸ்லிம் ஆட்சியாக இருந்தால் உருது கற்றுக் கொண்டு 
நிர்வாகத்திற்குள் ஆதிக்கஞ் செலுத்துவதும் , மராட்டியர் ஆட்சியா 
யிருந்தால் மராட்டியர் மொழி கற்றுக் கொள்வதும் , ஆங்கிலேயர் 
ஆட்சியில் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதும் இந்தக் கூட்டத்தாரின் 
வழக்கம் . 

சந்தர்ப்பத்திற்கேற்றபடி வளைந்து கொடுக்கும் இந்த மனப் 
பான்மைக்கு வேறு உதாரணம் தேவையில்லை . கடந்த உலகப் 
போரின்போது " ஹிட்லர் " அய்ரோப்பிய நாடுகளைக் கைப்பற்றிக் 
கொண்டு இந்தியா மீது கண்ணோட்டஞ் செலுத்திய சமயத்தில் 
மயிலாப்பூர் , தியாகராய நகர் 

முதலிய ஆரிய ஆதிக்க 
வட்டாரங்கள் ஜர்மன் மொழி பயின்று வந்தன என்பது ஒன்றே 
போதும் . 

தமக்கென்று தாய்மொழி என்ற ஒன்று இல்லாதிருக்கும் ஒரு 
கூட்டம் வேறு எப்படித்தான் இருக்க முடியும் ? 

“ பிரிட்டிஷார் ஆட்சியினால் முழுப்பயன் அநுபவித்த கூட்டம் 
ஆரியக் கூட்டம் என்பதுபோல் , காட்டுமிராண்டிகளாக்கப்பட்ட 
கூட்டம் திராவிடர்களே யாவர் என்பதை மறுக்க முடியாது . 
100 - க்கு 90 பேர்களுக்கு மேல் தற்குறிகளாக உள்ள ஒரு இனம் 
திராவிடர்களைத் தவிர வேறு யார்தான் இருக்கிறார்கள் ? 

பரம்பரையாகவே ஏழ்மையில் மூழ்கிக் கிடக்கும் இந்த 
இனத்தை படிப்பின்மையிலிருந்து மீட்கவேண்டியது யாருடைய 
கடமை ? 


93 


. 


439 


குருவிக்கரம்பை வேலு 
வெள்ளையர் 

ஆட்சிக்குப்பிறகு பதவிக்கு வந்திருக்கும் 
காங்கிரஸ் ஆட்சியிலும் திராவிடர் கல்வி நிலையில் ஒரு சிறு 
மாற்றங்கூடக் காணமுடியவில்லை . 

கல்விக்கு அடிப்படையாயிருப்பது மொழி . மொழியைப் 
பற்றியே காங்கிரஸ்காரர் 

முடிவுக்கு வரக்காணோம் . 
இங்கிலீஸ் தேவையேயில்லையென்று சிலரும் கொஞ்சம் இருந் 
தால் போதுமென்று சிலரும் , படிப்படியாக ஒழித்துவிடவேண்டும் 
என்று சிலரும் நாகரி எழுத்துள்ள இந்தி தேசிய மொழியென்று 
சிலரும் , உருது எழுத்திலுள்ள இந்துஸ்தானியே இருக்க வேண்டு 
மென்று சிலரும் - இவ்வாறு " பிச்சைக்காரன் வாந்தியெடுத்தது 
போலக் கூறி வருகின்றனர் ! 


உயர்தர வகுப்பு ( ஹைஸ்கூல் ) வரையில் தாய்மொழியில் 
கல்வி போதிக்கப்பட வேண்டுமாம் . கல்லூரிகளில் இந்தி மூலம் 
கற்றுக்கொடுக்க வேண்டுமாம் . இங்கிலீஸ் சர்வதேச மொழி 
யாகையால் 

ஹைஸ்கூல் , காலேஜ் ஆகிய இரண்டிலும் அது 
கட்டாயப் பாடமாக இருக்க வேண்டுமாம் . இதுமட்டுமா ? கீழ்மட்ட 
வகுப்புகளிலும் 

கல்லூரி 

வகுப்புகளிலும் சமஸ்கிருதம் படிப்ப 
தற்குப் போதிய வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டுமாம் . 

தாய்மொழி - இந்தி- இங்கிலீஸ் - சமஸ்கிருதம் ஆகிய நான்கு 
மொழிகள் ! 

ஒன்று வீட்டிற்காக , ஒன்று தேசத்திற்காக ! 


எனவே மனிதனின் ஆயுள் பல மொழிகளைக் கற்றுக்கொள் 
வதில் மட்டுமே செலவழிக்கப்படும் . அவனுக்கு வேறு தேவை 
களைப் பற்றிக் கவலையே இல்லையா ? 

சமஸ்கிருதம் இந்திக்குத் துணை ; இது அதற்குத் துணை ; 
ஆகையால் இரண்டு மொழிகள் . பிறகு அறிவு பெறுவதற்காக 
இங்கிலீஸ் . பிரதேச மொழி என்பதற்காக அந்தப் பிரதேச 
மக்களுடன் பேசுவதற்குத் தமிழ் , தெலுங்கு , மலையாளம் , 
கன்னடம் , மராட்டியம் , வங்காளம் போன்ற ஏதோ ஒரு மொழி 


ஆனால் தாய் மொழியே எழுதப் படிக்கத் தெரியாத 100 - க்கு 
90 ஆகவுள்ள திராவிடர் இனத்தாருக்கு எப்படி முடியும் ? 

இவர்களில் பெரும்பாலோர் ஏழைகள் . 6 வயதுக் குழந்தைகள் 
• கூட வேலை செய்தால்தான் வாழமுடியும் என்ற நிலையிலுள்ள 


குத்தூசி குருசாமி 


440 


வர்கள் . அன்னச் சத்திரமோ, 

கோவிலோ , பஜனை மடமோ 
போன்ற தண்டச்சோற்று வசதியில்லாத உழைப்பாளிப் பாமரர்கள் , 
இவர்கள் எப்படி இந்த நான்கு மொழிகளையும் படிக்க முடியும் ? 

மேலும் இவர்கள் கூறும் இந்தி என்பது வடநாட்டவனுடைய 
( அதுவும் ஒரு சில கூட்டம் ) தாய்மொழியாகும் . இதைத் திராவிடன் 
ஏன் கற்றுக் கொள்ளவேண்டும் ? 

அதன் இலக்கியத்திற்காகவா ? 
விஞ்ஞானச் செல்வத்திற்காகவா ? 
வடநாட்டுடன் தொடர்பு வைத்துக் 

கொள்ள வேண்டிய 
காங்கிரஸ் தலைவர்கள் , ஒரு சில வியாபாரிகள் , இரண்டொரு 
உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் மட்டுமே இந்தி கற்றுக்கொண் 
டால் போதாதா! 

இதற்காக எல்லா மக்கள் தலையிலும் இதை ஏன் வலுக் 
கட்டாயமாகச் சுமத்த வேண்டும் ? 

அடுத்தபடி சமஸ்கிருதம் , இப்படி ஒரு மொழி எங்கே 
யிருக்கிறது ? 

யார் பேசுகிறார்கள் ? 

இதனால் ஆரியர்களுக்கு கொழுத்த லாபமுண்டு ஆனால் 
திராவிடர்களுக்கு என்ன பயன் ? " 
ஒரு முஸ்லிமோ 

கிருஸ்துவரோ ஒரு ஷெட்யூல் 
வகுப்பாரோ அல்லது வேறு ஒரு செட்டியாரோ , முதலியாரோ ? 
நாயுடுவோ சமஸ்கிருதத்தைப் பயின்று 

என்ன 

செய்யப் 
போகிறார் ? 


செய்து 


சொந்தத்திலேயே தர்ப்பணம் 

கொள்ளலாம் 
என்பதைத் தவிர வேறு எதற்கு ? 
எனவே 

அவரவர் தாய் மொழியையும் உலக அறிவுப் 
பொக்கிஷமான இங்கிலீஸ் மொழியையும் தவிர வேறு எந்த 
மொழியும் பள்ளிகளிலோ , கல்லூரிகளிலோ கற்பிக்கப்பட வேண்டி 
யதேயில்லை . தேவையானவர்கள் 

மட்டுமல்ல 

சமஸ் 
கிருதமோ , லத்தினோ , கிரேக்கோ , புஷ்டுவோ , பிரஞ்சோ, 
ஜர்மனோ , ரஷ்ய மொழியோ- எதை வேண்டுமானாலும் சொந்த 
முறையில் கற்றுக் கொள்ளலாம் . இவைகளில் எதற்காகவும் 


குருவிக்கரம்பை வேலு 


441 


பொது ஜன வரிப்பணத்தில் ஒரு பைசாக்கூட செலவாகக் கூடாது . 
அப்படி செலவழிக்கப்பட்டால் திராவிடர் ( தமிழ் இனத்தை ) 
இனத்தைக் கல்வித் துறையில் பட்டினி போட்டு விட்டு அவர்கள் 
துடிக்கத் துடிக்க ஆரிய இனத்திற்கு அறுசுவை உண்டி அளிக்கும் 
மாபாதகச் செயலேயாகும் . இம்மாதிரி முயற்சியைத் திராவிடர் 
( தமிழர் ) எதிர்த்தே தீர்வர் . இம்மாகாண ஆட்சியாளர் இதை 
எச்சரிக்கையாகக் கொள்ளாவிடினும் 

ஆலோசனையாக 
வேணும் கொள்வார்களென்று எதிர்ப்பார்க்கிறோம் . 

" விடுதலை 2-1-1948 


ஒரு 


இதற்கு இரண்டாயிரமா ? நல்ல தீர்ப்பளியுங்கள் 

" விடுதலைக்கு ஜாமீன் கேட்டுப் பெற்றுக்கொண்டிருக்கும் 
சென்னை சர்க்காரின் போக்கு எந்த வகையில் நீதியை அடிப்படை 
யாகக் கொண்டிருக்கிறது என்பதைப் பொது மக்கள் அறிந்து 
தீர்ப்புக் கூறவேண்டும் ; உடனடியாக இல்லாது போனாலும் மறு 
சந்தர்ப்பம் வருகிற வேளையில் , என்பது நமது ஆசை ! எவையோ 
அக்காரணங்களைப் பொது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டு 
மென்பதற்காக நாம் சிலவற்றை அப்படியே இங்கு தந்திருக்கி 
றோம் . ( 1 ) 9-1-48ம் நாள் விடு தலை தலையங்கம் ( 2 ) 12-2-48 
நாள் விடுதலை தலையங்கம் 1. காந்தியார் கொலைக்கு முன்னால் 
2. காந்தியார் கொலைக்குப் பின்னால் காந்தியார் உண்ணாவிரத 
மிருந்து முடிவில் எந்தெந்த நிபந்தனைகளைக் கூறினாரோ அந்த 
நிபந்தனையை விளக்குவது தான் முதல் தலையங்கம் . அதாவது 
காந்தியார் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் தீங்குகள் 
எவற்றைக் குறிப்பிட்டாரோ அவற்றையே முதல் தலையங்கம் 
குறிப்பிடுகிறது . அவ்வாறு குறிப்பிட்டதற்குத்தானே காந்தியார் 
கொல்லப்பட்டார் . அதையே குறிப்பிடுகிறபோது நாங்கள் ஏன் 
" கோட்சே ஆகக்கூடாது என்கிறது சென்னை சர்க்கார் . 

காந்தியார் கொலைக்கு உண்மைக் காரணமாயிருந்தது எந்த 
மதவெறியுணர்ச்சியோ, நேரு முதலிய பார்ப்பனர்களாலும் எந்த 
மதவெறியுணர்ச்சி என்று சொல்லப்பட்டதோ அதை விளக்குவது 
தான் 2 வது தலையங்கம் . 

அதாவது காந்தியார் கொலையைப்போல மற்றொரு கொலை 
நாட்டில் 

விடக்கூடாது ; நடப்பதற்குக் காரணமான 
சக்திகள் எவையோ அவற்றை அழித்துவிட வேண்டுமென்பது 
2வது தலையங்கம் . இது மற்றொரு குற்றமாம் ! 


என்று 


நடக்க 


குத்தூசி குருசாமி 


442 


குற்றமாகுமா ? குற்றமென்றால் இந்துக்களும் முஸ்லிம்களும் 
அடித்துக் கொண்டு சாகவேண்டியது தானா ? 

காந்தியார் போன்றவர்கள் தெருவில் நாய்களைப் போலச் 
சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் தானா ? 

இது தான் நீதியா ? 
நேர்மையா ? 

( 9-1-48 விடுதலை தலையங்கம் 


அய்யய்யோ சீர்காழி 
தாசில்தார்- நடராஜ அய்யர் . மாஜிஸ்ட்ரேட் - கிருஷ்ண 
மாச்சாரியார் . சர்க்கிள் - சீனிவாச அய்யர் . சப் இன்ஸ்பெக்டர் 
- வைத்தியனாத அய்யர் . டிப்டி சூப்ரிண்ட்டன் டெண்ட் ஆப் 
போலீஸ் - ராமானுஜ அய்யங்கார் 

தாலுக்கா சப்ளை ஆபீசர் - ராஜாராம அய்யர் 
முன்சீப்- கோபாலசாமிராவ் (ராயர் ) 
சீர்காழியில் எவ்வளவு பயங்கரமான ஆட்சி இருக்கும் ? 

விடுதலை 15-3-1948 . 


" விடுதலை " ஜாமீன் நன்கொடை 
2,000 அல்ல ! 4,000 ரூபாய் 
வசூலிப்போம் ! 


வீடு வீடாக , கடை கடையாக 
சென்று வசூலிப்போம் 
எங்கள் இனத்தானை மிரட்டமுடியாது 
என்று எக்காளமிடுவோம் ! 
திராவிடர்த் தோழர்களே ! தோழியர்களே ! 
நாளையே உங்கள் கடமையைச் 
செய்து முடியுங்கள் 

சா . குருசாமி 
ஆசிரியர் , விடுதலை 

சென்னை -2 
" விடுதலை " 
18-6-1948 


குருவிக்கரம்பை வேலு 


443 


ரூபாய் பத்தாயிரம் ஜாமீன் கேட்ட கட்டுரைகள் : 


எவிபச்சாரியே ! நீயே என் மனைவி ! 

இந்தத் தலைப்பைப் படித்தவுடனேயே கோபம் பொத்துக் 
கொண்டுவரும் பல பேருக்கு ! ஆனாலும் இவ்வளவு பச்சை யாக 
எழுதக்கூடாது என்றுகூட சிலர் நினைக்கலாம் . ஒரு இரகசியத் 
தைச் சொல்லிவிட்டால் பிறகு யாரும் என்னிடம் கோபிக்க 
மாட்டீர்கள் , 

யாரையாவது திட்ட வேண்டுமானால் " தேவ 
பாஷை யில் திட்டினால் பயமேயில்லை , முதலாவது அர்த்தம் 
புரியாது , இரண்டாவது அர்த்தம் புரிந்தாலும் கோபம்வராது . 
தேவபாஷைக்குள்ள மகிமையே அதுதான் ! 

எடுத்த விஷயத்திற்குப் போவதற்கு முன்னால் ஒரே ஒரு 
உதாரணம் கூறிவிடுகிறேன் . 

உங்களைப் பார்த்து நான் , " அய்யா , இந்தாருங்கோ , சாணி 
மூத்திர வகையறாவை வாங்கிக் குடியுங்கோ ! என்று சொன்னால் 
- நீங்கள் என்ன செய்வீர்கள் ? குறைந்த கோபக்காரராயிருந்தால் 
அவைகளாலேயே எனக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ! மற்றவர்களா 
யிருந்தால் என் பற்கள் பலமாக ஒட்டிக்கொண்டிருக்கின்றனவா 
என்று பரீட்சை பார்ப்பீர்கள் ! 

ஆனால் , “ இந்தா , ஓய் ! முதலியார்வாள் ; கொஞ்சம் 
பஞ்சகவ்யம் வாங்கிக்குங்கோ ! என்று புரோகித புருடாசாஸ்திரி 
கூறினால் , உடனே ஒரு கைமீது மற்றொரு கையைக் குழியாக 
வைத்து , முழங்காலை மடித்து , குனிந்து ( அனுமார் போல் ) 
மரியாதையாக வாங்கி கீழே சிந்தாமல் - வாய்க்குள்ளே ஊற்றுவீர் 
களா , அல்லவா ? விடுதலை படிக்கிறவர்களைச் சொல்லவில்லை . 
அவர்கள் சங்கதி எனக்குத் தெரியும் . மற்றவர்களைச் சொல் 
கிறேன் . 

சமஸ்கிருதத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது ! 

" உன்வீட்டுப் பெண்ணை எனக்குக் கொடுத்துவிடு " என்று 
ஒரு புரோகிதன் உங்களிடம் - சொல்வானேயானால் ( அவனுக்கு 

போகிறான் ? ) 
அற்ப ஆயுசாயிருந்தாலொழிய ஏன் சொல்லப் 
நீங்கள் என்ன செய்வீர்கள் ? 

ஆனால் அதே போர்வழி , " கன்னிகாதானம் சமர்ப்பியாமி ! 
என்று சொன்னால் , அதன்படியே செய்யாவிட்டாலும் கேட்டுக் 
கொண்டு சும்மாதானே இருக்கிறார்கள் , பெரிய பெரிய மேதாவி 
கள் கூட ! 


444 


குத்தூசி குருசாமி 


இதோ ! எடுத்துக் கொண்ட விஷயம் ! 


ஸோமஹ! ப்ரதமோ 

விவிதே கந்தர்வோ 

விவித உத்ரஹ : 
த்ருதீயோ அக்னிஷ்டே 
பதிஸதுரீயஸ்தே 

மநுஷ்ய ஜாஹ : 


சமஸ்கிருதம் படித்தவனல்ல , ஆகையால் நான் 
கேள்விப்பட்டவரையில் இதன் பொருளைக் கீழே தருகிறேன் : 


நான் 


“ சோமன் என்ற தேவன் உன்னை முதலாவதாக அடைந் 
தான் . கந்தர்வன் இரண்டாவதாக 

உன்னை அடைந்தான் : 
அக்னிதேவன் உன்னை மூன்றாவதாக அடைந்தான் . மனுஷ்ய 
வகுப்பைச் சேர்ந்த நான் உனக்கு நான்காவது நாயகன் ஆரிய 
முறைத் திருமணத்தில் மணமகன் மணமகளைப் பார்த்துச் 
சொல்கிற வார்த்தைகள் தான் இவைகள் ! 


யாரை 

வேண்டுமானாலும் 


கேட்டுப் 


சந்தேகமிருந்தால் 
பாருங்கள் ! 


என்பது 


புரோகிதன் ஏன் தமிழில் சொல்லமாட்டேனென்கிறான் 

இப்போது விளங்குகிறதா ? இந்த மந்திரத்தை ( ? ) 
தமிழில் சொல்வானேயானால் அவன் உயில் எழுதிவைத்து 
விட்டல்லவா வீட்டைவிட்டுப் புறப்பட்டிருக்க வேண்டும் . 


நான் 


மேலே கொடுத்திருக்கும் தலைப்பு , சரிதானா 
இல்லையா ? இப்போதாவது சொல்லுங்கள் ! 


எழுதினால் 


இன்னமும்கூட இந்த மந்திரத்தைச் சொல்லும் புரோகிதனைக் 
கூப்பிடுகிறார்களே , அவர்கள் மூளையைப் பற்றி நீங்கள் என்ன 
சொன்னாலும் கேட்கத் தயார் ! நான் ஏதாவது 
கடுமையான சொல் விழுந்து விடும் ! பிறரு 2,000 ரூபாய் 
கொண்டா என்பார்கள் சுதந்திர சர்க்கார் ! ரூபாய் கேட்டது 
முதல் கடுமையாய் எழுதுவதே இல்லையென்று முடிவு செய்து 
விட்டேன் . உங்களுக்குத் தெரிந்த விஷயந்தானே , இது ! 

( விடுதலை , 31-7-1948 ) 


குருவிக்கரம்பை வேலு 

445 
குசேலய்யருக்கு கிடைத்த 10 லட்ச ரூபாய் 
குசேலனும் நானும் 

பள்ளிக்கூட நண்பர்கள் . அவன் 
எட்டாவது வகுப்புவரையில் படித்து வறுமை காரணமாக நின்று 
கொண்டவன் . நான் இன்னுங்கொஞ்சம் மேலே 

படித்தவன் ! 
பட்டம் பெற்றவன் என்று வேணுமானாலும் வைத்துக் கொள்ளுங் 
களேன் ! 
30-35 ஆண்டுகளாக அவன் நினைவே எனக்கில்லை . 

கடற்கரையோரமாயுள்ள 
நடந்துகொண்டிருந்தேன் . வேகமாகவந்த ஒரு மோட்டார்கார் 
என் பக்கத்தில் வந்து நின்றது . நான் அந்தப் பக்கம் திரும்பி 
னேன் , கார் ஓட்டி வந்தவரும் கீழே இறங்கினார் , ஒருவரை 
யொருவர் பார்த்தோம் . 

" உங்களை எங்கேயோ .... 


ஒருநாள் 


மாலை 


மேடைமீது 


92 


" உங்களை எங்கேயோ ... 


60 


இருவரும் இந்த மாதிரி இருந்தோம் . ( ஒருவரை யொருவர் 
முன்பின் 

பார்த்திராதவர்கூட இப்படித்தான் அறிமுகமாவது 
வழக்கம் . பெரிய தலைவர்களிடம்கூட இந்த முறையைப் பலர் 
கையாள்வதுண்டு . இல்லாவிட்டால் என்னைப்போன்ற அநாம 
தேயங்கள் எப்படித்தான் அறிமுகஞ்செய்து கொள்வது ? ) 

" நீங்கள் எந்த ஊரில் படித்தீர்கள் ? 
“ அடேடே ! நீதானே குசேலன் ? அடேயப்பா ! 

பெரிய 
மனுஷன் ஆனதில் அடையாளமே தெரியலையே ! 

" ஓஹோ ! நீதான் கு ... ? 
ஆமாண்டா ; 
" இப்போ என்ன செஞ்சிண்டிருக்கே ! சௌக்கியந்தானே ? " 

" என்னமோ இருக்கேன் ! படி 1-8-0 ரூபாய் அரிசியிலே 
எவ்வளவு சௌக்கியம் 
சௌக்கியம் இருக்கும் ? 

இருக்கும் ? நடக்கவும் உட்காரவும் பல 
மிருக்கே . அதுவே போதுமில்லையா , இந்தப் பஞ்சகாலத்திலே ! 
அது சரி ! இதென்ன , போயும் போயும் கார் ட்ரைவர் வேலைக் 
குப் போயிட்டேப்பா ? 

குசேலய்யர் சிரித்தார் , என் கையைப் பிடித்தபடியே , “ சரி ! 
ஏறு காரிலே ! என்றார் , நான் 

நான் தவறு செய்துவிட்டதர்க 
உணர்ந்தேன் , தன் பக்கத்திலேயே உட்காரவைத்துக் கொண்டு 
காரை ஓட்டினார் . 


446 

குத்தூசி குருசாமி 
“ மன்னிச்சுக்கடா குசேலா ! உன் சொந்தக் காரா யிருக்காது 
என்று நினைத்து அந்தமாதிரிக் கேட்டுட்டேன் ! 


“ பரவாயில்லேடா ! னோக்கு ஆச்சரியமாயிருக்குல்லோ ? 


ஆமாண்டா ! 


போர்த் பாரத் துக்குமேல் நீ படிக்க 
முடியாமே நிறுத்திவிட்டியே ! அப்புறம் என்ன பண்ணினே ? 


அது பெரிய கதேடா ! சொல்றேன் கேள் ! ஹையர் கிரேட் 
ட்ரெயினிங் பாஸ் பண்ணீட்டு பஞ்சாயத்துப் பள்ளிக்கூடத்துக்கு 
வாத்தியாராப் போனேன் . 12 வருஷம் அந்த வேலை பார்த்தேன் , 
கால்வயிற்றுக் கஞ்சிக்கும் 

சம்பளத்திலே பாதி 
எடுத்துக்குவான்- படுபாவி பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ! 
இந்த 

லட்சணத்திலே எனக்கு ஒரு பெரிய குடும்பம் வேறே 
ஏற்பட்டுடுத்து ! " 


போதாத 


" அட பாவமே ! கல்யாணம்வேறே பண்ணித் தொலைச்சியா ? 


" ஏண்டா பண்ணக்கூடாது ? பணக்காரனுக்குத் 
தானா 
குடும்ப வாழ்க்கை ! பணம் வேணும்போது கிடைக்கும் ! குடும்பம் 
கிடைக்குமாடா ? கேள் என் கதையை ! 


வாத்தியார் வேலையில் 300 ரூபாய் கடனாளியாகிவிட்டேன் . 
அதை அடைக்கவே முடியலே ! என் ஆத்துக்காரி நகையை அடகு 
வைத்து 100 ரூபாய் கடன்வாங்கி வாத்தியார் வேலைக்கு ஒரு 
முழுக்குப் போட்டுட்டு , ஒரு வெற்றிலை பாக்குக்கடை வெச்சேன் , 
7-8 , வருஷத்தில் என் கடனையெல்லாம் 

அடைச்சுப்பிட்டு 
" ஹாயாய் , குடுத்தனம் பண்ணீண்டிருந்தேன் . ஆனாலும் இந்தப் 
பஞ்சகாலத்திலே மாசம் 200 ம் 300 ம் வந்தால் ஒரு 

பெரிய 
குடும்பத்துக்கு கட்டறதா ? நம்ப கூடப் படிச்சானே . ராமானுஜம் ! 
அவன் இங்கே வக்கீலாயிருந்தான் ! மாசம் 

100- ரூபாய்க்கு 
லாட்டரி போட்டிண்டிருந்தான் . அவனை ஒருநாள் தற்செயலா 
சந்திச்சேன் . இருவருமா பேசி ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சோம் . 
ராமானுஜா பாங் என்ற பெயராலே ஒரு பாங் ஆரம்பிச்சோம் . 
ராமானுஜ அய்யங்கார் எம்.ஏ.பி.எல் . பிரசிடெண்ட் குசேலய்யர் 
செக்ரட்டரி ! 


பாங்கா ? லட்சக் கணக்கிலே பணம் வேணுமே ! என்று 
இடைமறித்துக் கேட்டேன் . 


யாவா 


சொன்னா , 


குருவிக்கரம்பை வேலு 

447 
அந்த 

யோசனை இல்லாததாலே தான் நீ நடந்து போறே ! 
நான் காரில் போறேன் ! லட்சக்கணக்கிலே ரூபா நம்மகிட்டேயா 
இருக்கணும் . ஊரிலே இருந்தால் போறாதா ? 
" சரி ! அப்புறம் என்ன ஆச்சு ? இப்போ பாங்க் செக்ரட்டரி 

இருக்கே ? 
பாங்கா ? அது இன்னமுமா இருக்கு ? ஆரம்பிச்ச பத்தாம் 
மாசமே கர்ப்பந்தரிச்சு மறைஞ்சு போயிடுத்தே ! வல்லவனுக்குப் 
புல்லும் ஆயுதமிண்ணு 

எங்க பெரியவா ? இந்தக் 
காலத்திலே அந்தப் புல்கூட வேண்டியதில்லை ! இந்த நாக்கு 
இருக்கே இது தான் கைமுதல் ! " 

ஹும் ! என்ன ஆச்சு அப்புறம் ? 

" என்ன ஆகிறது ? பாங்க் குளோஸ் . அவ்வளவுதான் 
ராமானுஜமும் நானும் நிம்மதியா ஆளுக்கொரு பங்களா 
கட்டீண்டு , கார் வெச்சீண்டு சௌக்கியமா இருக்கோம் ஈஸ்வரன் 
புண்யத்திலே ! " 

“ கேஸ் , கீஸ் ஒண்ணுமே இல்லியாடா ? 

“ இல்லாமலா போயிடும் ? அதெல்லாம் சடங்குப்படி நடந்தது ! 
என் அத்திம்பேர் சித்தப்பா மகன் தான் மாஜிஸ்ட்ரேட் ! ராமானு 
ஜத்தின் ஷட்டகர்தான் எங்கள் வக்கீல் ! என் அண்ணன் பிள்ளை 
தான் ப்ராசிக்கியூடிங் இன்ஸ்பெக்டர் ! பணம் போட்டவன்களுக்கு 
ரூபாய்க்கு முக்காலணா கிடைச்சுதாம் ! 


சொத்தை 


" சுத்த அக்கிரமம்டா ! பாவம் ! எத்தனை குடும்பம் பாழா 
யிருக்கும் ! " 

" பாவமா ? யாருக்கு ? பிராமணன் மற்றவாள் 
பலவந்தமாகக்கூட எடுத்துக்கலாம் என்று மனுதர்ம சாஸ்திரத் 
திலே சொல்லீருக்கே ! நீ படிச்சாத்தானே ! 

ஓஹோ அப்படியா ? அப்டீன்னா , கொஞ்சம் காரை 
நிறுத்தப்பா ! பிராமணன் ( கொலை பண்ணினால்கூட பாபமில் 
லேண்ணு சொல்லீருக்குண்ணு சொன்னால்கூட சொல்லுவேப்பா ! 
மநுதர்மத்தில் இதுவும் இருக்கிறது . திடீர்ப்பணக்காரனாவதற்கு 
நல்ல சுருக்குவழி கண்டுபிடிச்சேடா ! குசேலர் பெயர் உனக்கு 
ரொம்ப நல்லாப் பொருந்தும்டா ! அவன் 27 சோம்பேறிப் பயல் 

வைச்சுக்கிட்டே பிச்சைகேட்டான் ! நீ பிச்சையெடுக்கிற 


களை 


448 


குத்தூசி குருசாமி 


பிரயாசைகூட இல்லாமே பத்தே மாசத்திலே பத்து லட்சம் 
சம்பாதிச்சிருக்கே ! " 

<< போடாபோ ! பத்து மாசமா ? பாங்க் நடந்தது தாண்டா 
பத்து மாசம் ! நான் சம்பாதிச்சது ஒரே நிமிஷத்திலே தாண்டா ! 

“ ரொம்ப சரியப்பா ! உங்கமேலே குற்றஞ்சொல்லி 
பிரயோஜனம் ? ஊராரும் உங்களைத்தானே நம்புறாங்க ? 
வெளுங்கப்பா வெளுங்க . ஆகஸ்ட் 15 - ந் தேதியிலிருந்து உங்க 
காட்டிலேதான் மழை பெய்யுது ! 

( விடுதலை , 21-8-1948 ) 


என்ன 


ஆச்சாரியாரே , பகிஷ்கரிக்கிறோம் ! 
" சுதந்திர " இந்தியாவின் முதல் 

முதல் இந்திய கவர்னர் 
ஜெனரலாக சென்னைக்கு பவனி வரும் ஆச்சாரியாரே , நும் 
வருகையை தென்னாட்டுத் திராடவிப் பெருங்குடி மக்கள் 
பகிஷ்கரிக்கிறார்கள் , ஏன் ? 

வடநாட்டு ஆதிக்க , சுரண்டல் , முதலாளித்துவ , 
வர்ணாஸ்ரம ஆட்சியின் கண்காணியாக தென்னாட்டுக்கு நீர் 
பவனி வருவதால் . 

உயர்தனிச் செம்மைத் தமிழ்மொழியைச் சிதைத்து அதன் 
மூலம் திராவிட மக்களின் கலை , நாகரிகப் பண்புகளை அழித் 
தொழித்து ஆரிய வடவர்க்கு அடிமையாக்கும் திட்டத்தில் 
இங்கு இந்தி மொழியைப் புகுத்தச்செய்து , அதன் எதிரொலி 
எப்படியிருக்கிறதென்று " வேவு பார்க்க வருவதால் , 

உங்கள் ராஜ்யத்தில் தொல்லையும் , அடக்கு முறையும் , 
பிரஜா உரிமை பறிப்பும் பட்டினியும் , பசியும் , கள்ளமார்க் 
கெட்டும் லஞ்ச ஊழலுமன்றி வேறெதுவும் கண்டோமில்லை 
யாதலால் . 

பகிஷ்கரிக்காவிடில் " வடநாட்டு ஆட்சி அக்கிரமத்தை 
ஒப்புக் கொண்டவர்களாவோம் ; பயங்காளியாய்ப் பின்ன 
டைந்தவர்களாவோம் . நாட்டு மக்களுக்குத் துரோகம் 
செய்தவர்களாவோம் . 

விடுதலை 
முதல் பக்கச் செய்தி 

23-8-1948 


குருவிக்கரம்பை வேலு 


449 


ஆரியர் சுக வாழ்வுக்கு 
திராவிடர் மடிவதா ? 


ஆச்சாரியார் பவனிவர 
பெரியாருக்கு சிறைவாழ்வா ? 


விடுதலை 
23-8-1948 
முதல்பக்கம் 


கவர்னர் ஜெனரல் அவர்களே உம் வீரமே வீரம் ! 
காங்கிரஸ் சர்க்காரே உம் தைரியமே தைரியம் . 


சிகப்புத் துணியைக் கண்டால் கலக்கம் ! 
கறுப்புத் துணியைக் கண்டால் கலக்கம் ! 
இரண்டும் கலந்த துணியைக் கண்டால் மயக்கம் 


இவ்வளவு தொடை நடுங்கும் பிள்ளையா பிழைக்கப் 
போகிறது . முனிசிபல் தேர்தல்களில் மண்ணைக் கவ்வும் 
இந்தப் பிள்ளை இனி எங்கே பிழைக்கப்போகிறது ? 


60 வருஷம் கர்ப்பந்தரித்து ஆகஸ்ட் 15 - ல் பிறந்த இந்த 
விசித்திரப்பிள்ளைக்கு இவ்வளவு அற்ப ஆயுசு என்று நீங்களோ 
நானோ கனவிலாவது நினைத்திருப்போமா ? 


விடுதலை , 
31-8-1948 


கு -29 


குத்தூசி குருசாமி 


450 


விடுதலைக்கு 10,000 ரூ . ஜாமீன் 


ஏப்பம் விட்டேன் ரூ .2000 
இன்னும் கொண்டு வா ரூ .10,000 
என்கிறது நம்ம சுயராஜ்ஜிய " சர்க்கார் 
வீசுங்கள் அய்ந்து பத்து ஆக , 
வீண் கனவு பலியாது என்று ! 
எறியுங்கள் நூறு நூறாக , 

எத்தர்கள் கொட்டம் தவிடு பொடி என்று ! 
பணம் அனுப்பும் முகவரி : 

தோழர் எஸ் . குருசாமி , பி.ஏ. 
“ விடு தலை " 
சிந்தாதரிப்பேட்டை , சென்னை -2 . 

குடி அரசு 

18-6-1949 முதல் பக்கம் 
அமெரிக்காவில் கவர்னராகப் போகிறேன் ! 

" ஏன் ஆகக்கூடாது ? வெள்ளைக் காரியோடு டென்னிஸ் 
விளையாண்டு ஜட்ஜ் ஆனவர்களும் , நீதிபதி கூட்ஸ்ட்ராட்டரின் 
உடலையும் உள்ளத்தையும் குளிர வைத்து பெரும் பதவிக்குப் 
போனவர்களும் , கிரிக்கெட் விளையாடிண்டு போலீஸ் உத்தியோகம் 
பெற்றவர்களும் , ஜெனரல் ட்ராபிக் மானே ஜருக்கு இயற்பகை 
நாயனாராயிருந்து பெரிய பதவி ஏற்றவர்களுமாகிய பன்னாடைகள் 
ஒழுக்க சீலர்களாக வாழும் இந்த நாட்டில் யார் 

வேண்டு 
மானாலும் செல்லலாம் . ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் 
முடியாது ! எந்த இழி செயல் செய்யவும் ஒருப்பட்டிருக்கும் ஒரு 
இனம் தான் ஏணிப்படியின் உச்சிக்கு திடீர் திடீரென்று தாவ 
முடியும் . வயிற்றுப் பிழைப்பை விட மானமே பெரிது என்று 
நினைக்கும் இனத்திற்கு வாழ்க்கையில் வெற்றி இருக்காது தான் . 
ஆனாலும் சென்னைக்கு வந்திருக்கும் புது 

கவர்னரைப் 
பார்த்த பிறகு அமெரிக்காவுக்கு நானும் கவர்னராகப் போகலாம் 
என்ற , ஆசையல்ல , நம்பிக்கை பிறந்து விட்டது . 

நீ அமெரிக்காவில் ஒரு குடிமகன் கூட அல்லவே ! உன்னை 
உள்ளேயே நுழையவிட மாட்டார்களே ! இந்த லட்சணத்தில் 
கவர்னராக ஆவது எப்படியப்பா ? என்று நீங்கள் கேட்கலாம் . 

நான் உங்களைக் கேட்கிறேன் . 


குருவிக்கரம்பை வேலு 


451 


வடநாட்டு மார்வாரி மகாராஜா 

தென்னாட்டுக்கு கவர்னரா ? 
சென்னைப் பொதுமக்களே ! பிடியுங்கள் , 

கருப்புக்கொடி 
7 - ந் தேதி காலை 9 முதல் 10 மணிவரையில் 
( மவுண்ட்ரோட்டில் ) 

விடுதலை 
6-9-1948 


பவநகர் மகாராஜா மட்டும் இந்த நாட்டில் பிறந்தவரா ? 
இந்த மாகாண மொழிகளில் ஏதாவது தெரியுமா ? நம் கலாச்சாரம் , 
உடை , உணவு , முதலியவைகளைப் பற்றிய அரிச்சுவடியாவது 
தெரியுமா ? இவர் பட்டேல் தயவு ஒன்றினால் மட்டுமே கவர்னராக 
வந்து விட்டாரா , 

இல்லையா ? அது போலத்தான் நானும் 
அமெரிக்கப் பிரசிடெண்ட் ட்ரூமென் தயவு மட்டும் இருந்தால் 
ஏதாவது , ஒரு “ ஸ்டேட்டு க்கு ஏன் கவர்னராகப் போகக்கூடாது ? 

ஒரு மனுஷன் தயவு மட்டுமிருந்தால் போதுமா ? ஊரார் 
உன்னைச் சும்மாவிடுவார்களா ? என்று நீங்கள் கேட்கலாம் . 
ஊராரைப்பற்றிக் கவலையென்ன ? 

நம் புது 

கவர்னர் 
ஊராரைப் பற்றியா கவலைப்பட்டார் ? ஊரார் மாலை போட்டு , 
கொட்டு முழக்குடன் , வரவேற்பார்கள் என்று கருதியா இங்கு 
வந்திருக்கிறார் ? 

ஆறடிக்கு ஒரு சிப்பாயை துப்பாக்கியுடன் நிறுத்தி வைத்து , 
உள்ளூர் போலீஸ் படைகள் அத்தனையையும் காவல் 

காவல் போட்டு 
விட்டு பவனி வரவில்லையா ? இதைப் போன்ற வெட்கங் கெட்ட 
பவனி அமெரிக்காவில் நானும் ஏன் வர முடியாது ? 

கோச் வண்டியைப் போட்டோ எடுத்த 
காமிராக்கள் தெருவையே போட்டோ எடுத்திருந்தால் எவ்வளவு 
அபூர்வமாயிருந்திருக்கும் ? அதற்கடியிலே ஆகஸ்ட் சுதந்தரம் 
என்று எழுதிக் கண்ணாடி போட்டு , - காந்தியார் படத்திற்கு 
அடியில் அல்லவா மாட்டி வைக்கவேண்டும் ? 
என்ன அருமை ! எவ்வளவு 

கூட்டம் போங்கள் ! ஒரு புது 
அதுவும் சுதந்தரம் பெற்ற 12 - வது மாதத்தில் , 
வருகிறார் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் ? 


அடாடா ! 


கவர்னர் , 


பல 


பல 


452 

குத்தூசி குருசாமி 
நான் பார்த்த அளவிலே சொல்லட்டுமா ? 

கவர்னர் பாது 
காப்புக்கு வைத்திருந்த பட்டாளத்தை வைத்துக்கொண்டு 
ஹைதராபாத்தையே கைப்பற்றி விடலாம் . மவுண்ட்ரோடிலிருந்த 
போலிசாரை வைத்துக்கொண்டு கல்கத்தாவிலுள்ள அத்தனை 
பேரையும் அரைமணி நேரத்தில் கைது செய்து விடலாம் ! 

வேடிக்கை பார்த்த கூட்டமோ ( மவுண்ட் ரோட்டில் 
வேலைகள் நிமித்தம் நடந்து கொண்டிருந்தவர்கள் ) ஒரு நாலாந்தர 
சினிமா நட்சத்திரம் கூட கேலி செய்யக் கூடிய அளவுக்கிருந்தது ! 

இதற்காக எவ்வளவு தடபுடல் தெரியுமா ? முதல் நாள் இரவு 
முழுதும் சென்னையில் போலீஸ் வேட்டை ! அரசு- நடராஜன் 
தங்கவேலர்- தங்கராஜ் - போன்ற தோழர்களைக் 

கைது 
செய்து போலீஸ் ஸ்டேஷன்களில் ( காங்கிரஸ் ஆட்சியில் கக்கூஸ் 
நாறாது என்பதை உணரும் விதமாக ) பூட்டி வைத்திருந்தார்கள் ! 
என்னைக் கூடத் தேடினார்களாம் , போங்களேன் ! பெரிய 
பட்டாளத்தையும் , அதற்கும் பெரிய போலீஸ் படையையும் மீறி 
நம் தோழர்கள் கொடி பிடித்து விடுவார்கள் என்று தானே 
கருதியிருக்கிறார்கள் ? நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மரியாதை 
பாருங்கள் ! 

இவ்வளவு கெடுபிடியிலும் , கர்ப்பங் கலங்கக் கூடிய இராணுவ 
அணி வகுப்புக்கிடையே , கருப்புக்கொடி பிடித்தார்களே , அவர்களே 
சுத்த வீரர்கள் ! அதிலும் முக்கியமாக அபராதம் கட்ட மறுத்துச் 
சிறை சென்றார்களே , அந்த 15 பேர்களுக்கும் என் கோடி கோடி 
வணக்கம் ! திராவிடநாட்டு இராணுவ தளகர்த்தர்களே , நீங்களே 
உண்மைத் திராவிட வீரர்கள் ! 

பெரியார் சிறைக்குள்ளிருந்தால் தான் ஆச்சாரியார் கவர்னர் 
பவனிவர முடிகிறது ! 

அவர் சீடர்கள் போலீஸ் பாதுகாப்பில் இருந்தால் தான் பவனி 
வரமுடிகிறது ! 

“ இன்னும் சில மாதங்கள் தானே ! இப்படியே காலந்தள்ளி 
விடலாம் ! " என்பது தான் இவர்கள் எண்ணம் ! 
அது கிடக்கட்டும் . 

புது 

கவர்னர் . சுற்றுப் பிரயாணம் 
எப்போது ஆரம்பமோ ? தாமதம் வேண்டாம் ! 

ஹைதராபாத் 
படையெடுப்பு ஆரம்பமாகிவிட்டால் இவ்வளவு பெரிய 
பட்டாளத்தின் துணையிருக்காது ! அதற்குள்ளாகவே ஆரம்பித்தால் 
தான் நல்லது ! சுற்றுப் பிரயாணத்திட்டத்தின் நகல் ஒன்றை 
எங்கள் 

தலைவருக்கும் அனுப்பி வையுங்கள் , மகாராஜா ! 
பரவாயில்லை . கூச்சப்படாதீர்கள் ! " குத்தூசி 9.9-1948 , விடுதலை 


குருவிக்கரம்பை வேலு 


453 


ஏன் பறிமுதல் செய்தார்கள் ? 
" விடுதலை " க்காகக் 

கட்டப்பட்ட ஜாமீன் தொகை 
ரூ . 2,000 - மும் காருண்யமுள்ள காங்கிரஸ் ஆட்சியால் பறிமுதல் 
செய்யப்பட்டுவிட்டது . 


எழுத்துரிமைக்காகவும் பேச்சுரிமைக்காகவும் பத்தி பத்தியாக 
எழுதி வருகின்ற 

பார்ப்பனப் பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் 
சிபார்சின்படி , அல்ல , கட்டளையின்படி , சுயராஜ்ய 

சாக்கார் 
ஏழைகள் இரண்டணாவும் நான்கணாவுமாகக் கொடுத்த 2,000 
ரூபாயும் பறிமுதல் செய்து விட்டனர் . 

“ சட்ட வரம்புக்கு உட்பட்டே “ விடுதலை 
எழுதி வருகிறது . அதன் மீது நீதி மன்றத்தில் 

வழக்குத் தொடர்வதற்கு முடியவில்லை . 
என்று முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் இராமசாமியார் 
அவர்களும் , நிதியமைச்சர் கோபால் ரெட்டியவர்களும் சட்ட 
சபையில் வெளிப்படையாகக் கூறிவிட்ட பிறகும் பாட்டாளிகள் 
தங்கள் வயிற்றைக் கட்டி , வாயைக் கட்டி , தங்கள் உயிரினும் 
இனிய " விடுதலை " க்குக் காணிக்கையாகத் தந்து தவிய 2 : 000 
ரூபாயையும் ஆட்சியாளர் ஈவு இரக்கமின்றிப் பறிமுதல் செய்தது 
நீதியாகுமா ? 


1. 


விடுதலை அத்தகைய குற்றம் என்ன செய்தது ? 
30-8-1948 - ல் இது தான் காந்தீயமா ? என்ற தலைப்பில் 
பெரியாரவர்கள் எழுதியிருந்த தலையங்கம் . 


2. 31-7-1948 - ல் விபசாரியே நீயே என் மனைவி என்ற 

தலைப்பில் எழுதப்பட்ட குத்தூசி கட்டுரை . 


3. 21-8-1948 - ல் " குசேலய்யருக்குக் கிடைத்த 10 லட்ச ரூபாய் " 

என்ற தலைப்பில் எழுதப்பட்ட குத்தூசி " கட்டுரை . 
4 . 31-8-1948 - ல் " போலீஸ் உடையில் பொது ஜனங்கள் என்ற 

தலைப்பில் எழுதப்பட்ட " குத்தூசி " கட்டுரை . 
5. 9-9-1948 - ல் " அமெரிக்காவில் கவர்னராகப் போகிறேன் 

என்ற தலைப்பில் எழுதப்பட்ட " குத்தூசி " கட்டுரை . 
6. 11-9-1948 - ல் “ விநாசகாலே விபரீத புத்தி என்ற தலைப்பில் 

எழுதப்பட்ட " குத்தூசி கட்டுரை , 


454 


குத்தூசி குருசாமி 


7. . 

23-8-1948 - ல் " ஆரியர் சுக வாழ்விற்குத் திராவிடர் மடிவதா ? 

என்ற தலைப்பில் கோடுகட்டி வெளியிடப்பட்டிருந்த செய்தி . 
8. 23-8-1948 - ல் “ ஆச்சாரியாரே , பகிஷ்கரிக்கிறோம் 

என்ற 
தலைப்பில் கோடுகட்டி வெளியிடப்பட்டிருந்த செய்தி . 
9. 6-9-1948 - ல் வடநாட்டு மார்வாரி 

மகாராஜா 

தென் 
னாட்டுக்குக் கவர்னரா ? என்ற தலைப்பில் கோடுகட்டி வெளி 

யிடப்பட்டிருந்த செய்தி . 
10. 11-9-48 - ல் " அய்யோ போலீஸ் இலாகா அக்கிரகாரம் என்ற 

தலைப்பில் கோடுகட்டி வெளியிடப்பட்டிருந்த செய்தி . 

ஆக இந்தப் பத்துக்காகவுந்தான் 2,000 ரூபாய் பறிமுதல் 
செய்யப்பட்டிருப்பதாக சர்க்கார் உத்தரவு கூறுகிறது . 

முதலில் பெரியாரவர்களின் தலையங்கத்தைப் பொறுத்த 
மட்டில் , மிக மிக மரியாதையாகவும் , அடக்கமாகவும் , எழுதப் 
பட்டது என்பதை மீண்டும் ஒரு முறை படித்துப் பார்த்த பிறகு 
நம்மைப்போல் எல்லோரும் ஒப்புக் கொள்வார்கள் . கவர்னர் 
ஜெனரல் பவனி வருவதற்காகத் திடீரென்று 100 தோழர்களைக் 
கைது செய்து அடைத்து வைப்பது முறையாகாது என்றும் , கருப்புக் 
கொடி பிடிப்பது தவறல்ல வென்றும் மிக அழகாக விவாதித்துப் 
பெரியாரவர்களால் விளக்கப்பட்டிருக்கிறது . இத்தலையங்கத்தில் , 
மேலும் பார்ப்பனப் பத்திரிகைகள் இந்நாட்டில் செய்து வரும் 
விஷமப் பிரசாரத்தை எடுத்துக் காட்டி திராவிடர்கள் 
எச்சரிக்கையாயிருக்குமாறு கூறியிருக்கிறார் . இது எந்த வகையில் 
குற்றமாகும் ? 

"“ தஸ்யூக்கள் ( திராவிடர்கள் ) தலையில் இடியைப் போடு 
இந்திரனே என்று எழுதியிருக்கும் வேதத்தை நாள் தோறும் ஓதிக் 
கொண்டிருப்பவர்கள் உயர் குலத்தினராக உலவிவரும் இந்த 
நாட்டில் பெரியாரவர்கள் திராவிடரின் இழிநிலையை எடுத்துக் 
காட்டுவதும் எச்சரிப்பதும் எவ்வாறு குற்றமாகும் ? 

வாசகர்களே ! மீண்டும் ஒரு முறை இந்த அருமையான 
கண்ணீர் கசியக்கூடிய கட்டுரையைப் படித்துப் பார்த்து விட்டு 
நடுநிலையிலிருந்து தீர்ப்புக் கூறுங்கள் , இக்கட்டுரையில் தனிப்பட்ட 
பிராமண துவேஷமோ , பலாத்காரத் தூண்டுதலோ , எந்தச் 
சொல்லிலாவது இருந்தால் , திராவிடப் பொதுமக்கள் எடுத்துக் 
காட்டினால் அவர்கள் விதிக்கும் தண்டனையை ஏற்றுக் கொள்ள 
என்றும் தயாராயிருக்கிறோம் . 


455 


குருவிக்கரம்பை வேலு 


பத்துத் தடவையல்ல , பல தடவை , ஒவ்வொரு தமிழ் மகனும் 
படித்துத் திருந்த வேண்டிய இந்த அருமையான தலையங்கத்தை 
ஆட்சேபகரமானது என்று எந்த வகையில் ஆட்சியாளர் கூறு 
கின்றனர் என்பது நமக்கு மட்டுமல்ல ; பல பிரபல வழக்கறிஞர் 
களுக்குக் கூட விளங்கவில்லையென்று அறிகிறோம் . 


இனி அடுத்தபடியாக குத்தூசி " யார் கட்டுரைகள் . அவைகள் 
பெரும்பாலும் கிண்டல் நிறைந்தவைகளேயொழிய கிளர்ச்சிக்குத் 
தூண்டுபவைகளல்ல . அதுவும் குற்றச்சாட்டில் அகப்பட்ட 5 
கட்டுரைகளும் மிக மிகச் சாதாரணமானவை ! 

" மூன்று தேவர்களை முன்பே அடைந்து விட்டபிறகு நான்காவ 
தாக மனிதனாகிய என்னை வந்தடைகிறாய் என்று பார்ப்பனப் 
புரோகிதர் ஒவ்வொரு திருமணத்திலும் இன்றும் சொல்லி வரும் 
“ மந்திரத்தை " த் தமிழில் மொழி பெயர்த்து 

வெளியிட்டு 
விளக்கியது எப்படிக் குற்றமாகும் ? 

பாங்குகளை நடத்துபவர்களில் சிலர் , திடீரென்று பெரும் 
பணக்காரர்களாகி வழக்கு நடந்து வருவதும் , தண்டிக்கப்பட்டி 
ருப்பதும் , இவ்வகை குற்றத்தில் குறிப்பிட்ட ஒரு ஜாதியாரே 
100 - க்கு 99 பேர் இருப்பதும் பொய்யென்று பத்திரிக்கை படிக்கும் 
எந்த மனிதப் பிறவியாவது மெய்ப்பிக்க முடியுமா ? 

ஆச்சாரியார் பவனிவந்தபோது கருப்புச் சேலை கட்டியிருந்த 
பார்ப்பனப் பெண்களும் , 

குடைபிடித்திருந்தவர்களும் , ஸ்டேடி 
யத்தின் உள்ளே செல்ல முடியாமல் விரட்டியடிக்கப்பட்டது பொய் 
யென்று அங்கிருந்த போலீஸ் தோழர்களிலாவது யாராவது கூற 
முடியுமா ? 


தென்னாட்டுக் கலாசாரத்தை உணராத ஒருவர் இங்கு 
கவர்னராக வரும்போது அமெரிக்க ஸ்டேட் ஒன்றுக்கு நான் 
கவர்னராகப் போகிறேன் , என்று கிண்டலாக எழுதியது 
தவறாகுமா ? 


திராவிடக் குடிமக்களை , " தமிழ்நாட்டு ரஸாக்கர்கள் என்றும் , 
" குடைத்துணி வீரர்கள் என்றும் , " கூலிக்கு மாரடிப்பவர்கள் 
என்றும் , “ சோற்றுப்பட்டாளம் , " என்றும் அவதூறாக மனம் 
புண்ணாகும்படி 

எழுதிய பார்ப்பன 

தினசரிப் பத்திரிகை 
யொன்றுக்குப் பதில் கூறும் வகையில் , இந்த விபரீத புத்தி 
வேண்டாம் என்று கூறுவது சட்ட விரோதமா ? 


456 


குத்தூசி குருசாமி 


இனிக் கடைசியாக கவர்னரையும் கவர்னர் ஜெனரலையும் 
பகிஷ்கரியுங்கள் என்றும் , கருப்புக் கொடிபிடித்து அதிருப்தியைக் 
காட்டுங்கள் என்றும் , ஆச்சாரியார் ஆரிய தர்மத்தை நிலை நாட்டு 
கிறவர் என்றும் எழுதியது எப்படித் தவறாகும் ? சர்க்கார் செலவில் 
பாதாளலிங்கக் குகையைத் திறந்து வைத்து , யாரோ 

ஒரு 
சோம்பேறிப் பார்ப்பனரின் பித்தலாட்ட வாழ்க்கையை மறைத்து 
வைத்து , புகழ் ஏணியில் உயர்த்தி வைத்துச் சென்ற ஒருவரைப் 
பற்றி வருணாசிரமத்தை நிலை நாட்டுகிறவர் என்று எழுதியதில் 
தவறென்ன ? 


இறுதியாக , போலீஸ் இலாகா அக்கிரகார மயமாயிருக்கிறது 
என்று அவரவர் பெயர்களுடன் வெளியிட்டதில் தவறென்ன ? 


பொதுவாகக் கேட்கிறோம் ! இவைகளில் எதையாவது 
உண்மைக்கு மாறானது 

என்றோ , 

மிகைப்படுத்தப்பட்டது 
என்றோ , பலாத்காரத்திற்குத் தூண்டக் கூடியது என்றோ , பார்ப் 
பனரை இந்நாட்டை விட்டே விரட்டக் கூடியதான ஆபத்தை 
விளைவிக்கக் கூடியதென்றோ , யாராலாவது மெய்ப்பிக்க முடியுமா ? 
என்று கேட்கிறோம் . 


இக்கட்டுரைகள் வெளியிடப்பட்டு சுமார் 10 மாதங்களாகியும் 
இந்த நிமிஷம் வரையில் எங்கள் தோழர்கள் கருஞ்சட்டை வீரர்கள் 
அடிபட்டார்களே தவிர , கத்தி வெட்டுக்கும் கல்லடிக்கும் ஆளா 
னார்களே தவிர , யாராவது ஒரு பைத்தியக்காரப் பார்ப்பனனாவது 
தூற்றப்பட்டான் அல்லது அடிக்கப்பட்டான் என்று மெய்ப்பிக்க 
முடியுமா என்று , ஏழைகள் தந்த பணத்தைப் பறிமுதல் செய்த 
ஆட்சியாளரை அறைகூவிக் கேட்கிறோம் . 

இறுதியாகப் பொது மக்களை ஒன்று கேட்கிறோம் . இந்த 
அற்ப உண்மைகளைக் கூட " விடுதலை " வெளியிடக் கூடாது 
என்றால் , இந்தப் பத்திரிகையினால் திராவிடர்களுக்குள்ள பயன் 
தான் என்ன ? 


திராவிடப் பிள்ளைகளுக்குப் பள்ளியில் இடமில்லையே ! 

தகுதி பெற்றவர்களுக்குச் சர்க்கார் நிலையங்களில் வேலை 
கிடைக்கவில்லையே ! 


சமஸ்கிருதத்தில் கண்டதையெல்லாம் சொல்லி நம் பெண்கள் 
மானம் பறிபோகச் செய்கிறானே ! 


457 


குருவிக்கரம்பை வேலு 


என்றெல்லாம் கூட எழுதி ஒப்பாரி வைத்து அழுவதற்குக் கூட 
இந்த நாட்டில் நமக்கு உரிமையில்லையா ? 

பலாத்காரமில்லை , பாகிஸ்தான் கிளர்ச்சியைப் போல ! 

தீ வைத்தல் இல்லை , ஆகஸ்ட் சுயராஜ்யக் கிளர்ச்சியைப் 
போல ! 


வெட்டுக் குத்து இல்லை , கம்யூனிஸ்ட்கள் கிளர்ச்சியைப் 
போல ! 


" அய்யோ ! அக்கிரகாரக் கொடுமை தாங்க முடியவில்லையே ! 

மதம் , கடவுள் , படிப்பு , உத்தியோகம் , வியாபாரம் எல்லாம் 
அவர்கள் ஆதிக்கத்திலா ? 

நாம் கூலிகளாக உழைத்து உழைத்து உருக்குலைய வேண்டியது 
தானா ? 


அவர்கள் நம் தோளில் ஏறவும் , நாம் தூக்கித் திரியவும் 
தானா பிறந்தோம் ? 

இதற்கு விமோசனமில்லையா ? 

உழைக்கும் மக்கள் கீழ் ஜாதிகள் , உழைக்காதவன் மேல் சாதி 
யாமே ! இதை மாற்ற மருந்தில்லையா ? -- 


என்றெல்லாம் சொல்லிச் சொல்லி ஆத்திரம் தீர ஆறுதல் பெற 
அழுது அழுது புலம்புவதற்குக் கூட நமக்கு உரிமையில்லையா , 
நாம் பிறந்த இந்த நாட்டில் ? இதைத் தவிர , விடுதலை 
வேறென்ன செய்கிறது ? 


இது கூடக் குற்றமாமே ! பசி தாங்க மாட்டாமல் பால் , பால் , 
பால் , என்று கதறி அழும் சிசுவல்லவா " விடுதலை " ? 

அப்படிக் கதறுவதற்காக அதன் தலையில் குட்டலாமா ? 
காலை மிதிக்கலாமா ? 
வயிற்றில் கிள்ளலாமா ? 
முதுகில் உதைக்கலாமா ? 
கையை ஓடிக்கலாமா ? 
" விடுதலை " ஒழிந்தால் திராவிடன் கதி என்ன ? 


எந்தக் கட்சித் திராவிடனாயினுஞ் சரி ! அவனுக்கும் சொந்த 
மானதல்லவா “ விடுதலை ? 


458 


குத்தூசி குருசாமி 


வாசகர்ளே ! இந்த நிலையில் என்ன செய்யச் சொல்கிறீர்கள் ? 
நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் ? 
" விடுதலை சட்ட எல்லையை மீறி ஏதாவது எழுதியதுண்டா ? 
உங்கள் பணத்தைப் பறிமுதல் செய்தது நீதியா ? 
இது அடுக்குமா ? 
அடுத்த பதினாயிரமும் இதே கதிதானா ? 
இந்தச் சர்வாதிகாரத்தைக் கேட்பவர் ஒருவர் கூட இல்லையா ? 
இது என்ன , நாதியற்ற நாடா ? 
நீதி என்ற துலாக்கோல் முறிந்தே போய் விட்டதா ? 

எழுதுகிறவனின் கையைப் பிடித்து முறுக்கி முறிப்பது தான் 
ஜனநாயகமா ? 

இது தான் சுயராஜ்யமா ? 

இதற்குத்தானா இத்தனை ஆண்டுகள் நடந்த சுதந்திரப் 
போராட்டம் ? 

பதினாயிரமாம் ! யாராவது , எந்த நாட்டிலாவது , நடந்ததாகக் 
கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ? 

பத்திரிகை உலகத்தின் வரலாற்றில் படித்திருக்கிறீர்களா ? 
இது தண்டனையா ? 
அல்லது பழிவாங்கும் செய்கையா ? 

பார்ப்பனரே தூண்டிவிட்டாலும் அதிகார வர்க்கத்தின் 
சுயபுத்தி எங்கே போயிற்று ? 

உலகம் நம்மை ஏசும் என்ற அச்சம் இருக்க வேண்டாமா ? 

70-80 ஆண்டுகளாக நடந்து வரும் பத்திரிகைகள் 11 - வயதுச் 
சிறுவனைக் கண்டு அஞ்சி , பத்தாயிரம் கற்களைக் கொண்டு ஒரே 
நேரத்தில் அவன் முகத்தில் அடிப்பது மனிதத்தன்மைதானா ? 

நீதியின் பெயரால் , 
பத்திரிகை தர்மத்தின் பெயரால் , 

ஜனநாயகத்தின் 
பெயரால் , 
எழுத்தாளர் உரிமையின் பெயரால் , 

பாழடைந்து 
நாசமாகிக் கொண்டிருக்கும் 

ஒரு பெரிய 

இனத்தின் 
பெயரால் , கேட்கிறோம் ! பொது மக்களைக் கேட்கிறோம் ! 


குருவிக்கரம்பை வேலு 


459 


" விடுதலை " செய்தது தவறா ? 
தீர்ப்புக் கூறுங்கள் ! 
ஆட்சியாளர் நடத்தை சரியா ? 
தீர்ப்புக் கூறுங்கள் ! 

10 கட்டுரைகளும் தவறு என்று பட்டால் , 
“ விடுதலை யை பத்திரிக்கை உலகத் தூக்குமேடையில் நிறுத்தி 
சித்திரவதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ! 

பொது மக்கள் பெருமன்றத்தின் முன்பு இருகைகளைக் 


தூக்கி , 


சட்டைத் துணியைக் கிழித்து, மார்பைக்காட்டி 
நிற்கிறது , விடுதலை 

கோழைத்தனதினாலல்ல ! 
நிரபராதி என்று கூறி ! 
பொது மக்கள் தீர்ப்புக் கோரி ! 


விடுதலை 
தலையங்கம் , 

17-6-1949 


விடுதலை க்கு ரூ . 10,000 ஜாமீன் 
சர்க்கார் 2000 ரூ . பறிமுதல் செய்து 10,000 ரூ . 
புது ஜாமீன் கேட்டிருக்கிறார்கள் 

“ பார்ப்பனர்களுக்கு 100 - க்கு 
90 உத்தியோகமா ? என்று எழுதியது 
வகுப்பு துவேஷமாம் என்ன சொல்கிறீர்கள் ? 

சொல்வதென்ன ! 
பொதுமக்கள் ஆதரவு இருப்பதற்கு அடையாளமாக 
உங்கள் பணம் வந்து குவிய வேண்டும் 

இதுதான் பதில் 


அனுப்ப வேண்டிய முகவரி : 

எஸ் . குருசாமி 
" விடுதலை " 
சிந்தாதிரிப்பேட்டை 
சென்னை 


" விடுதலை " 

17-6-1949 


குத்தூசி குருசாமி 


460 


முதலாவது துப்பாக்கியால் 

சுட்டார்கள் ! 
இப்போது 

“ பீரங்கியால் " சுட்டார்கள் ! 
இனி வெடி குண்டுக்குத் தயாராய் இருக்க 
வேண்டாமா ? 


மார்பு என்பது உங்கள் பணம் வந்து குவிவது தான் 


விடுதலை 
பெட்டிச் செய்தி 

20-6-49 


நீங்களே சொல்லுங்கள் ! 

வகுப்புவாரிப் பிரதிநிதித்துவம் கேட்கும் காரணமென்ன ? 


மெஜாரிடி ஜாதி மக்களுக்கு உரிய கணக்குப்படி பிரதி 
நிதித்துவம் கிடைக்காமல் போனதும் , மிக மிக மைனாரிட்டி 
ஜாதியான பார்ப்பனர்கள் முதலியவர்கள் தங்கள் ஜாதி 
எண்ணிக்கைக்கு மேல் பத்துப்பங்கு , இருபது பங்கு , முப்பது 
பங்கு உத்தியோகம் பதவி பிரதிநிதித்துவம் அடைந்திருப்பதும் 
தானே காரணம் ? 


இந்த நிலை மாறவேண்டும் என்று கேட்பது வகுப்பு 
வாதமா ? 


அல்லது வெகு சிறு மைனாரிட்டி ஜாதி 

ஜாதி வகுப்பார்களே 
தலை முதல் கால்வரை எல்லாவற்றையும் ஏகபோகமாய் அனுபவிக்க 
வேண்டும் என்று ஹிட்லரிசம் சாணக்கியம் செய்வது வகுப்பு 
வாதமா ? 


நீங்களே சொல்லுங்கள் ! 
உத்திரவானால் இதற்கு 
2000 கட்டித் தொலைக்கலாம் ? 

விடுதலை 
பெட்டி செய்தி 

20-6-1949 


குருவிக்கரம்பை வேலு 


461 


- 


விடுதலை " 
ஜாமீன் நிதிக்கு 

விரைந்து அனுப்புக 
வழக்கும் தொடரப்படும் 
ஆட்சியாளர் அறை கூவலுக்குப் பதில் தருக ! 
திராவிடர்காள் ! தாமதம் வேண்டா ! 

" விடுதலை " 
பெட்டிச் செய்தி 

24-6-1949 . 


ஜாமீன் ரூ . 10,000 கட்டப்பட்டது 

சென்னை , ஜுன் , 17 “ விடுதலை மீது சர்க்கார் கோரி 
யிருந்த ரூ .10,000 புது ஜாமீன் தொகை பிரதம மாகாண 
நீதிபதி முன்பு நேற்றுப் பகல் 12 மணிக்கு அச்சிட்டு வெளி 
யிடும் தோழியர் கே . ஏ . மணியம்மையால் கட்டப்பட்டு 
விட்டதோடு , புதிதாக விடுதலை யின் அச்சிட்டு வெளியிடு 
பவராகப் பதிவு செய்து கொள்ளப்பட்டது . 

விடுதலை 
பெட்டிச் செய்தி 

17-6-1949 


குத்தூசி குருசாமி அவர்கள் பொதுமக்களையும் 
கழகத் தோழர்களையும் கேட்ட தொகை ரூ .10 
ஆயிரம்தான் , ஆனால் வசூல் ஆன தொகையோ 
ரூ .40 ஆயிரம் ! 


ஜாமீன் வசூல் அறிவிப்பு 

“ விடுதலை ஜாமீன் நன்கொடைக்காக வசூல் செய்வதற்கு 
முன்பு , ஒவ்வொரு திராவிடர் கழகமும் இன்னார் வசூலிப்பது 
என்பதைத் தீர்மானம் செய்து கொண்டு அந்தந்த இடத்தில் பொது 
மக்களிடம் வசூல் செய்ய வேண்டுமாகக் கோரப்படுகிறது . 

பணம் அனுப்ப வேண்டிய விலாசம் : 

எஸ் . குருசாமி பி.ஏ 
" விடுதலை " சிந்தாதிரிப்பேட்டை 

சென்னை . 
விடுதலை , 25-6-49 
பெட்டிச் செய்தி . 


462 


குத்தூசி குருசாமி 


சட்டப்படி 


" குத்தூசி " 
" விடுதலை " பத்திரிகைக்கு 2000 ரூ . ஜாமீன் பறிமுதல் 
செய்ததற்கும் 10,000 ரூபாய் ஜாமீன் கேட்டிருப்பதற்கும் 
" குத்தூசி " யே பெரிதும் காரணமாக காட்டப்பட்டிருக்கிறது . 
உண்மையிலேயே " குத்தூசி " கட்டுரைகள் 
தவறானவைகள் தானா என்று தெரிந்து கொள்வதற்காக 
சர்க்கார் உத்தரவின் மீது உயர்நீதி மன்றத்தில் விளக்கம் 
கோர முயற்சி செய்யப்பட்டு வருகிறது . 

ஆதலால் இடைக்காலத்தில் என்ன செய்வது என்பதைப் 
பற்றி யோசிக்கப்பட்டு வருவதனால் சிறிது நாட்களுக்கு 
" குத்தூசி யார்- ஓய்வு எடுத்துக் 

கொள்ன வேண்டிய 
அவசியத்தில் வந்திருக்கிறார் . இது சட்ட நிபுணர்கள் 
கருத்தாகும் . ஆதலால் வாசகர்கள் அனுமதிப்பார்களென்று 
கருதுகிறேன் . 

விடுதலை 7-7-1949 


செய்து 


" விடுதலை " ஜாமீன் நன்கொடை போதும் ! நிறுத்துக ! 
விடுதலை ஜாமீன் நன்கொடை வசூல் செய்வதை தயவு 

உடனே நிறுத்திவிடுமாறு கோருகிறோம் . வசூல் 
செய்துள்ள தொகையை மட்டும் உடனே அனுப்பிவிட வேண்டு 
கிறோம் . தேவைக்கு மேற்பட்ட தொகை கிடைத்துவிட்டது . 
ஆட்சியாளர் அறைகூவலுக்கு தக்கவாறு பதில் கூறிவிட்டீர்கள் . 
நன்றி . மகிழ்ச்சி . பாராட்டுதல் . போதும் ! தயவு செய்து நிறுத்தி 
விடக் கோருகிறோம் . இந்தி எதிர்ப்புப் போராட்டம் சம்பந்த 
மான படை புறப்படவேண்டியிருக்கிறது . வேறு பல செலவுகளும் 
பொதுமக்களுக்கு ஏற்படலாம் . மேலும் பெயர்களை வெளி 
யிடுவதற்கு பத்திரிகையிலும் இடமில்லை . ஆதலால் இத்துடன் 
நிறுத்திவிட வேண்டுகிறோம் . தயவு செய்து மன்னிக்கவும் . 

-ஆசிரியர் , " விடுதலை " 
திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியார் , பொதுச் 
செயலாளர் அண்ணாத்துரை . பொதுவாக இயக்க சம்பந்தமான 
அறிக்கைகளை தலைவரோ பொதுச் செயலாளரோ வெளியிடுவது 
தான் மரபு . ஆனால் , இது போன்ற பதவிகளில் இல்லாத 
நிலையில் , ஆசிரியராகக் கூட விடுதலையில் குறிப்பிடப்படாத 
குருசாமி அவர்கள் தன் சொந்தப் பெயரில் வெளியிட்ட அறிக்கை 
களுக்கு கழகத்தவர்களும் தமிழ் மக்களும் பெருமதிப்புக் கொடுத்து 
வெள்ளித் தோட்டாக்களை அள்ளி வீசினர் 

என்ற செய்தி 
அவருடைய தனிப்பட்ட பெரும் செல்வாக்கை மெய்ப்படுத்துகிறது . 
அண்ணாத்துரையும் அவரது குழுவினரும் 

குருசாமியின் தனிப் 
பெரும் செல்வாக்கைக் கண்டு 

காழ்ப்புக் கொண்டதிலும் 
வியப்பில்லை . 


குருவிக்கரம்பை வேலு 


463 


குருசாமியின் 


இம்மாதிரியான கட்டுரைகளால் அடிக்கடி 
அடக்குமுறைக்கு 

ஆளாக வேண்டி உள்ளதே என்றும் , நமது 
சுகபோகங்களுக்கு தடை ஏற்படுகிறதே என்றும் , அண்ணாத்துரை 
குழுவினர் குமுறியது உண்டு . இவரைவிட்டுத் தொலைந்தால் 
நல்லது என்று எண்ணியவர் அநேகர் . புதிய கழகம் காண்பதற்கு 
இம்மாதிரியான நிகழ்ச்சிகளும் ஒரு காரணம் . 


பெரியார் திருமணம் 

1949 - ம் ஆண்டு பெரியார் , ஈ.வெ.ரா. பல ஆண்டுகளாகத் 
தனக்கு உதவியாளராக இருந்த திருமதி மணி அம்மையை 
இரண்டாம் மனைவியாகத் திருமணம் செய்து கொள்ள முடிவு 
செய்து , அக்கருத்தைத் தெரிவித்த உடனேயே கழகத்தில் பெரும் 
கொந்தளிப்பு ஏற்பட்டது . 

1938 - ம் ஆண்டிலிருந்து , அதாவது ஆச்சாரியார் தமிழ் 
நாட்டில் இந்தியைக் கட்டாய பாடமாக ஆக்கவேண்டுமென்று 
நடவடிக்கை எடுக்கத் தொடங்கிய போது , 

அதை எதிர்த்து 
சிறை சென்றார் பெரியார் . அவர் சிறையிலிருக்கும் போது , நீதிக் 
கட்சியின் தலைமைப் 

பொறுப்பையும் பெரியார் . ஈ.வெ.ரா. 
தலையில் சுமத்தினர் நீதிக் கட்சியினர் . 


சேர்ந்த 


இந்த இரண்டு நிகழ்ச்சிகளாலும் சுயமரியாதை இயக்கத்தின் 
அடிப்படைக் கொள்கைகளான , நாத்திக , பொதுவுடமை , சாதி 
ஒழிப்புக்கொள்கை பின்னுக்குத் தள்ளப்பட்டு , தமிழ் மொழி 
யைக் காப்பாற்ற வேண்டு மென்ற கொள்கையும் , " திராவிடர் 
இனப்பாதுகாப்பும் " முதலிடம் பெற்றன . 

இந்த முனைப்பை அண்மையில் இயக்கத்தில் 
அண்ணாதுரை 

நன்கு பயன்படுத்திக் கொண்டார் . அவர்தான் 
கழகத்தின் பாதுகாவலர் என்று விளம்பரப்படுத்திய அவரது 
நண்பர்களும் , தமிழ் நாட்டு மக்களிடையே நல்ல புகழ் பெற்றனர் . 
அண்ணாத்துரையின் பேச்சாற்றலும் , அவரது நடிப்பாற்றலும் 
இளைஞர்களை முன்னிலும் அதிகமாகக் கழகத்திற்கு ஈர்த்துக் 
கொடுத்தது . இவ்வாறு வந்த கழகத்தவர்களிடம் , கண்மூடித்தன 
மான தமிழ் வெறியும் , திராவிட இனவெறியும் நல்ல அளவில் 


வளர்ந்தன . 


அவரது 


குழுவினர் அனைவருமே நல்ல 

பேச்சாற்றல் 
பெற்றவர்கள் தான் . அதே சமயத்தில் , சுயமரியாதை இயக்கத்தின் 


குத்தூசி குருசாமி 


464 


உள்ள 


தொடக்ககாலத் தொண்டர்களிலிடத்தில் 

இருந்தமாதிரியான 
ஒருமைப்பாடு , கொள்கைப் பிடிப்பு மக்களிடத்தில் 
கேடுகளை நீக்கி , அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டு மென்ற 
தூய உள்ளம் உடையவர்கள் அருகி , ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த 
தொண்டர்களும் , அண்ணாத்துரை , மற்றும் அவரது குழுவினரின் , 
பாலுணர்வுப் பேச்சிலிலும் , சொல் அலங்காரங்களிலும் உள்ளத் 
தைப் பறி கொடுத்தவர்களும் பெருமளவில் பெருகினர் . 

இவ்வாறு வந்தவர்களில் , சுயமரியாதை இயக்கத்தின் 
கொள்கைகளின் அரிச்சுவடியே தெரியாதவர்கள் பல்லாயிரக் 
கணக்கில் உண்டு . பெரியார் ஈ.வெ.ரா., சிங்காரவேலர் , ராம 
நாதன் , கைவல்யனார் , குத்தூசி குருசாமி , மாயவரம் நடராசன் , 
சாமிசிதம்பரனார் , அழகிரி , ஜீவானந்தம் , பொன்னம்பலனார் , 
நாகை காளியப்பன் , குஞ்சிதம் குருசாமி மற்றும் அவர்களைப் 
போன்றவர்களின் பேச்சுக்கள் , எழுத்துக்கள் , அவர்கள் 

செய்த 
தியாகங்கள் பற்றிய செய்திகள் , வரலாறுகள் எதையுமே , அண்ணாத் 
துரையும் அவரது குழுவினரும் புதிய இளைஞர்களுக்கு ஒரு கடுகளவு 
கூடத் தெரிவிக்காததோடு , முழுமையாக இருட்டடிப்பும் செய்து 
விட்டனர் . அது இன்று வரை தொடர்கிறது . 

எனவே , புதிய இளைஞர்கள் அண்ணா இல்லையென்றால் 
பெரியார் என்று ஒருவர் மக்களுக்கு அறிமுகமாகி இருக்க 
முடியாது , திராவிடர் நாகரிகம் என்றால் என்ன என்று தெரிந் 
திருக்கமாட்டார்கள் , தமிழ் மொழி பாதுகாக்கப்பட்டிருக்காது - 
என்றே நம்பவைத்து விட்டனர் . 

சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் , நீதிக்கட்சியிலிருந்து 
தான் -- திராவிடர் கழகம் தோன்றியது . நீதிக்கட்சியிலிருந்த 
பெரியாரை அண்ணாதான் தமிழகத்தின் பட்டிதொட்டிகளில் 
எல்லாம் அறிமுகப் படுத்திவைத்தார் என அவரது குழுவினர் 
எழுதியும் பேசியும் வந்தனர் . 

பெரியார் காங்கிரசு இயக்கத்தில் இருந்தது , அதில் ஏற்பட்ட 
குருகுலப் போராட்டம் , வைக்கம் போராட்டம் போன்றவைகள் 
புதிதாகச் சேர்ந்த கழக இளைஞர்களுக்குத் தெரியாது . 
லிருந்து பெரியார் பிரிந்து , சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய 
வரலாற்றை எல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை . 

அண்ணா குழுவினர் சினிமா மீடியா வையும் 
படுத்திக் கொண்டனர் . அண்ணா , கருணாநிதி போன்றவர்களே , 


காங்கிரசி 


நன்கு பயன் 


குருவிக்கரம்பை வேலு 


465 


முன்னணித் 


குருசாமி 


நாடகங்களிலும் , 

சினிமாவிலும் 

தாங்களே நடித்ததினால் 
தமிழகத்தில் 

நன்கு 

அறிமுகமாகினர் . இளைஞர்களிடத்தில் 
இருந்த 

சினிமா பலவீனத்தை , நல்ல முறையில் , தங்களை 
விளம்பரப்படுத்திக் 

கொள்ள- பயன்படுத்திக் கொண்டனர் . 
இந்தியாவிலேயே தமிழ் நாட்டில் தான் சினிமா மோகத்தைப்பயன் 
படுத்தி அரசியலை வளர்த்தவர்கள் உண்டு . அண்ணாவும் அவரது 

தோழர்கள் தான் அவர்கள் என்பதைத் தமிழக 
வரலாற்றில் எவராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது . 

குருசாமி 1931 - ஏப்ரலுக்குப் பிறகு அரசு அலுவலில் இருந்து 
கொண்டு தான் இயக்கத்தை வளர்த்தார் என்பதை முன்பே 
கூறியுள்ளோம் . 

1927 - ம் ஆண்டு முதல் 1938 - ம் ஆண்டு வரையில் பத்து ஆண்டு 
களில் ரிவோல்ட் , புதுவை முரசு குடி அரசு புரட்சி பகுத் 
தறிவு ஆகிய ஏடுகளில் 

எழுதியவைகளைத்தான் 
இதுவரை நாம் படித்தோம் . அவருடைய எழுத்து தமிழ் நாட்டில் 
பார்ப்பனர்களையும் “ சைவர்களையும் " காந்தியாரின் மதவெறி 
யையும் எந்த அளவுக்கு ஒடுக்கி , சுயமரியாதை இயக்கத்திற்கு 
அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது என்பது அனைவரும் 
அறிந்ததே . 
குருசாமியின் போர்க்குணம் , 

கொள்கைகளை நடைமுறைப் 
படுத்துகின்ற துணிவுகளை அண்ணா குழுவினர் விரும்பாததோடு 
வெறுக்கவும் செய்தனர் என்பது , பிற்காலத்தில்தான் தெளிவாகப் 
புரிந்து கொள்ள முடிந்தது . அண்ணாத்துரை குழுவினர்க்கென 
ஒரு 

கூட்டம் அவர்களைச் சுற்றிக் கொண்டு மக்களிடத்தில் 
செல்வாக்குப் பெற்றனர் . அந்தத் திராவிட 

வாரிசு களுக்கு 
" சுயமரியாதை இயக்கத்தின் தியாகம் , உழைப்பு , அது தமிழகத் 
தில் ஏற்படுத்திய தலை கீழ் மாற்றம் , 1944 - ல் திராவிடர் கழகம் 

பெயர் மாற்றத்திற்குப் பின்பு அண்ணாதுரையார் 
கூட்டத்தாரால் ஈர்க்கப்பட்ட கழகத்தவர்களுக்கு கடுகளவு கூடத் 


என்று 


தெரியாது . 


குடிஅரசு , ரிவோல்ட் புதுவை முரசு புரட்சி பகுத்தறிவு 
போன்ற ஏடுகள் 

தொடங்கப்பட்ட காலத்தில் , அண்ணாத் 
துரையார் அன்பர்களில் மிகச்சிலர் அய்ந்து முதல் பத்து வயதுப் 
பாலகர்கள் . மற்றும் பலர் அக்காலத்தில் பிறக்கவே இல்லை . 


கு-30 


466 


குத்தூசி குருசாமி 


சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் பெரியார் , 

ராமநாதன் , 
அழகிரி , கைவல்யனார் , சாமிசிதம்பரனார் , குருசாமி ,பொன்னம்பலம் 
மாயவரம் நடராசன் , நாகை மணி , நாகை காளியப்பன் , குஞ்சிதம் 
குருசாமி , சிவகாமி சிதம்பரம் , போன்றவர்களின் பேச்சினாலும் , 
எழுத்தினாலும் , " நால்வருண ஏற்பாட்டின் கீழ்மட்டத்தில் 
உள்ளவர்களை எல்லாம் மனிதர்கள் என்ற ஒரே நிலை என 
ஏற்படுத்திய காலத்தின் கடைசிக்கட்டத்தில் , மேற்படி சாதி 
அமைப்பினாால் கீழ்த்தட்டில் இருந்தவர்களில் சிலர் 1938 - ல் 
இயக்கத்தில் சேர்ந்தனர் . சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்த 
தினால் அவர்கள் இழந்தது ஏதுமில்லை . தங்களைச் சமுதாயத்தின் 
மேல்மட்டத்திற்குத்தான் உயர்த்திக் கொண்டார்கள் . 


அண்ணாத்துரையின் அன்பர்களான இளைஞர்களுக்கு 
சுயமரியாதை இயக்கத் தொடக்க வரலாறு தெரியாது . 


‘ ரிவோல்ட் புதுவை முரசு போன்ற ஏடுகளை அண்ணாத் 
துரையே பார்த்திருக்க மாட்டாரோ என்ற அய்யப்பாடு 
தோன்றுகிறது நமக்கு . 


இவ்வாறு கழகம் வளர்ந்து வந்த நேரத்தில் தான் பெரியாரின் 
திருமண ஏற்பாடும் தொடங்கியது . 


குருசாமியே 


பெரியாரின் இரண்டாம் திருமணச் செய்தியைக் கேட்டு , 
சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க காலத்தொண்டர்களான , 
தி.பொ. வேதாசலனாருக்கு வராத வருத்தம் , மிகச் சிறு விஷயத் 
திலும் கோபம் கொள்ளும் 

கோபம் கொள்ளாத 
போது , வேலூர் திருநாவுக்கரசு , நாகை காளியப்பன் , புதுவை 
நோயல் , பட்டுக்கோட்டை விசுவநாதம் , நாகை வழக்கறிஞர் 
விஜயராவலு , அ . ஆறுமுகம் போன்றாருக்கு ஏற்படாத கவலை , 
அண்ணாத்துரையார் கூட்டத்திற்கு வந்தது உண்மையான 
கவலையா , கோபமா அல்லது நாடகமா ? - என்னமோ , ஏதோ 
அய்யம் ஏற்படுகிறது ! எங்கேயோ சூது ஒளிந்து கொண்டிருக் 
கிறது என்பது குஞ்சிதம் அம்மையாரிடம் அண்ணா சொன்ன 
பதிலிலிருந்து உறுதிப்படுகிறது . 


பெரியார் 

திருமணத்தை வேதாசலனார் , குருசாமி போன் 
றோரும் தடுக்க முயற்சித்தனர் . இந்த முயற்சி நடந்து கொண் 
டிருக்கும்போது ; 


குருவிக்கரம்பை வேலு 


467 


யுடன் 


ஒரு நாள் சென்னையில் அண்ணா குழுவினர் மிகக் கவலை 
ஓரிடத்தில் 

“ கையடுக்கு சீட்டுடனும் , காலடுக்கு 
வெற்றிலையுடனும் கூடிச் சீட்டாடிக் கொண்டிருந்தனர் . 
அந்த நேரத்தில் 
நேரத்தில் அண்ணாத்துரையைப் பார்த்து ஒரு 

சில 
செய்திகள் சொல்லச் சென்றார் குஞ்சிதம் அம்மையார் . அப்போது 
அங்கு மயிலை சீனி வேங்கடசாமியும் உடன் இருந்தார் . குஞ்சிதம் 
அம்மையார் அண்ணாவிடம் , குருசாமி சொல்லச் சொன்னதாக 
ஒரு செய்தியைச் சொல்லத் தொடங்குமுன்பே , அண்ணாதுரை , 
சீட்டுகளைக் கையில் பிடித்தபடியே தனது தொடைக்குக் கீழே 
அணைத்து வைத்திருந்த தலையணையைப் பிடித்து கையால் 
அடித்துக் கொண்டே சொன்னது இது தான் . 


“ பெரியாரை ஒழித்துக் கட்ட எனக்கு இதுதான் நல்ல நேரம் ; 
எவர் யோசனையும் எனக்குத் தேவை இல்லை " என்றார் ! 


யாரை 


உடனே குஞ்சிதம் அம்மையாரும் , மயிலை சீனி 

சீனி வேங்கட 
சாமியும் , அங்கிருந்து திரும்பி , குருசாமியிடம் “ வழக்கம் போல் 
உங்கள் வேலையைப் பாருங்கள் . பெரியார் 

வேண்டு 
மானாலும் திருமணம் செய்து கொள்ளட்டும் . என்று சொல்லி 
விட்டு “ அண்ணாத்துரை 

பெரியார் திருமணம் செய்வதுதான் 
நல்லது என விரும்புகிறார் . அந்தச் சாக்கை வைத்துப் புதிய கட்சி 
தொடங்க முடிவெடுத்து விட்டார் . திருமணத்தைச் சொல்லி 
பெரியாரின் செல்வாக்கைக் குறைத்து , தன்னை வளர்த்துக்கொள்ள 
எண்ணுகிறார் என்றார் மயிலை சீனிவேங்கடசாமி குருசாமியிடம் . 


( இச்செய்தி , குருசாமி , குஞ்சிதம் , இந்நூலின் முதற்பதிப் 
பிற்கு அணிந்துரை தந்துள்ள மயிலை சீனிவேங்கடசாமி , தி.வே. 
சுந்தரமூர்த்தி ஆகிய அனைவரும் எனக்குச் சொல்லிய உண்மை . ) 


இந்த இடத்தில் மேலும் ஒரு செய்தி ; பெரியார் , அக்காலத் 
தில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த குல்லூகபட்டர் 
ஆச்சாரியின் ஆலோசனையின் பேரில் தான் திருமணம் செய்து 
கொண்டார் என்பது அண்ணாதுரையார் குழுவினரின் கூற்று . 
பிற்காலத்தில் குல்லூகபட்டர் ஆச்சாரியார் 

ஆச்சாரியார் மூதறிஞர் ஆகி 
விட்டார் மேற்படியார்களுக்கு . 


அவ்வாறுதான் எண்ணிக் 


வேதாச்சலனார் , குருசாமி கூட 
கொண்டிருந்தனர் . அது தவறு . 


குத்தூசி குருசாமி 


468 


ஒரு நாள் 


டைய 


குருசாமியிடம் , 

அக்கடிதத்தைக் காட்டினார் 
பெரியார் . அக்கடிதத்தில் ஆச்சாரியார் எழுதியிருந்தது ; 
“ தாங்கள் இத்திருமணம் செய்து கொள்வது தவறு . தங்களு 
மரியாதையையும் , 

செல்வாக்கையும் மக்களிடத்தில் 
குறைத்து விடும் என்பதுதான் . ஆனாலும் 9-7-49ல் திருமணம் 
நடந்துவிட்டது . 
புதிய கழகம் காணக் 

கருதியிருந்தார் . காலம் கனிந்தது . 
காஞ்சிபுரத்தார் , கலியாணத்தைக் காரணம் காட்டி " திராவிட 
முன்னேற்றக் கழகம் " கண்டார் . 

புதிய கழகம் கண்டவர்கள் ஓர் அருமையான தந்திரத்தையும் 
கையாண்டார்கள் . வஞ்சப்புகழ்ச்சி அணியைத் தாராளமாக 
அள்ளிவிட்டார்கள் . " எங்கள் தலைவர் நாற்காலி இன்றும் 
காலியாகவே இருக்கிறது . பெரியாருக்காகத்தான் அது ஒதுக்கி 
வைக்கப்பட்டுள்ளது . பொதுச் செயலாளர் பதவியைத்தான் 
நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றே கூறிவந்தார்கள் . 

இதிலிருந்து அவர்கள் முழுமையாக , கடுமையாக , குருசாமியை 
யும் , அவரது தீவிரவாதக் கொள்கையையும் எதிர்ப்பவர்கள் 
என்பதை எழுதத் தேவை இல்லை . 
1 . 1935 - ல் நடைமுறைப்படுத்திய தமிழ் எழுத்துச் சீர் 

திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை . 
2. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் 

கருத்தைப் பின்பற்றினர் . 


3 . எங்கள் கழகத்திலும் பிராமணர்கள் உண்டு என்றனர் . 
பார்ப்பனர் என்பதை மாற்றி மேட்டுக்குடி 

மக்கள் 
என்றனர் . 
4. “ பிராமணர் எங்கே போவார்கள் எனப் பெரியாரைக் 

கேட்டனர் . 


5. " பழைமைக்கு எதிரியுமல்ல . புதுமையில் வெறியுமல்ல 

அதற்கு இதோ இங்கே உள்ள குத்துவிளக்கே சான்று 

என்று திருமணம் ஒன்றில் கூறினார் அண்ணாத்துரை . 
6. பெரியார் கத்திவைத்துக் 

கொள்ளச் சொன்ன போது 
கத்தியைத் தீட்டாதீர்கள் புத்தியைத் தீட்டுங்கள் 
என்றனர் . 


குருவிக்கரம்பை வேலு 


469 


சுருக்கமாகச் 


சொல்லவேண்டுமானால் தமிழ் மொழி 
ஆதரவு திராவிடர் இனப்பாதுகாப்பு " என்ற போர்வைக்குள் 
இருந்து கொண்டு , சுயமரியாதைக் கொள்கைகளை 

முதுகில் 
குத்திக் கொலை செய்துவிட்டார்கள் , அண்ணாத்துரை இயக்கத் 
தினர்கள் என்றால் அது மிகையாகாது . 


இருந்தும் , இன்றும் பெரியார் அண்ணா வழி என்றே ஏதோ 
ஒரு வழியைக் கூறுகின்றனர் . அப்படியானால் , சுயமரியாதைக் 
கொள்கை குருசாமிக்குரியது என்றே ஒதுக்கி வைத்துவிட்டனர் 
என்பது நன்கு புலப்படுகிறது . எனவேதான் இவ்வளவு நீண்ட 
விளக்கம் எழுதவேண்டிய நிர்ப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது . 


1928 - ல் திரு . வி . க . அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை 
மிக மிகக் கடுமையாகத் தாக்கியபோது , தமிழ்த் தென்றலின் 
தமிழ் நடைமேல் உயிரையே வைத்திருந்த குருசாமி , அந்தப் 
பாசத்தை மறந்து , தமது தலைவருடைய கொள்கைக்காக " நவசக்தி 
யின் தடுமாற்றம் என்று எழுதி எழுதிக் குவித்தபோது , அண்ணாத் 
துரை எங்கே போனார் ? 


என்று 


1929 - ல் ஆச்சாரியார் முட்டாள்களுக்கும் , ரவுடிகளுக்கும் 
அப்படிப்பட்ட வாரிசுகள் தான் பிறக்கும் 
ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிக மிகக் கேவலமாக- வருங்கால மூதறிஞர் 
இந்த மண்ணுக்கே உரிய மக்களை , மண்டைக்கனத்துடன் ஏசிய 

“ தென்னாட்டுக் காந்தி - " இந்நாட்டு இங்கர்சால் 
தமிழ் நாட்டுப் பெர்னாட்ஷா எந்த நாட்டில் இருந்தார் ? 


போது 


பல்லாவரத்துப் பண்டிதர்களுக்கும் , திருநெல்வேலிச் சைவர் 
களுக்கும் - பண்டார சன்னதியாக வரவேண்டிய குருசாமி 100 - க் 
கணக்கான வினாக்களைத் தொடுத்து , சைவர்களின் கொட்டத்தை 
அடக்கிவைத்திருந்தபோது , அண்ணாத்துரை அவர்கள் என்ன 
செய்து கொண்டிருந்தார் ? 


கல்லூரி நாட்களில் காந்தியவாதியாக இருந்த அதே 
குருசாமி - சுயமரியாதைக்காரர் ஆனவுடன் அதே காந்தியாரை 
தான் . ‘ ரிவோல்ட் டில் எழுதிய எழுத்தின் மூலம் , " என் ராமன் 
வேறு தசரத ராமன் வேறு என்று சொல்லவைத்த செய்தி 
காஞ்சிபுரத்தார் காதில் விழுந்திருக்குமா ? இருக்காதா ? 


குத்தூசி குருசாமி 


470 


1931 - ல் சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்குள் “ சுயமரியா 
தைக் கருத்தை ஆணித்தரமாக எடுத்துச் சொன்னபோது அதே 
கல்லூரியில் படித்த அண்ணாத்துரை அக்கூட்டத்தில் இருந்தாரா ? 
இல்லையா ? 

1980 - தொடங்கி 1935 முடிய தமிழ் நாட்டில் 
தேரங்களில் நடந்த தமிழன்பர் மாநாடுகளில் புகுந்து 
மாநாடுகளையே " சுயமரியாதை மாநாடுகள் போல் 

ஆக்கி 
சுயமரியாதைக் கருத்துக்களை குருசாமி பரப்பிய போது ,அண்ணா 
எந்தத் தமிழை வளர்த்துக் கொண்டிருந்தார் ? 


பலப்பல 
அந்த 


1930 - ஆண்டிலேயே பார்ப்பனரையும் வெளியேற்ற வேண்டு 
மென்று புதுவை முரசில் குருசாமி எழுதியபோது , அண்ணா 
எந்தத் திராவிடனைக் காப்பாற்றிக் கொண்டிருந்தார் ? 
சத்தியமூர்த்தி அய்யர் சென்னை 

மாநகராட்சியில் 

ஒரு 
திராவிட உறுப்பினரை நோக்கி தனது செருப்பைக் காட்டி 
அவமானப்படுத்தியபோது , திராவிடர்களின் ஒரே தலை " வரான 
அண்ணா , 

எந்தக் கட்டுரையில் அச்செயலைக் கண்டித்து 
எழுதினார் ? 
1930 - ல் தேவகோட்டையில் 

ஆதித்திராவிடர் மக்களை 
நாட்டார்கள் என்பவர்கள் காட்டுமிராண்டித்தனமாகக் 
கொடுமைப் படுத்தியபோது , அதைக் கண்டித்து எழுதியது 
குருசாமி அல்லவா ? 


குரல் 


1933. மே 21 - ல் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சுயமரியாதை மாநாட் 
டில் குஞ்சிதம் அம்மையார் தலைமை தாங்கி திராவிடர்களுக் 
காக க் 

கொடுத்த காரணத்திற்காக , 29-6-1933 - ல் 
மயிலாப்பூர் தேசியப் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி 
களான பார்ப்பனர்கள் குஞ்சிதம் அம்மையாரை வேலையைவிட்டு 
நீக்கியபோது இன்றைய திராவிட இனத் தலைவர் கலைஞர் 
கருணாநிதிக்குத் தான் வயது ஒன்பது . அன்றைய அண்ணாத்துரை 
அச் செயலை எந்த ஒரு கூட்டத்திலும் கண்டித்தாரா ? பெரியார் 
அல்லவா " பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு நாள் 

என்று குடி அரசில் 
எழுதினார் . 

( விவரம் இதே நூல் . பக்கம் 340- மீண்டும் பார்க்க ) 
குருசாமியைப் போன்றவர்களின் , தூய சிந்தனையில் உதித்த 
கட்டுரைகளையும் , பேச்சுக்களையும் 

இருட்டடிப்புச் செய்த 
துரோகச் செயலின் பயனை இன்று தமிழ்நாடு அனுபவித்துக் 
கொண்டிருக்கிறது . 


471 


குருவிக்கரம்பை வேலு 


குருசாமியின் 


குருசாமி செய்த பல காரியங்களை , அண்ணாதான் செய்தார் 
என்று சொல்லும் பச்சைப் புளுகர்களைத்தானே அண்ணாவின் 
எழுத்து வளர்த்துவிட்டிருக்கிறது . அண்ணாதான் 
வயதை ஒத்தவர் . ஆகவேதான் அவரையே மீண்டும் மீண்டும் , 
சான்றுக்கு இழுக்கவேண்டியுள்ளது . இன்றைய தி.மு.க. தலைவர் 
கருணாநிதி அவர்களுக்கு 1928 - ல் வயது நான்கு , 1935 - ல் அகவை 
பதினொன்று அவரை நாம் குறை சொல்ல முடியாது . 


1948 - ல் “ விடுதலை குத்தூசிப் பகுதியில் 
தீராத வினையெல்லாம் 

தீர்த்துவைப்பான் கோவிந்தா ! 
என்ற தலைப்பில் எழுதிய குத்தூசிபாணி க் கட்டுரையில் இந்து 
ஏட்டுக்கு " மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணு என பெயர் சூட்டினார் 
குருசாமி . அதில் ஒரு பகுதி இதே நூல் பக்கம் 39 , 40 , 41 - ல் 
எடுத்துப் போடப்பட்டுள்ளது . மீண்டும் வாசகர்கள் படித்துப் 
பார்க்கட்டும் . கருணாநிதிக்கு இது தெரியாததால் 1991 - ல் திருச்சி 
யில் ஒரு கூட்டத்தில் " பெரியாராலும் - அண்ணாவாலும் " மவுண்ட் 
ரோடு மகாவிஷ்ணு என்று வருணிக்கப்பட்ட இந்து என்று கூறு 
கிறார் , அவருக்காக நாம் அனுதாபப்படுகிறோம் . அவருக்கே 
இந்த அறியாமை என்றால் அவருடைய 

பின்னணியினருக்கு 
என்ன தெரியும் ! 


THE HINDU , Saturday, May 11, 1991. 


3 


Pointing out that The Hindu was one of the 
oldest newspapers in the country which the late 
Periyar and Anna used to describe as the 
Mount Road Maha Vishnu Mr. Karunanidhi re 
called how when it faced labour unrest and a 
" lock - out" in 1968, it was the late Anna as the 
then Chief Minister of Tamil Nadu who spoke to 


திரு சி . வேக்க 


1927 - முதல் திருச்சி பேச்சு பொதுவுடைமைத் தலைவர்களான 
தோழர்கள் சிங்காரவேலர் , ஏ . கே . கோபாலன் , ஜீவானந்தம் , 


472 


குத்தூசி குருசாமி 


ஏ . எஸ், கே ., எம் . கல்யாணசுந்தரம் , மணலி கந்தசாமி , பி . 
ராமமூர்த்தி , எம் . ஆர் . வெங்கட்ராமன் . நாகை முருகேசன் , கே . 
பாலதண்டாயுதம் , மோகன் குமாரமங்கலம் , 

சங்கரய்யா , 
கே . டி.கே. தங்கமணி , கே . முத்தய்யா மற்றும் பல பொது 
வுடைமைத் தியாகிகளால் வானளாவப் புகழப்படும் தோழர் 
குருசாமி , அவருக்குக் கீழே இருந்த தொண்டர்களான திராவிட 
முன்னேற்றக் கழகத்தவர்களால் வெறுக்கப்படுவதிலும் இருட்டடிக் 
கப்படுவதிலும் ஏதோ 

அரசில், சுயலாபம் 
இருக்குமோ ? வேறு நோக்கம் புலப்பட வில்லையே ? 

திராவிடர் கழகத்தில் நெருக்கடி மிக்க குழப்பமான அந்தக் 
கட்டத்தில் தலைவர் பெரியாரின் பக்கம் உறுதியாக நின்றவர்கள் 
தி . பொ . வேதாசலனாரும் குருசாமியுமே ஆவர் . 


காரணமாக 


தாம் வளர்த்த கழகம் தம் கண் முன்னால் உடைவதைக் 
கண்டு உள்ளம் வருந்தினார் குருசாமி . ஒற்றுமை உண்டாக்க 
முயன்று தோற்றார் . இம் முயற்சியின் காரணமாக , மத்தளத் 
துக்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல இரு கட்சியினராலும் 
பிற்காலத்தில் தாக்கப்பட்டார் குத்தூசியார் . அதற்காக ஒரு 
போதும் வருந்தியது கிடையாது அவர் . 

கழகம் பிளவுபட்டதற்குப் பிறகு ஆசிரியர் குருசாமியின் 
வேலை மிகவும் தீவிரப்பட்டது . தனக்குப் புதிய எதிரிகள் என்று 
அவர் கருதியவர்களை - கடுமையாக விமர்சித்தார் . குத்தூசியின் 
குத்தல்களினால் பலர் புண்பட்டதுண்டு. கழகத்தின் பாதுகாப்புக்கு 
அத்தகைய தாக்குதல் முறைகள் அன்று தேவைப்பட்டன. 


பொதுவுடைமை இயக்கத்திற்குத் தடை 

தோழர் குத்தூசி குருசாமி அவர்களின் வாழ்க்கைப் போக்கை 
ஆழமாக உற்று நோக்கும் போது 

-- திருவாருர் உயர் நிலைப் பள்ளியில் அவர் தலைமை தாங்கி 
நடத்திச் சென்று வெற்றி பெற்ற ஸ்ட்ரைக் ( 1923 ) 

-- திருச்சி தேசியக் கல்லூரியில் காந்தியவாதியாக இருந்து 
காந்தியாரைக் கல்லூரிக்கு அழைத்து அவருக்கு பணமுடிப்புத் 
தந்து வெற்றியடைந்த செய்தி , ( 1925) 

--சைமன் கமிஷன் பகிஷ்கரிப்புக்குத் தலைமை தாங்கி கல்லூரி 
மாணவர்களை 

ஒன்று திரட்டி ஊர்வலம் நடத்திக் காட்டிய 
பாங்கு - மற்றும் பல நிகழ்ச்சிகள் , 


குருவிக்கரம்பை வேலு 


473 


அவர் எதிலும் 

முன்னின்று , பேச்சிலே மட்டுமல்லாமல் , 
செயலிலும் வெற்றி பெற்றுக் காட்டுகின்ற ஒரு 

தீவிரவாத 
இளைஞராக இருந்திருக்கிறார் என்பதை அறுதியிட்டுக்கூற முடியும் . 
(19 -வயதில் ) 
இந்தத் தீவிரம் அவர் இறுதி மூச்சு வரை இருந்தது . 

1927 - ல் அவர் சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை அர்ப் 
பணித்துக் கொண்டது முதல் அவருடைய தீவிர செயலாற்றும் 
போக்கு எந்த இடத்திலும் , எந்த நேரத்திலும் தொய்வு 
பெற்றதில்லை . 

" தோழர் குருசாமி எங்கள் - கம்யூனிஸ்ட் - இயக்கத்தில் 
இல்லையே ஒழிய , அவர் ஒரு பழுத்த சோஷியலிஸ்ட்டாகவே 

பேசி , எழுதி - வாழ்ந்து காட்டியவர் 
எனத் தோழர் ஏ . எஸ் . கே . கூறுவதையும் நினைவூட்டுகிறேன் . 
இந்தக் குருசாமியை ஈன்று தந்தது சுயமரியாதை இயக்கம் . அந்தச் 
சுயமரியாதை இயக்கத்தைக் கட்டிக்காத்து வளர்த்ததும் குத்தூசி 
யார் தான் . 

மற்றும் தோழர்கள் மா . சிங்காரவேலர் , ஜீவா , நாகை 
முருகேசன் , பி.ராமமூர்த்தி , எம் . ஆர் . வெங்கட்ராமன் , எம் . கல்யாண 
சுந்தரம் , மணலிக் கந்தசாமி , கே . டி . கே . தங்கமணி , பால தண் 
டாயுதம் , கே . முத்தய்யா போன்ற பொதுவுடைமைத் தலைவர் 
களின் பேச்சு , எழுத்துக்களிலிருந்து நாம் அறியக்கிடப்பது குருசாமி , 
பொதுவுடைமைவாதிக்கு ஓர் எடுத்துக் காட்டாக வாழ்ந்தார் 
என்பது தான் . 

சிங்காரவேலரிசமான பொதுவுடைமைக் கொள்கை வெற்றி 
பெற வேண்டுமானால் அத்துடன் பெரியாரிசமான பார்ப்பன 
ஆதிக்க எதிர்ப்பும் - ஆரிய மதமான இந்து மத ஒழிப்பும் - அதற்குள் 
அடங்கிய ஜாதி ஆதிக்க ஒழிப்பும் - இணைந்தால் ஒழிய - பொது 
வுடைமைக் கொள்கை வெற்றி பெறாது என்பதிலே உறுதியான 
எந்தவிதத் தடுமாற்றமுமில்லாத கருத்தைக் கொண்டிருந்தார் 
குருசாமி . அதற்கான ஆதாரங்களை நூற்றுக்கணக்கில் எடுத்துக் 
காட்டிப் பேசினார் , எழுதினார் , குத்தூசியார் பொதுவுடைமைக் 
கொள்கைகளை முழுக்க முழுக்க ஆதரித்தார் . பார்ப்பன ஆதிக்க 
எதிர்ப்புத் தேவையில்லை ; பொதுவுடைமைக் கருத்துப் பரவினாலே 
எல்லாம் சரியாகிவிடும் 

என்ற சிங்காரவேலரின் கருத்தைக் 
குத்தூசியார் சிறிதும் ஒப்புக் கொள்ளவில்லை . எனவே குருசாமி 


குத்தூசி குருசாமி 


474 


இந்தியச் சூழ்நிலைக்குத் தக்க சில மாற்றங்களையும் சொன்னார் . 
அதே சமயம் பொதுவுடைமை இயக்கத்தின் தடுமாற்றங்களை 
மிகமிகக் காரசாரமாகவும் கண்டித்தார் . குத்திக் காட்டிக் கிண்டல் 
செய்தார் . 


ஜன் 


1947 ம் ஆண்டு 

ஆண்டு ஆகஸ்டு மாத - " விடுதலை " யில் 
சக்தியின் தடுமாற்றம் " என்ற தலைப்பில் சுயமரியாதை இயக் 
கத்தின் , அதாவது தமது - கருத்தை இவ்வாறு எழுதுகிறார் . 

“ ஆரியம் ( ஆரியன் அல்ல ) அடியோடு அழியாத வரையில் 
எந்த ஏழைகள் ஆட்சியும் இங்கு நிலைத்திருக்க முடியாது ...... 


“ லெனினை விட , ஸ்டாலினை விட , பல மடங்கு தொல்லை 
களுக்கிடையே , போராடி நாடு முழுவதும் பரப்பிய புத்தரின் 
கொள்கையையே குழி தோண்டிப் புதைத்த நயவஞ்சக 
ஆரியத்துடன் போராடுவதுதான் பெருந்தொல்லை . 


" ஆரியம் ஒரு மாயாவி ! 
பொதுவுடைமை உருவத்தில் வரும் ! 
தேசபக்தி முகமூடியுடன் எதிர்ப்படும் ! 
அவினாசி லிங்கமாக வரும் ! 
சகஜானந்தமாக வந்து மிரட்டும் ! 
ரமணமகரிஷியாக உலவும் ! 
சைவமாக வந்து கொஞ்சும் ! 
வைணவமாக வந்து கெஞ்சும் ! 
கலையாக வந்து கண் சிமிட்டும் ! 
ஆண்டவன் பெயரைச் சொல்லி அதட்டும் ! 
ரிஷியாகத் தோன்றி கம்யூனிஸ்ட் ஏகலைவனின் 

கட்டைவிரலைத் தட்சணையாகக் கேட்கும் ! 
இதை எதிர்த்து போராடுவது எளிதல்ல . செய்து பார்த்தால் 
தெரியும் ! " ( அவிநாசிலிங்கம் -1947 காங்கிரஸ் அமைச்சரவையில் 
கல்வி 

அமைச்சராக இருந்தார் . சகஜானந்தம் காங்கிரஸ் 
ஆதி திராவிட எம் . எல் . ஏ . ) 


தமிழகப் பொதுவுடைமை இயக்கத்தோடு ஒரு சில கருத்து 
வேறுபாடுகள் ஆழமாக இருந்த போதிலும் - பொதுவுடைமைக் 
கொள்கைக்கு , இயக்கத்திற்கு எந்த ஓர் ஆபத்து வந்த நேரத்திலும் 
குத்தூசியார் , பெரியார் இயக்கம் - பொதுவுடைமையின் பக்கமே 
என்பதை ஒவ்வொரு நிலையிலும் , உறுதிப்படுத்தினார் . தமது 


குருவிக்கரம்பை வேலு 


475 


இயக்கத்தைப் போலவே , 

பொதுவுடைமை இயக்கத்தையும் 
அணைத்தும் , அடித்தும் காப்பாற்றி வளர்த்து வந்தார் . குத்தூசி 
யாரைப் பொருத்தவரையில் சுயமரியாதைக் கொள்கையும் - பொது 
வுடைமைக் கொள்கையும் இரண்டு கண்கள் . இந்தப் பகுதியைப் 
படிப்பவர்கள் இதனை நிச்சயம் உணர்வார்கள் . 

1949 - ல் தமிழ்நாட்டில் பொதுவுடைமை இயக்கத்திற்கும் 
ஜனசக்திக்கும் காங்கிரஸ் அரசாங்கத்தால் தடைவிதிக்கப் 
பட்டிருந்த நேரத்தில் , பொதுவுடைமைக் கொள்கைகளை 
ஆதரித்தும் அதற்கிடப்பட்ட தடையைக் கண்டித்தும் “ விடுதலை 
யில் தடை நீக்கப்படும் வரை தொடர்ந்து குருசாமி எழுதினார் . 
அந்தக் காலகட்டத்தில் பொதுவுடைமைத் 

தலைவர்கள் 
அனைவரும் தலைமறைவு ( அண்டர் கிரவுண்ட ) வாழ்வு நடத்தி 
வந்தனர் . மணலி கந்தசாமி , கே . முத்தையா , பாலதண்டாயுதம் 
போன்றவர்களுடைய தலைக்கு விலை உண்டு ! உயிருடனோ ,, 
கொன்றோ கொண்டு வரலாம் ! மணலிக்கு ரூ . 10000 / - முத்தய் 
யாவுக்கு ரூ . 5000 / 

தலைமறைவு காலங்களில் தோழர்கள் பி . இராமமூர்த்தி , 
ப . ஜீவானந்தம் , ஏ . எஸ் . கே . , மணலி கந்தசாமி , பால தண்டாயுதம் 
எம் . ஆர் . வெங்கடராமன் . கே . டி . கே . தங்கமணி , போன்றவர்கள் 
பல தடவைகள் , பல நாட்கள் , தங்கி இருந்த இடம் குத்தூசி 
குருசாமி ; குஞ்சிதம் குருசாமி இல்லந்தான் என்பதைப் பெருமை 
யோடும் , பூரிப்போடும் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் . 

" இதோ மணலி கந்தசாமி என்ற குத்தூசியாருக்குரிய 
கிண்டல் கட்டுரை எழுதுகின்ற அன்று மணலியார் குருசாமி இல்லத் 
தில்தான் இருந்தார் . மணலி’யின் தலைக்கு அரசாங்கம் குறிப் 
பிட்டிருந்த விலையும் தெரியும் குருசாமிக்கு ! 

விடுதலைப் போராட்டத்தின் முன்னோடிகள் தேசிய 
நீரோட்டக்காரர்கள்- என்றெல்லாம் காங்கிரசாரும் பொதுவுடை 
மையாரும் பெருமையடித்துக் கொள்கிறார்கள் . 

ஆனால் அத்தகைய பங்காளிகளான பொதுவுடைமையரைத் 
தான் அகிம்சா மூர்த்திகளான காந்தீயவாதிகள் அன்றைக்குக் 
கொன்று குவித்துக் கொண்டிருந்தனர் . 

அந்நிலையில் எந்தப் பெரியாரை - எந்தப் பெரியார் இயக் 
கத்தை - வரம்புமீறிப் பொதுவுடைமையாளர்கள் வசைபாடினார் 


- 


476 


குத் தூசி குருசாமி 


களோ அந்தப் பொதுவுடைமைத் தலைவர்களே அதே பெரியார் 
இயக்கக் கொள்கைத் தளபதி குருசாமி அவர்கள் இல்லத்தில் 
நம்பிக்கையோடு தலைமறைவாகத் 

தங்கியிருந்தனர் என்பது 
மறக்கக் கூடாத நிகழ்ச்சி . 

தமிழ்நாட்டில் பொதுவுடைமை இயக்கத்திற்கு ஆதரவாக 
குருசாமி எழுதியவைகளைப் பார்ப்போம் : 


வாய்ப்பூட்டும் கை விலங்கும் 

அன்று நடந்தது அன்னியராட்சி ; இன்று நடப்பது சொந்த 
ஆட்சி . அன்று நடந்தது அடிமை ஆட்சி , இன்று நடப்பது சுதந்திர 


ஆட்சி . 


அன்று வெலிங்டனும் , லின்லித்தோவும் ஆண்டனர் ; இன்று 
ஆச்சாரியாரும் , நேருவும் ஆள்கின்றனர் . 

அன்று மில் துணியில் கால் சட்டையும் , கோட்டும் அணிந்தவர் 
ஆண்டனர் . இன்று கதர்த் துணியில் வேட்டியும் குல்லாயும் அணி 
பவர்கள ஆட்சி புரிகின்றனர் . 

அன்று பிரிட்டிஷ் மன்னரின் பெயரைக் கூறிக் கொண்டே 
சுரண்டி வந்தனர் . இன்று காந்தியார் பேரைக் கூறிக் கொண்டு 
சுரண்டுகின்றனர் . 

தங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களைப் பேசவோ , எழுதவோ 
முடியாதபடி- தாங்கள் சொல்லுவதும் எழுதுவதும் தான் 
அவைகளைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவதில் 
இன்றைய மந்திரிகள் ஹிட்லரையும் , முசோலினியையும் அற்பர் 
களாக்கி விட்டனர் . 


சரி , 


பேசுகிறவர்களுக்குத் தடை ; பத்திரிகைகளுக்கு ஜாமீன் ; புத்த 
கங்கள் பறிமுதல் , நாடகங்களுக்குத் தடை ! 


பிர்லா , 


பொதுவுடைமைக் கொள்கை 

பரவக்கூடாது ; பரவினால் 
தங்கள் கட்சியின் மறைமுக பாங்கர்களாகிய டாடா , 
டால்மியா , முத்தய்யா , வடபாதிமங்கலம் , கோயங்காக்கள் , 
சீனுவாசன் கும்பல்கள் ஒழிந்து விடும் என்ற அச்சம் காங்கிரசுக்கு 
இருப்பது இயற்கைதான் . 
ஆனால் , அதற்காக முதலாளித்துவத்தை 

ஆதரித்தும் , 
பொதுவுடைமையை எதிர்த்தும் தங்களிடமுள்ள பிரச்சாரப் 
பீரங்கிகளைப் பிரயோகப்படுத்துவது தான் நேர்மையேயொழிய 


ஆதரவோ 


செய்து வரும் தொழிலாளிகள் . 
குருவிக்கரம்பை வேலு 

477 
அக்கொள்கைகளைப் 

பரப்பும் பத்திரிகைகளைத் தடுப்பது , 
அச்சகத்தைப் பூட்டுவது , தோழர்களைக் கைது செய்து வழக்குத் 
தொடராமல் சிறையில் 

வைத்திருப்பது 

ஆகிய காரியங்கள் 
ஜனநாயகத்தின் பெயராலும் , 

பேச்சு உரிமைக்கும் , எழுத்து 
உரிமைக்கும் ஆயுள் முழுதும் போராடிய காந்தியாரின் பெயராலும் 
நடைபெறுவது நேர்மையா ? என்று பொது மக்களை மட்டுமல்ல 
காங்கிரசுத் தோழர்களையும் கேட்கிறோம் . 

விடுதலை 28-3-1949 
கம்யூனிஸ்ட்டுகளுக்குத் தடை 
“ பொது மக்களிடமிருந்து தங்களுக்கு எவ்வித அனுதாபமோ 
கிடைக்காதென்பதைக் 

கண்ட கம்யூனிஸ்ட்டுகள் , 
வேறு வழியின்றித் தற்போது குழப்பம் உண்டு பண்ணவும் , 
அதிகாரத்தைக் கைப்பற்றிக் கொள்ளவும் முயற்சிக்கின்றனர் . 
இது நமது சென்னை 

மகாணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை 
சட்ட விரோதமானதென்று , ஏன் தடை விதித்தோம் என்பதை 
விளக்கி மாகாண சர்க்கார் கொடுத்திருக்கும் அறிக்கையில் காணப் 
படும் குற்றச்சாட்டு . 

இந்தக் காரணத்தைக் கூறி , சென்னை மாகாணத்திலுள்ள 
பலவகையான 19 தொழிலாளர் சங்கங்களுக்கு கம்யூனிஸ்ட் 
கட்சியின் ஆதிக்கத்தில் அவைகள் 

இருக்கின்றனவென்பதாக 
அவைகள் எல்லாவற்றையும் 

சர்க்கார் தடைப்படுத்தியிருக் 
கிறார்கள் . 

கம்யூனிஸ்ட் கட்சிக்காக நாம் வக்காலத்து வாங்குவதோ 
கம்யூனிஸ்ட் கட்சியினரின் மீது சர்க்கார் சாட்டியிருக்கும் குற்றச் 
சாட்டுகளை மறுத்து , அப்படிப்பட்ட தீச்செயல்களுக்குப் பரிந்து 
பேச வேண்டுமென்பதோ நம் கருத்தல்ல . 

தடைப்படுத்தப்பட்டிருக்கும் 19 வகையான தொழிற்சங்கங் 
களிலும் பங்கு கொண்டிருக்கும் தொழிலாளிகளைப் பிரித்தால் 
இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் . நேரடியாக சர்க்காருக்கு 
வருமானத்தைத் தரும் தொழில் நிலையங்களில் வேலை செய்து 
வரும் தொழிலாளிகள் . தனிப்பட்ட முதலாளிகளின் லாபப் பெருக் 
கத்திற்காக சர்க்காருக்கு மறைமுகமாக வருமானம் வர சர்க்காரின் 
கங்காணிகளாய் இருப்பவர்களின் தொழில் நிலையங்களில் வேலை 


478 


குத்தூசி குருசாமி 


என்று 


வர்ணித்து 


என்பதாக 


பலாத்கார நடவடிக்கைகளை அதாவது பொது ஸ்தாபனங் 
களைத் தீயிட்டுக் கொளுத்துவது , கொள்ளையிடுவது போன்ற 
அட்டூழிய நடத்தைகளை வீரச்செயல்கள் ; புனிதமான தொண்டு 
பலபடியாக 

அப்பேர்ப்பட்ட 

காலித் 
தனங்களில் பங்கு 

கொண்டவர்களை தியாகிகள் 
முத்திரை குத்தி , அவர்களுக்கு வீரமானியமும் கொடுக்க 
முன் வந்த ஒரு கட்சியின் சர்க்கார் , தங்களின் பழைய அடிச் 
சுவட்டைப் பின்பற்றுகிற சில கம்யூனிஸ்ட்களை மட்டும் இன்று 
குற்றம் சுமத்தி அழிவு வேலைக்காரர்கள் என்று அறிவிக்கிறார்கள் 
என்றால் இந்த அறிவிப்பு ஆகஸ்டு தியாகிகளின் சாயத்தை 
வெளுத்து விடமாட்டாதா ? என்று தானே பொதுமக்கள் எண்ண 
வேண்டும் . 


நாசவேலை செய்யும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு , நாட்டில் 
செல்வாக்கில்லை . பொது மக்களின் 

ஆதரவும் இல்லை . 
அனுதாபங் 

காட்டுவோர் யாருமே இல்லை , " இது சர்க்கார் 
அவர்களை அளந்தறிந்து நாட்டிற்குக் கூறும் உண்மை ! 

" வேறு வழியின்றிக் குழப்பம் உண்டுபண்ணுகிறார்கள் 
இது சர்க்கார் கார்ணத்தோடு கூறும் குற்றச்சாட்டு . 


அதிகாரத்தைக் கைப்பற்றிக் கொள்ளும் முயற்சி இது 
நாங்கள் தான் இந்த நாட்டின் ஆட்சிக்கு ஏகபோக வாரிசு என்கிற 
இறுமாப்பில் சர்க்கார் கூறும் அர்த்தமற்ற வாதம் ! 


ஆதரவோ 


என்று 


நாட்டில் 

செல்வாக்கோ , பொதுமக்களிடம் 
இல்லாத ஒரு கட்சி , அதைக் கட்சி என்று சொல்வதே தவறு , 
ஒரு காலிக்கும்பல் 

வர்ணிக்க 

ஆசைப்படுகிறார்கள் 
சர்க்கார் , 

ஆசைப்படட்டும் அக்கரையில்லை , காலிக்கும்பலை 
ஒழிக்கச் சர்க்காரிடம் வேறு ஆயுதமா 

இல்லை ? கொலை 
யாளிகளைத் தண்டிக்க 

கொள்ளையிடுவோரை அச்சுறுத்த 
எத்தனையோ ஆயுதங்கள் - அதற்கான உபகருவிகள் இருக்கின்றன 
சர்க்காரிடம் . அப்படியிருக்க , எறும்பு என்று கூறிவிட்டு , அந்த 
எறும்பை நசுக்க இவ்வளவு பெரிய பாறாங்கல்லையா 
வேண்டும் என்று கேட்கும் நிலையில் , ஏன் இந்தத் 
உத்திரவு ? 


தூக்க 


தடை 


" கம்யூனிஸ்ட்டுகள் 
முயற்சிக்கிறார்கள் . 


அதிகாரத்தைக் 


கைப்பற்றிக்கொள்ள 


479 


குருவிக்கரம்பை வேலு 


தடைவிதிப்பதற்கு அதை 

ஒரு காரணமாகச் 

சொல்லும் 
சர்க்காரின் அறிக்கையைக் கண்டு நாம் உண்மையாகவே பரிதாபப் 
படுகிறோம் . ஆளவந்தவர்கள் எப்படிப்பட்ட அறியாமையின் 
சிகரத்தில் வீற்றிருக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது எவரும் 
சிரிக்காமல் இருக்க முடியாது . அதிகாரத்தைக் கைப்பற்றும் , உரிமை , 
என்றைக்குமே தங்களுக்குத்தான் சாஸ்வதம் என்கிற பைத்தியக் 
கார எண்ணத்தைத் தவிர இந்தக் குற்றச்சாட்டுக்கு வேறு என்ன 
உண்மையான காரணம் சொல்லமுடியும் ? 

எப்படியோ வங்கத்தைப் பின்பற்றி , இப்போது சென்னையும் 
கம்யூனிஸ்ட் கட்சிக்குத் தடை விதித்து விட்டது . இது மத்திய 
அரசாங்கத்தின் ஆலோசனை கேட்டுத்தான் செய்யப்பட்டது 
என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது . இது உண்மையாயிருக்கு 
மானால் " கம்யூனிஸ்ட்களுக்குத் தடை விதிக்க வேண்டுமென்பது 
என் கருத்தல்ல " என்று பேசிவரும் இந்துஸ்தானத்தின் பிரதமர் , 
இந்துஸ்தானத்தின் சில பகுதிகளில் மட்டும் தடை விதித்துக் 
காட்டியும் , பல மாகாணங்களில் தடை விதிக்காதிருப்பதையும் 
எண்ணும் போது , இது அமெரிக்காவையும் , ரஷியாவையும் ஏக 
காலத்தில் அகமகிழச் செய்ய வேண்டுமென்கிற நவீனத் திட்டமோ 
என்று கூட நாம் சந்தேகப்படுகிறோம் . 

அடக்கு முறைகளை அடிக்கடி கூப்பிட்டு , அதன் கொடூர 
நர்த்தனத்தைக் கண்டு கும்மாளமிட்ட கோலோச்சியோரை , 
எந்த நாடும் , எந்தக் காலத்திலும் வரவேற்றதுமில்லை , நெடுங் 
காலம் வாழ விட்டதுமில்லை . உலக 
துமில்லை . உலக வரலாறு கூறுகிற 

இந்த 
உண்மையை ஆளவந்தார்கள் அறிந்திருக்க வேண்டும் , இன்றேல் 
அறிந்து கொள்வார்களாக ! 

1-10-49 . விடுதலை, 
இதுவரையில் 22 

“ சேலம் பலி 22 ஆகிவிட்டது . காயம்பட்டவர்களில் இன்னும் 
எத்தனை பேர் அதிகார வெறிக்குப் பலியாகப் போகிறார்களோ 
தெரியவில்லை . ரயில் விபத்தோ , பஸ் விபத்தோ ஏற்பட்டால் 
விபத்தில் மாண்ட உயிர்களின் பெயர்கள் உடனே வெளிவந்து 
விடுகின்றன . ஆனால் சேலம் பலிப்பட்டியல் மட்டும் வெளிவராத 
காரணம் தெரியவில்லை . 

தங்கள் கொள்கைக்காக , உயிர்விட்ட , ஒப்பற்ற வீரர்களை 
அதிகார வர்க்கம் மரக்கட்டைகளாகக் கருதி இருக்கிறதா ? அல்லது 
அவர்களும் மனிதர்கள் , அவர்களுக்கும் குடும்பங்கள் , உற்றார் 
உறவினர் , நண்பர்கள் உண்டு என்று கருதியிருக்கிறதா ? சவங்களைக் 
கூட இவர்கள் கண்ணில் காட்டியதாகத் தெரியவில்லை . 


13-2-50 திங்களன்று நாம் கேட்டுக்கொண்டபடியே பொது 
480 

குத்தூசி குருசாமி 
விசாரணை நடத்துவதற்கு ஆட்சியாளர் ஏற்பாடு செய்திருப்பதாக 
அறிகிறோம் . மகிழ்ச்சி ; ஆனால் அந்த விசாரணைக் கமிட்டியில் 
கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கவேண்டியது 
பொருத்தம் . அதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் , அகில 
இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் ( ஏ.ஐ.டி.யு.சி. ) தலைவரான 
தோழர் வி . சர்க்கரைச் செட்டியாராவது அவசியம் இருந்தாக 
வேண்டும் . இல்லையேல் , வெறும் மாஜி சர்க்கார் உத்யோகஸ்தர் 
களின் விசாரணையிலும் தீர்ப்பிலும் பொது மக்களுக்குத் 
திருப்தியிருக்காது . 
அதுமட்டுமல்ல , 

விசாரணை முடியும் வரையில் இந்தப் 
படுகொலை சம்பந்தப்பட்ட டயர்கள் ( Dyers ) சஸ்பெண்ட் 
செய்யப்பட வேண்டும் . தங்கள் அதிகார எல்லையை மீறி 
வெறித்தனமாக நடந்து கொண்ட சில்லரைத் தேவதைகள் மீது 
கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் . 

என் எதிரியை அடிப்பதற்கு என் கையில் 
கருவியைப் பயன்படுத்துவேன் 

அந்நாளில் ( 1938 ) 
முதலமைச்சர் ஆச்சாரியார் , இந்தி எதிர்ப்பாளர்கட்காகக் கூறியதை , 
கண்ணன் காட்டிய வழி யாகக் கருதி இன்றைய அதிகாரிகள் 
நடந்து வருகிறார்களோ என்று அச்சப்படுகிறோம் . 


கிடைத்த 


என்று 


கூறிய 


ஏனெனில் சர்தார் 

பட்டேல் பார்லிமெண்டில் 
பதிலில் இந்தியாவில் அரசியல் கைதிகள் இல்லை என்று 
மனந்துணிந்து கூறியிருக்கிறார் . அதாவது காங்கிரஸ் தியாகி 
களைத் தவிர மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள் எல்லோரும் 
வெறும் கலகக்காரர்கள் , குண்டர்கள் என்பது தான் சர்தாரின் 
எண்ணம்போலும் . இரும்பு மனிதருக்கு இரும்பு இதயந்தானே 
இருக்கும் ? 


தண்டவாளத்தைப் பெயர்த்தும் , தபாலாபீஸைக் கொளுத்தி 
யும் நாச வேலைகள் செய்த ஆகஸ்ட் 

தியாகிகள் , அரசியல் 
கைதிகள் என்றார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் . அதாவது 
வெள்ளையர் . ஆனால் இன்றுள்ள காருண்யசீலர்களின் காங்கிரஸ் 
ஆட்சியாளரோ , கம்யுனிஸ்டுகளை அரசியல் கைதி கள் 

என்று 
அழைப்பதற்குக் கூட மறுக்கிறார்கள் . கல்நெஞ்சு ! கல்நெஞ்சு ! 

- விடுதலை - 15-2-50 


குருவிக்கரம்பை வேலு 


481 


“ இதோ மணலி கந்தசாமி ! " 

“ எங்கே ? எங்கே ? காட்டு ; சுட்டுத்தள்ளுகிறோம் . எங்கே , 
அந்த ஆள் ? இந்த ஒரு ஆளுக்காக மாதம் எத்தனை ஆயிரம் 
ரூபாய் செலவழிக்கிறது ? நிரபராதிகளை எல்லாம் அடித்து 
எலும்பை முறிக்க வேண்டியதாயிருக்கே ! காட்டு அவனை " என்று 
அதிகாரிகள் ( அதாவது அகிம்சா ஆட்சி இயந்திரத்தின் சக்கரங்கள் ) 
ஆத்திரத்துடன் கேட்கலாம் . மந்திரிகள் , அகப்பட்டானா என்று 
பெருமூச்சு விடலாம் . 


மணலி கந்தசாமி இருக்குமிடம் யாருக்குமே தெரியாது . 
காந்தி சோதிடருக்கும் சிவராம சோதிடருக்குமே தெரியா 
தென்றால் எனக்கு எப்படித் தெரியும் ? கந்தசாமி எங்குமிருப்பார் . 
பகவான் கிருஷ்ணனைப் போல ! மந்திரிகள் வீட்டிலேயே ப்யூனாக 
இருக்கலாம் . போலீசார் வீட்டிலேயே சமையற்காரனாக 
இருக்கலாம் ; பணக்காரர் வீட்டிலேயே தோட்டக்காரனா 
யிருக்கலாம் . மாதம் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சர்க்காருக்குத் 
தண்டச் செலவு வைக்கின்ற கந்தசாமியைப் பார்க்க 

வேண்டு 
மென்று உங்களுக்கெல்லாம் ஆவலாயிருக்கிறதல்லவா ? எனக்குக் 
கூட அப்படித்தான் இருக்கிறது ! 


“ மணலி கந்தசாமி என்பவர் ஒரு கம்யூனிஸ்டாம் . அவர் 
2 , 3 ஆண்டுகளாக அண்டர் கிரவுண்டில் ( தலைமறைவாக ) 
இருக்கிறாராம் . இவரைத் தேடிப் பிடிப்பதற்காக அதிகாரிகள் 
செய்கின்ற அட்டகாசம் உண்டே ; எழுதினால் ஏட்டில் இடம் 
இருக்காது . தஞ்சை ஜில்லாவுக்கு நேரில் போய்ப் பார்த்தால் தான் 
தெரியும் . 


இதோ ! மணலி கந்தசாமி ! இந்த வைக்கோற்போரில் 
ஒளிந்திருக்கிறார் என்று தஞ்சை ஜில்லாவில் கூறிவிட்டால் 
போதும் . உடனே அதற்குத் தீவைத்து விடுவார்கள் அதிகாரிகள் . 


இதோ ! இந்த எருமை மாட்டு வயிற்றுக்குள் இருக்கிறார் 
மணலி கந்தசாமி என்று யாரோ ஒரு சிறுவன் வேடிக்கைக்காகச் 
சொன்னால் 

போதும் . டப் ! டப் ! டப் ! டப் ! துப்பாக்கிப் 
பிரயோகந்தான் . 


கு -31 


குத்தூசி குருசாமி 


482 


உடனே அந்த எருமைமாடு சுட்டு வீழ்த்தப்பட்டுவிடும் . அதன் 
வயிற்றுக்குள்ளே சோதனை நடக்கும் . 


கிண்டலுக்காக நான் இப்படிக் கூறவில்லை . திருவாரூரில் 
யாரோ ஒருவர் வீட்டில் மணலி கந்தசாமி ஒளிந்து கொண்டிருப்ப 
தாக யாரோ ஒரு சோம்பேறி ( துப்பறிகின்ற 

நிபுணன் ) 
அதிகாரிகளுக்குக் கூறிவிட்டான் . அதிகாரிகளில் ஒருவர் மகாமகா 
நிபுணர் . அவர் என்ன செய்தார் தெரியுமா ? இன்னொருவர் 
வீட்டில் போய் தடபுடல் செய்தார் . இந்த வீடு திராவிடர் கழகத் 
தோழர் ஒருவரின் வீடு . அவர் திடுக்கிட்டுப்போய்விட்டார் . 
மாலை 3 மணிக்கு ரிசர்வ் படையுடன் திடீரென்று வீட்டிற்குள் 
நுழைந்து பெண்டு பிள்ளைகளை எல்லாம் அலறச் செய்து கழகத் 
தோழரை போலீஸ் வளையம்போட்டு ஒரே கலாட்டா ! சந்து 
பொந்தெல்லாம் சோதனை ? கூரையைக் கிளறிக் கீத்துக்குள்ளே 
கூடத் தேடினார்களாம் . ஆண்கள் வயிற்றைத்தான் ஆபரேஷன் 
பண்ணவில்லை . 


அதிகாரிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார் 
களாம் . 


“ இந்த வீடுதானே , மாணிக்கம் வீடு ? " என்று கேட்டார் 
சலிப்படைந்த மேலதிகாரி . 

" இல்லை சார் ! என் பெயர் அண்ணாமலையாச்சே " என்றார் 
கழகத் தோழர் . 


தப்பான வீட்டில் சோதனை நடந்து விட்டதைக் கண்டார்கள் , 
முகத்தில் அசடு வழிந்து அண்டா நிறைந்ததாம் ; ஒரு வாரத்திற்கு 
முன்பு நடந்த சங்கதி இது ! 


“ இன்ன மந்திரி வீட்டில் மணலி கந்தசாமி இருக்கிறார் 
என்று சொன்னால் 

போதும் , உடனே மந்திரி வீடும் இதே 
கதி தான் . 
எனக்கொரு யோசனை தோன்றுகிறது . 

யார் யார் கள்ள 
மார்க்கெட் வியாபாரத்துக்காகச் சரக்குகளைப் பதுக்கி வைத்திருக் 
கிறார்களோ அந்த அந்த இடத்தைக் காட்டி , இந்த இடத்திலே 
தான் மணலி கந்தசாமி இருக்கிறார் என்று சொன்னால் போதும் , 
பதுக்கல் சாமான்களெல்லாம் அம்பலத்துக்கு 

வந்து விடும் . 
பூனையைத் தேடப்போய் யானை சிக்கினால் லாபந்தானே ! 


குருவிக்கரம்பை வேலு 

483 
தம்பி கந்தசாமி ! நீ இன்னும் என்னென்ன கூத்துக்குக் 
காரணமாயிருக்கப் போகிறாயோ ! நீ எங்கே இருந்தாலும் சரி ! 
பத்திரமாயிரு. உன்னால் ஆயிரம் போலீஸ்காரர்கள் சுகமாகப் 
பொழுது போக்கிக்கொண்டிருக்கிறார்கள் . ஆனால் நிரபராதிகள் 
அடிபட்டுச் சாகிறார்கள் . அதற்கு நீ என்ன செய்வாய் பாவம் ! 


" கந்தசாமி , இருஇரு; பாணிவாலா மகராஜ் அண்டர் 
கிரவுண்ட் தண்ணீரைச் சிண்டைப்பிடித்து இழுத்து வருகிறாராம் 
அவரை வரவழைத்து ( மந்திரி பக்தவத்சலனார் மூலமாக ) 
உன்னையும் அண்டர்கிரவுண்டிலிருந்து அலக்காகத் தூக்கிவரச் 
சொல்கிறோம் பார் ! 


" அண்டர்கிரவுண்ட் ! அண்டர்கிரவுண்ட் ! யாரிடத்திலே 
பலிக்கும் இந்த பாச்சா ! இதோ எங்கள் போலீஸ்காரர்களையும் , 
மந்திர கவச நிபுணர்களையும் அழைத்துவரப்போகிறோம் . 
சரி தம்பி ! உன் நட்சத்திரம் 

என்ன என்று மட்டும் 
சொல்லேன் . எங்கள் ஊர் வெள்ளப்பூண்டு ஜோசியரிடம் கேட்டுப் 
பார்க்கிறோம் ! " ( இக்குத்தூசிக் கட்டுரை எழுதிய அன்று மணலி , 
குருசாமி இல்லத்தில் தான் இருந்தார் . ஆ - ர் . ) 

விடுதலை , 16-10-50 . 


தோழர் ஏ.கே. கோபாலன் குருசாமிக்குப் பாராட்டு 
அன்புள்ள தோழர் குருசாமிக்கு நன்றி , 

மார்ச் மாதம் 19 - ஆம் தேதி விடுதலையானதிலிருந்து நான் 
தமிழகத்தின் பல இடங்களுக்குச் சென்று பல்வேறு கட்சியினரை 
யும் , மக்களையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்குக் கிடைத்தது . 
உங்கள் 

பத்திரிகை வாயிலாக தமிழ் மக்களுக்கு குறிப்பாக 
திராவிடர் கழகத் தோழர்களுக்கு என் கருத்தைக் கூறப் பிரியப் 
படுகிறேன் . 

காங்கிரஸ் அரசாங்கத்தின் அக்கிரம அடக்குமுறைக்கு எங்கள் 
கட்சி உட்பட்டதாயிருந்த காலத்தில் , ஜனநாயக உரிமைகளுக்காக 
நிமிர்ந்து 

நின்று கிளர்ச்சி செய்த பெருமை , பிரதானமாக 
திராவிடர் கழகத் தோழர்களுக்கும் , விடுதலை பத்திரிகைக்கும் 
உரியதாகும் . எங்கள் கட்சியும் , கட்சியின் தலைமையில் திரண்டு 
நிற்கும் தொழிலாளி, விவசாயி , நடுத்தரவர்க்க மக்களும் உங்களு 

ஆதரவைப் பற்றி விசேஷமாகக் குறிப்பிடுகிறார்கள் . 
சர்க்கார் நிராயுதபாணிகளான கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது 
துப்பாக்கிப் பிரயோகம் செய்து 23 வீரர்களைச் சுட்டு கொன்ற 


டைய 


குத்தூசி குருசாமி 


484 


. 


செயல் அடால்ப் இட்லரையும் தோற்கடிக்கச் செய்யும் அந்த 
அக்கிரமத்தைத் தமிழகமெங்கும் எடுத்துக் கூறி , நீங்கள் ஜனங் 
களைத் தட்டி எழுப்பினீர்கள் . தஞ்சை ஜில்லா கிராமங்களில் 
செங்கொடியின் தலைமையின் புது வாழ்க்கை போதம் பெற்ற 
விவசாயப் பாட்டாளிகளுக்கு பெருமிராசுதார் 

கூட்டமும் , 
காங்கிரசாட்சியும் இழைத்த கொடுமைகள் சேரிகள் சூறையாடப் 
பட்டதை , தைரியமாக ஒலிபரப்பி நல்லெண்ணமுடையவரின் மனச் 
சாட்சி படைத்தவரின் நீதிமன்றங்களாக நீங்கள் விளங்கினீர்கள் . 
இந்த அரிய தொண்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் 

சார்பில் நான் 
உங்களை வாழ்த்துகின்றேன் . 

" விடுதலை ", 25-5-1951 
குருசாமிக்கு தோழர் கல்யாண சுந்தரத்தின் நன்றி 

எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழர் குருசாமி 
அவர்களுக்கு , 

தான் 14-6-51 தேதியன்று புதுக்கோட்டைச் சிறையிலிருந்து 
விடுதலை செய்யப்பட்டேன் . எனது பழுதுபட்ட இதயத்தைச் 
சீர்படுத்தும் அளவிற்கு நமது நாட்டில் வைத்திய விஞ்ஞானம் 
இன்னும் வளரவில்லை . இருந்தாலும் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு 
நமது நாட்டு தொழிலாளர்களும் விவசாயிகளும் மக்களும் இறுதிச் 
சடங்கு செய்வதை நான் உயிருடனிருந்து பார்ப்பேன் 
நிச்சயமாக நம்புகிறேன் . எனது கடைசிச் சொட்டு இரத்தமும் 
காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்கும் பணியில் தான் அர்ப்பணிக்கப்படும் . 
என்னுடைய 

விடுதலைக்காக திராவிடர் கழகமும் 
" விடுதலை " பத்திரிக்கையும் செய்த கிளர்ச்சிக்கு என் சார்பிலும் , 
எங்களுடைய கட்சியின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்ளு 
கிறேன் . என்னுடைய விடுதலை திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டு 
கட்சியின் அய்க்கியத்தின் வெற்றியாகும் . தமிழ் நாட்டின் 
ஜன நாயக சக்திகளின் வெற்றியாகும் . 

திராவிடர்க் கழகம் - கம்யூனிஸ்டு கட்சியின் அய்க்கியம் , தமிழ் 
நாட்டு மக்களின் விடுதலைப் போராட்டத்தின் வெற்றியை 
நிர்ணயிக்கும் ஒரு பெரிய சக்தியாகும் . மேலும் மற்ற ஜனநாயக 
சக்திகளையும் திரட்டவல்ல அச்சாகும் . இந்த அளவிற்கு வளர்ந்து 
வந்திருக்கும் கருத்தொற்றுமையையும் , செயல் ஒற்றுமையையும் 
மேலும் மேலும் வளர்த்து கண்மணியைப் போல் பாதுகாக்க 
ஒவ்வொரு திராவிடர்க் 

கழக தோழர்களின் 
கம்யூனிஸ்ட்டு கட்சி தோழர்களின் கடமையாகும் கம்யூனிஸ்ட்டு 


என 


வேண்டியது 


குருவிக்கரம்பை வேலு 


485 


கட்சிக்கும் திராவிடர் கழகத்திற்கும் இடையே ஒற்றுமையை 
வளர்ப்பதற்குத் தாங்கள் 

கடந்த நாலைந்து ஆண்டுகளாக 
எடுத்துள்ள முன் முயற்சி குறிப்பாகப் பாராட்டத்தக்கது . 

கம்யூனிஸ்ட்டு கட்சியும் , தொழிலாளி விவசாயி மக்களின் 
யக்கங்களும் காங்கிரஸ் பாசிஸ்டு அடக்கு முறைக்குப் பலியான 
பொழுது " விடுதலைப் பத்திரிக்கை செய்துள்ள சேவை 
சரித்திரத்தில் இடம் பெற வேண்டியது . தமிழ்நாட்டு மக்களின் 
பத்திரிக்கையாக மேலும் , மேலும் “ விடுதலை வளர்ந்து தமிழ் 
பேசப்படும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பிரதி செல்லும் நாளை 
எதிர்பார்க்கிறேன் . 
.... என்னுடைய விடுதலையைக் கோரி 

கிளர்ச்சி செய்து 
வெற்றியடைந்த தொழிலாளர் விவசாயி மக்களுக்கும் , நண்பர் 
களுக்கும் , பத்திரிக்கைகளுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை 
" விடுதலை பத்திரிக்கை மூலம் தெரிவித்துக் கொள்ள அனுமதி 
யுங்கள் , என்னிடத்தில் காட்டியுள்ள நம்பிக்கைக்கும் , அன்பிற்கும் 
தகுதியுடையவனாகவும் , விஸ்வாசம் உள்ளவனாகவும் கடைசி 
மூச்சு உள்ளவரை நடக்க உறுதி கூறுகிறேன் . 
பெரியகுளம் ) 

தங்கள் 
27-6-51 

அன்பு மறவாத 
Kalyanasundaram 


குறிப்பு : நான் இன்னும் படுக்கையிலேயே இருப்பதே கடிதம் 
எழுதுவதற்கு இவ்வளவு தாமதம் ஆனதன்காரணம் . 

" விடுதலை " 28-6-51 


பொதுவுடமைத் தோழர்கள் சிறையில் இருக்கும் போது , 

, 
வாய்ப்புக்கிடைக்கும் போதெல்லாம் குருசாமி அந்தந்தச் சிறைக்குச் 
சென்று அங்குள்ள தோழர்களின் நலன் விசாரித்து , அவர்களுக்கு 
வேண்டிய உதவிகளைச் செய்துவந்தார் . அதற்கு ஒரு சான்று . 
தோழர் பாலதண்டாயுதமே கூறுகிறார் . 

" ஜென்ம தண்டனை பெற்று , கோவைச் சிறையில் தனிமை 
யில் இருக்கும் பொழுது நான் எதிர்பாராமல் அன்பர் குருசாமி 
வருகை தந்து என்னை மகிழ்வித்தார்கள் ; கௌரவித்தார்கள் ; 
ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள் . பரிவுடன் “ எப்படிப் பொழுது 
போகிறது ? " என்று 

வினவினார்கள் . தமிழ் வித்துவான் 
பரீட்சைக்குப் படிக்கிறேன் என்றவுடன் , உடனே எனக்கு உதவி 
புரிய கோவை நகரில் இருந்த இரண்டு தமிழ் 

இருந்த இரண்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு 


486 


குத்தூசி குருசாமி 


ஏற்பாடு செய்வதாகச் சொல்லி , இருந்து , செய்துவிட்டுத்தான் 
சென்னை திரும்பினார் . 

( கு.கு. மலர் ) 


பாமர 


அவர் 


- 


ஏழையோ ஏழை 

சிந்தனையாளர் குருசாமி பொதுவுடமைக் கோட்பாட்டில் 
எவ்வளவு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை விளக்கு 
வதற்கு அவரது வாழ்க்கையில் எத்தனையோ உதாரணங்களைக் 
காட்டமுடியும் . அவரது 

எழுத்தும் 

பேச்சும் பல்லாயிரம் 
பாட்டாளிகளின் எதிர்காலம் குறித்ததாகவே இருந்தது . அந்தப் 

மக்களை உளவியல் ரீதியாக அழுத்தித் தாழ்த்தி 
வைத்திருக்கும் பார்ப்பனீயத்தை எதிர்த்துப் போராடுவது 
இந்தியாவின் 3000 ஆண்டுகளின் வரலாற்றுப் பின்னணியில் 
எவ்வளவு முக்கியத்துவமுடையது என்பதை 

சரியாகப் 
புரிந்து கொண்டிருந்தார். இதற்கு மாறாக இந்தியப் புரட்சிக் 
காகப் பாடுபட்டுவந்த பொதுவுடமைக்கட்சித் தோழர்கள் 
பார்ப்பனீயத்தை எதிர்ப்பதற்கு அதாவது நிலப்பிரபுத்துவ 
வர்க்கத்தின் உளவியல் ஆயுதமாக எதிர்நிற்கும் பார்ப்பனீயத்தை 
எதிர்ப்பதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கத் தவறினார்கள் . 
பாட்டாளிகளிடம் அவர்களின் மொழியில் பேசத்தவறினார்கள் , 
புரியாத மணிப்பிரவாள மொழிநடையிலேயே பேசியும் எழுதியும் 
வந்தார்கள் . இதோ குருசாமி எழுதுகிறார் பாருங்கள் : 

" உயர் திருவாளர் ஏழையவர்கள் பின்வரும் கடிதத்தை 
எனக்கு எழுதியிருக்கிறார் : -- 

அய்யா ! 

" ஏழையாகிய நான் என்றுமில்லாமல் இப்போது , அதாவது 
கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக , இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு 
வருவேன் என்று கனவில் கூட நினைத்ததில்லை . " கனவு என்று 
சொல்வதே தப்பு ! 

ஏழைக்கேது கனவு ? நல்ல தூக்கமில்லாதவனுக்குத் தானே 
கனவு வரும் ? எங்களுக்குத்தான் எப்போதும் அயர்ந்த தூக்க 
மாச்சே ! வெட்டிப் போட்ட மரம் போலக் கிடக்கின்ற எங்களுக்குப் 
பட்டு மெத்தையும் வெல்வட் தலையணையுமில்லாமலே நிம்மதி 
யான உறக்கம் வந்து விடுகிறதே ! அடாடா ! உறக்கத்தை நினைத் 
தாலே எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்சிறது ! அது ஒன்று தானே 
எங்கள் மனவேதனையைத் தீர்க்கும் மருந்து ? வறுமையை மறக்கடிக் 
கின்ற போதை ! துயரத்தை நினைவுபடுத்தாத மயக்கப்பொருள் ! 


குருவிக்கரம்பை வேலு 


487 


அது 


போகட்டும் ! ஏழையாகிய எனக்கு இப்பேர்ப்பட்ட 
சுக்கிர தசை எப்படி அய்யா வந்தது ? என்னைப் போன்றவர்களுக் 
காகத்தான் , 

சுக்கிர தசை - அதிர்ஷ்டம் என்ற சொற்களை 
யெல்லாம் கற்பனை செய்திருக்கிறார்களென்று நினைக்கிறேன் . 
முதலாளித்துவத்தின் மீது மோதாமல் , தலைவிதியையும் 
அதிர்ஷ்டத்தையும் , ஆரூடத்தையும் எதிர்பார்த்துக்கொண்டே 
யிருக்கலாமல்லவா ? நல்ல வேலை செய்தார்கள் ! 

கடந்த 5 ஆண்டுகளாக என்னைப்பற்றிப் பேசாதவர்களே 
இந்தியாவில் கிடையாது ! கடவுளை 

விட ஆயிரம் மடங்கு 
அதிகமாக என்னைப்பற்றியே தான் எல்லோருமே பேசுகிறார்கள் ! 
இந்திய முதலமைச்சர் முதல் சிறிய நகரசபை அபேட்சகர் வரையில் 
எல்லோருமே என்னைப் பற்றியே பேசுகிறார்கள் ! நேற்றுப் பேசி 
யிருக்கின்ற எல்லாத் தலைவர்களும் ஏழை - ஏழை - ஏழை என்றே 
பேசிக் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் !! கடந்த அய்ந்து ஆண்டு 
களில் ஏழையைப்பற்றிப் பேசியிருக்கின்ற பேச்சுக்கள் அவ்வளவை 
யும் வார்த்தைகளாகக் கணக்கிட்டு , ஒவ்வொரு வார்த்தையும் 
ஒவ்வொரு செங்கல்லாக ஆக்கினால் இந்த நாட்டிலுள்ள ஏழைகள் 
அத்தனை பேருக்கும் ஆளுக்கொரு வீடு சொந்தமாகவே கட்டித் 
தந்திருக்கலாம் ! 


ஏழை - ஏழை - ஏழை எங்கு மிதுவே பேச்சு ! 

இதைத் தவிர எல்லோருக்கும் வேறில்லையே மூச்சு ! 
திடீரென்று ஏன் எல்லோருமே என்னைப்பற்றி இவ்வளவு 
அக்கறையோடு புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று எனக்கொரு 
சந்தேகம் ஏற்பட்டது . உடனே எனக்கு அடித்தபடியாகப் புகழ்ந்து 
பேசப்படுகின்ற கடவுளைப் பேட்டி கண்டு பேசினேன் ! ஏழை மீது 
திடீர்க் காதல் ஏற்பட்ட காரணத்தை 

விளக்க 

முடியுமா , 
கருணையங்கடலே , என்று கேட்டேன் . கடவுள் கூறிய பதில் இது : 

" ஓ ! ஏழையே ! உன் சந்தேகம் சரிதான் ! உன்னைக் காட்டி 
உலகத்தை ஏமாற்றுவது போலத்தான் 

என்னைக் காட்டியும் 
உலகத்தை ஏமாற்றுகிறான்கள் , திருட்டுப் பயல்கள் ! 
எவனையாவது எனக்கு வக்கீல் வேலை செய்யும்படி கூட்பிட் 
டேனா ? என்னைக் காப்பாற்றுவதற்காக 

எவனையாவது 
அழைத்தேனா ? அவனவன் அவனவன் காரியத்தைப்பார்க்காமல் , 
என்னை 

ஏன் குறுக்கே இழுத்துப் போடுகிறான்கள் ? கொலை 
காரன் முதல் மந்திரிகள் வரையில் - எல்லோருமே என்னைத் 


நான் 


குத்தூசி குருசாமி 


488 


துணைக்கழைக்கிறான்களே ! அவனவன் சுரண்டலுக்கும் அவனவன் 
சுயநலத்துக்குமே என் பெயரைச் சொல்கிறான்கள் ! எல்லாம் 
தகிடுதத்தம் ! இதே போலத்தான் உன் பெயரையும் உபயோகப் 
படுத்தி வருகிறான்கள் ! உள்ளபடியே உன் மீது கவலையிருக்கு 
மானால் எல்லாப் பேர்வழிகளும் ஒன்று கூடி உனக்கு ஒரு சொந்த 
வீடாவது கட்டித்தரமாட்டான்களா ? என் பெயரால் , எனக்குத் 
தேவையில்லாத அளவுக்கு ஊரில் சரிபாதி அளவுக்கு வீடுகட்டி 
வைத்திருக்கிறான்களே ! நான் அந்த வீட்டிலேயா இருக்கிறேன் ? 
அந்த " விபசாரவிடுதி க்குள்ளே நான் நுழைவதே யில்லையே ! 
என் பெயரைச் சொல்லிக் கொண்டு சோம்பேறிகள் தானே என் 
வீட்டைச் சுற்றிக்கொண்டு திரிகிறான்கள் ? அது போலத்தான் 
உன் பெயரையும் சொல்லி ஊராரை ஏமாற்றிக் கொண்டிருக் 
கிறான்கள்! நீ அவர்களை நம்பாதே . நீ உன்னையே நம்பு ! 
ஏழ்மையைப் போக்கிக் கொள்ள நீயே முயற்சிசெய் ! புரட்சிசெய் ! " 
என்று கூறினார் , கடவுள் ! 


இதென்ன ? கடவுளே இப்படிச் சொல்கிறாரே ! - என்று 
எனக்கு வியப்பாயிருக்கிறது . எது உண்மை ? கடவுள் என்னிடம் 
சொன்னதா ? அல்லது இங்கே குளம் குளமாக , கடல் கடலாக 
எனக்காகக் கண்ணீர் வடிக்கிறார்களே ! இதுவா ? இரண்டில் எது 
உண்மை யென்பதை விளக்குவீர்களா ? 

இப்படிக்குத் 
தங்கள் உடன்பிறந்தான் 

ஏழை 


இக் கடிதம் என்னை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தி 
விட்டது , ஆமாம் ! ஏழைகளுக்காக எல்லோருமேதான் 

கண்ணீர் 
விடுகின்றார்கள் ! இதில் எது , மனிதக் கண்ணீர் , எது முதலைக் 
கண்ணீர் 

என்று எப்படிக் கண்டு பிடிப்பது ? எல்லாக்கண்ணீரை 
யும் ஒன்று சேர்த்தால் இந்த நாட்டு நன்செய் நிலங்களுக்கே 
போதும் போலத் தோன்றுகிறது . 

ஏ ! கடவுளே ! ஏ ! ஏழையே உங்களைக் காட்டி இன்னும் 
என்னென்ன திருக்கூத்துக்கள் 

பெறப்போகின்றனவோ ? 
ஓம் தத்ஸத் ! ஓம் ஏழை ! 

-விடுதலை , 16-8-52 
1947 முதல் 52 வரை சோஷலிசம் பேசிய காங்கிரஸ் கட்சித் 
தலைவர்கள் சோஷலிசத்தை நீட்டி முழக்கிப் பேசிக் கொண்டே 


நடை 


489 


குருவிக்கரம்பை வேலு 


யிருந்தார்களே தவிர உள்ளுக்குள் நிலப்பிரபுக்களுக்கும் முதலாளி 
களுக்கும் கங்காணிகளாகவேதான் செயல்பட்டார்களென்பதைத் 
தான் குருசாமி அவர்கள் இங்கே அம்பலப்படுத்துகிறார் . கடவுளின் 
பெயரால் மோசடி செய்கிறவர்களைப் போலவே ஏழைகளின் 
நிலையைச் சொல்லி கண்ணீர் விட்டுப் பசப்பும் ஏமாற்றுக்காரர் 
களை ....." நம்பாதே ! நீ உன்னையே நம்பு ! ஏழ்மையைப் போக்கிக் 
கொள்ள நீயே முயற்சி செய் ! புரட்சி செய் ! " என்று வழிகாட்டு 
கிறார் குருசாமி . 

" ஏ ! கடவுளே ! ஏ ! ஏழையே உங்களைக் காட்டி இன்னும் 
என்னென்ன திருக்கூத்துக்கள் நடைபெறப் போகின்றனவோ ! 
எவ்வளவு தொலைநோக்குடன் இந்திய ஆளும் வர்க்கங்களைப் 
பற்றி எச்சரிக்கிறார் குருசாமி . ஆம் . உலக நாடுகளிலெல்லாம் 
நிலப்பிரபுத்துவத்தை ஒழித்துக் கட்டிவிட்டுத்தான் முதலாளித்துவம் 
ஆளும்வர்க்கமாக மேலெழுந்தது . ஆனால் 

நடந்த 
திருக்கூத்து நிலப்பிரபுத்துவமும் முதலாளித்துவமும் கள்ளக் காதல் 
புரிந்த திருக்கூத்து உலக வரலாற்றுக்கே புதுமையல்லவா . இந்த 
நாட்டில் மட்டும் நிலப்பிரபுத்துவம் ஒழிக்கப்படாமல் முதலாளித் 
துவத்துடன் அர்த்தநாரி அவதாரமெடுத்த வரலாற்று மர்மம் 
தான் என்ன ? இந்த வரலாற்று மர்மத்தின் பின்னணி என்ன ? 
இந்தியா முழுவதும் அதிகார வர்க்கத்தின் பெரும் பகுதியாய் 
நிர்ணய சக்தியாய்க் கொலுவீற்றிருப்பது பார்ப்பனீயம் அல்லவா ! 
பார்ப்பனீயத்தை எதிர்த்துப் போராடாமல் நிலப்பிரபுத்துவத்தை 
ஒழித்துவிடப் போவதாகச் சொல்வது பாசாங்குத்தனமல்லவா ! 


இங்கே 


சிவப்பு வர்ணம் 

சிவப்பு நிறத்தைப் பார்த்தாலே சில மிருகங்கள் வெறி 
கொண்டு விடுமென்று நமக்குத் தெரியும் . அந்த மிருகங்களைப் 
போலவே சனாதனிகளும் சிவப்பைக் கண்டாலே எப்படியெல்லாம் 
உளறத் தொடங்கி விடுவார்களென்பதையும் - அந்த உளறல் 
அவர்களது வேதங்களையும் உபநிஷதங்களையும் விட அபத்தமாக 
இருக்குமென்பதையும் குருசாமி அவர்கள் இதோ படம் பிடித்துக் 
காட்டுகிறார் : 

" சீனா முழுதும் சிவப்பாகி விட்டதாமே ! உண்மைதானா 
ஸார் ? திபேத் எல்லைக் கோட்டைச் சேர்ந்த மலைப்பிரதேசத்தி 
லிருந்து 10,000 தேசிய சீனப் படைகளை விரட்டி விட்டு கம்யூ 
னிஸ்ட் சீனப் படை அந்த இடத்தையும் பிடித்துக் கொண்டு 


490 


குத்தூசி குருசாமி 


விட்டதாமே ? இத்துடன் சீனாவில் ஒரு கை அகலங் கூடப் பாக்கி 
யில்லையாமே ? 


“ ஆமா, ஸார் ! நான் கூடப் படித்தேன் ! தென் மேற்கு சீனா 
பூராவும் அந்தப் படுபாவிகள் 

வசமாகி விட்டதாமே ? அது 
மட்டுமா ? ஹெய்னான் தீவையும் பிடித்து விட்டார்களாம் ! 

தலை 
நகர் போய்விட்டதாம் ! தேசீய சீனர்கள் குதிகால் பிடரியில் 
படும்படியாக ஓடி விட்டார்களாமே ! " 

அடேயப்பா ! இதென்ன இவ்வளவு வேகமாகப் பரவிக் 
கொண்டிருக்கிறார்கள் ? இந்தோ சீனாவிலும் அவர்கள் தொல்லை 
யாம் ! தாய்லாண்டிலும் தொல்லையாம் . பர்மாவிலும் தொல்லை 
யாம் ! மலோசியாவிலும் தொல்லையாம் ! இந்தியாவை ( பாரத 
பூமியை ) ச் சுற்றி இப்படி ஒரே களேபாரமாயிருக்கே !இந்தியாவுக்கும் 
ஒரு வேளை பரவி விடுமோ ? 

“ சே ! சே ! இந்தியாவுக்கா ? அதெல்லாம் முடியாது ஸார் ! 
ஹிந்து மதம் உள்ளவரையில் இங்கே கம்யூனிஸம் பரவாது 
என்று மேல் நாட்டுப் பத்திரிகை எழுதிற்றே அது ரொம்ப 
சரி , ஸார் ! 


" அதுதான் மதச் சார்பற்ற சர்க்கார் என்று நம் சர்க்கார் 
சொல்லி விட்டார்களே ! இவர்களா ஹிந்து மதத்தைக் காப்பாற்றப் 
போகிறார்கள் ? 


" மதச் சார்பற்ற சர்க்காரா ? யார் சொன்னது ? அதெல்லாம் 
விளையாட்டுக்கு ஸார் ! பாகிஸ்தானை ஏமாற்றுவதற்கு ஸார் ! 
நம் போஸ்டல் ஸ்டாம்புகளைப் பாருங்கள் ! எது மதச் சார்பற்ற 
சர்க்கார் ? அசல் 

ஹிந்து மத சர்க்காரே தான் ! சந்தேகம் 
வேண்டாம் ! 


“ சீன கம்யூனிஸ்ட் சர்க்காரை ஒப்புக் கொண்டு இந்தியத் 
தூதுவரைக் கூட அங்கு அனுப்பி விட்டார்களே ! அது என்னமோ 
எனக்குப் பிடிக்கவேயில்லை ! எதற்காக அந்த சர்க்கரை நாம் 
ஒப்புக் கொள்ள வேண்டும் ? கம்யூனிசத்தை ஒப்புக் கொண்ட 
தாகத் தானே அர்த்தம் ?! 

" அப்படியல்ல ! கம்யூனிஸ்ட் சர்க்காரை ஒப்புக் கொண்டதால் , 
தயவு 

செய்து எங்கள் நாட்டிற்குத் தொல்லை கொடுக்காம 
லிருங்கள் , என்று கெஞ்சிக் கேட்டுக் கொள்வதாக அர்த்தம் . 
அவ்வளவுதான் ! " 


குருவிக்கரம்பை வேலு 


491 


" அப்படியா , சங்கதி ? இப்போது தான் விஷயம் விளங்கிற்று ! 
எங்கே கம்யூனிஸம் நம் நாட்டுக்கும் வந்து விடுமோ என்று 
எனக்கு எப்போதும் ஒரே நடுக்கமாகவே இருக்கிறது ! 

“ இங்கேயாவது , கம்யூனிஸமாவது , வருவதாவது ? கண்ட 
கண்ட இடத்தில் சுட்டுத் தள்ளினால் எப்படித் தலை நீட்ட 
முடியும் ? 

வெலிங்டன் காங்கிரஸ்காரரைச் செய்ததைவிடக் 
கொடுமையாக நடத்துராளே , நம்ப சர்க்காரிலே ! கம்யூனிசம் 
இங்கே தலை தூக்குமா ? 


" அய்யய்யோ ! அப்படிச் சொல்லாதிங்கோ ஸார் ? வெலிங் 
டனுக்குப் பிறகு காங்கிரஸ் வளர்ந்தது மாதிரியே இங்கேயும் 
கம்யூனிசம் வளர்ந்துடப் போகுது ! 

" நீங்க என்ன ஸார் , இப்படிப் பயந்து சாகுறிங்க ? சதா 
கடவுள் , மதம் , வேதம் , சாஸ்திரம் , புராணம் , தலை விதி , 
அதிர்ஷ்டம் , ஜோசியம் , நல்ல நாள் , பண்டிகை இந்த மாதிரி 
யெல்லாம் பேசிக் கொண்டும் , எழுதிக் கொண்டும் , நடத்திக் 
கொண்டு மிருந்தால் , கம்யூனிஸமாவது கத்தரிக்காயாவது ? 


" என்னமோ ஸார் , சீனாப் படத்தைப் பார்க்கவே எனக்குப் 
பிடிக்கவில்லை ! அவ்வளவு பெரிய தேசமே இரண்டு வருஷத்துக்குள் 
இப்படி ஒரே சிவப்பு வர்ணமாகி விட்டதென்றால் நம் நாடு 
எம்மாத்திரம் , ஸார் ? 

" ஏன் ஸார் , இப்படி நடுங்குறீங்க ? அப்படியே மீறி கம்யூனிஸம் 
வந்தால் தான் என்ன குடி முழுகிப் போகும் ? நீர் லட்சாதிபதியா , 
என்ன ? என்னைப் போல நீங்களும் ஓர் அன்றாடம் காய்ச்சி 
தானே ! கம்யூனிசம் வந்தால் உங்களுக்கும் நல்லது தானே , ஸார் ? 


“ அய்யய்யோ ! இதோ கம்யூனிஸ்ட் ? இதோ கம்யூனிஸ்ட் ! 
போலீஸ் ! போலீஸ் !! அண்ணாமலைப்பிள்ளை! அண்ணாமலைப் 
பிள்ளை !! காமராஜ் நாடார் ! காமராஜ் நாடார் !! இதோ ஒரு 
கம்யூனிஸ்ட் ! பிடியுங்கன் ! அடியுங்கள் ! சுடுங்கள் ! கொல்லுங்கள் ! 

- விடுதலை 27-4-50 


பார்ப்பனன் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தபோதும் 
அவன் எவ்வளவு அன்றாடங்காய்ச்சியாய் இருந்தபோதும் புரட்சி 
கரமான கருத்துகளுக்கு எதிரியாகவே இருக்க நேர்கின்றது . 
முற்போக்கான கருத்துக்களைக் கூட எதிர்ப்பவனாகி விடுகிறான் , 


492 


குத்தூசி குருசாமி 


ஏனெனில் பார்ப்பனன் பூசாரி வர்க்கத்தின் பிரதிநிதியானபடியால் 
அவனது வாழ்க்கைச் சூழல் , வளர்ப்பு முறை அவனை அவ்வாறாக 
பிற்போக்குத்தனத்தின் பிரதிநிதியாக ஆக்கிவிடுகிறது . இந்த நிலை 
ஒவ்வொரு நாட்டின் பூசாரி வர்க்கத்துக்கும் பொருந்தும் . இதனைத் 
தான் இங்கே விளக்கியிருக்கிறார் குருசாமி . 


இந்து மதம் உள்ளவரையில் இங்கே கம்யூனிசம் 
பரவாது என்று மேல் நாட்டுப் பத்திரிகை எழுதிற்றே ... என்ற 
வரிகள் இன்று வரை மாறாத வரலாற்று 

உண்மையல்லவா . 
ஏனென்றால் வேறெந்த மதத்திலுமே இவ்வளவு அழுத்தமான 
உளவியல் போர் காணப்படவில்லை . வேறெந்த மதத்திலுமே 
பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு இவ்வளவு ஆழமாகக் கற்பிக்கப்பட்ட 
தில்லை . " மதம் மக்களுக்கு அபின் என்றார் மாமேதை 
மார்க்ஸ் . ஆனால் இந்து மதம் , கஞ்சா , அபின் , ஹசிஸ் , சரஸ் , 
பெதடின் , ஆல்கஹால் எல்லாவற்றையும் கலந்து நொதிக்கவைக் 
கப்பட்ட போதைப் பொருள் என்பதை எவர்தான் மறுக்க 
முடியும் . ஆப்பிரிக்க நீக்ரோ , வெள்ளைக்காரன் மீதோ வெள்ளைக் 
காரி மீதோ பட்டால் தான் தீட்டு . ஆனால் இந்த நாட்டுப் 
பறையன் ஒரு தீட்சிதரையோ நம்பூதிரியையோ பார்த்தாலே 
தீட்டு 

வரலாற்றிலேயே காணப்படாத 
வெங்கொடுமை அல்லவா . இவ்வாறு ஒரு சமுதாயத்தின் பெரும் 
பகுதி உழைக்கும் மக்களை உளவியல் போரில் வீழ்த்தித்தாழ்த்தி 
மீண்டும் எழமுடியாமல் செய்திருக்கும் இந்து மதம் வேறு எந்த 
மதத்துடனும் ஒப்பிட்டுப் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்து 


என்பது 


உலக 


வருகிறது . 


புத்தநெறி அதன் கட்டுக்குலைந்த பிற்காலப் பகுதியில் கூட 
( கிபி . 8 - ஆம் நூற்றாண்டு ) திபெத்திய பேரரசன் மு - நெ - ட்சன்போ 
வின் மனசாட்சியைத் தூண்டி 

அந்த மாமன்னன் 

தனது 
நாட்டின் செல்வத்தையெல்லாம் குடிமக்களுக்கெல்லாம் சமமாகப் 
பங்கிட்டுக் கொடுக்கும் அளவு உந்துணர்வை அளித்திருக்கிறது . 
இந்து மதத்தில் இப்படியொரு கற்பனைக் கதையைக் கூடப் 
பார்க்க முடியுமா . இந்து மதம் சுரண்டல் வர்க்கத்தின் மாபெரும் 
கோட்டையாக அல்லவா இருக்கிறது . 

கொடூரமான அடக்கு முறைக்காட்பட்ட பொதுவுடைமைத் 
தோழர்கள் 1951 - ல் சிறையிலிருந்து விடுதலையானபோது , பொது 
மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு மேடை கிடைப்பதே அரிதாக 


குருவிக்கரம்பை வேலு 


493 


பண்டித 


இருந்தது . அக்காலத்தில் குருசாமியே முன்னின்று 

அவர்கள் 
பேசுவதற்கு மேடைகள் அமைத்துக் கொடுத்தார் . 
1951 - ல் 

சென்னை ஒற்றைவாடை அரங்கில் சமாதான 
மாநாடு நடைபெற்றது . இதில் குருசாமியின் பங்கு மகத்தான 
தாக அமைந்திருந்தது . பொதுவுடைமைத் தோழரான கே.டி.கே. 
தங்கமணியும் , குருசாமியும் இம் மாநாட்டில் சிறப்புப் பேச்சாள 
ராக விளங்கினர் . 
இதைத் தொடர்ந்து பம்பாயில் 

சுந்தர்லால் 
தலைமையில் நடைபெற்ற அகில இந்திய சமாதான மாநாட்டில் 
தமிழகத்தின் சிறப்புச் சொற்பொழிவாளராக குருசாமி ஒருவரே 
கலந்து கொண்டார் . இம் மாநாட்டிற்கு குருசாமியை அழைத்துச் 
சென்றவர் கே.டி.கே. தங்கமணி ஆவார் . இம்மாநாட்டில் கலந்து 
கொண்ட பொதுவுடைமைத் தலைவர்களான ஜோகன்சிங் ஜோன் , 
ரோமேஸ் சந்திரா முதலியோரும் கோசாம்பி , 

நடிகர் 
பிருத்விராஜ் போன்றவர்களும் குருசாமியை மிகவும் பாராட்டினர் . 
ரோமேஸ் சந்திரா இன்று உலகச் சமாதானக் குழுவின் பொதுச் 
செயலாளராகப் பின்லாந்தில் பணியாற்றி வந்தார் . 


ஆதித் திராவிடரின் எழுச்சி 


திராவிடர் கழகத்தின் பிரச்சார வேகம் , மனிதராகப் 
பிறந்தும் மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அடிமைப் புத்தி 
படைத்த மனிதர்களை எழுச்சி கொள்ளச் செய்தது . 

இவ்வியக்கத்தின் பலனாக , தான் அடிமையாக வாழ்ந்து 
கொண்டிருப்பதைப் புரியாமலேயே வாழ்க்கைப் படகைச் செலுத்தி 
வந்த மனிதன் , தான் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதைப் 
புரிந்து கொண்டதைக் கீழ்க்காணும் நிகழ்ச்சி மெய்ப்பிக்கும் . 

ஜோலார்பேட்டை , தஞ்சை, திருச்சி , சேலம் மாவட்டங்களில் 
உள்ள ஆதித் திராவிடத் தோழர்கள் சிலர் அங்கு நடந்த திராவிடர் 
கழகக் கூட்டங்களில் தங்கள் தப்பட்டைகளைக் கொண்டு வந்து 
குவித்து அதற்குத் தீ வைத்தனர் . 

இச்செய்தி அறிந்த சனாதனிகள் கூக்குரலிட்டனர் ; கண்டித் 
தனர் . 


அதற்கு குருசாமி , அது மட்டும் போதாது ; தப்பட்டைத் 
தீயில் பஞ்சாங்கத்தையும் எறிய வேண்டும் என்றார் . 


494 


குத்தூசி குருசாமி 


செய்து 


" தொழில்பற்றித்தான் முதன் முதல் சாதிகள் ஏற்பட்டதாகச் 
சொல்லுகிறார்கள் ; இருக்கலாம் . ஆனால் , அந்தப் பிரிவுகூட 
இன்று எவ்வளவு ஆபத்தை உண்டாக்கிவிட்டது ! மண்பாண்டம் 
செய்பவன் மகன் வக்கீலாகிறான் . ஆனால் , அதே தொழிலைச் 
செய்கின்ற வக்கீல் வரதாச்சாரியார் பெண்ணைத் 

திருமணம் 
கொள்ள முடியவில்லையே ! தொழில் பற்றிச் சாதி 
யென்றால் , வக்கீல் வேலை புரியும் இரண்டு பேரும் ஒரே சாதி 
தானே ! 

“ பறையடித்ததற்காகப் பறையன் ( சாதிப் பிரிவு ) என்று 
ஏற்பட்டதாம் . ஆனால் , அவர் மகன் போலீஸ் இன்ஸ்பெக்டராக 
இருக்கிறான் . அதே இன்ஸ்பெக்டர் சாதியைச் சேர்ந்த கிருஷ்ண 
சாமி முதலியார் வீட்டுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ள 
முடிகிறதா ? முடியவில்லையே , ஏன் ? " 

" பிராமண நண்பர்களே ! நீங்களும் முந்திக் கொள்ளுங்கள் . 
உங்களுடன் உங்களைக் காப்பி அடித்திருக்கிற மீதித் திராவிடர் 
களையும் சேர்த்துக் கொண்டு , உங்கள் அடையாளமான பூணூல் , 
பஞ்சாங்கம் , தர்ப்பை முதலியவைகளைத் தீயிலிட்டு விடுங்கள் . 
அதுதான் நல்லது ; ஏதோ உங்கள் நன்மைக்குச் சொன்னேன் ! 


கம்யூனல் ஜி . ஓ . 

1950 - லிருந்து திராவிடர் கழகம் தீவிரமான போராட்டங்கள் , 
கிளர்ச்சிகள் , மறியல்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டது . 
பெரியார் குருசாமியைக் கலக்காது எந்தவொரு காரியத்தையும் 
செய்வதில்லை . பெரியாரும் , குருசாமியும் தனித்தனியே பிரித்துச் 
சொல்ல முடியாத அளவுக்கு இணைந்து , திராவிடர் கழகத்தைக் 
கட்டிக் காத்தனர் . 

பெரியார் தமிழகம் முழுவதும் இரவு பகலென்று பாராமல் 
இயக்கப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் . அதுபோலவே குருசாமியும் 
பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டே தமது எழுத்துப் பீரங்கியைக் 
கொண்டு பகைவர்களைச் சாடினார் . 

1950 ஆகஸ்டில் கல்வியிலும் உத்தியோகத்திலும் உரிமை 
பெறுவதற்கான வகுப்புவாரிப் பிரதிநிதித்துவம் வேண்டி , தமிழ் 
நாடெங்கும் திராவிடர் கழகக் கூட்டங்கள் நடைபெற்றன . 
பெரியாரும் , குருசாமியும் தமிழ்நாடெங்கும் சூறாவளிப் பிரச்சாரம் 
செய்து , மக்களிடையே வகுப்புவாரிப் பிரதிநிதித்துவ முக்கியம் 
பற்றிக் கூறினர் . 


குருவிக்கரம்பை வேலு 


495 


சாமி விடுதலை யில் எழுதிய தலையங்கங்கள் பல அரசாங் 
கத்தின் கவனத்தைக் கவர்ந்தன . 


இக் கிளர்ச்சி , ஷெடியூல் வகுப்பார்களுக்கும் , பின் தங்கிய 
வகுப்பினர்களுக்கும் 

அரசின் பதவிகளில் ஒதுக்கீடு செய்யும் 
வகையில் அரசியல் சட்டத்தில் விதி செய்வதற்குக் காரணமாயிற்று . 
வகுப்புவாரி 

பிரதிநிதித்துவத்தின் கூட்டங்கள் பற்றிய 
இன்றைய நிகழ்ச்சிகள் பகுதியில் இந்து பத்திரிகை கம்யூனல் 
ஜி . ஓ . என்பதை கம்யூனிஸ்ட் ஜி.ஓ . - என்று தவறாக அச்சிட்டு 
விட்டது . இதைக் கண்ட குத்தூசியார் “ இந்துப் பத்திரிகையே 
கம்யூனிஸ்ட் கிலி பிடித்துத் தவறாக அச்சிடும்போது , பாமரர் 
களைப் பற்றிச் சொல்வதற்கு என்ன இருக்கிறது ! " என்று தம் 
கண்டனக் கட்டுரையைத் தொடங்கி இவ்விதம் எழுதினார் : 


" கம்யூனல் ஜி.ஓ. உண்மையில் கம்யூனிஸ்ட் ஜி.ஓ. தான் ! மேடு 
பள்ளத்தை , நிரப்புகின்ற உத்தரவு . மிட்டா - மிராசு மேடுகளை 
வெட்டி , உழவன் பள்ளத்தில் போட்டு சமப்படுத்தினால் தான் பயிர் 
விளையும் . இல்லாவிடில் , மேட்டில் தண்ணீரே நிற்காது . 
பள்ளத்தில் குளமாக நிற்கும் . இரண்டு இடங்களிலும் பயிர் 
விளையாது . 


என்று 


" கல்வித் துறையிலும் மிட்டா - மிராசு மேடுகள் இருக்கின்றன . 
பள்ளங்களும் , ஏராளமாக இருக்கின்றன . பல நூற்றாண்டுகளாக 
இருக்கின்றன . மேட்டை வெட்டினால் , மேடு அய்யய்யோ ! 

அலறுகிறது ! " தகுதியினால் மேடாகியிருக்கிறேன் 
என்கிறது . அறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொள்வானா ? இயற்கையில் 
மேடாக 

இருக்கும் மலையையே உடைக்கிறான் . குடைந்து 
செல்லுகிறான் . அப்படியிருக்க , செயற்கை மேட்டையா மனிதன் 
விட்டுவிடுவான் ? " 


தகுதியும் திறமையும் 

" எந்த ஒரு முயற்சியிலும் தொழிலிலும் மனிதனுக்குத் தகுதியும் 
திறமையும் இருப்பது , அவன் பிறப்பை அடிப்படையாகக் 
கொண்டல்ல. பிறப்பினால் ஏழையாகவோ , கறுப்பனாகவோ , 
கீழ் சாதியாகவோ பிறந்தவர்களில் ஆயிரக்கணக்கானவர் 
படிப்பினாலும் உழைப்பினாலும் உயர்ந்து உலகப் பெரியார்களாகி 
யிருக்கின்றனர் ; அதிசய நிபுணர்களாகியிருக்கின்றனர். 


496 


குத்தூசி குருசாமி 


பரம்பரைப் பண்பு அல்லது திறமை என்பது மிகச்சிறிய 
அளவுக்குத்தான் உண்மை . உடல் 

தோற்றத்தைப் போன்ற 
அளவுக்கு திறமை என்பது பரம்பரையாக வருவதல்ல . 

பிரிட்டிஷார் இந்த நாட்டைக் கைப்பற்றி ஆண்டு வந்த 
காலத்தில் , ஆட்சியின் உச்ச நிலையில் இருப்பதற்குரிய தகுதியும் 
திறமையும் வெள்ளை நிறத்தவர்களாகிய ( ஆளும் வர்க்கமாகிய ) 
தங்களுக்கு மட்டுமே உரியது என்றும் , இந்தியர் கீழ்த்தரப் பணி 
புரிவதற்கே தகுதியானவர் என்றும் கூறி வந்தனர் . ஆட்சியையும் 
இந்த அடிப்படையிலேயே நடத்தி வந்தனர் . 

இந்தப் பிறவித் திமிர் மனப்பான்மையை எதிர்த்துத்தான் 
அகில இந்திய காங்கிரஸ் என்ற இயக்கம் பிறந்தது . பிறகுதான் 
இந்நாட்டிற்கே சுதந்தரம் வேண்டுமென்று கிளர்ச்சியும் , அதை 
ஒட்டிய “ வெள்ளையனே வெளியேறு ! என்ற போர் முழக்கமும் 
எழுந்தன . 

பிரிட்டிஷாரின் இதே மனப்பான்மை இன்றுங்கூடப் பல 
பார்ப்பனத் தலைவர்களிடத்தில் காணப்படுவது குறித்து 
வேதனைப்படாமலிருக்க முடியவில்லை . 

“ பிராமணனாகப் பிறப்பதே கடவுளின் தனிக் கருணை 
என்று துணிந்து கூறுகிறார்கள் , சங்கராச்சாரியார்கள். 


" பிற்பட்டவர்களுக்குக் கல்விச் சலுகையும் பதவிச் சலுகையும் 
தருவதனால் 

நிர்வாகத்தின் திறமை குறைந்து விடுகிறது 
என்கிறார்கள் , சுதந்தரா கட்சித் தலைவரும் அவரைப் பின் 
பற்றுகின்ற லட்சக்கணக்கான பார்ப்பனரும் . 


அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைக்கு மாறானது 
என்ற காரணம் காட்டி மைசூர் , சென்னை போன்ற மாநிலங்களில் 
உயர்நீதி மன்றங்களில் வழக்குத் தொடர்ந்து , பார்ப்பன ஆதிக்கம் 
இத்துறையில் வெற்றியும் பெற்று விட்டது . 

" சாதியை ஒழிக்க வேண்டுமென்றால் , சாதி அடிப்படையில் 
கல்வியும் , உத்தியோகமும் தரப்படுவது ஒழிக்கப்பட வேண்டும் , 
என்று தங்கள் மார்புப் பூணூலை 

உருவி விட்டுக்கொண்டே 
கூறுகிறார்கள் அக்கிரகாரக் கூட்டத்தார் ! 

தங்கள் சாதி 
வெறியை ஒழிக்காமலே, சாதி ஒழியவேண்டும் என்று பிறருக்கு 
உபதேசம் செய்கின்றனர் , இவர்கள் . 


குருவிக்கரம்பை வேலு 


497 


இதற்கு தகுதி - திறமை என்ற பூச்சாண்டியைக் காட்டி 
வருகின்றனர் , அன்று பிரிட்டிஷார் கூறி வந்தது போல . " ( 1950 ) 


பிற்காலத்தில் 1965 ல் குருசாமி எழுதியது . “ உன் தகுதியும் 
திறமையும் எனக்குத் தெரியாதா , என்ன ? நாலைந்து தலை 
முறையாக உனக்கே படிப்பு இருந்ததினாலே உனக்கு அந்தத் 
தகுதி , 

வசதி வந்துவிட்டது . என் மகன் இன்றைக்குத்தானே 
பள்ளிக்குப் போகிறான் ? இன்னும் நாலு அய்ந்து தலைமுறை 
யானால் தானே என் பிள்ளைக்கும் அந்தத் தகுதி வரும் ? தகுதி 
திறமை பேசுகிறவன் சமசந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாமா ? 


“ பறையன் டாக்டராக வந்து ஊசி போடுகிறான் ; அவன் 
ஊசி போட்டதாலே எந்த நோயாளி செத்துப்போய்விட்டான் ? 
அவன் எஞ்சினியராக வந்து கட்டின பாலம் எது இடிந்துவிட்டது ? 

- என்று கேட்கிறார் , அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான 
திரு . காமராசர் அவர்கள் . 

இம்மாதிரிக் கருத்துக் கொண்ட பகுதி முழுதும் காங்கிரஸ் 
தினசரியான " நவசக்தி யிலேயே வெளிவரவில்லையென்றால் 
" பத்திரிகா தர்மத்தின் யோக்கியதை ; என்று பார்ப்பன ஏடு 
களைப் பற்றி விடுதலை குறை கூறுவதில் பொருளுண்டா ? 


என்று 


" வண்ணார்கள் அவரது சாதித் தொழிலைச் செய்ய வேண்டும் ; 
எல்லோரும் படித்தால் வேலை எங்கிருந்து கிடைக்கும் 
அன்று 

முதலமைச்சராயிருந்த ராஜாஜியவர்கள் 
திருவான்மியூர் சலவைத் தொழிலாளர் மாநாட்டில் பேசியதை 
இன்று பலர் மறந்திருக்கலாம் . அதே ராஜாஜிதான் இன்று 
சுதந்தரா கட்சியின் தலைவர் ! அந்தக் கட்சியுடன் தான் தி.மு.க. 
வினர் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றனர் . 

ஏழையின் வாழ்க்கைத்தரம் உயர்ந்துவிடக்கூடாது என்பதில் 
பணம் படைத்தவர் எப்படி கண்ணுங்கருத்துமாக இருந்து கொண்டு 
சோஷலிச முயற்சியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ , 
அதேபோல் , 

பரம்பரையாகக் கீழ்த்தட்டிலுள்ள வகுப்பினர் 
படிப்பிலும் உத்யோகத்திலும் மற்ற உயர் சாதிக்காரர்களைப் 
போல் முன்னேற விடக்கூடாது என்பதில் அக்கிரகாரமும் அதைப் 
பின்பற்றுவோரும் கவலையாயிருக்கின்றனர் . 


கு-32 


குத்தூசி குருசாமி 


498 


இதேபோல் “ உயர்ந்த சாதி தான் சிலையருகில் உட்கார 
வேண்டும் ; " தாழ்ந்த " சாதிதான் அவனையும் சிலையையும் 
தூக்கிச் சுமக்க வேண்டும் ; ஏனெனில் சிலை அருகில் உட்காரவோ , 
சிலையைக் குளிப்பாட்டவோ , அதன் மடப்பள்ளியில் சமைக்கவோ 
மற்ற " கீழ் சாதிக்காரர்களுக்குத் தகுதியுமில்லை , திறமையு 
மில்லை என்று கூறுவதும் , இதை அனுமதித்துக் கொண்டிருப்பதும் 
சோஷலிசம் ஆகுமா ? ஜனநாயகம் ஆகுமா ? இப்பேர்ப்பட்ட 
ஆதிக்க மனப்பான்மை சுட்டெரிக்காவிடில் 

சீனாக்காரனையும் 
பாகிஸ்தான் காரனையும் முறியடிக்கக்கூடிய அய்க்கியமும் துணிவும் 
இந்திய சமுதாயத்துக்கு எப்படி வரும் ? 


பேசுகின்ற 


உண்மையைக் கூறவேண்டுமானால் தகுதி- திறமை பற்றிப் 
பார்ப்பனர் தங்கள் முன்னோர்களின் 

படிப்பும் 
தொழிலும் என்ன என்பதை நினைத்துப் பார்த்து அதன்படி 
யல்லவா நடக்க வேண்டும் ? முன்னோர்களைப்போல சமஸ்கிருதம் 
படிக்க வேண்டுமேயொழிய " மிலேச்ச " மொழியான இங்கிலீஷ் 
படிக்கலாமா ? கையில் தர்ப்பை ஏந்த வேண்டுமேயொழிய பேனா 
பிடிக்கலாமா ? ஆற்றங்கரையில் வீற்றிருக்கவேண்டுமேயொழிய 
ஆஃபீஸ் நாற்காலியில் வீற்றிருக்கலாமா ? 


இவர்கள் இவ்வேலைகளுக்குத்தான் " தகுதியும் திறமையும் 
உடையவர்கள் என்பதற்கு , கடந்த 15 ஆண்டுகவில் அரசாங்கப் 
பணிமனைகளில் 

முளைத்திருக்கின்ற ஆரிய மதப் படங்களே 
தக்க சான்றாகுமே ! சுதந்திரத்துக்கு முன்பு இப்படியா போலீஸ் 
ஸ்டேஷனும் , அஞ்சல் நிலையமும் , செக்ரடேரியட்டும் , கலெக்டர் 
ஆஃபீசும் , ரயில் நிலையமும் படக்கடை மாதிரிக் காட்சியளித்தன ? 


" மதச்சார்பற்ற " ஆட்சி என்ற கூற்றைப் போலியாக்குவ 
தற்குத் திரைமறைவில் செய்யப்பட்டு வரும் இந்தக் குறும்புத் 
தனத்தைக் கொண்டே இக்கூட்டத்தாரின் " தகுதியும் திறமையும் 
எந்தச் சங்கதியில் இருக்கிறது என்பது விளங்கவில்லையா ? 

தகுதி- திறமை என்பது இந்த அணுசக்தி யுகத்தில் வெறும் 
பூச்சாண்டி . ஆண்களுக்குள்ள தகுதியும் திறமையும் பெண்களுக்குக் 
கிடையாது என்பதை ருஷ்ய வீரப்பெண்மணி வாலன்டினா 
பொய்யாக்கிக் காட்டிவிடவில்லையா ? தாழ்த்தப்பட்ட மக்களுக்குத் 
தகுதியும் திறமையும் கிடையாது என்பதை டாக்டர் அம்பேத்கார் 
பொய்யாக்கி விடவில்லையா ? 


குருவிக்கரம்பை வேலு 


499 


“ மார்க் கைக் கொண்டு தானே இன்று தகுதியும் திறமையும் 
அளக்கப்பட்டு வருகிறது ? அதிக மார்க் வாங்குவதற்கு அறிவே 
தேவையில்லை, வெறும் குருட்டுப்பாட சக்தி மட்டுமே இருந்தால் 
போதும் என்பதை யாராவது மறுக்கமுடியுமா ? 


தகுதியும் திறமையும் எல்லோருக்கும் பிறப்பில் ஒரே சமமாகத் 
தான் இருக்கிறது . வாய்ப்பளிக்கப்பட்டால் எல்லா மக்களுக்கும் 
எந்தத் தொழிலிலும் தகுதியும் திறமையும் வந்துவிடும் . இதை 
அடிப்படையாக வைத்தே இன்று பிள்ளைகளுக்கு இலவச நடுப்பகல் 
உணவும் இலவச உடையும் அளித்துக் கல்வி தரவேண்டுமென்பதில் 
தமிழக அரசு முழு மூச்சுடன் இறங்கியிருக்கிறது . 


தகுதி- திறமை பூச்சாண்டியை 

பூச்சாண்டியை அம்பலப்படுத்திய திரு . 
காமராசர் 

அவர்களைப் பாராட்டுகிறோம் ( 1965- அறிவுப் 
பாதை ) என்று குருசாமி ஆணித்தரமாக எழுதினார் . 


வடநாட்டுச் சுரன்டல் மறியல் 

1950 - ல் திருச்சி புத்தூரில் வடநாட்டுச் சுரண்டல் ஒழிப்பு 
மாநாடு நடந்தது . அம்மாநாட்டுத் தீர்மானப்படி , வடநாட்டார் 
தொழில் செய்கின்ற இடங்கள் முன்பு திராவிடர் கழகத்தினர் 
மறியல் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது . 


தீர்மானத்தை விளக்கி நாடெங்கும் கூட்டங்கள் கூட்டப் 
பட்டன . கூட்டங்களில் பேசிய குருசாமியின் பேச்சும் அவரது 
விடுதலை தலையங்கங்களும் , குத்தூசிக் கட்டுரைகளும் சுமார் 
இரண்டு லட்சம் தொண்டர்களைத் திரட்டித் தந்தன . 


பெரியார் போராட்டத்தின்போதே கைது 

செய்யப்பட்டுச் 
சிறையில் அடைக்கப்பட்டார் . சென்னையில் மறியல் செய்த 
குருசாமியும் , மேலும் பல தோழர்களும் சிறை சென்றார் . 

பெரியாரும் மற்ற தோழர்களும் மூன்று நாட்களுக்குப் பின் 
விடுதலை செய்யப் பெற்றனர் . 


குத்தூசி குருசாமி 


500 
குருவிக்கரம்பையில் 
குருசாமி குஞ்சிதம் 
குடும்பத்தாருக்கு வரவேற்பு . 

பிறந்த ஊரைவிட்டு தனது தாய் தந்தை தமக்கை , தங்கை 
களுடன் அன்று சென்ற சிறுவன் குருசாமி 1930 தனது கலப்புத் 
திருமணத்திற்குப் பிறகு ஒரே ஒரு தடவை சுயமரியாதைச்சுடராக 
சாதி ஒழிப்பு வீரராக தாம் மட்டும் வந்து சென்றார் . ஊராரும் 
சிறப்பான வரவேற்பு அளித்தனர் . இது முன்பே அறிந்த செய்தி 
அதன் பிறகு குருசாமிக்கும் குருவிக்கரம்பைக்கும் உள்ள தொடர்பு 
விட்டுப் போய்விட்டது . 

1950 - ஆண்டு நான் செப்டம்பர் மாதத்தில் குருசாமிக்கு ஒரு 
கடிதம் எழுதினேன் . அக்கடிதத்தில் தாங்கள் எங்கள் ஊரில் 
பிறந்தவர் என அறிந்த நாளிலிருந்து தங்களை நினைந்து நினைந்து 
பெருமை கொள்கின்றோம் உள்ளம் பூரிக்கின்றோம் . தங்களைக் 
குருவிக்கரம்பைக்கு அழைத்து வரவேற்க ஆவல் கொண்டுள்ளோம் . 
தாங்கள் குடும்பத்துடன் வந்து எங்கள் 

ஆவலை 

நிறைவேற்று 
வீர்கள் என நம்புகிறேன் . பிறந்த ஊரை மறத்தலும் கூடுமோ ? 
என் ற முறையில் எழுதினேன் . அப்போது நான் பட்டுக்கோட்டை 
உயர்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந் 
தேன் . 

அதற்குக் குத்தூசியார் எழுதிய பதில் . குத்தூசி குருசாமி 
அவர்களிடமிருந்து நான் பெற்ற முதல் கடிதமும் அதுவே . 


هاورد 


Gபந்தபோது 

----- 
- - 

S - 
3 - ம் , 9 , அரகம் 
12.d as 
ப . 2 - ரை அரை டி -7 

8.வனைப் தேனி 
awane யே . 

உப்பப் 
போன் 

2.ம.வ 
வா , க 

Vs * /அபாய 
Carolyn Region 

as . 
வம் , -ை தி 4 
ஆட்கவோம் . - 
3 மே , - உவகை 


2 


பது 


பலகம் 


சென்னை-600008 


மாணவர்கள் 


குருவிக்கரம்பை வேலு 

501 
பேரன்பு மிக்க தோழர் 

அவர்கட்கு வணக்கம் . 
நலம் . தங்கள் அன்புமிக்க அழைப்புக்கடிதம் 

கிடைத்தது . 
மிக மிக நன்றி . நான் பிறந்த ஊரில் இத்தனை தன்மான 

இருக்கிறார்கள் என்பதில் எனக்குத் தனிப் 
பெருமையே. உங்கள் விருப்பப்படியே யானும் என் துணைவி 
யாரும் அங்கு வருவோம் . இம்மாதம் 21 - ந் தேதி சனிக்கிழமை 
யன்று நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் . 

வெள்ளிக்கிழமை 
இரவு இங்கிருந்து புறப்படுவோம் . சனிக்கிழமை காலை 9 -மணிக்கு 
பேராவூரணிவரும் வண்டியில் வரலாமென்றிருக்கிறோம் . வேறு 
வசதியான நாளில்லை . அநேகமாக இந்த 

நாளையே 
உறுதியாகக் கொள்ளலாம் . தோழர் விஸ்வநாதம் அவர்கட்கும் 
எழுதியுள்ளேன் . 

தோழர் குழந்தையவர்கட்கும் தெரிவிக்க 
வேண்டுகிறேன் . 
தோழர் எஸ் . வேலு அவர்கள் 

தங்களன்பன் 
மாணவர் VFrom 

சா . குருசாமி 
C / o. திரு . பக்கிரிசாமி பிள்ளையவர்கள் 

வெற்றிலைக் கடை 
பழனியப்பன் தெரு 
பட்டுக்கோட்டை . 


3 


R 


6001 sa 


WITT 


- 13 
வே - 6 7 

POST CARD 
Runess 
டி 5A 3 
23s ( xy | 5 
ராம்தேவ 

21 
frigidura 

lems 

T forms 
Qoran mm . 

பச 
Gry cousing 

பலர் 


10 UAK. 


- 


Toys 


Or gray and 


பனிபட் 


- 


அற 4 


502 


குத்தூசி குருசாமி 


பேரன்புடையீர் 


சென்னை 
19-10-50 


வணக்கம் நலம் . 


4 - பேர் 
9 - மணிக்கு 


நாங்கள் யாவரும் - குடும்பத்துடன் - அதாவது 
குருவிக்கரம்பை செல்வதற்காக சனிக்கிழமை காலை 
பேராவூரணிக்கு வருகின்ற வண்டியில் வருவதாயிருக்கிறோம் . 
குருவிக்கரம்பை நிகழ்ச்சியன்று தங்கள் தயாரிப்பு கோஷ்ட்டியின் 
சிலம்ப விளையாட்டைப் பார்க்க 

வேண்டுமென்று 

ஆவலாய் 
இருக்கிறோம் . தயவு கூர்ந்து ஏற்பாடு செய்யக்கோருகிறேன் . 


தங்கள் அன்பன் 
சா . குருசாமி 


or 


* 


--- 
கோடா 

1 /2x 
soms no.Bar . 

யவன் - டன் , 
க + யே 
ergognes so aynand , goorn 
Googgomong mah Amin somsagens 

w ம . 6 

wing ensiques 
CCanagagalo para a annonce 
ungame stang atamata 

கேட்ட 
C3 


வர் 





--- 


பேராவூரணிக்கு எஸ் . குழந்தை அவர்கள் எழுதியது மேற்படிக் 
கடிதம் போல் மீண்டும் அதே தேதியில் எனக்கும் ஒரு கடிதம் 
எழுதியிருந்தார் . 


சினிமாவை விடு சிலம்பத்தை எடு என்ற புதியதொரு 
முழக்கத்தை குருசாமி தொடங்கிய நேரம் அது . 


குருவிக்கரம்பை வேலு 


503 


முதலானோர் 


அதன்படி 

21-10-1950 - ல் புகைவண்டிமூலம் பேராவூரணி 
வந்தடைந்த குஞ்சிதம் 

குருசாமி குடும்பத்தினரை ரயில் 
நிலையத்தில் நானும் வேறுசில மாணவர்களும் , பேராவூரணிக் 
குழந்தை அவர்களுடன் சென்று வரவேற்றோம் . குருசாமியுடன் 
குஞ்சிதம் குருசாமி செல்வி ரஷ்யா , 

செல்வன் கவுதமன் , 
வந்தனர் . அவர்களுடன் கழகத் தோழர்கள் 
திருவாரூர் யாகுல் , பட்டுக்கோட்டை விசுவநாதன் , இளவரி 
மற்றும் பலரும் வந்திருந்தனர் . 

அன்று மாலை குருசாமியார் , பிறந்த இல்லம் இருந்த 
மனைக்கட்டுக்கு சென்றனர் அவரும் குடும்பத்தினரும் , வீடு 
இப்போது இல்லை , காலிமனை . அந்த இடத்தை குஞ்சிதம் 
அம்மையாரும் , ரஷ்யா , கவுதமன் முதலானோரும் வியப்புடனும் , 
ஆசையாகவும் சிறிது நேரம் பார்த்துவிட்டு , பின்பு 1911 - ல் 
சாமிநாத முதலியாரின் முயற்சியால் கட்டப்பட்ட மடம் 
அதனுள் சுற்றிப்பார்த்தனர் . அந்த மடத்தின் 

எதிரில் 
குருவிக்கரம்பைக்கே அழகு தரக்கூடிய வகையில் உயர்ந்து வளர்ந்து 
அகலவாக்கில் 50 அடிக்குறையாமல் படர்ந்துள்ள இரண்டு மகிழ 
மரங்களையும் பார்த்து மகிழ்ந்தனர் . மகிழம்பூக்களை நான் 
பறித்துக் கொடுத்து , அதைத் தின்னலாம் என்று சொல்லிக் 
கொடுத்தேன் . அந்த இரண்டு மரங்களும் மற்றும் பாதிரிமரம் 
ஒன்றும் மடம் கட்டப்பட்ட போது எனது தாத்தாவால் டாக்டர் 
குமாரசாமி தேவரால் நட்டுவளர்க்கப்பட்டது . இன்று 80 வயது 
பூர்த்தி அடைந்து அந்த மரங்கள் ஊருக்கு அழகு செய்து 
கொண்டிருக்கின்றன . 


( வைத்தியர் என்று அனைவரும் அழைத்த குருசாமியின் 
தந்தை சாமிநாதனார் அக்காலத்தில் டாக்டர் குமாரசாமி என்று 
சொல்லும்படியாகச் செய்தார் . அது முதல் எங்கள் குடும்பத்திற்கு 
டாக்டரய்யா குடும்பம் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது ) அதன் 
பிறகு மடத்தின் அருகே உள்ள “ விவேகாநந்த இளைஞர் சங்கம் 
என்ற கட்டிடவாசலில் . குத்தூசியாருக்குப் பிடித்தமான பூப்பந் 
தாட்டம் குருவிக்கரம்பை இளைஞர்களால் ஆடப்பட்டது , 
குருசாமியும் பட்டுக்கோட்டை விசுவநாதமும் சிறிது நேரமும் 
அதில் கலந்து கொண்டு ஆடினர் . அக்காலத்தில் பட்டுக்கோட்டை 
விசுவநாதத்தால் உருவாக்கப்பட்ட நல்ல பூப்பந்தாட்டக் குழு 
ஒன்று குருவிக்கரம்பையில் இருந்தது . தமிழ் நாட்டிலேயே சிறந்து 
விளங்கியது . பிறகு சிலம்ப விளையாட்டு விளையாடப்பட்டது . 


504 


குத்தூசி குருசாமி 


இந்த நிகழ்ச்சிகளுக்குப் பின்பு , அதே இடத்தில் கிராம 
மக்கள் புடைசூழ நல்லதொரு 

வரவேற்பு அளிக்கப்பட்டது 
குஞ்சிதம் , குருசாமி குடும்பத்தாருக்கு . 


முதலில் பேராவூரணி , நாடியம் போன்ற மற்ற கிராமத்தார் 
சார்பிலும் , பின் குருவிக்கரம்பைக் கிராமத்தார் , மாணவர்கள் 
சார்பிலும் , சுற்றுவட்டார . தி.க. , தி , மு.க.வினர் சார்பிலும் பல 
வரவேற்பு இதழ்கள் படித்துக் கொடுக்கப்பட்டன . மாலைகள் 
போடப்பட்டன . 


மாணவர்கள் சார்பில் வாசித்த வரவேற்புரை 


செஞ்சுடர் அனைய சேவையால் திகழும் 
குஞ்சிதம் குருசாமியே வருக . 


எந்தமிழ் நாட்டின் ஏழ்மையைப் போக்கவே 
சொந்தநல் வாழ்வெனும் தோன்றல்காள் வருக . 


கார்முகி லன்ன கைமாறு நாடாச் 
சீர்திருத்தப்பள்ளிச் செம்மல்காள் வருக . 


மறைதனைக் கண்டு மருட்சியை உண்டு 
சிறையெனும் மாய்கையில் சிக்கிய மக்களின் 
சிறுமதி ஓட்டிச் செம்மைகள் காட்டி 
நறுமலர்ப் பாசறை நாடெலாம் நாட்டி 
சிந்தனைத்தேனைத் தெளிவுற ஊட்டியே 
வந்திடும் எங்கள் வள்ளல்காள் வருக . 


உங்களின் வரவால் உளத்தால் நாங்கள் 
திங்களைக் கண்ட செவ்வாம்ப லானோம் 
கார்முகில் கண்டக ளிமயிலனைய 
பேர் மகிழ் வொடுயாம் பெரிதும் வேண்டுவ 
உங்கள் வாழ்வும் உயாந்தநற் பணியும் 
மங்கா வளம் பெற வாழ்த்தி 
வரவேற்கின்றனம் வருக வருகவே . 

குருவிக்கரம்பை மாணவர்கள் 


குஞ்சிதம் குருசாமிக்கு வருகைக்கு 
குருவிக்கரம்பை வாசிகளால் வாசித்தளிக்கப்பட்ட 

வரவேற்பு 
21-10-50 


வெண்பா 


பாற்கரனைக் கண்டு பதுமம் மகிழ்வது போல் 
ஆர்க்கின்ற எங்கள் அகமகிழ்வால் - ஏற்கின்றோம் 
வாரும் குருசாமி குஞ்சிதமே மாமகிழ்வாய்ப் 
பாருமும் மூதூர் பரிந்து . 


ஆசிரியப்பா 


வருக வருக வண்மையீர் வருக , 
திருமதி குஞ்சிதத் தெரிவையோ டுயர் திரு 
குருசாமியெனும் கோவே வருக . 
முந்தைநாள் வாழ்ந்த மூதூராய 
சொந்தவூர் குருவிக்கரம்பை தோமறா 
நந்தமிழ் இசைதனில் நயம்பட அன்னாள் 
சுந்தர இசைவிதை தூவிய பெருமைக் 
கேமிகு உரிமைக் கெழுதகையாளர் 
சாமினாதரின் தனயனே வகுக 
நாட்டின் சிறுமையும் நலிவும் போக்கிட 
ஏட்டில் பேச்சில் இடைவிடா உழைப்பில் 
ஈட்டிய புகழால் இவ்வூர் சிறக்க 
நாட்டிய பெருமைக்கு நாயகா வருக 


மிஞ்சிய பணிக்கு மிகையே உதவிய 
குஞ்சிதத்தம்மையின் குணாளா என்றும் 
ஓங்குக மகிழ்ச்சி உயர்கனும் வாழ்வு 
தாங்குக புகழெனச் சாற்றி 
வரவேற்கின்றனம் வருக வருகவே . 

கிராமவாசிகள் 


506 


குத்தூசி குருசாமி 


( இந்த இரண்டு வாழ்த்துக்களையும் எழுதியவர் தி.மு.க. 
நண்பர் ஆத்தாளூர் வேலு அவர்கள் . இந்த ஊர் குருவிக்கரம்பைக் 
கும் பேராவூரணிக்கும் இடையே உள்ளது . பெரும்பாலும் வேலுப் 
பிள்ளை என்றேதான் மேற்படியாரை அனைவரும் அழைப்பர் ) 


வாழ்த்துப்பாக்கள் படித்த பின்பு குஞ்சிதம் அம்மையார் 
வரவேற்புக்கு நன்றி கூறி , நல்லதொரு சொற்பொழிவாற்றினார் 
அம்மையாரின் பேச்சுக் கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது . 

அடுத்து நன்றி தெரிவித்துக் குருசாமி பேசியபோது குறிப் 
பிட்டார் . 


என 


" என் தந்தையார்பால் நீங்கள் வைத்துள்ள மரியாதைக்கு 
நன்றிக் கடனாக என்மேலும் , எங்கள் குடும்பத்தினர்மேலும் 
இவ்வளவு அன்புவைத்திருப்பீர்கள் நான் நினைக்கவே 
இல்லை . எவ்வளவோ மேடையில் பேசிய நான் , தங்கள் 
முன்னணியில் பேசத் தத்தளிக்கிறேன் . தங்கள் முகங்களை 
யெல்லாம் பார்க்கின்றபோது . எனது தந்தையாரின் முகத்தைப் 
பார்ப்பதுபோல் தோன்றுகிறது . என்ன பேசுவதென்றே தெரிய 
வில்லை என்று கூறிவிட்டு நல்லமுறையில் மிகமிக அடக்கத்துடன் 
சுயமரியாதைக்கொள்கைகளைச் சிறிது நேரம் எடுத்துச்சொன்னார் . 
முடிவில் " தாங்கள் எல்லாம் எனது தந்தையார் , - அதாவது 
உங்களது நண்பர் சொல்லைத் தட்டாமல் நடந்தவர்கள் . அது 
போல உங்களுடைய குழந்தைகளை எனது வழியில் நடப்பதற்கு 
உதவியாக இருங்கள் . இடையிலே தொடர்புவிட்டு வேலுமூலமாக 
மீண்டும் ஏற்பட்ட இந்த தொடர்பை இனிமேல் எங்கள் குடும்பம் 
தொடர்ந்து ஏற்படுத்திக் கொள்ளும் என்று மிகுந்த கையொலிக் 
கிடையே- சொல்லி முடித்தார் . 

அன்று குருவிக்கரம்பையே மகிழ்ச்சிக்கடலில் ஆழ்ந்திருந்தது . 
அவரை ஒத்தவயதினர் இருவரை , 40 ஆண்டு இடைவெளிக்குப் 
பிறகு " என்ன அருணாசலம் . என்ன சொக்கலிங்கம் " என்னும் 
அவருடன் குழந்தைப் பருவத்தில் விளையாண்டும் , தொடக்கப் 
பள்ளியிலும் இரண்டாண்டு ஒன்றாகப் படித்த இருவரைப்பெயரைச் 
சொல்லி அழைத்து , அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது . 
எனது தந்தையாரை ( டாக்டர் சுப்பய்யாத் தேவரை ) ப் பார்த்த 
வுடன் " தங்களை நன்றாக நினைவில் உள்ளது . எனது அன்னையார் 
திருவாரூரில் உடல் நலம் சரியாக இல்லாதபோது தாங்கள் 
திருவாரூர் வந்து வைத்தியம் பார்த்தது நன்கு நினைவிருக்கிறது 


507 


குருவிக்கரம்பை வேலு 


என்று எனது தந்தையாரைப் பார்த்துச் சொன்னவுடன் அவர் 
அழுதேவிட்டார் . குருசாமிக்கும் கண்கலங்கிப் பேசமுடியாமல் சிறிது 
நேரம் எங்கள் கயற்றுக் கட்டிலில் உட்கார்ந்துவிட்டார் . அதை 
விட வியக்கத்தக்க செய்தி கருப்பய்யாப் பத்தர் என்ற கிழவர் 
( குருசாமியின் தந்தையார் வீட்டின் அடுத்தவீட்டுக்காரர் ) குருசாமி 
யின் இரண்டு கைகளைப் பிடித்துக் கொண்டு நீதான் குப்பு 
மகன் குருசாமியா என்று கேட்டு அழுதது தான் ! ( குருசாமி 
அன்னையார் பெயர் குப்பு அம்மாள் . ) 

அடுத்து சி . அருணாசலத் தேவர் என்பவர் குருசாமியைப் 
பார்த்து " நான் தான் நீங்கள் குழந்தையாய் இருந்தபோது , 
இந்தத் தோளில் தூக்கிப் போட்டு வளர்த்தவன் . அய்ந்து ரூபாய் 
தான் கேட்டான் வேலு . அய்ந்து ரூபாய்ச் செலவில் உங்களைப் 
பார்க்க வைத்துவிட்டான் வேலு , எங்களுக்கு இது ஒரு பாக்கியம் 
என்று சொல்லி அவரும் கண்கலங்கினார் . 


உள்ளது 


பசுமையாக 


அன்று இரவும் , மறுநாளும் பேராவூரணியில் தங்கியிருந்தனர் . 
பொதுவுடைமை இயக்கத்தினர் , திராவிடர் கழகத்தினர் , திராவிட 
முன்னேற்றக் கழகத்தினர் அனைவருமே வந்து குஞ்சிதம் 
குருசாமி குடும்பத்தினருடன் கலந்துரையாடிச் சென்றனர் . 

22-10-50 மாலை குருசாமி குடும்பத்தாரை ரயில் மூலம் 
சென்னைக்கு அனுப்பிவைத்தோம் . ரயிலுக்குள் நான் கண்கலங்கி 
அழுததைப் பார்த்துவிட்டார் குஞ்சிதம் அம்மையார் . முதுகில் 
தட்டிக் கொடுத்து , " Post Graduate வரை படித்து பெரிய 
அறிவாளி என்று பெயர் எடுக்கவேண்டும் என்றும் சொல்லி சமா 
தானப்படுத்தியது இன்றும் 

எனது 
நினைவில் . அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் ஒரு 
காலத்தில் எழுதுவேன் என்று அன்று நினைத்ததே இல்லை . 
சினிமாவை விடு சிலம்பத்தை எடு 

குத் தூசியார் இளைஞர்கள் திரைப்படங்களைப் 
சினிமாக்காரர்களின் விசிறியாகிச் சீரழிவதைக் கடுமையாகக் 
கண்டித்தார் . இளைஞர்களுக்கு " சினிமாவை விடு சிலம்பத்தை 
எடு " என்ற புதிய முழக்கத்தை கழகத்தின் 

முழக்கத்தை கழகத்தின் முன்வைத்தார் . 
குருசாமி நாடகத்தையும் சினிமாவையும் அடியோடு வெறுத்தவர் 
அல்லர் . 1934 ல் , பாரதிதாசனின் இரணியன் நாடகத்தை அவரே 
இரணியனாக வேடந்தாங்கி அரங்கேற்றியவர் . மேலும் 
தொடர்ந்து அதே நாடகத்தை இரண்டுமுறை நடித்தவர் . 


பார்த்து 


508 


குத்தூசி குருசாமி 


1944 பிப்ரவரி 27 - ல் சென்னையில் திராவிடநாடு பத்திரிகை 
நிதிக்காக அண்ணா நடித்த சந்திரோதயம் நாடகம் நடந்தது . 
குத்தூசி குருசாமி தமது குடும்பத்துடன் மட்டுமல்லாமல் , 
வழக்கறிஞர் எத்திராசு போன்றவர்களையும் அந்த நாடகத்திற்கு 
அழைத்துச் சென்றவர் . 


என்.எஸ் . கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த 
நாடகத்தின் இடைவேளையில் குஞ்சிதம் குருசாமியின் 

மகள் 
செல்வி ரஷ்யாவின் நடனமும் நடைபெற்றது . ( அந்த ரஷ்யாதான் 
இன்று டாக்டர் ரஷ்யாவாக டாக்டர் எம் . ஜி . ஆர் . மருத்துவப் 
பல்கலைக் கழகத்தின் பதிவாளராக இருப்பவர் ) நாடக முடிவில் 
என் , எஸ் . கிருஷ்ணன் செல்வி ரஷ்யாவுக்கு அன்பளிப்பாக 
ரூபாய் 100 கொடுத்தார் . 


எம்.ஆர் . ராதா , என் . எஸ் . கே . , டி.கே. சண்முகம் போன்ற 
வர்களுக்கு , கலையார்வத்தில் ஊக்கமளித்தவர் ருருசாமிதான் . 
என் . எஸ் . கிருஷ்ணனின் கிண்டலில் குருசாமியின் தாக்கமே 
அதிகம் . எம்.ஆர் . ராதா , குத்தூசிக் கட்டுரை படிக்காமல் மேடை 
ஏறுவது குறைவு . எம்.ஆர் . ராதாவின் நாடகம் , தொடங்குவது 
சிறிது காலதாமதம் ஆனால் அதற்கு அன்றைய விடுதலை 
இன்னும் அவருடைய கைக்கு வரவில்லை என்பது தான் என்பது 
பலருக்குத் தெரியாது . 


அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாகும் என்பது போல 
நாட்டைப் புரட்சிப்பாதையில் எடுத்துச் செல்லவேண்டும் என்ற 
உறுதிப் பாடுடைய குருசாமி, தமது நண்பர்கள் , தன்னை விட்டு 
புதிய இயக்கம் கண்டபின் , அதன் தலைவர்களே முழுநேரமும் 
நாடகத்தில் நடிக்கவும் , சினிமாவையே தொழிலாகக் கொண்டு 
விட்டதினால் வருங்காலத்தில் நாட்டைக்காக்க வேண்டிய 
இளைஞர்களை , கீழ்த்தரமான நிலைக்கு இழுத்துச் செல்லும் 
என்பதைக் கண்டு சீறி எழுந்தார் . சுயமரியாதை இயக்கம் 
தொடங்கிய காலத்திலிருந்து அதை வளர்த்தவர் அல்லவா . 
தொடர்ந்து திராவிடர் கழக மேடைகளில் கண்டித்துப் பேசியும் 
விடுதலையில் எழுதியும் வந்தார் . புதிய கழகம் கண்டவர்கள் 
குத்தூசியாரைப் பிறவி எதிரியாக எண்ணத் தொடங்கிவிட்டனர் . 
பார்ப்பனரையோ , பார்ப்பனீயத்தையோ எதிர்ப்பதைவிட 
குருசாமியை எதிர்ப்பதையே தங்களது உயிர் 

மூச்சாகக் 
கொண்டனர் . ஆனால் நேரடியாக எதிர்க்கத் துணிவில்லாமல் , 


குருவிக்கரம்பை வேலு 


509 


பல 


6 


மறைமுகமாக , கலந்துரையாடல் கூட்டங்களில் 

தங்கள் 
தொண்டர்களுக்கு குருசாமியை ஒரு மாபெரும் விரோதியாகவே 
சித்தரித்துக்காட்டி , வெற்றியும் பெற்றுவிட்டனர் . இன்றும் 
குருசாமியை அன்று இளைஞர்களாய் இருந்து வளர்ந்து இன்று 
கழகத்தின் முன்னோடிகளாக இருப்பவர்கள் குருசாமி என்ற 
பெயரை மறந்தும் சொல்ல மாட்டார்கள் . 
குருசாமி பேசுகின்ற கூட்டங்களில் 

டங்களில் 
தங்களுக்கு சினிமாவுக்கு கதைவசனம் எழுதத் தெரியாது எனவே 
தான் எங்கள் தலைவர்கள் மீது பொறாமை கொண்டு சினிமா 
வைக்கண்டிக்கிறீர்கள் என்ற முறையில் கேள்விகள் கேட்டனர் . 
அதற்குக் குத்தூசியார் முடியாது என்பது என் 

அகராதியில் 
கிடையாது . என் வாழ்க்கையே அதற்கு எடுத்துக் காட்டாகும் . 
உங்கள் தலைவர்களுக்கே அது தெரியும் . ஆனால் கூடாது 
என்பது எனது கொள்கை என்று பதில் சொல்லிவந்தார் . 

ஒரு முறை பெங்களூர் திராவிடர் கழகத்தின் சார்பில் , 
இன்றும் பெங்களூரில் குத்தூசி குருசாமி நாடகமன்றம் என்ற 
பெயரால் மன்றம் வைத்து நாடகங்கள் நடத்திக் கொண்டுவரும் 
தோழர் . V.M. வேலு அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த 
கூட்டத்தில் குத்தூசியார் பேசிக் கொண்டிருக்கும்போது , 
" தங்களுக்குக் கதை வசனம் எழுதத் தெரியாது என்ற முறையில் 
கேள்விகள் கேட்டனர் . அப்போது குத்தூசியார் என்ன பதில் 
சொன்னார் தெரியுமா ? 

" நான் விடுதலைக்குத் தலையங்கமும் , குத்தூசிக் கட்டுரையும் 
எழுதிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் , எனது இடது கால் 
சுண்டு விரலில் ஒரு பேனாவைக் கட்டிவிட்டேனானால் , அதுவே 
ஒரு சினிமாவுக்கென்ன பல நாடகங்களுக்கும் கூட கதை வசனம் 
எழுதி முடித்துவிடும் என்று ஆணித்தரமாகப் பதில் இறுத்தார் . 

1928- புகழின் உச்சியில் இருந்த திரு.வி.க. போன்றவர்களை 
தனது கிண்டலால் சாடியவர் . காந்தியார் 

புகழ் ஏணியின் 
உச்சியில் விளம்பரமலையின் சிகரத்தில் கிளர்ச்சித் தலைவர்களின் 
முன்னணியில் நின்று கொண்டிருந்த சமயம் . அவருக்கு மேலே 
சூரியன் தான் ! அந்த நிலையில் காந்தியாரைக் கண்டித்தார் ! 
அவரது மதப்பிரச்சாரங்களை , உண்ணாவிரதங்களைக் கேலி 
செய்தார் . அக்கட்டுரைகளை முன்பே படித்துள்ளோம் . அப்படிப் 
பட்டவர் அண்ணாத்துரை குழுவினருக்கா அஞ்சுவார் ! 


510 


குத்தூசி குருசாமி 


குத்தூசியார் எழுதிய குத்தூசிக் கட்டுரைகளில் 

ஒரு சில 
எடுத்துக் காட்டுக்காகக் தருகிறேன் . தந்தையும் மகனும் உரை 
யாடுவது போல் நானா உதவாக்கரை என்ற தலைப்பில் 
கிண்டல் செய்கிறார் . 

“ ஏண்டாப்பா , மந்திரிகள் மாதிரி சதா ஊர் சுற்றிக் கொண்டே 
யிருக்கே! ஏதாவதொரு வேலையைப் பார்க்கக் கூடாதா ? சுத்த 
சோம்பேறியா யிருக்கிறியே ! மற்றவர் உழைப்பில் இப்படி உடலை 
வளர்க்கிறாயே , வெட்கமா இல்லையா ? 


" இந்தாப்பா ! இந்த மாதிரி பேசுகிறதை இண்ணையோட 
விட்டுடு . நானும் பொறுத்துப் பொறுத்துப் பார்த்துட்டேன் ; 
இனிப் பொறுக்க முடியாது . இனி நீ என் பேச்சுக்கு வரக் 
கூடாது ! 


“ டேய் ! என்னடா சொன்னே ? உன் பேச்சுக்கா ? அவ்வளவு 
பெரிய மனுஷனாயிட்டியோ , நீ ? உன்னை படிக்க வச்சு , துணி மணி 
வாங்கிக் கொடுத்து , இத்தனை வருஷமா வளர்த்து எருமைக்கடா 
மாதிரி ஆக்கினது யார் என்பதைக்கூட மறந்துட்டுத்தானே 
இப்படிப் பேசுறே ? மானங்கெட்ட பயலே ! சுத்த உதவாக்கரை ! 
“ போதும் ! நிறுத்தப்பா யாரைப் பார்த்து 

உதவாக் 
கரைங்கிறே ! நான் சினிமாவிலே சேரப்போறேன் , தெரியுமா ? 
நான் பெரிய நடிகரானப்புறம் என்கிட்ட வந்து தொங்கப்போறே ! 
“ என் மகன் தான் இவன் என்று நீ அப்போ சொல்வே ! " 


“ அடாடா ! எவ்வளவு பெரிய நிபுணர் இவர் ? சினிமாவில 
சேரப் போறாராமில்லே , சினிமாவிலே ! என்ன யோக்யதையடா 
இருக்கு உனக்கு சினிமாவிலே சேர ? புத்தியிருக்கா ? நல்ல படிப் 
பிருக்கா ? அல்லது நடிப்பாவது இருக்கா ? ஒண்ணுமே 
இல்லியேடா ! 


அதனாலே தான் பெரிய நடிகராகலாமென்ற 

நம்பிக்கை 
யிருக்கு ! தெரியுமா ? நாலாவது வரையிலே நீ படிக்க வச்சிருக் 
காட்டிப் போனா , நிச்சயம் லட்சம் லட்சமா சம்பாதித்திருப் 
பேன் ! 

இப்போ இந்தப் படிப்புத்தான் இடைஞ்சலாயிருக்கு , 
தெரியுமா ? 


படிப்பா ? சுத்த தற்குறியா இருக்கனுமூங்கிறியோ ரொம்ப 
சரி ! உன்னைப்போல் ஒரு முட்டாளை நான் பார்த்ததே யில்லை 


என் 


உன்னைக் 


ஒரு 


குருவிக்கரம்பை வேலு 

511 
படா! நீ எங்கேயாவது ஒழிஞ்சு போனாலும் நிம்மதியாயிருப்பேன் . 
காணும்போதெல்லாம் 

வயிறு வேகுதுடா ! 
கிராப்பு வேறே ! ஷர்ட் வேறே இதிலெல்லாம் குறைச்சலில்லே ! 

தம்பிடிக்குப் பிரயோஜனமில்லாட்டிப் போனாலும் வீண் 
ஜம்பத்திலே மட்டும் குறைவைக் காணோம் ! அது சரி ! நீ என்ன 
தான் நினைச்சுக்கிட்டிருக்கே ? சொல்லித்தொலையேண்டா ! ” 
" நானா ? 

சினிமாவிலே சேர்ந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு 
அப்புறம் மந்திரியாகப் போகிறேன் . 

" மந்திரியாகவா ? இதென்னடா கிறுக்கா பிடிச்சிருக்கு 
உனக்கு ? 

“ கிறுக்கல்லப்பா , கேளு! இந்தக் காலத்திலே எல்லாத் 
தலைவர்களை விடவும் ஜனங்களிடத்திலே அதிக செல்வாக்கிருக் 
கிறவர்கள் யார் தெரியுமோ ? சினிமா 

நடிகர்கள் தான் ! 
நாளைக்கு வருகிற தேர்தலிலே , நல்ல சினிமா நடிகரில் நாலு பேர் 
காங்கிரஸ் பேராலே தேர்தலுக்கு நின்றால் , அவர்களை எதிர்த்து 
எந்த தியாகி அல்லது பணக்காரன் நின்றாலும் ஜெயிக்க முடியுமா ? 
நல்லா யோசித்துப் பார் ! 

அப்படியா ? சரி ! ஜெயிக்கிறதாவே வச்சிக்கோ . ஜெயிச்சா 
மந்திரியாகிவிட முடியுமோ ? 

" ஆகா ! பணமிருக்கே , பணம் ! அதை வீசி எறிஞ்சா மந்திரி 
வேலை தானே வருது ! நம் நாட்டுக்கு அரசியல் சட்டம் வகுக்கிறதுக் 
காகப் போன ஆசாமிகள் பெயரெல்லாம் உனக்குத் தெரியு 
மல்லோ ? 

" மந்திரியா வருவதுண்ணா அவ்வளவு சுளுவாய் போச்சுண்ணா 
நினைக்கிறே ? நல்ல படிப்பு வேணும் , அனுபவம் வேணும் , நாணயம் 
வேணும் ! அன்பு வேணும் தெரியுமா ? 

அது தான் தப்பு ! நீ அந்தக்காலத்து மந்திரிகளை நினைச்சு 
கிட்டுப் பேசுறே ? 

இதெல்லாம் எதுவுமே இல்லாட்டித்தான் 
மந்திரியாக முடியும் , இந்தக்காலத்திலே . தெரியுமா ? பிற்காலத்திலே 
மந்திரியா வரப்போகிற உன் 

நீ இப்படி " உதவாக் 
கரை ண்னும் , “ சோம்பேறி எண்ணும் திட்டுறியே ! 

" அடெ , சே ! விளையாட்டுக்காகத் திட்டினா , நிஜமுண்ணா 
நினைச்சுக்கிட்டே ! 

( அடியே ! உன்னைத் தானே ! ) தம்பிக்கு 
ஓவல்டின் கொண்டாந்து கொடு டீ ! என் சட்டைப் பையிலேயிருந்து 


மகனை 


குத்தூசி குருசாமி 


என்று 


புது சினிமாப் 
படம் 
512 
மூணு ரூபா எடுத்தாந்து கொடு ! ஏதோ 
வந்திருக்காம் ! தம்பி போயிட்டு வர்றியாடா ? பத்திரமா பார்த்துப் 
போ ! நடுராத்திரியிலே வர்றபோது தனியா நடந்து வராதே! 
ஏதாவது மோகினி WAQ பிடிச்சுக்கப்போவுது ! ரிஷாவிலே ஏறிவா! 
அடியே ! இவன் வந்தப்புறம் திருஷ்டி சுற்றிப் போடுடீ ! நான் 
கடைக்குப் போகணும் , நாழியாச்சு ! 

(சினிமா நடிப்புக்கும் மந்திரி வேலைக்கும் தகுதியோ, 
திறமையோ தேவையில்லை 

இந்த " உதவாக்கரை 
நம்பியிருப்பதைப் பற்றி வாசகர்கள் என்ன நினைக்கிறார்களோ, 
அறியேன் , அம்பலவாணா ! ) 

குத்தூசி 24-4-50 
ரஷ்யாவில் சினிமாவுக்கு மந்திரி 

திராவிட முன்னேற்றக்கழகத்தினர் , தங்களை முழுமையாகச் 
சினிமாத்துறையில் ஈடுபடுத்திக் கொண்டனர் . அவர்கள் குருசாமி 
யைக் கேலி செய்து கேள்விகள் கேட்டனர் . குருசாமியின் பதில் : 

ரஷ்யாவில் சினிமாவுக்கே ஒரு தனி மந்திரி இருக்கிறாராமே! 
இதையறியாது நீர் ஏன் சினிமாவைக் கண்டித்து எழுதுகிறீர் ? ! 

என்று ஒருவர் என்னைக் கேட்டிருக்கிறார் . 
ரஷ்யாவில் 

எதற்கு மந்திரியிருச்கிறார் என்பது 
எனக்கும் தெரியும் . நானும் ஏதோ சில நூல்களாவது படித்திருக் 
கிறேன் ; படித்துக் கொண்டிருக்கிறேன் . 

கெஜம் 60 ரூபாய் -70 ரூபாய் என்று கூடத் துணிவாங்கிச் 
சிலர் கட்டுகிறார்கள் . இதைப் பார்த்த ஒரு தொழிலாளி தானும் 
தன் மாதச் சம்பளத்தில் ஒரு கெஜம் துணி வாங்கி வந்து தன் 
மனைவியிடம் தந்து , இதோ ? பார் ! என் கண்ணாட்டி ? 
உனக்காக இந்தத் துணி ! கெஜம் 68 ரூபாய் ! சம்பளத்தை 
அப்படியே கொடுத்து வாங்கி 

வந்தேன் ! ” - என்று கூறினால் 
அவன் மனைவி என்ன சொல்வாள் ? “ என் 

அருமை நாதா . 
உங்கள் அன்பே அன்பு . என்று கூறி முத்தமா கொடுப்பாள் ? 

“ ஏனய்யா ! உனக்கென்ன மூளைக் கோளாறா என்ன ? வீட்டுக் 
கூரை ஒழுகுதுண்ணு தலை தலையா அடிச்சுக்குறேன் ! திருட்டரிசி 
வாங்கப் பணமில்லாமே குழத்தைகள் ஒரு வாரமா சோளக் கஞ்சி 
குடிச்சுப்பிட்டு வயிற்று வலியாக் கிடக்குதுண்ணு சொல்றேன் . நீ 
என்னடாண்ணா , எழுபது ரூபாயிலே ஜாக்கெட் துணிவாங்கிக்கிட்டு 
வந்துட்டியே . என்னையென்ன சினிமா ஸ்டார்ண்ணா நினைச்சுக் 
கிட்டே ? 


எது 


66 


குருவிக்கரம்பை வேலு 


513 


என்றுதானே கேட்பாள் , அறிவு சூன்யமான மனைவியுங்கூட ? 

ரஷ்யாவில் எப்போது சினிமா மந்திரி ஏற்பட்டார் ? புரட்சியின் 
போதா ? தயவு செய்து சிந்தனைக்கு வேலை கொடுக்க வேண்டும் . 
நாட்டை மீட்கவேண்டிய சமயத்திலா ரஷ்யாவிலே சினிமாக்கதை 
எழுதிக் கொண்டிருந்தனர் ? இல்லை ! இல்லை ! எல்லோரும் ஒரே 
சக்தியாகத் திரண்டெழுந்தனர் . சார் ஆட்சியை வீழ்த்துவதற்காக 
இரத்தஞ் சிந்தினர் . வீட்டுக்கு வீடு படை முகாம் ! எல்லோரும் 
கிளர்ச்சி செய்தனர் . 

நாட்டில் நல்லாட்சி ஏற்பட்டது . சர்வாதிகார 
ஒழிந்தது . மக்கள் கைக்கு அதிகாரம் கிடைத்தது . உணவு, உடை , 
வீடு - யாவும் தேவைக்குமேல் கிடைக்கக் 

கூடிய திட்டங்களை 
வகுத்தனர் . அதன் பிறகுதான் கலையுணர்ச்சி ! அதுவுங்கூட 
எதையோ 

எழுதிப் பணந் திரட்டுவதற்காக அல்ல . சர்க்கார் 
சார்பில் , சர்க்கார் கொள்கையைப் பிரசாரஞ் செய்வதற்காக ! பட 
முதலாளிகளுக்குப் பயந்து கொண்டு , தன் கருத்துக்களுக்கு 144 
விதித்து , ஆமைபோல் உள்ளே இழுத்துக்கொண்டு கதை எழுதுவது , 
அல்லது நடிப்பது - யாருக்குப் பயன் தரும் ? நாட்டுக்கா ? 

சினிமாவே ஒழியவேண்டும் என்பதல்ல , என் கருத்து . கள் 
சாராயக் குடியைவிடப் பெருங்கேடாக இன்று முளைத்திருக்கின்ற 
சினிமாக்கள் ஏழைகள் பணத்தைச்சுரண்டத்தான் பயன்படுகின்றன . 

மாட்டுக்கு முன்னே வண்டியை நிறுத்தி அதன் கொம்பில் 
வண்டியைக் கட்டலாமா ? எதற்கு முன்னே எது வரவேண்டும் 
என்ற ஒழுங்குமுறை 

கிடையாது ? நாட்டில் யாவரும் 
கிளர்ச்சிகள் 
ஒருமுகமான 

செய்து , சுய ஆட்சி பெற்றபிறகு , 
சுரண்டல் ஒழிந்தபிறகு , 

ஒழிந்தபிறகு , உணவும் , உடையும் , இருக்கையும் ; 
கிடைத்தபிறகு , கல்வி பரவிய பிறகு ஒரு சினிமா மந்திரியல்ல 
ஆசைப்படுகின்ற அத்தனை பேரும் சினிமா மந்திரிகளாகத்தான் 
வரட்டுமே ! மக்கள் அம்மாதிரி விரும்பினால் ! அதைவிட்டு 
ஆறவுன்ஸ் அரிசி தரப்படுகின்ற நாட்டிலிருந்து கொண்டு அடுத்த 
ஆண்டு முதல் எல்லோருக்கும் இலவச ரொட்டி கொடுப்பதென்ற " 
திட்டம் வைத்திருக்கின்ற ஒரு நாட்டைக் காட்டி , “ அதோ ! அங்கே 
சினிமா மந்திரி யிருக்கிறாரே ! நானும் இங்கே ஒரு 

சினிமா மந்திரி 
ஆனாலென்ன ? " 
என்று கேட்பது என் சிற்றறிவுக்குச் சரியாகப்படவில்லை . 


கூடவா 


யாக 


கு -33 


514 


குத்தூசி குருசாமி 


“ ஏனப்பா குடிக்கிறாய் ? என்று 

கேட்டால் என்னைக் 
கண்டு உனக்குப் பொறாமையா ? வேணுமானால் நீயுந்தான் 
குடித்துப் பாரேன் ! ஒரு அவுன்ஸ் குடித்தால் மயக்கம் வந்துவிடுமே 
உனக்கு ? நீ ஒரு கையாலாகாதவன் ! அதற்கு 

நானென்ன 
செய்வது ? " 

என்று கேட்கலாமா ? குடிக்கப் பழகுவது என்பது பிரமாத 
மல்ல ; குடியர்களுடன் ஒரு வாரத்துக்கு நெருங்கிப் பழகினால் 
தானாக வந்துவிடும் ! குடி மட்டுமா ? எதுவுமே வரும் ! குடியர்க 
ளெல்லாம் பிறவிக் குடியர்களா என்ன ? 
இந்தமாதிரிப் போட்டி என் 

போன்றவரிடம் போட்டுப் 
பயனில்லை . " கூடாது என்பது தான் எண்ணமே 

ஒழிய , 
" முடியாது என்பது அகராதியிலேயே இல்லை . 

குத்தூசி , 26-11-51 
சினிமாத்துறையில் எம் . எஸ் . முத்துக்கிருஷ்ணன் என்று 
குருசாமிக்கு ஒரு நண்பர் இருந்தார் . அவர் “ சினிமாத்துறையில் 
இருப்பவர்கள் ஆணவத்திலும் அறியாமையிலும் மூழ்கி இருக் 
கின்றார்கள் . அவர்களைப் பற்றி எழுதி அவர்களுக்கு நல்லறிவு 
புகட்டுங்கள் என , 31-1-53 - ல் 

ஒரு கடிதம் எழுதி இருந்தார் . 
அதற்கான பதில் இது . 


கடிதமும் பதிலும் 

" நாடகமும் சினிமாவும் நாட்டைத்திருத்தி நல்வழிப்படுத்து 
வதற்காகப் பயன்படுமானால் நல்லது தான் . மனிதனுக்கு மருந்து 
போன்றவை இந்த இரண்டும் ! வேதனை நோய் ஏற்பட்டபோது 
எப்போதாவது ஒரு மாத்திரை போட்டுக் கொண்டால் நல்லது 
தான் ! நோய் தீரும் ! ஆனால் வேளை தோறும் தொடர்ந்து சாப் 
பாட்டிலேயே கலந்து சாப்பிடுவதும் , தண்ணீரிலும் பாலிலும் 
காஃபியிலும் கலந்து குடிப்பதுமாக இருந்தால் எவ்வளவு நல்ல 
மருந்து கூட ஆளைக் கொன்று விடாதா ? 

கலைஞர்களைப் பற்றி எழுதச் சொல்கிறார் , இவர் ! அவர்கள் 
எப்படியோ போகட்டும் ! பிழைப்பதற்கு எத்தனையோ துறைகள் 
அவைகளில் இதுவுமொன்று ! அவர்கள் பெரும் பணந்திரட்டுவதும் , 
வாழ்க்கையில் பிரியம் போல் நடப்பதும் வேறு சங்கதி ! ( நாடக 
உலகில் பெரும் புகழ்பெற்ற இளைஞர் ஒருவரும் , சினிமா உலகில் 
பெரும் புகழ்பெற்ற இளைஞர் ஒருவரும் இன்று வரையில் உயர்ந்த 


குருவிக்கரம்பை வேலு 


515 


நல்லொழுக்கத்தின் சின்னமாக விளங்குவதாகக் கேள்வி ! 

அதாவது 
நான் கேள்விப்பட்டவரையில் இந்த இரண்டே இரண்டு பேர்தான் ! ) 

சினிமாவும் நாடகமும் தனித் தொழிலாகவோ கலையாகவோ 
இருப்பது பற்றி அப்புறம் பேசலாம் , எழுதலாம் ! ஆனால் இந்த 
இரண்டையும் 

பொதுவாழ்க்கையிலுள்ளவர்கள் 
கையாளுவது 
சரியா ? 

நண்பரே ! பாகிஸ்தான் வகுத்த ஜின்னா சினிமாக்கதை எழுதி , 
லியாகத் அலிகானும் நாஜீமுதீனும் அதில் நடித்திருந்தால் உலகம் 
அவர்களைப் பற்றி என்ன நினைத்திருக்கும் ? 

காந்தியார் நாடகக் கதை எழுதி , நேருவும் , பட்டேலும் , 
நேதாஜியும் , ராஜாஜியும் , வ.உ.சி , யும் , வரதராஜுலும் , ஆசாதும் , 
சரோஜினி தேவியும் அந்நாடகத்தில் நடித்திருந்தால் நாமெல்லாம் 
காங்கிரசைப் பற்றி என்ன நினைப்போம் ? 

இராமமூர்த்தி சினிமாக் கதை எழுதி , அதில் அஜாய்கோஷும் , 
டாங்கேயும் , ஜீவாவும் , தங்கமணியும் , ஏ . எஸ் கே . யும் , மணலியும் , 
நடித்திருந்தால் பொதுமக்கள் அவர்கள் கட்சியைப் பற்றி என்ன 


கருதுவார்கள் ? 


சன்யாட்சென் நாடகம் எழுதி , அதில் அவரும் மாசேதுங்கும் 
மற்ற சீனத் தலைவர்களும் நடித்திருந்தால் அவர்கள் திறமைப் 
போக்கைப் பற்றி உலகம் என்ன சொல்லும் ? 


நாடகம் 


லெனின் ஒரு 

எழுதி அதில் 

ஸ்டாலினும் , 
ட்ராட்ஸ்கியும் 

நடித்துக் 

கொண்டிருந்தார்களானால் ரஷ்ய 
மக்கள் நிலைமை என்னவாகியிருக்கும் ? 

ஒரு மார்டின் லூதரோ , ஒரு கமால் பாட்சாவோ , ஒரு 
அமானுல்லாவோ , ஒரு ராம்மோகன் ராயோ - தங்கள் மக்களைத் 
திருத்துவதற்கு என்ன செய்தார்கள் ? நாடக 

மேடையிலா 
ஏறினார்கள் ? 

நாடு எப்படிப் போகிறதோ அந்தப் போக்கில் திரும்பிக் 
கொள்வார்கள் , கலைஞர்கள் ! அது அவர்கள் கொள்கையைச் 
சேர்ந்ததல்ல ; வயிற்றுப் பிழைப்பைச் சேர்ந்தது ! வசதியைச் 
சேர்ந்தது ! ( இதிலும் எம் . ஆர் . ராதாவைப் போல் , நவாப் ராஜ 
மாணிக்கத்தைப் போல் , இருதுறைகளிலும் பிடிவாதமாயிருப்பவர் 
களும் உண்டும் ! ) 


குத்தூசி குருசாமி 


516 


ஆனால் பொதுநலத் தொண்டர்களும் , இயக்கத் தலைவர் 
களுமே இந்த இருதுறைகளிலும் இறங்கி விட்டால் நாடு என்ன 
வாகும் ? 


ஆச்சாரியாரும் காமராசரும் அரிச்சந்திர நாடகத்தில் நடித் 
தாக வேண்டும் ! 


பெரியாரும் வேதாசலமும் இரணியன் நாடகத்தில் நடித்தாக 
வேண்டும் ! 


என்னைப் போன்ற சாதாரணங்கள் எக்கேடு கெட்டாலும் 
பரவாயில்லை ! ஆனால் இயக்கத் தலைவர்கள் , புரட்சிப் பாதையில் 
புறப்பட்ட இளைஞர்கள் , கிளர்ச்சி ஆர்வங்கொண்ட வழி 
காட்டிகள் , படிப்பும் பட்டமும் பெற்ற செயல்வீரர்கள் , இக்கால 
பர்னாட்ஷாக்கள் , வருங்கால மார்டின் லூதர்கள் , தென்னாட்டு 
கமால் பாட்சாக்கள் - இந்தத் துறைகளில் மூழ்கிக் கிடப்பது சரி 
தானா ? " நாடகமே உலகம் , என்றும் , சினிமாவே இனிமை 
என்றும் , ஒரே மூச்சாகச் சொக்கிக் கிடப்பது அழகாகுமா ? 


விருப்பு - வெறுப்பின்றிச் சிந்தித்துப் பார்க்கச் சொல்லுங்கள் ! 
கலைஞர்களைப் பற்றிக் கவலைப்பட வேண்டாம் ! அது ஒரு 
தொழில்! ஆனால் தலைவர்களைப் பற்றிக் கேட்கிறேன் ! மற்றத் 
தலைவர்களிடம் குறை காண்பவர்களைப் பற்றிக் கேட்கிறேன் . 
100 க்கு 100 நல்ல எண்ணத்தோடுதான் கேட்கிறேன் . 


புரட்சிப் பாதையில் செல்ல வேண்டிய தமிழனை சினிமாக் 
கொட்டகைப் பக்கம் கைதட்டிக் கூப்பிடலாமா ? பொது நலவாதிகள் 
கூப்பிடலாமா ? மேடைப் பேச்சாளர் கூப்பிடலாமா ? புரட்சி 
எழுத்தாளர் கூப்பிடலாமா ? நாட்டைத் திருத்துவோர் கூப்பிட 
லாமா ? கலைஞர்ாள் கூப்பிடலாம் ! அது 

அவர்கள் கடமை ! 
பிழைப்புங்கூட ! அதில் தவறுமில்லை ! உலக இயற்கைதான் ! 

( குத்தூசி , 4-2-53 ) 


கொள்கைகளைக் கூறாமல் நடிகர்களைக் காட்டி கூட்டத்தைச் 
சேர்த்து கட்சி வளர்ப்பது எவ்வளவு பெரிய 

பெரிய தவறு , 

கேடானது , 
அவமானது என்பதை 1950 - ம் ஆண்டிலேயே குத்தூசியார் சாடு 
கிறார் . அதைத் தற்போது தமிழ் இனக்காவலர்கள் அனுபவிப்பது 
கண்கூடு . 


குருவிக்கரம்பை வேலு 


517 


உண்டியல் வசூல் 


1950- ம் ஆண்டு நவம்பர் மாதம் சாதி ஒழிப்புக் கிளர்ச்சிக்காக 
சென்னை , கொத்தவால் சாவடியில் உண்டியல் வசூல் செய்தார் 
குருசாமி . அவரைத் தொடர்ந்து பல திராவிடர் கழகத் தோழர் 
களும் சென்றனர் . போலீசார் குருசாமியையும் அவருடன் சென்ற 
வர்கள் ஏழு பேரையும் கைது செய்து பூக்கடைப் போலீஸ் 
ஸ்டேஷன் லாக்கப் ( Lock - up ) பில் வைத்தனர் . தொடர்ந்து 14 
நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டார் . 


விடுதலை பெற்று வந்தவுடன் குத்தூசிக் கட்டுரையில் 
லாக்கப்பில் இருந்த செய்தியை “ பூணூல் கொசு ! முண்டாசு 
மூட்டைப்பூச்சி ! என்று அவருக்கே உரிய பாணியில் தெரிவிக் 
கிறார் . 


“ ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்னை பூக்கடை போலீஸ் 
ஸ்டேஷன் லாக்கப் ( Lock - up ) பில் இருந்தோம் ! நாங்கள் 8 பேர் 
சூதாட்டக் கைதி ஒருவர் ! ஆக 9 பேர் ! 


போலீஸ் 

சேவகர் இரும்புக் கதவைப் பூட்டியதும் உள்ளே 
கடப்பைக்கல் தரை மீது ஜில்லென்று 

ஜில்லென்று - அதாவது ஜம்மென்று 
அமர்ந்தோம் ! 


ஹால் வெளிச்சம் இரும்புக் கம்பிக் கதவு வழியாக ஊடுருவி 
வந்தது . 

என் காதருகே சிறு மொச்சைக் கொட்டையளவில் ஒரு 
கொசு வந்தது ! அதைத் தொடர்ந்து அதன் நண்பர்கள் ( பிராமண 
போஜனத்துக்கு முண்டிக் கொண்டு வருவதுபோல் ) கூட்டங்கூட்ட 
மாக வந்தனர் . 
" இதென்ன ? போலீஸ் 

போலீஸ் என்ற பயமேயில்லாமல் இவ்வளவு 
பெருவாரியாகப் படையெடுக்கிறீர்களா ? " என்று ஸ்ரீமான்கள் 
கொசுக்களைக் கேட்டேன் . 


" உங்களை விடமாட்டோம் ! 

நாங்கள் யார் தெரியுமா ? 
பிராமணர்கள் ! இங்கே இந்த உருவத்தோடு வந்திருக்கிறோம் ! 
உங்கள் ரத்தத்தை ருசி பார்க்கவே வந்திருக்கிறோம் ! 


என்றார்கள் , ஸ்ரீமான்கள் கொசுக்கள் ! 


518 


குத்தூசி குருசாமி 


உடலைக் 
( வெள்ளைக்கோடு ) 


ஒரு கொசுவாரைப் பிடித்து ( அவரை எப்படிப் பிடிப்பது 
என்பது தான் உங்களுக்குத் தெரியுமே ) அவர் 
கவனித்தேன் ! உண்மையாகவே 

பூணூல் 
இருந்தது ! 

“ உள்ளே வந்துகூட எங்களை இப்படித் தொல்லைப்படுத் 
தலாமா ? " என்று என் கையிலிருந்தவரின் துக்க விசாரணைக்காக 
வந்த சுற்றத்தாரைக் கேட்டேன் . 


" நீங்கள் செத்தாலே உங்கள் பெயரைக் கூறி , உம் சந்ததிகள் 
இரத்தத்தைக் குடிக்கக் கூடியவர்களாச்சே ! இந்த போலீஸ் 
லாக்காப்புக்காகவா பயந்து விடுவோம் ? என்றார்கள் . என் 
தோழர்களின் இரத்தத்தை இதற்குள்ளாகவே இஷ்டம் போல் 
உறிஞ்சி உப்பிய உயர் திரு . கொசுவார்கள் ! 


இந்தச் சமயத்தில் என் பாதத்தில் " சுருக் கென்று குத்தியது 
போலிருந்தது , வெளிச்சத்தில் கவனித்தேன் ! 

அடடா ! என்ன அருமையான காட்சி , போங்கள் ! என்னைச் 
சுற்றிலும் நூற்றுக்கணக்கில் ஸ்ரீஜத் மூட்டைப்பூச்சுகள் ! 


" எங்களையா விரட்டப் பார்க்கிறீர்கள் ? எங்கள் கடைக்கு 
முன் ஏன் மறியல் செய்தீர்கள் ? இதோ , மூட்டைப் பூச்சி 
உருவத்தில் உளளே நுழைந்து விட்டோம் ! பார் ! குத்தூசியே ! 
உன்னைச் சுற்றிலுமுள்ள சுவர் முழுவதும் பார் ! உன்னால் ஒழிக்க 
முடியுமா ? 


என்று அதட்டிக் கேட்டார் , என் காலைக் கடித்துக் கொண்டி 
ருந்த ஸ்ரீஜத் ஆரிய பவான் ப்ரொப்ரைட்டர் ! 
சுவரைப் பார்த்தேன் . சுவர் ஓரத்தைப் பார்த்தேன் ! அய்யோ ! 

பேட்டைதான் ! மூன்று அடுக்கு நான்கடுக்கு 
மாளிகைகள் ! 


ஒரே 


சவுக்கார் 


இதற்குள் மணி 10 ஆகிவிட்டது . என் தோழர்கள் அனை 
வரும் , ( சூதாடிக் குற்றவாளித் தோழர் உட்பட ) கண் அயர்ந்து 
விட்டனர் ! 

முண்டாசு கட்டிய ஸ்ரீஜத் மூட்டைப் பூச்சிகளும் 
தங்கள் வேலையைத் தொடங்கி விட்டனர் ! ஏழைத் தொழி 
லாளியின் சொத்துக்கள் மார்வாடியின் வட்டிக்கடைக்குள் நுழை 
வதுபோல , என் தோழர்களின் இரத்தம் ஸ்ரீஜத் மூட்டைப்பூச்சி 
களின் உடலுக்குள் வெகு நாசூக்காக நுழைந்து கொண்டிருந்தது . 


குருவிக்கரம்பை வேலு 


519 


படை படையாக ! அடாடா ! எப்படி வர்ணிப்பது , போங்கள் ! 
நேரில் அனுபவித்தால் தான் முடியும் ! நேருவின் பொதுக்கூட் 
டத்துக்கு வடநாட்டார் போவது போல என் தோழர்கள் உடல் 
களை நோக்கிப் பட்டாளம் பட்டாளமாக , குடும்பம் குடும்பமாக , 
பிள்ளை குட்டிகளுடன் புறப்பட்டார்கள் , ஸ்ரீஜத்கள் ! 


இரவு மணி 11 ! மணி 12 ! மணி 1 ! மணி 2 ! ஒரே படை 
யெடுப்பு ! இருவரும் சேர்ந்து எங்கள் மீது ஒரு முகத் தாக்குதல் ! 
இரத்த வேட்டை ! என் கண்கள் சுழன்றன ! 

தலைவலி 
தொடங்கியது ! இதற்குள் இரண்டு இனத்தாரும் சேர்ந்து அரை 
அவுன்ஸ் இரத்தமாவது எடுத்திருப்பார்கள் ! ( இரத்த நன்கொடை 
Blood Bank- ஏற்பாடாக இருக்கலாமோ ? ) உறக்க மயக்கத்தால் 
முடங்கிப்படுத்து அயர்ந்து விட்டேன் , அழுக்கு நிறைந்த கடப்பைக் 
கல் தரையில் . 

காலை 5 மணிக்குத்தான் எழுந்தேன் ! நண்பர்களும் எழுந் 
தனர் ! பொழுது விடிந்ததும் இரத்தப் பிரியர்களும் மறைந்தனர் ! 
பகல் ட்யூட்டிக்குத்தான் உண்மை உருவத்திலேயே வரலாமே ! 
அதற்காகத்தான் ! 

அக்கிரகாரமும் சவுக்கார்பேட்டையும் போலீஸ் இலாகாவில் 
எவ்வளவு தனிச் செல்வாக்குப் பெற்றிருக்கின்றன என்பதைப் 
பார்க்க வேண்டுமானால் , உண்மையாகவும் உவமையாகவும் 
சொல்கிறேன் ! பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் ஒரே 
ஒரு இரவு இருந்து பார்த்தால் போதும் ! 

! 
நான் நன்றாகப் பார்த்து விட்டேன் ! மற்றவர்களும் விரைவில் 
பார்த்து விடுங்கள் ! நல்ல சான்ஸ் ! இச்சமயம் தவறினால் இனிக் 
கிடைக்காது ! 

விடுதலை , 12-12-1950 


இது தான் குத்தூசி பாணி என்பது . குத்தூசிக்கே உரிய தனிக் 
கலை . ஜெயிலைப் பற்றிய செய்தியை எவ்வாறு கிண்டல் செய் 
கிறார் . இதைப் படிப்பவர்கள் சுரண்டல் கூட்டாத்தாரைப் பற்றி 
எவ்வளவு சுளுவாகப் புரிந்து கொள்ள முடியும் . 


பொதுவுடைமைக்கு ஆதரவு 

1952 பொதுத் தேர்தல் நெருங்கியது . 
தேர்தலின்போது 21-10-1951 

அன்று 

உருவான ஐக்கிய 
முன்னணி என்ற பொதுவுடைமைக் கூட்டணியைப் பெரியாரும் 


520 


குத்தூசி குருசாமி 


திராவிடர் கழகமும் ஆதரிப்பது என்ற முடிவுக்கு வந்தனர் . காங் 
கிரசை முறியடிக்கப் பொதுவுடைமைக் கட்சிதான் 
ஆயுதம் என்பது அவர்கள் கருத்து . 


சரியான 


பெரியார் முழு மூச்சாகத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் . 
கழகப் பொதுச் செயலாளரான குருசாமி சூறாவாளிப் பயணத்தை 
மேற்கொண்டு , கூட்டணியை ஆதரித்துப் பிரச்சாரம் செய்தார் . 
அவருடைய 

பேச்சும் எழுத்தும் பொதுவுடைமைக் கூட் 
டணியின் வெற்றிக்கு குறிப்பாக பொதுவுடைமைத் தோழர் 
களின் அதிக வெற்றிக்கு- கணிசமான முறையில் உதவின . நாடு 
சுதந்திரம் பெற்ற 

பின்னர் 

நடைபெற்ற முதல் பொதுத் 
தேர்தலிலேயே காங்கிரசுக் கட்சி , திராவிடர் கழகத்தின் தீவிரப் 
பிரச்சாரத்தின் விளைவாகத் தமிழகத்தில் படுதோல்வி காண்டது . 

ஆயினும் . காங்கிரசின் சூழ்ச்சியினால் மீண்டும் ராஜாஜி தமிழ் 
நாட்டின் முதல் அமைச்சரானார் . 

இதைக் கண்டித்து “ கொல்லைப் புறவழியில் ஆச்சாரியார் 
என்று குருசாமி எழுதியதை நாடு என்றும் மறக்காது . தேர்தலில் 
நிற்காமல் ஆச்சாரியாரைப் போல் பதவிக்கு வருகின்ற முறைக்கு 
கொல்லைப் புறவழி என்ற பெயரையே உண்டாக்கி தமிழ்நாட்டு 
அரசியல்வாதிகளின் பேச்சுகளில் அது இன்றளவும் இடம் பெற்று 
வரும்படி செய்து விட்டார் குத்தூசியார் . 

1952 ஜூன் 29 - ல் சென்னை திருவான்மியூர் சலவைத் தொழி 
லாளர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஆச்சாரியார் , 

" அவரவர் சாதித் தொழிலையே அவரவர் செய்து வர 
வேண்டும் . எல்லா மக்களுமே படிப்பது என்றால் இத்தனை 
பேருக்கு உத்தியோகம் எங்கேயிருக்கிறது ? ஆதலால் சாதிமுறை 
நல்லதுதான் என்று பேசினார் . 

குருசாமி சீறி எழுந்தார் . மறுநாள் விடுதலை யில் குத்தூசி 
பாணியில் இவ்விதம் எழுதினார் : 

" பிராமணனுக்கு ஓதல் -- ஓதுவித்தல் யாகம் செய்தல் - யாகம் 
செய்வித்தல் , தானம் கொடுத்தல் தானம் 

வாங்குதல் ஆகிய 
அறு தொழில்களையும் பிரம்மா ஏற்படுத்தினார் என்பது மனு 
தர்மம் . முதல் அத்தியாயம் 88 - வது சுலோகத்தின் விதி , வேதங் 
களும் இதையே முறையிடுகின்றன. 


குருவிக்கரம்பை வேலு 

521 
இட்டிலியும் , வெங்காயச் சாம்பாரும் , ஓவல் டின்னும் , காபியும் 
சாப்பிட்டு விட்டு இங்கிலீஷ் படித்து விட்டு , சட்டை போட்டுக் 
கொண்டு மோட்டார் காரில் போய் மந்திரி வேலை பார்க்கச் 
சொல்லி பிராமணனுக்கு எங்காவது விதிக்கப்பட்டிருக்கிறதா ? 

" செருப்புக் கடை முதல் டாக்டர் வேலை வரையில் , லாண்டரி 
முதல் இஞ்சினியர் வரையில் , காபி கடைமுதல் போலீஸ் வரையில் 
எந்த வேலையைச் செய்யவில்லை பார்ப்பனர்கள் ?. இவர்கள் 
மட்டும் ஏன் தங்கள் குலத் தொழிலைச் செய்யாமல் படிப்பு 
படிப்பு என்று பள்ளிகளைச் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ?. 
தர்ப்பையை ஏந்தி ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருக்க வேண்டிய 
திருமேனிகள் தங்கள் குல ஆச்சாரத்தைக் கைவிட்டு விட்டு 
பேனாவை ஏந்தி மின்சார விசிறிக்கு அடியில் உட்காரலாமா ? " 
என்று நான் கனம் மந்திரியாரைக் கேட்டால் அவர் என்ன சொல் 
வார் தெரியுமா ? 


“ இது என்ன கேள்வி ஓய் ? நான் உங்கள் கூட்டத்துக்காக 
உபதேசம் செய்தேனா ? அல்லது எங்களுக்காகச் சொன்னேனா ? 
அவரவர் சாதித் தொழிலை அவரவர் செய்ய வேண்டுமென்று 
பிராமணர்களைப் பார்த்துச் சொல்வதற்கு நான் என்ன அவ்வளவு 
முட்டாளா ? மற்றவர்களை முட்டாளாக்குவதுதானே என் வேலை ! 
அதற்காகத்தானே நான் இந்தப் பதவியை ஏற்றிருக்கிறேன் . நீ 
எதை வேண்டுமானாலும் எழுதித் தள்ளு , உன் இனத்தில் ஊருக்கு 
ஒரு டஜன் முட்டாள்கள் கிடைக்க மாட்டார்களா ? அதுவே 
போதும் என்று தான் பதில் சொல்லுவார் ! 

விடுதலை , 30-6-1952 
இந்த எழுத்துகள் உறங்கிக் கிடந்த தமிழர்களை விழித்தெழச் 


செய்தன . 


ஆச்சாரியாரின் திருவான்மியூர்ப் பேச்சை விடுதலை இதழின் 
தலையங்கப் பகுதியின் மேலே கட்டம் கட்டி நாள் தோறும் 
வெளியிட்டு வந்தார் குத்தூசியார் . ஆச்சாரியாரின் எதிர்ப்புப் 
பிரச்சாரத்தை அன்றே தொடங்கி வைத்தார் . 
நான் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தால் 

தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஆச்சாரியார் 1952 
ஆகஸ்ட் 8 - ம் தேதி தாம்பரம் கிருஸ்துவக் கல்லூரில் பழைய 
மாணவர் சங்கத்தின் சார்பில் பேசினார் . ஆச்சாரியாரும் , அதே 
கல்லூரியின் பழைய மாணவர்தான் . 


522 


குத்தூசி குருசாமி 


கிட்டத் 


கல்லூரியில் சொற்பொழிவாற்றிய போது , 
" பச்சையப்பன் 

கல்லூரி 

மாணவர்களைப்போல 
தட்ட அவ்வளவு மோசமாகக் கிருஸ்துவக் கல்லூரி மாணவர்களும் 
ஒருகாலத்தில் இருந்தார்கள் . 

I remember the time when the Christian College boys 
were very nearly as bad as the Pachayappas College boys 
( Laughter ) , 

என்று குறிப்பிட்டார் . அப்போது கிருஸ்தவக்கல்லூரி 
மாணவர்கள் ஆராவாரத்துடன் கைகொட்டிச் சிரித்து மகிழ்ந்தனர் . 


- 


வெளிர் 14-8-5? 


a 


பலசாக்கு முட்டை 

குத்தூசி " 


நான் பச்சையப்பன் யார் சொடும்பாவிக்கும் 

வைப்பேன் கான்ஸ்பான் 

பிரியப்படவில்லையானால் 
கல்லூரியிலிருந்தால் ! காலேஜ் படின் தலையில் 

- கூட்டம் போகக் கடைப் 
எழில் பான்னை என்றும் பென் 
புனை பொருடன் கடிதம் எழு கொளுத்துவதற்கு முன்பு 60 
தியிருக்கும் பச்சையப்பன் கல் வர் கட்டடத்தைச் 

மயைச் 
வான் மாலைத்தோமரே உம் சுற்றி 
கடிதம் படத் 

கேன் மறவரும் 
பயர்வயப்பம் வளமான செய்யாவிடம் 
வர்களைப் போ திட்டம் ஒரு 2 செப் 
தட்டஅவ்வளவு மோசமாக 
இருஸ்தவக் கலார் பான் 

வீணான 
வானம் நே 

வாப்பா என்ற சர் 
தாம் 

காம் 
போர் பத் 


இவ 


குருவிக்கரம்பை வேலு 
ஆனால் இச்செய்தியை அய்யங்கார் பத்திரிகையான 

523 

மவுண்ட் 
ரோடு மகாவிஷ்ணு வாகிய இந்து இந்த வாக்கியத்தை எடுத்து 
விட்டு, ராஜாஜி பேச்சை வெளியிட்டது . 

இச்செய்தியை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களில் ஒருவர் 
" எழில் மன்னன் என்ற புனை பெயரில் குருசாமிக்குச் சுட்டிக் 
காட்டி “ ஒரு முதலமைச்சரே திராவிடர் கழகத்திற்கு ஆதரவு 
தரக் கூடிய கல்லூரி என்ற எண்ணத்தில் , எங்களைப் பற்றி மேற் 
கண்டவாறு பேசியிருக்கிறார் , தங்களைப் போன்றவர்கள் தானே 
அதுபற்றிக் கண்டிக்கவேண்டும் என்று எழுதியிருந்தார் . 

குருசாமி இந்து பத்திரிகைதான் படிப்பது வழக்கம் . அதில் 
அந்தச் செய்தி இல்லை . இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்கிவரச் 
சொல்லி அதில் பார்த்தார் . அந்தச் செய்தி மேற்கண்டபடி 
ஆங்கிலத்தில் இருந்தது . அதைப்பார்த்தவுடன் மேற்கண்ட 
தலைப்பில் நான் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தால் என்ற 
தலைப்பில் 13-8-52 ( சென்னை ) குத்தூசிக் கட்டுரையில் மிகவும் 
வன்மையாகக் கண்டித்து எழுதினார் . அதில் நான் கல்லூரியில் 
படித்துக் கொண்டிருந்தால் , அந்தக் கல்லூரித் தலைவர் தலைமை 
யில் கண்டனக் கூட்டம் போடுவேன் . இந்த நிகழ்ச்சி கல்லூரியின் 
நிர்வாகத் தலைவருக்கே பெருத்த அவமானம் ( அப்போது , 
முத்தய்யாச் செட்டியார் தலைவராக இருந்தார் . ) 
பச்சையப்பன் கல்லூரி பழைய 

மாணவர் என்று கூறிக் 
கொள்ளுகின்ற அறிஞர்களுக்கு பெருத்த மூக்கறுப்பு ( அண்ணாத் 
துரை ) என்று தொடர்ந்து எழுதிவிட்டு , " எவர் வர மறுத்தாலும் , 
அந்தக் கல்லூரியின் பியூன் தலைமையிலாவது கண்டனக் கூட்டம் 
போட்டு ஆச்சாரியாரின் 

கொடும்பாவிக்குத் தீவைப்பேன் . 
கொடும்பாவியைக் கொளுத்துவதற்கு முன்பு கல்லூரி கட்டடத் 
தைச் சுற்றி அதை இழுத்து வருவேன் ! மற்ற மாணவர் எவரும் 
வராவிட்டாலும் 

ஒருத்தனாகச் செய்து விடுவேன் ! 
" இதெல்லாம் வீணான வீரப்பிரதாபம் ! எனப் பரிகசிக்கலாம் . 
என்னோடு திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் படித்தவர்களைக் 
கேட்டுப்பாருங்கள் - என்று எழுதினார் . அப்போது நானும் ( வேலு ) 
அக்கல்லூரியில் இண்டர்மீடியேட் வகுப்பில் படித்துக் கொண் 
டிருந்தேன் . 

குத்தூசியாரின் எழுத்தைப் படித்தவுடன் கல்லூரியில் 
கொந்தளிப்பு . படிப்பு நிறுத்தம் , சாதித் தொழிலைச் செய்யச் 
சொன்ன ஆச்சாரி ஒழிக! மாம்பலம் மாக்கிய வல்லி ஒழிக ! என 


நான் 


524 


குத்தூசி குருசாமி 


முழக்கமிட்டுக் கொண்டிருக்கும் போதே , கல்லூரித் தலைவர் திரு 
கிருஷ்ணமூர்த்தி ( அய்யர் ) அவர்கள் ஆச்சாரியாருக்கு செய்தியைத் 
தொலைபேசி மூலம் சொல்லிவிட்டார் . " நான் ஒருவாரத்தில் 
தங்கள் கல்லூரிக்கு வந்து மாணவர்களுக்கு சமாதானம் 
கூறுகிறேன் என்றார் தொலை பேசியில் . 

பிரின்ஸ்பால் மேற்படி செய்தியைக் கூறி மாணவர்களைச் 
சமாதானப்படுத்தி அன்று விடுமுறை விட்டுவிட்டார் . 


இந்த ஸ்ட்ரைக்கை 

ஸ்ட்ரைக்கை பொ . சுப்பய்யா தலைமையில் ( பிற் 
காலத்தில் நெடுஞ்செழியன் தங்கை விமலாவைத் 

திருமணம் 
செய்து கொண்டவர் . 

1974 - ல் அமெரிக்காவில் இறந்து விட்டார் ) 
நாஞ்சில் மனோகரன் , மாறன் ( அன்று கல்லூரியில் தியாகசுந்தரம் 
என்று பெயர் ) , நான் , நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி , 
விசுவநாதன் , மற்றும் பலரும் நடத்தினோம் . 


என்று 


மன்னியுங்கள் 

மறுவாரமே , ஆச்சாரியார் கல்லூரி வந்தார் . உங்களை 
யார் தூண்டி விட்டது என்பது எனக்குத் தெரியும் . அவருக்கு 
இரையாகாதீர்கள் . நான் தவறு செய்துள்ளதாக நீங்கள் நினைத் 
தால் , என்னை மன்னிப்பது 

உங்கள் 

கடமை என்றார் . 
மாணவர்களின் கைதட்டலுக் கிடையே மீண்டும் கூறினார் 
" என்னை மன்னித்து விட்டீர்கள் 

எண்ணுகிறேன் 
மீண்டும் கைதட்டல் . மறுநாள் விடுதலையில் குத்தூசியார் 
“ பெரியமனிதர் பெரியம னிதர்தான் என்று ஆச்சாரியாரைப் 
பாராட்டி எழுதினார் . மேலும் குறிப்பிட்டார் . “ இதே பதவியில் 
ஒரு தமிழன் இருந்தால் அவ்வாறு மாணவர்களிடம் கேட்டிருக்க 
மாட்டான் . தனது தவறை உணர்ந்திருக்கமாட்டான் . அவ்வளவு 
தலைக்கனம் படைத்தவன் அவன் என்றும் சுட்டிக் காட்டினார் . 
ஆனாலும் ஆச்சாரியாரின் ஆட்சியை ஒழித்துக்கட்டும் வேலையை 
நிறுத்தவில்லை குருசாமி . 


தோழர் ஸ்டாலின் மறைவு 

தோழர் குருசாமி , ஸ்டாலின் மேல் அளவிடமுடியாத அன்பு 
கொண்டவர் . ஸ்டாலினுக்கு “ உடல் நலம் சரியில்லை , கவலைக் 
கிடம் என்ற 

செய்தியை 3-3-1953 - ம் நாள் பத்திரிகை மூலம் 
அறிந்தவுடன் , அதிர்ச்சி ஏற்பட்டு நெஞ்சுவலிக்கு ஆளானார் 
குருசாமி , 


குருவிக்கரம்பை வேலு 

525 
தனது நாட்குறிப்பில் ஸ்டாலின் செய்தி அதிர்ச்சியைக் 
கொடுத்தது . அதனால் நெஞ்சுவலி ஏற்பட்டது என்று எழுதி 


வைத்துள்ளார் . 


6-3-1953 - ல் ஸ்டாலின் இறந்து விட்டார் என்ற செய்தியைக் 
கேட்டு மேலும் அதிர்ச்சிக்குள்ளானார் . கீழ்க்கண்டவாறு நாட் 
குறிப்பில் குறித்துள்ளார் . 


* 


la 


sien hele verde 

57 LIM 
(( 6boi pent therming. 


c . . ......... 
H. ( 


பொதுவுடமைத் தோழர்களை குருசாமி துக்கம் விசாரிக்கச் 
செல்லுவதற்கு மாறாக தோழர்கள் ராமமூர்த்தி , கே . முத்தய்யா , 
ஆகிய இருவரும் , குருசாமியின் உடல் நலக்குறைவு 

நலக்குறைவு அறிந்து , 
உடனடியாக குத்தூசியார் இல்லம் வந்து , அவருக்கு சமாதானம் 
கூறி , உடல் நலம் விசாரித்துச் சென்றனர் . நூலாசிரியராகிய 
நான் அப்போது பச்சையப்பன கல்லூரியில் படித்துக் கொண்டிருந் 
தேன் . எனவே அன்று நானும் அவருடன் இருந்தேன் . மேலும் , 
ஜீவா , மணலி , கே.டி.கே. தங்கமணி , ஏ.எஸ் . கே போன்றோரும் 
குருசாமி இல்லம் வந்து நலம் விசாரித்தனர் . அப்படியிருந்தும் , 
ஸ்டாலின்பால் உள்ள அன்பினாலும் மரியாதையினாலும் மறுநாள் , 
சென்னை கடற்கரையில் நடந்த இரங்கற் கூட்டத்தில் , தனது 
உடல் நலிவைப்பற்றிக் கவலைப்படாமல் அவரும் 

கலந்து 
கொண்டார் . அந்த நிகழ்ச்சியைக் கூட தனது நாட்குறிப்பில் 
குறித்து வைத்துள்ளளார் . 


526 


குத்தூசி குருசாமி 


தோழர் ஸ்டாலின் மறைவிற்கு இரங்கற் கூட்டம் 

சென்னை கடற்கரையில் 1953 - மார்ச்சு 7 - ம் தேதி , ஞாயிற்றுக் 
கிழமை தோழர் ஸ்டாலின் 

மறைவிற்கு இரங்கல் கூட்டம் 
நடந்தது . அக்கூட்டத்திற்கு தோழர் சக்கரைச் செட்டியார் 
தலைமைதாங்கினார் . குத்தூசி குருசாமி , 

ம.பொ.சி , ஜீவா , 
P. ராமமூர்த்தி , அண்ணா , திரு . கருணாநிதி , செங்கல்வராயன் , 
ஆதித்தனார் மற்றும் பலர் , ஸ்டாலின் சிறப்பு பற்றிப் பேசினர் . 


SODAY 


கலம் 


. 


fir NV 


Nayons une 


evening attended tspoka 
at the beach meeting regent 
death of stalin . Channen 
delach serded - core 6 , 
CwA, ஜோதிட வா 

மகே , சாரையா 
design are also spokes . 
( nearly 2 lakhs of prophe ) 


அன்று நடந்த சில நிகழ்ச்சி குருசாமிக்கு மனக்குமுறலைக் 
கொடுத்தது . அதன் எதிரொலிதான் இப்போது படிச்கப்போவது . 


பேச்சாளர் கேட்பாளர் மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் 
கூறுகிறார் : 

" மனித சமுதாயம் வளர்ச்சி யடைந்துகொண்டிருக்கிறது ; 
முன்னேற்றப் பாதையில் சென்றுகொண்டிருக்கிறது என்றெல்லாம் 
பல அறிஞர்கள் கூறுகிறார்களல்லவா ? இதைப்பற்றி சந்தேகப் 
படுகிறவர்கள் தமிழ் நாட்டைப் பார்த்தாலே போதும் ! ஒரே ஒரு 
உதாரணம் மட்டும் கூறுகிறேன் . 


எத்தனையோ 


குருவிக்கரம்பை வேலு 

527 
10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் நீங்களும் நானும் 

பொதுக் கூட்டங்களுக்கும் மகா நாடுகளுக்கும் 
போயிருக்கிறோம் ; அவைகளில் சிலவற்றிலாவது பிரசங்கமும் 
அதிக ( நேரப் ) பிரசங்கமும் செய்திருப்போம் . அப்போதெல்லாம் 
எவ்வளவு தொல்லை தெரியுமா ? பேசுகிறவர்களும் கேட்பவர்களும் 
கூட்டம் அல்லது மாநாடு முடிகின்ற 

வரையில் இருந்தாக 
வேண்டும் ! இல்லாவிட்டால் பேசுகிறவர்களுக்கும் அவமானமாம் ! 
கேட்பவர்களுக்கும் அவமானமாம் ! எல்வளவு பெரிய " நியூசென்ஸ் 
பார்த்தீர்களா ? நமக்குப் பிரியமானது , பிரியமில்லாதது , ஆகிய 
இரண்டையும் 

கேட்டுக்கொண்டே குரங்குபோல் குந்தியிருப்ப 
தென்றால் எப்படி முடியும் ? சுத்த கர்நாடகப் பேர்வழிகள் . அந்தக் 
காலத்து ( 15 ஆண்டுகளுக்கு முந்தி ! ) ஆசாமிகள் ! மரியாதை ! 
ஒழுங்கு.- ஆகிய மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் . 

இப்போதெல்லாம் அப்படியல்ல ! எல்லாத் துறைகளிலும் 
மறுமலர்ச்சி ! ஒரே மறுமலர்ச்சிதான் ! அதாவது முதலில் மலர்ந்து 
காய்ந்துபோன பிறகு , அதே பூ மீண்டும் மலர்ந்தால் எப்படியோ , 
அதுபோல ! 

பழங்காலத்துப் பேச்சாளர்கள் , “ கேட்பாளர்கள் யாராவது 
இருந்தால் அவர்களுக்காகவே சொல்கிறேன் . இனிமேலும் நீங்கள் 
பழைய பஞ்சாங்கமாக இருத்தல் கூடாது ! பொதுக் 

கூட்டத் 
துக்கோ, மாநாட்டுக்கோ சென்றால் , பிரியப்பட்டபோது கேட்க 
வேண்டும் . மற்ற நேரத்தில் வெளியேறிவிட வேண்டும் ! மீண்டும் 
திரும்பி வந்துகூட உட்காரலாம் ! நம்மைச் சேர்ந்தவர்களைத் 
தவிர மற்ற எவர் பேசினாலும் கூச்சலிட வேண்டும் ! கலாட்டா 
செய்யவேண்டும் . ஏனென்றால் நம்மைச் சேர்ந்தவர்களைத் தவிர 
மற்றவர் யார் பேசினாலும் அதில் உண்மையிருக்காது ! 
" எப்பொருள் யார் யார் வாய்க் கேட்பினும் ... என்றெல்லாம் 
பிரசங்கியார் தங்கள் பேச்சுக்கு ஆதரவாகக் கூறிக்கொள்வார்கள் ! 
அதைப் பொருட்படுத்தவே கூடாது ! இதுமட்டுமல்ல ! 
" கேட்பாளர்கள் எதற்கும் பயப்படவோ வெட்கப்படவோ 
உதாணமாக ஒரு 

சமீப நிகழ்ச்சியைப் பற்றிக் 
கூறுகிறேன் . 

சென்னை கடற்கரையில் - 2-3 லட்சம் மக்களைக் கொண்ட 
" ரிக்கார்டு கூட்டம் ஒன்றுக்குப் போயிருந்தேன் , மேடையின் 
ஒரு 

மூலைக்கம்பத்தில் இரண்டடி நீளமும் ஒன்றரையடி 
அகலமும் உள்ள 

ஒரு படம் 

மாட்டப்பட்டிருந்தது . அந்தப் 


கூடாது , 


528 


குத்தூசி குருசாமி 


யாரை 


படத்திலுள்ள உலகப் 

பெரியாரின் - ஸ்டாலின் - மரணத்துக்காக 
அநுதாபம் தெரிவிக்கவே அந்த மனித வெள்ளம் அங்குக் கூடி 
மிருந்தது . சுமார் 5-6 பேச்சாளர்கள் பேசி முடித்தபிறகு ஒரு 
சினிமாக்கலை இளைஞர் பேச எழுந்தார் ! அவருடைய 

முக 
தரிசனத்துக்காகவும் " க்ளோசப் ( close - up ) புக்காவும் வீரத் 
தமிழ் இளைஞர்கள் சிலர் மேடையை நெருங்கினர் . இன்னும் 
கிலர் தாங்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்தபடியே மேற்படி 

சரியாக தரிசனம் செய்யமுடியாத காரணத்தினால் 
மேற்படி படத்தை அவிழ்த்துவிடச் சொல்லிக் கூச்சலிட்டனர் ! 
( தி.மு.க. வினர் - ஆர் ) ஆனால் கூட்டத்தின் நிர்வாகிகள் காதில் 
போட்டுக் கொள்ளவில்லை . நான் கேட்கிறேன் ! எது முக்கியம் ? 
படம் நாளைக்கு வரும் ! மேற்படியார் முகதரிசனம் அவ்வளவு 
எளிதில் கிட்டுமா ? 

உயிரற்ற படம் 

முக்கியமா ? உயிரோடு 
காட்சியளிக்கின்ற கலைஞர் முக்கியமா ? 

இந்த மாதிரித் துணிவும் வீரமும் " கேட்பாளர்களுக்கு 
இருந்தாலொழிய நம்மிடையே மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகக் 
கூற முடியாது ! 

இனி , அடுத்தபடியாகப் பேச்சாளர்களுக்கும் ஒரு புத்திமதி . 

உங்களிடையே முதிர்ந்த மறுமலர்ச்சி ஏற்படவேண்டும் . அரை 
குறையாக இருக்கக் கூடாது . 

பொதுக்கூட்டத்துக்கோ , 
மாநாட்டுக்கோ , ஆண்டு விழாவுக்கோ - எதற்குப் பேசச் சென் 
றாலும் குறித்த நேரத்தில் போகவே கூடாது ! எவ்வளவுக் 
கெவ்வளவு நேரங்கழித்துப் போகிறீர்களோ அவ்வளவுக் கவ்வளவு 
மறுமலர்ச்சி ! கூட்டம் 6 மணிக்குத் துவங்குவதாயிருந்தால் 7 
அல்லது 7-30 அல்லது 8 மணிக்குத் தான் போக வேண்டும் . அப் 
போது தான் கூட்டத்தார் சிவக்கும்படியாகக் கைதட்டி 
வாழ்த்து ஒலிகிளப்பி , வரவேற்பார்கள் . இதைவிட முக்கியம் , 
நீங்கள் மேடைக்குச் சென்றவுடனேயே , 

உங்கள் மேளத்தைத் 
தட்டி விட வேண்டும் . இரண்டொருவர் பேசுகிற வரையில் கூடக் 
காத்துக்கொண்டுருக்கக் கூடாது . இதைவிட மகா முக்கியமானது 
ஒன்றுண்டு . கவனியுங்கள் . பேசி முடித்த வுடனேயே , மற்றொரு 
கூட்டத்துக்குச் செல்ல வேண்டும் , என்று கூறிவிட்டுப் புறப்பட்டு 
விடவேண்டும் . இதனால் ஒரே சமயத்தில் எத்தனை அலுவல் 
கள் ( engagements ) இவருக்கு இருக்கின்றன . பார் ! " - என்று 
மகாஜனங்கள் பேசிக் கொள்வார்களல்லவா ? இவ்வாறு சொல்லி 
விட்டு பிரியாணி ஹோட்டலுக்கோ , அல்லது சினிமாவுக்கோ, 


கை 


529 


குருவிக்கரம்பை வேலு 


நாடகம் 


மகாஜனங்கள் பேசிக்கொள்வார்களல்லவா ? இவ்வாறு சொல்லி 
விட்டு பிரியாணி 

ஓட்டலுக்கோ அல்லது சினிமாவுக்கோ 
அல்லது சீட்டு விளையாடவோ, அல்லது அரட்டைக் கச்சேரிக்கோ , 
அல்லது 

பார்க்கவோ , - சென்றாலுங்கூடப் பரவா 
யில்லை . பேசி முடிந்ததும் ஓட்டமெடுப்பதே பேச்சாளர்க்கழகு 
என்ற மறு மலர்ச்சிப் புதுமொழியை மறக்கவே மறக்காதீர்கள் . 
பொதுவாகச் 

சொல்லுகிறேன் . வெள்ளைக்காரன் கற்றுக் 
கொடுத்த - 

மரியாதை - ஒழுங்கு - நேர்மை - நாணயம் ஆகிய 
எந்தப் பீடையும் தமிழகத்திலே இனித் தலை காட்டக் கூடாது . 
இவைகளை மண்டையிலடித்துக் கொல்லவேண்டும் . 

அத்தனையும் 1953 மாடல் மறுமலர்ச்சியாக இருக்க 
வேண்டும் ! பத்தாம் பசலி என்ற பெயரெடுக்க வேண்டாம் ! 
உஷார் !! 

( 26-3-53 ) 
குத்தூசியாரின் உள்ளக்குமுறலை கிண்டல் பாணியில் அவருக்கே 
உரித்தானவகையில் எழுதுகிறார் . அதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டு 
இது . இன்று உண்மையிலேயே அவ்வாறுதான் நடக்கிறது . 

மேலே கண்ட குத்தூசியில் தற்கால மக்களுக்கு மிக வேண்டிய 
கருத்தை அப்போதே கூறியிருக்கிறார் . 

பேச்சாளர் எப்போதும் கருத்துகளை மக்கள் அறிந்து 
கொள்ளும் பாணியில் பேச வேண்டும் . கேட்பவர்களும் புதுப்புது 
கருத்துகளை கேட்கும் ஆர்வத்துடன் வரவேண்டும் . மனித 
வழிபாடு நாட்டைக் குட்டிச்சுவராக்கும் என்பதை நளினமாகவும் 
கிண்டலாகவும் யாரைக் குறிப்பிடுகிறோம் என்பதை இலை மறை 
காயாகவும் சுட்டி அவருடைய பாணியிலேயே கூறுகிறார் . 
ஆச்சாரியாரின் குலக் கல்வித் திட்டம் 

ஆச்சாரியார் திருவான்மியூரில் 1952 ல் தாம் பேசிய பேச்சை 
1953 கல்வி ஆண்டில் செயல்படுத்தத் தொடங்கினார் . 

" குழந்தைகள் அரை நாள் மட்டிலும் பள்ளியில் படிக்க 
வேண்டும் . மீதிமாலை அரை நாளில் அவனவன் பரம்பரைச் சாதித் 
தொழிலைக் கற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே அத் திட்ட 
மாகும் . 

இத் திட்டம் தயாராகும் போதே அதனை யறிந்த குருசாமி , 
ஆச்சாரியார் குலக் கல்வித் திட்டம் ஒன்று தயாரிக்கிறார் , 
தமிழர்களே உஷார் என்று எச்சரித்தார் . 


கு -34 


530 


குத்தூசி குருசாமி 


பேசிய தமிழ் நாடு 


இத் திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் , இதே ஆண்டில் 
சேலம் ஆத்தூரில் நடந்த திராவிடர் கழக மாநாட்டில் பெரியார் 
" கழகத் தோழர்களே . கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் . 

குலக் கல்வித் திட்டம் பத்திரிகையில் வெளியான அன்று 
மாலை விருதுநகர் பொதுக் கூட்டத்தில் 
காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் காமராசர் " பயித்தியக்கார 
உத்தரவு என்று அதைக் கண்டித்தார் . 

. 
இச் சமயத்தில் காங்கிரசுக் கட்சியைச் சார்ந்த சட்டமன்ற 
உறுப்பினர்கள் பலர் , குலக் கல்வித் திட்டத்திற்கு எதிராக மகஜர் 
ஒன்று தயாரித்து காமராசரிடம் கொடுத்தனர் . 

ஆச்சாரியாரின் குலக் கல்வித் திட்டத்தை எதிர்த்து நாகைப் 
பட்டினத்திலிருந்து குலக் கல்வி எதிர்ப்புப் 
நீடாமங்கலம் ஆறுமுகம் , பட்டுக்கோட்டை டேவிஸ் ஆகியோர் 
தலைமையில் சென்னைக்கு வந்தது . 


படை 


ஒன்று 


சென்னையிலும் இந்தக் கல்வித் திட்டத்தை எதிர்த்து 
குருசாமி தலைமையில் மறியல் நடைபெற்றது . கழகத் தோழர்கள் 
ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டனர் . 

குருசாமியும் கழகத் தோழர்களும் சிறையில் அடைக்கப் 
பட்டனர் . 

குருசாமி சிறையிலிருந்து வெளிவந்ததும் தொடர்ந்து , 
ஆச்சாரியார் பார்ப்பனரல்லாதாருக்குக் கேடு விளைவிக்கின்ற 
ஒவ்வொரு செயலையும் கண்டித்து எழுதிக்கொண்டிருந்தார் . 
குத்தூசியாரின் எழுத்தாற்றலைக் கண்டு திணறிய ஆச்சாரியார் , 

" நான் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தையுங்கூட 
" ஆச்சாரியாரின் சூழ்ச்சி , இதை நம்பாதீர்கள் என்று குருசாமி 
எழுதுகிறார் . அந்தப் பத்திரிகைக்கு விடுதலை என்று பெயர் 
வைக்கச் சொன்னதே நான் தான் . அந்த விடுதலை யே என்னை 
ஒழித்துக்கட்டப் பார்க்கிறது , 

என்று அழாத குறையாகச் சொல்லி , டாக்டர் வரதராசுலு 
நாயுடுவைப் பெரியாரிடம் தூதாக அனுப்பினார் . 

அதுமட்டுமன்றி , 1949 - ல் விடுதலை யில் குருசாமி எழுதிய 
தைக் கண்டு மருண்ட அன்றையக் காங்கிரசு அரசுவாங்கிய ஜாமீன் 
தொகையாகிய ரூபாய் பத்தாயிரத்தையும் திருப்பிக்கொடுக்கவும் 
உத்தரவு போட்டார் . 


குருவிக்கரம்பை வேலு 

531 
இந் நிலையில் 

ஆச்சாரியார் ராஜினாமா என்ற தலைப்பில் 
12-3-53 - ல் ஒரு தலையங்கம் எழுதினார் 

குருசாமி ! இதில் 
ஆச்சாரியாரை மிகமிகக் கடுமையாக விமர்சித்து எழுதினார் . 


டாக்டர் வரதராசுலு நாயுடுவின் தூதினால் மனமிரங்கிய 
பெரியார் இத் தலையங்கத்தைப் படித்தவுடன் , இதன் கருத்து 
என் சொந்தக் 

சொந்தக் கருத்து அல்ல ; இது குருசமியின் சொந்தக் 
கருத்தாகும் என்று ஒரு செய்தியை விடுதலை யில் வெளியிட்டார் . 


என்ற 


ஆயினும் ஆச்சாரியார் என்ன தவறு செய்தாலும் குருசாமி , 
உடனுக்குடன் சுட்டிக் காட்டிக் கண்டித்து வந்தார் . 

ஆச்சாரியாரின் இனவெறியைப் படம் பிடித்துக் காட்டுகிற 
வகையில் Nepotism 

தலைப்பில் 

விடுதலையில் 
குத்தூசியார் , மற்றொரு தலையங்கம் எழுதினார் . 

இதைப் படித்து மிக்க அதிர்ச்சி அடைந்த ஆச்சாரியார் 
பெரியாரிடம் மீண்டும் டாக்டர் நாயுடுவைத் தூது அனுப்பினார் . 

பெரியார் , " உங்களுடைய எழுத்துக்கு ஆச்சாரியார் மிகவும் 
அஞ்சுகிறார் , கொஞ்சம் மைல்டாக எழுதுங்க என்று குருசாமி 
யிடம் சொல்லிய நேரங்களில் , குத்தூசியார் சிரித்துக்கொண்டே 
இருந்து விடுவாரே ஒழிய , தமது பேனாவை ஓய விட்டதில்லை . 

காமராசரும் அக் கல்வித்திட்டத்தை அந்தக் கல்வி ஆண்டோடு 
கைவிடும்படி ஆச்சாரியாருக்கு ஆலோசனை கூறினார் . 
தொடக்கத்தில் ஒப்புக்கொள்வதுபோல 

மவுனம் 

சாதித்த 
ஆச்சாரியார் பின்னர் தம் திட்டத்தில் பிடிவாதமாக இருந்து 
விட்டார் . 
பார்ப்பானே வெளியேறு 

குலக் கல்வித்திட்டத்தை யொட்டி ஆச்சாரியாருக்கும் 
காங்கிரசாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது . 
குலக் கல்வித்திட்டத்தைக் கைவிடுமாறு காமராசர் கேட்டுக் 
கொண்டும் அத்திட்டத்தைத் திரும்பிப் பெறவில்லை . மேலும் 
திராவிடர் 

கழகத்தைத் தீவிரமாகத் தாக்கிப் பேசிவந்தார் 
ஆச்சாரியார் . 
பெரியார் 

இறுதியில் பார்ப்பானே வெளியேறு என்று 
முழக்கமிடத் தொடங்கினார் . இவ்வாறு பெரியாரை ச் சொல்ல 
வைத்த பெருமை ஆச்சாரியாருக்கே உரியது . 


532 


குத்தூசி குருசாமி 


என 


போர்முறை 
பெரியார் கழகத் 


1928 - ல் தான் வாங்கிவைத்திருந்த மனு நீதி நூலில் Ye Bs 
Quit India soon என்று குறிப்பு எழுதியும் , 1930 - ல் புதுவை 
முரசில் " பார்ப்பனரையும் வெளியேற்ற வேண்டாமா? " 
எழுதிய குருசாமிக்கு பெரியார் தொடுத்த 
மிக்க மகிழ்ச்சியைக் கொடுத்தது . மேலும் 
தோழர்களே, பெட்ரோலும் தீப்பெட்டியும் வைத்திருங்கள் . நான் 
நேரம் வரும்போது சொல்லுகிறேன் . அப்போது அதைப் பயன் 
படுத்தலாம் என்றும் கழகத்தார்களுக்குக் கட்டளையிட்டார் . 
அந்த நேரத்தில் குருசாமி தீப்பொறி பறக்க எழுதினார் . இதோ 
படியுங்கள் : 

" ஆரியனை வெளியேற்ற முடியுமா ? என்ற கேள்வியைப் 
பற்றிக் கவலை வேண்டாம் . ஆரியன் வெளியேற வேண்டுமா ? 
வேண்டாமா ? இது தான் கேள்வி . 


பார்ப்பனீய துவேஷத்திலிருந்து பார்ப்பன துவேஷத்திற்கு 
வருவது தான் கருத்து வளர்ச்சி . இதற்கு மாறானது சந்தர்ப்ப 
வாதம் ; அல்லது கோழைத்தனம் ; அல்லது இரண்டும் கலந்தது . 
பார்ப்பானே வெளியேறு என்ற திட்டம் ஆச்சாரியாரின் 

விளைவால் ஏற்பட்டதாகும் , என்று சொல்லி 
தொடர்கிறார் குத்தூசியார் : 
" தமிழா ! ஒதுங்கி நில் ! 

" தேவ - அசுரப் போராட்டத்தைத் துவக்கிவிட்டார் ஆச்சாரி 
யார் . 


ஆட்சியின் 


இராமாயணத்தைத் திருப்பி நடத்திப்பார்க்க முடிவு செய்து 
விட்டார் . அதாவது ரிஷிகளின் யாகத்தை அசுரர்கள் கலைத்த 
தற்காக அவர்களை அழிப்பதற்கு அவதாரமெடுத்தான் 
மகாவிஷ்ணு ? 

அதே கதையைத்தான் 1953 - ல் நடத்திக்காட்டப்பார்க்கிறார் 
ஆச்சாரியார் ! 

அதாவது ஹிந்தி எழுத்து அழிப்புமுதல் கருப்புக்கொடிவரை 
யில் எல்லாக்கிளர்ச்சிகளிலும் திராவிடர்களையே- தமிழர்களையே 
தூண்டிவிட்டு மோதவைக்கிறார் ! 

ஒரு அக்கிரகாரப் பிறவிகூட ஹிந்தியைக் காப்பாற்றுவதற்காக 
ஆகஸ்டு 1 - ந் தேதியன்று மண்ணெண்ணைப் புட்டியை எடுத்துக் 


குருவிக்கரம்பை வேலு 


533 


கொண்டு 

வரவில்லை , ஆனால் ம.பொ.சி. கூட்டத்தார்தான் 
வந்தனர் . பிள்ளையாரைக் காப்பாற்றுவதற்காக ( மே மாதத்தில் ) 
எந்த ஆரியக் குஞ்சும் தடிதாங்கிப் 

புறப்பட்டுவரவில்லை . 
அவைகள் ஏன் வரும் ? தமிழர்களையே தூண்டிவிட்டு ஒதுங்கி 
நின்று வேடிக்கை பார்த்தன . இது தான் பழைய இதிகாச 
புராணங்களில் நடந்திருப்பது , 


“ தெருவில் ஒருவன் நிர்வாணமாகச்சென்றால் 

என்ன செய்வீர்களோ அதைப்போலச் செய்யுங்கள் , 
என்று பெரம்பூர் ( சென்னை ) பேச்சில் திராவிடர்கழகத்தின் 
மீது தூண்டிவிட்டிருக்கிறார் . நாளைக்கு நீதிமன்றத்தில் நிற்கப் 
போகின்ற கலகக்காரர் , ஆச்சாரியார் . கலவரத்தையும் அடிதடி 
யையும் தூண்டிவிடுகின்ற ஆச்சாரியார் மீது வழக்குத்தொடர்ந்தால் 
பல ருசிகரமான அக்கிரகார இரகசியங்கள் அம்பலத்துக்குவரும் . 
அந்தநாளும் விரைவில் வரத்தான் 

போகிறது . 


ஆனால் 


மாற்றுக்கட்சிகளிலுள்ள திராவிட இனத்தோழர் 
களுக்கு ஒன்று கூறுகிறோம் . நீங்கள் மட்டும் ஆரிய சூழ்ச்சிக்கு 
இரையாகாதீர்கள் . ஆட்சியையோ , கடவுளையோ , மதத்தையோ , 
அக்கிரகாரத்தையோ காப்பாற்றவேண்டுமென்றால் ஆரியர்களைப் 
போர் முன்னணிக்குத் தள்ளிவிட்டு நீங்கள் வீட்டில் தங்கி 
விடுங்கள் . அவர்கள் உங்களைத் தள்ளிவிட்டு அடிக்கவும் அடி 
படவும் செய்துவருவது பரிதாபத்துக்குரியதாகும் . 


பார்ப்பனர்களைப் போல் தமிழர்களாகிய நமக்குள்ளே 
ஒற்றுமை இருக்கவேண்டாமா ? ஒரு ஆச்சாரியாரின் கடிவாளம் 
ஒரு காமராசரின் கையிலிருப்பதைக்கண்டு திராவிடக் கழகத்தார் 
பெருமைப்படுவதுபோலவே , அக்கிரகாரத்தின் 

கடிவாளம் 
பெரியாரின் கையிலிருப்பது கண்டு காங்கிரசு திராவிடர்கள் 
பெருமைப்படவேண்டாமா ? பெரியார் இல்லாவிட்டால் , 

ஒரு 
காமராசர் , ஒரு பக்தவத்சலனார் , ஒரு ராஜாராம் நாயுடு , ஒரு 
சுப்பிரமணியம் - ஆகியோர் வீற்றிருக்கின்ற இடங்களில் 

ஒரு 
வரதாச்சாரி , ஒரு பாஷ்யமய்யங்கார் , ஒரு வைத்திநாதய்யர் , ஒரு 
ஆலாஸ்யமய்யர் , ஒரு கல்கி அய்யர் ஆகியோரல்லவா இருப் 
பார்கள் ? 


ஆகவே , வரப்போகும் அடக்குமுறையிலோ , ஆரிய - திராவிட 
நேரடிப் போராட்டத்திலோ மாற்றுக்கட்சி திராவிடத் தோழர்கள் 


குத்தூசி குருசாது 


534 


கட்சிகளிலுள்ள 


யாவரும் குறிப்பாக காங்கிரசு கம்யூனிஸ்ட் 
திராவிடர்கள் யாவரும் திராவிடர் கழகத்துக்கு உதவியாக இல்லா 
விடினும் , ஒதுங்கியாவது நிற்குமாறு பணிவுடன் மட்டுமல்ல; 
பரிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் . 

பூணூல் கூட்டத்தைக் கொண்டுவந்து கருஞ்சட்டைக்காரர் 
முன்பு நிறுத்தி , ஆச்சாரியார் கூறிவருவதுபோல , கலகஞ்செய்யச் 
சொல்லுங்கள் ! 

நீங்கள் மட்டும் கோடரிக்காம்பாகப் பயன்பட்டு விடாதீர்கள் ! 
உங்கள் உற்றார் , உறவினர் , உயிர்த்தோழர்களே கருஞ்சட்டை 
இயக்கத்திலிருக்கிறார்கள் ? அக்கிரகாரத்தின் சொந்தக்காரர் யாரு 
மில்லையே ! 

ஆதலால் ஆச்சாரியார் விரைவில் துவக்கப்போகின்ற ஆரிய 
திராவிடப் போராட்டத்துக்கு உங்களைப் பலிக்கடாவாக ஆக்கு 
வதற்கு இடந்தராதீர்கள் ! 

அவர் செய்கின்ற அக்கிரமச் செயல்களைக் கண்டித்தால், 
நீதான் என் முதல் எதிரி ! என்கிறார் ! " ஏன் எங்கள் இனத்தை 
இப்படி நசுக்கிக்கொல்கிறாய் " , என்று கேட்டால் , " எறும்பை 
நசுக்குவது போல் உன்னை நசுக்குகிறேன் , பார் ! என்று 
மிரட்டுகிறார் . 

" உன் இனத்தாரெல்லாம் மான்ய நிலம் வாங்கிக்கொண்ட 
பிறகு என் இனத்தானுக்கு மட்டும் மறுப்பதேன் ? 
கேட்டால் , வகுப்புத் துவேஷத்தைக் கிளப்பிவிடுகின்ற 
கழகத்தின் கணக்கைத் தீர்த்துக்கட்டுகிறேன் , பார் ! என்று 
பாராட்டுகிறார் . 

மாற்றுக்கட்சி திராவிடத்தோழர்களே ! ஏமாந்து 
விடாதீர்கள் ! விபீஷணர் என்ற பட்டம் பெறாதீர்கள் ! உங்கள் 
இனத்தை ஒழிப்பதற்காகக் கச்சையை வரிந்துகட்டி நிற்கிறார் , 
ஆரியத்தலைவர் , அதைத் தடுப்பதற்கே திராவிடக்கழகம் தயார் 
செய்து கொண்டிருக்கிறது . இனத்துரோகிகளாகி விடாதீர்கள் ! 

ஆரிய - திராவிடப் போராட்டம் நல்ல உச்ச நிலையை 
அடையும் சமயத்திலாவது திராவிடர் கழகத்துடன் சேர்ந்து 
ஆரியனை விரட்டும் தேசியப் பணியில் ஈடுபடுங்கள் . 

- விடுதலை , 1953 
காங்கிரஸ் - தமிழரசு கழகத் தோழர்களே ! உங்களைக் கேட் 
கிறோம் , நீங்கள் சூத்திரர்களா ? 


என்று 


உன் 


ஆதலால் 


கூட 


குருவிக்கரம்பை வேலு 

535 
உங்கள் இரு கட்சிகளிலும் பார்ப்பனத் தொண்டர்கள் இருக்க 
மாட்டார்கள் . அப்படி இரண்டொருவர் இருந்தாலும் திராவிடர் 
கழகத்தாரோடு வந்து மோத மாட்டார்கள் . " பிராமண 
விசுவாச புதுக்கழகத்தில் - திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 
உறுப்பினர்களாயிருக்கின்ற அத்தனை பேர் உங்கள் இரு 
கட்சிகளிலும் முன்னணித் தொண்டர்களாக இருக்க மாட்டார்கள் . 

ஆதலால் உடன் பிறப்பாளர்கள் , திராவிடர்கள் , தமிழர்கள் 
ஒரே இனத்தவர்கள் , இந்த நாட்டின் பழங்குடி மக்கள்- என்ற 
காரணத்தால் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம் . 
இந்த நாட்டின் சொந்தக்காரரான நீங்களா , 

அன்னிய 
ஆரியனின் “ வைப்பாட்டி மக்கள் ? தென் ஆஃப்ரிக்கா மலான் 
கூடத் தன் எதிரிகளைத் தனக்குப் பிறந்தவர்கள் என்று கூற 
வில்லையே ! 

இந்தக் கேவலமான பட்டத்தைப் பற்றி மறைமலையடிகள் 
“ வேளாளர் நாகரிகம் , என்ற நூலிலும் , " சாதி வேற்றுமையும் 
போலிச் சைவரும் , என்ற நூலிலும் எழுதியிருப்பதைப் படித்துப் 
பாருங்கள் . 


மான 


" நேட்டிவ்ஸ் Natives என்ற இழி சொல்லுக்காக வெள்ளைய 
ரோடு போராடிய இந்திய மக்கள் , சூத்திரன் என்ற படுமோச 

சொல்லைப் பொறுத்துக் கொள்வதா ? உங்கள் படிப்பு , 
அறிவு , ஆராய்ச்சி , ஆகிய எல்லாம் எங்கே ? 

இவ்வளவு கேவலமான சொல்லை , “ உங்கள் " ஆச்சாரியார் 
மதுரையில் பிரயோகித்திருக்கிறாரே ! பச்சையப்பன் கல்லூரி மாண 
வர்கள் தங்களை “ அசுத்தமானவர்கள் என்று கூறியதற்காக 
இதே ஆச்சாரியார் பகிரங்க மன்னிப்புக் கேட்டுப் பெறவில்லையா ? 
மாணவ இளைஞர்களுக்கு இருக்கின்ற வீர உணர்ச்சி - தன்மான 
உணர்ச்சி - உங்களுக்கிருக்க வேண்டாமா ? 


நீங்கள் எந்தக் கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள் ! ஆனால் 
நம் இனத்தின் அதாவது உங்கள் இனத்தின் பொது எதிரி - முதல் 
நம்பர் எதிரி - ஆச்சாரியார் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் ! 
சூத்திரன் " என்று அழைத்தமைக்கு 

மன்னிப்புக் கேட்கச் 
செய்யுங்கள் ! 


மேலும் , ஆச்சாரியார் தூண்டுதலின் காரணமாக அடிதடிக்கு 
இறங்கும்போது ஆலோசித்து இறங்குங்கள் ! உங்களில் ஒருவர் அடி 


536 


குத்தூசி குருசாமி 


பட்டால் ஆரியரில் இருபது பேராவது அடிபட்டிருக்கிறார்களா 
என்று கணக்குப் போட்டுப் பாருங்கள் ! 

உங்கள் கட்சிகளிலும் திராவிடர் இயக்கத்தார்களிலும் யார் 
அடிப்பட்டாலும் , யார் செத்து வீழ்ந்தாலும் ஆரியன் கூத்தாடு 
வான் ! நகைப்பான் ; இதோ பட்டியல் ? இரத்தக்கண்ணீருடன் படிக்க 
வேண்டிய பட்டியல் ! 


1. தாலமுத்து 
2 . நடராஜன் (சிறையில் ) 
3. வேலாயுதம் (உடையார் பாளையம் ) 
4. மஜீத் ( நெல்லிக்குப்பம் ) 
5. கே . எஸ் . பாண்டியன் ( வடசென்னை ) 
6. கோவிந்தராஜன் (தஞ்சை ) 
7. கருப்பையா ( மதுரை ) 


இது அவசரத்தில் நம் நினைவுக்கு வந்த மரணப் பட்டியல் ! 
பொதுநலத் தொண்டினால் லட்சக்கணக்கில் பணஞ்சேர்த்தவர் 
பட்டியல் அல்ல ! சட்டசபை மெம்பர் - மந்திரிகள் - பார்லிமெண்ட் 
உறுப்பினர் - ஆனவர்களின் பட்டியல் அல்ல ! செத்துச் சுண்ணாம் 
பான தமிழ் இளைஞர்களின் பட்டியல் ! 

மேலும் , சேலத்தில் காங்கிரஸ்காரர்களால் கண்ணிழந்தவர் 
ஒரு தமிழன் ! வேலூரில் ( பிள்ளையார் உடைப்பின்போது ) மண்டை 
சிதற அடிபட்டவர் ஒரு தமிழன் ! சென்னையில் கைமுறிபட்டவர் 
ஒரு தமிழன் ! கருப்புக் கொடி நிகழ்ச்சியின் போது போட்டி 
மூவர்ணக்கொடி காட்டிக் கடுந்தாக்குதலுக்கு 
தமிழர்கள் ! பச்சையப்பன் மைதானத்தில் பிள்ளையார் உடைப்புப் 
பொதுக்கூட்டத்தின்போது கலகஞ்செய்து நையப்புடைக்கப் 
பட்டவர் ஒரு தமிழன் ! தேனியில் கலவரஞ்செய்து அடித்தும் அடி 
பட்டும் சீரழிந்தவர்கள் தமிழர்கள் ! 

சரி ! இந்தப் பட்டியலில் லாப - நஷ்டக் கணக்குப் பார்க்காதே , 
காங்கிரஸ் - தமிழரசுக் கழகத்தமிழா ! யாருக்கு லாபமானாலும் 
யாருக்கு நஷ்டமானாலும் , தமிழன் இனத்துக்கு- 

திராவிடன் 
இனத்துக்கு - அழியாப்பழியல்லவா ? மறையாத மாசு அல்லவா ? 
சிந்தித்துப்பார் ! 


ஆளானவர்கள் 


இந்தப் பட்டியலில் ஒரு " கல்கி " அய்யரோ - அல்லது ஒரு 
உஞ்சிவிருத்தி ஆரியரோ , அல்லது “ தொழிலாளி " அய்யங்காரோ, 


குருவிக்கரம்பை வேலு 


537 


இடம் பெற்றிருக்கிறாரா ? ஏன் இல்லை ? அய்யரே தமிழ் நாட்டில் 
இல்லையா ? கோவில் முதல் குளக்கரை வரையில் , ஆஃபீஸ் முதல் 
அக்கிரகாரம் வரையில் - எத்தனையோ ஆயிரம் பேர் நடமாடுகிறார் 
களே ! ஏன் இந்தப் பட்டியலில் இடம் பெறவில்லை ? 

இங்கேதானிருக்கிறது இரகசியம் ! உன்னைத் தூண்டிவிட்டுச் 
சாகடிக்கின்றான் , ஆரியன் ! அவனது பூணூலைக் கூட அசைக்க 
முடியவில்லை , உன்னாலும் , நம்மாலும் ! 

இந்த நிலையை வளரவிடலாமா ? நீ பார்ப்பனீய துவேஷியா , 
அல்லது பார்ப்பனதுஷியா ? என்று நாம் கேட்கவில்லை . நீ 
எப்படி வேண்டுமானாலும் இரு ! ஆனால் உன் இனத்தின் எதிரிக்கு 
ஏணியாக இருக்காதே ! கருவியாக இருக்காதே ! கேடயமாக இருக் 
காதே ! போர்க்களத்துக்கு அவனைத் தள்ளிவிடு ! நீ ஒதுங்கி நில் ! 
நமக்குள்ளேயிருக்கும் வேற்றுமைகள் ஒரு நொடியில் சரிப்பட்டு 
விடும் ! 

( விடுதலை , 1953 ) 


பார்ப்பான் பார்ப்பானே ! ஆரியன் எங்கிருந்தாலும் தன் 
இனவெறியை விடுவதில்லையென்பதைப் பெரியார் அவர்கள் 
அடிக்கடி கூறி வந்திருக்கிறார் . இதன் உண்மையை இன்று 
உணராதிருப்பவர்கள் உண்டா ? ( " எங்கள் கட்சியில் பிராமணர் 
களும் இருக்கின்றார்கள் . பண உதவியும் செய்கின்றனர் . ஆதலால் 
நாங்கள் பிராமண ஆதரவுடன் 

தேர்தலில் போட்டியிடப் 
போகிறோம் ; 

நாங்கள் 

பிராமணதுவேஷிகளல்ல ; பிராமண 
விசுவாசிகள் , என்று தி . மு . க வாகிய பதவி வேட்டைக்காரர்கள் 
கூறலாம் ). ஆனால் பார்ப்பான் எங்கிருந்தாலும் பார்ப்பானே என்ப 
தற்கு இன்று இமயமலை போன்ற இரண்டு எடுத்துக்காட்டுக் 
களைக் கூறலாம் . ஒருவர் திரு . சி . ஆர் . மற்றொருவர் அவருக்குத் 
துணையாக நிற்கின்ற திரு . இராமமூர்த்தி ! 


" காங்கிரஸ் கட்சிக்குள் என்ன நடக்கிறதென்பது பற்றி 
மக்களுக்குக் கவலையில்லை . முதல் மந்திரியை மாற்றிவிடுவதனால் 
மட்டும் ஜன நாயகமோ , பொது நன்மையோ ஏற்பட்டுவிடப்போவ 
தில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் திரு.இராமமூர்த்தி 
யவர்கள் சட்டசபைக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் . 


" திரு. ராஜகோபாலாச்சாரியோ , அல்லது திரு . காமராஜரோ 
அல்லது திரு . கோசல்ராமோ , யார் முதலமைச்சராயிருந்தாலும் 
எனக்குக் கவலையில்லை " , என்று மேலும் பேசியிருக்கிறார் ! 


538 


குத்தூசி குருசாமி 


ஆம் ! உண்மைதான் ! இவருக்ருக் கவலையில்லாமலிருக்கலாம் . 
ஆனால் 100 - க்கு 97 பேர்களான திராவிட மக்களுக்கு , அதாவது 
வரி கொடுப்போரில் மிகமிகப் பெரும்பாலான பொது மக்களுக்கு , 
தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருக்க 
வேண்டும் என்ற கவலை இருக்கிறதே ! 


இந்தப் பேச்சு முடிந்ததும் , திரு . இராஜகோபாலாச்சாரியார் 
அவர்கள் மேஜையைத் தட்டி ஆமோதித்தார் என்றும் , ஆனால் 
வேறு யாரும் கைதட்டவில்லை என்றும் , பார்ப்பனப் பத்திரிகை 
யாகிய " மெயில் பத்திரிகையே கொட்டை எழுத்தில் வெளி 
யிட்டிருக்கிறது . 


என்று 


யார் முதலமைச்சராக வந்தாலும் எனக்குக் கவலையில்லை 

உண்மையாகக் கருதுகின்றவராயிருந்தால் , ஓமந்தூர் 
ரெட்டியார் அப்படிச் செய்தார் , குமாரசாமி ராஜா இப்படிச் 
செய்தார்- என்றெல்லாம் திராவிட முதலமைச்சர்களை மட்டும் 
கண்டிப்பதன் அவசியமென்ன ? 


கம்யூனிஸ்ட்களிடையே இன உணர்ச்சி கிடையாது , என்று 
தவறாகக் கருதிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இனியாவது 
உண்மை நிலை விளங்கும் என்றே கருதுகிறோம் . 


அரசியல் 


ஜனநாயக முறையில் பதவி ஏற்காத ஒருவர் , தம் சொந்தக் 
கட்சியினரால் விரட்டப்படுகின்ற 

ஒருவர் , சட்டசபையில் 
( ஆரம்பக் கல்வித் திட்டத்தில் ) தோல்வியடைந்த மந்திரிக் குழுவின் 
தலைவர் ,-உடனடியாக விலக வேண்டியது தான் 
நேர்மைக்கழகு - என்று திரு . ராமமூர்த்தியவர்கள் 

கூறியிருக்க 
வேண்டாமா ? ஏன் கூறவில்லை ? இன உணர்ச்சிதானே காரணம் ? 
இதைத்தானே ஆரிய - திராவிடப் பிரச்சனை என்கிறது திராவிடர் 
கழகம் . 


சென்ற சட்டசபைக் கூட்டத்தின்போது ஆச்சாரியாருக்கு 
ஆபத்தான ஒரு கண்டனத் தீர்மானம் வரப்போகிறது என்பதை 
முன் கூட்டியே அறிந்திருந்தும் , திரு . இராமமூர்த்தி வடநாட்டுக்கு 
ஏன் சென்றார் என்பதன் இரகசியம் இப்போதாவது தெரிகிறதா ? 

சர்வதேசப் புகழ் பெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 
என்பவருக்கும் இனவெறி போகவில்லை ! மார்க்சீயவாதி என்ப 
வருக்கும் இனவெறி போகவில்லை! 


குருவிக்கரம்பை வேலு 


539 


பொது மக்களுடைய முதல் நம்பர் எதிரி என்று பெயர் 
பெற்று விட்ட ஒரு முதலமைச்சர் தம் இனத்தவர் , தம் இனத் 
தாரின் உயர்வுக்காக இரவு பகலாகப் பாடுபடுகிறார் என்ற ஒரே 
காரணத்தைக் கொண்டு தானே , அவர் தம்மையும் மீறி மேஜை 
யைத்தட்டி மகிழ்ச்சிக் கூத்தாடுகின்ற அளவுக்கு அவரை ராமமூர்த்தி 
ஆதரித்துப் பேசத் துணிந்து விட்டார் ? 

தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்களின் போக்கைக் கவனிக்கட்டும் , 
நம் வாசகர்கள் ! 

விடுதலை , 1953 
ஃ ஃ 

ஃ 


என்ற 


" ஆரியர்- திராவிடர் என்னும் 

அறிவீனம் ! " 
தலைப்பிலும் , “ யாரை யார் விரட்டுவது ? " . என்ற தலைப்பிலும் 
5-12-53 " கல்கி " இதழ் இரு தலையங்கள் தீட்டியிருக்கிறது . 

இவைகளில் காணப்படும் கருத்துக்களுக்கு , இன்று நேற்றல்ல ; 
கடந்த 10 ஆண்டுகளாகவே திராவிடர் கழகம் பதில் கூறி வந்திருக் 
கிறது . 
" ஆரியனே வெளியேறு , என்ற 

திட்டம் 

ஆச்சாரியார் 
ஆட்சியின் விளைவாக ஏற்பட்டதாகும் , ஆனாலும் இது பற்றிய 
அய்யப்பாடுகளுக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகப் பல 
தடவை விளக்கந்தரப்பட்டிருக்கிறது . 


மீண்டும் மீண்டும் பழைய அய்யப்பாடுகளையே கிளப்பு 
கிறார்கள் , கல்கியாரும் , அவரது புகழ்மாலைக்குரியவரான , 
“ ராஜாஜி , ஸ்ரீசிவஞான கிராமணி ஸ்ரீ சி . பி . ராமசாமி அய்யர் , 
ஸ்ரீ ரா . பி . சேதுப்பிள்ளை , ஸ்ரீ ஜீவானந்தம் , ஆகியோரும் . 
" கல்கி யின் பாராட்டுப் பட்டியலுக்கு இன்னும் புதுப் புதுத் 
தலைவர்களும் , அறிஞர்களும் , கலைஞர்களும் கிடைக்கலாம் . 
எத்தனை பேர் கிடைத்தாலும் இரண்டு உண்மைகளை 
எவராலும் அசைக்க முடியாது . 


இனி 


1. வடநாட்டுச் சுரண்டல் ஒழிக்கப்பட வேண்டும் . 


2. உள் நாட்டு ஆதிக்கக்காரர்களான ஆரியர்கள் வெளியேற் 
றப்பட வேண்டும் . 

இந்த இரண்டையும் காங்கிரஸ்காரர் ஒப்புக் கொள்கிறார் 
களா ? கம்யூனிஸ்ட்கள் ஆதரிக்கிறார்களா ? திராவிடக்கழகத்தைப் 


குத்தூசி குருசாமி 


540 


பிளந்து பாழாக்கிய கூட்டத்தார் - திராவிட முன்னேற்றக்கழகம் 
ஏற்றுக் கொள்கிறார்களா ? செந்நாப்புலவர்கள் ஒப்புக்கொள் 
கிறார்களா ? 

இவைகளல்ல திராவிட , இனத்தார் கேட்பது ? 
இவை முடியக் கூடிய காரியமா ? - என்பதுமல்ல . 

இவை இரண்டைத் தவிர தமிழ்நாட்டு ( திராவிட ) சுதந்தர 
சோஷயலிஸ்ட் குடியாட்சிக்கு வேறு வழியிருக்கிறதா ? இதுதான் 
கேள்வி . இன்றல்ல ; இன்னும் 10-20 ஆண்டுகளில் அல்ல , இன்னும் 
நூறு ஆண்டுகள் கழித்தாகிலும் இவை இரண்டும் நடை பெற்றே 
தீரவேண்டும் . 


வேதத்தையும் , ஜாதி முறையையும் , பார்ப்பனீயத்தையும் 
எதிர்த்துப் போராடிய புத்தமதத்தை ஒழித்துக் கட்டிவிட்டார்கள் 
இந்த நாட்டு ஆரியர்கள் ! இந்திய வரலாற்றை மீண்டும் படித்துப் 
பார்க்கட்டும் . " கல்கி " யாரும் அவரது பாராட்டு அர்ச்சனைக்குரிய 
மேற்படிப் பெரியவர்களும் ! “ ஹிந்து மதம் உள்ளவரையில் இந்த 
நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்படும் என்ற பயமில்லை என்று 
சர்.சி. பி . இராமசாமி அய்யரும் மற்றும் பலரும் பல தடவை 
கூறியிருப்பதைப் படித்துப் பார்க்கட்டும் , கம்யூனிஸ்ட் தோழர்கள் ! 


திராவிடர் கழகம் வகுப்புவாத இயக்கமல்ல ; இனவெறி 
கொண்ட இயக்கமல்ல ; முதலாளி வர்க்கத்தாரின் இயக்கமுமல்ல . 


இது 100 - க்கு 101 பாட்டாளி மக்களின் இயக்கம் . ஏழைகளால் 
நடத்தப்பட்டு வருகின்ற இயக்கம் . 


ஆரியனைப் பற்றிக் கூறுவது இரத்தப் பரிசோதனை நடத்தி 
யல்ல ஆதலால் " இரத்தங்கலந்து விட்டது " என்பதை கல்கி , 
யார் மெய்ப்படுத்திக் காட்ட வேண்டியதில்லை ! 


ஆரிய - திராவிடர் வேற்றுமை தினசரி வாழ்க்கையைப்பற்றியது . 


மனுதர்மம் ஆரியம் ! 
திருக்குறள் திராவிடம் ! 
அக்கிரகாரம் ஆரியச்சேரி ! 
தமிழர் இருப்பது திராவிடப்பகுதி ! 
பூணூல் ஆரியச் சின்னம் ! 
வெறும்மார்பு திராவிடச் சிறப்பு 


குருவிக்கரம்பை வேலு 


541 


ஹோட்டலில் ஆரியம் ! 
கோவிலில் ஆரியம் ! 


ஆதாரமாகக் 


வெள்ளைக்காரச் சரித்திர ஆராச்சிக்காரரின் கற்பனைகனை 

கொண்டு , இல்லாத வேற்றுமைகளைப் புதிதாக 
உண்டாக்கப் பார்க்கிறார்கள் என்று ஒப்பாரி வைக்கிறதே , 
" கல்கி ! " பி . டி . சீனுவாசய்யங்காரும் , சூரிய நாராயண சாஸ்திரி 
யாரும் , " இல்லாத வேற்றுமைகளை " ஏன் ஒப்புக்கொண்டார்கள் ? 

இத்தனை ஆண்டுகளாக இதை ஏன் மறுக்கவில்லை , " கல்கி " 
இனத்தார் ? வெளியேற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்ட பிறகுதான் , 
“ இரத்தக்கலப்பு , “ இல்லாத வேற்றுமை , " " ஜாதி ஒழிப்பின் 
அவசியம் , ஆகிய புதிய கருத்துக்கள் பூத்திருக்கின்றன போலும் ! 

சுதந்தர பாரத தேசத்தில் வாழும் யாரையும் , எவரும் 
விரட்டிவிட முடியாது ! என்று தனக்குத்தானே தைரியமூட்டிக் 
கொள்கிறது , " கல்கி " 

இதற்கு ஆதாரமாக , ( புரோகிதன் பஞ்சாங்கத்தைக் 
காட்டுவதைப்போல் ) அரசியல் சட்டத்தைக் காட்டுகிறது ! 


வெள்ளையனும் இந்தப்பாட்டைத்தான் பாடினான் ! இந்திய 
சர்க்கார் சட்டத்தை ( Govt . of India Act ) ச் சுட்டிக்காட்டினான் . 
பரந்த உலகில் எங்கும் தங்கி , எவரையும் சுரண்டும் உரிமை 
உண்டென்றான் ! ஆரியன் கடவுளைக்காட்டுவதுபோல அவன் 
துப்பாக்கியைக் காட்டினான் . 

“ யாரை யார் விரட்டுவது ? " என்பது இப்போது தெரியாது . 
இன்னும் சில ஆண்டுகள் செல்லட்டும் . விரட்டாமலே ஓடுகின்ற 
நிலைமை உண்டாகிறதா- இல்லையா என்பதைப் பார்க்கலாம் . 

கடைசிப் பூணூல் உள்ள வரையில் , கடைசி “ அக்கிரகாரச் 
சேரி " உள்ளவரையில் , இந்த இன உணர்ச்சியை அழிக்க யாராலும் 
முடியாது . 

வெள்ளையன் வெளியேறியதுபோல் , 
அன்னியனும் வெளியேறத்தான் போகிறான் . 

இன்றைக்கே தமிழ்நாட்டில் உள்ளதைப்போன்ற அளவுக்குக் 
குறையாமல் , தமிழ்நாட்டு ஆரியர்கள் வடநாட்டில் நிரந்தரக் 
குடிமக்களாக இருந்து வருகிறார்கள் என்பது " கல்கி " யாருக்கும் 
அவரது பல்லக்குத் தூக்கிகளுக்கும் நினைவிருக்கட்டும் . சந்தேக 
மிருந்தால் புள்ளி விவரத்தைத் திரட்டிப் பார்க்கட்டும் . 

விடுதலை , 1953 


ஆரிய 


542 


குத்தூசி குருசாமி 


எங்கே போவார்கள் ? 


- 


" ஆரியனே வெளியேறு ! 

என்றும் , “ பார்ப்பானே 
வெளியேறு ! " என்றும் கூறுகிறீர்களே ! இரண்டாயிரம் 
ஆண்டுகளாக இங்கு தங்கி வீடு , நிலம் குடும்பம் ஆகிய எல்லாம் 
ஏற்பட்டுவிட்ட பிறகு அவர்கள் எங்கே போவார்கள் ? பாவம் ! இது 
அக்கிரமமல்லவா ? - என்று இரண்டொருவர் 

கேட்கின்றனர் . 
பார்ப்பனர் இவ்விதம் கேட்கவில்லை ; அவர்கள் திராவிடர்களை 
விரட்டக்கூடிய துணிச்சலும் அதிகார வசதியும் பெற்றுவிட்டனர் . 
ஆனால் அவர்களுக்குப் பதிலாக “ வக்காலத்து " வாங்கிப் பேசுகின்ற 
சிலரே இப்படிக் கேட்கின்றனர் . கப்பல் கப்பலாக மலேயாவுக்குக் 
குடியேறிக்கொண்டிருக்கின்ற தமிழர்களின் சொந்தக்காரர்களே 
இப்படிக்கேட்கின்றனர் . கடுகளவு அறிவோ , மான உணர்ச்சியோ 
இல்லாமல் . 


“ வெள்ளையனே வெளியேறு என்று காங்கிரஸ்காரர் கூறிய 
போது , அவர்களும் இப்படித்தான் கேட்டனர் . நாங்கள் 200 
ஆண்டுகளாக இங்கு தங்கிவிட்டோமே ! எங்கே போவது ? " என்று 
கேட்டனர் . “ எங்கேயாவது போய்த்தொலையுங்கள் . எங்கள் 
" பிராணனை " எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாம் என்று பதில் 
கூறினர் . 


அதையே தான் இன்று திராவிட இனத்தின் ஒரே தலைவரான 
பெரியார் அவர்களும் கூறுகிறார் . எங்கு வேண்டுமானலும் போய்த் 
தொலையட்டும் ; இங்கிருந்துகொண்டு எங்களைச் சுரண்டிக் 
கொண்டிருக்கவேண்டாம் , என்று கூறுகிறார் . இதுமட்டும் ஏன் 
வேப்பங்காயாயிருக்கிறது என்று கேட்கிறோம் . 

எத்தனை ஆண்டுகளுக்கு அவர்கள் தமிழர்களிடையே சிக்கிக் 
கொண்டு , இவர்கள் மொழியைப் பேசியும் எழுதியும் , வயிறு கழுவிக் 
கொண்டு , 

தங்கள் தாய்மொழி , பழக்க வழக்கங்கள் , சோம 
பானங்கள் , யாகாதிகள் முதலியவற்றை ஒதுக்கிவைத்துவிட்டு 
வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க முடியும் ? பயந்து பயந்து எத்தனை 
நாளைக்கு எதிரிகள் கூட்டத்திலேயே வாழ்க்கை நடத்திக் 
கொண்டிருக்க முடியும் ? பாவம் ! இவர்களுக்கென்று சொந்த நாடு 
ஒன்றிருந்தால் எவ்வளவு சுதந்தரமாக வாழலாம் ? 

ஆதலால் தான் இரு இனத்தாரின் நலனையும் கருதி , 
" ஆரியனே வெளியேறு என்கிறோம் . 


- 


குருவிக்கரம்பை வேலு 


543 


தமிழ் நாட்டில் எந்த மூலை முடுக்கில் வேண்டுமானாலும் 
திராவிடர் கழகத்தார் பொதுக்கூட்டம் நடத்தி , “ ஆரியனே 
வெளியேறு என்று கூறுவதை ஒப்புக்கொள்கிறவர்களெல்லோகும் 
கைதூக்குங்கள் என்று கேட்டு , தமிழ் நாட்டில் லட்சக்கணக்கான 
வோட்டுக்களைப் பெற்றுக்காட்ட முடியும் . அந்த அளவுக்குக் 
குமுறிக்கொண்டிருக்கிறது , தமிழ்நாடு . 

எந்த ஒரு காரணத்துக்காகவே காங்கிரஸ் கட்சியை விட்டு 
(அதன் தலைமைப் பதவியை உதறிவிட்டு ) பெரியார் வெளியேறி 
னாறோ , அதே காரணமான வகுப்புரிமையானது ( Communal 
representation ) ஆரியர்களால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு , 
அதைப் பெற்றெடுத்த திரு . எஸ் . முத்தய்யா முதலியார் அவர்களும் 
அதே ஏக்கத்தினால் மாரடைப்பு நோய் ஏற்பட்டு மறைந்துவிட்ட 
பிறகு , ஆரியத்தலைவர் ஆச்சாரியார் ஒரே ஆண்டில் 25 ஆண்டு 
வளர்ச்சியைப் பாழாக்கி , உத்யோகமண்டலத்தையும் கல்வித் 
துறையையும் அக்கிரகார மயமாக்கிவிட்ட பிறகு , இவ்வளவையும் 
பார்த்துக்கொண்டிருக்கின்ற பெரியாரவர்சுளுக்கு மனம் பதறாமலி 
ருக்குமா ? ஆதலால் தான் “ பார்ப்பானே வெளியேறு - என்ற 
துருப்புச் சீட்டையும் அடித்து விட்டார் . இதில் தவறென்ன ? 
இதைத்தவிர வேறுவழி ஏதாவதிருந்தால் யார் வேண்டுமானாலும் 
சொல்லட்டும் . 


இந்திய அரசியல் சட்டத்தை இனித் தமிழர்களால் திருத்த 
முடியுமா ? அய் . நா . சபையாரால் தீர்த்துவைக்க முடியுமா ? 
சட்டசபையையும் மந்திரி சபையையும் கைப்பற்றினால் தான் 
முடியுமா ? 


வெள்ளையர் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு காந்தியாரும் 
காங்கிரஸ்காரர்களும் எவ்வளவோ கிளர்ச்சிகள் செய்து 
பார்த்தார்கள் . 


உப்புக் காய்ச்சினார்கள் . 


சட்டமறுப்புக் கிளர்ச்சிகள் நடத்தினார்கள் . 


மறியல்கள் பல நடத்தினார்கள் . 


கொடிப் போராட்டம் நடத்தினார்கள் . 
நீலன் சிலை உடைப்புக் கிளர்ச்சி செய்தார்கள் . 


அன்னியத் துணியைக் கொளுத்தினார்கள் . 


544 


குத்தூசி குருசாமி 


கதர்த்துணி ஆக்கவேலைத் திட்டத்தில் 

ஈடுபட்டார்கள் . 
வரிகொடா இயக்கம் நடத்தினார்கள் . 
பிரிட்டிஷ் சாமான் பகிஷ்காரக் கிளர்ச்சி நடத்தினார்கள் . 
கல்லூரி- கோர்ட் - பகிஷ்காரக் கிளர்ச்சி நடத்தினார்கள் . 

இடைவிடாத “ ஸ்ட்ரைக் குகள் கடையடைப்புக்கள் - ஊர் 
வலங்கள் முதலியவற்றை நடத்தினார்கள் . 

தடைகளை மீறித் தடியடிக்கு ஆளானார்கள் . 

கட்டசபைகளைக் கைப்பற்றி “ சிங்கத்தை அதன் குகைக் 
குள்ளே " எதிர்த்துப்பார்த்தார்கள் . 

பதினாயிரக் கணக்கில் , குடும்பம் குடும்பமாக , பணக்காரர் 
ஏழைகள் 

எல்லோரும் , சிறைக்குள்ளே புகுந்து 
பார்த்தார்கள் . 


ஆகிய 


என்ற 


இவ்வளவில் எதற்காவது அசைந்து கொடுத்ததா பிரிட்டிஷ் 
ஏகாதிபத்தியம் ? உத்தியோகங்களை விட்டுவிட்டு ஒரு 
வெள்ளையனாவது ஓடினானா ? 
இறுதியில் என்னவாயிற்று 

காந்தியார் Quit India 
( வெள்ளைனே இந்தியாவைவிட்டு வெளியேறு ) 
இயக்கத்தைத் துவக்கினார் Do or Die ( செயலாற்று அல்லது 
மாண்டுபோ ) என்று தம் சீடர்களுக்குக் கட்டளை விடுத்தார் . 

அதன் பிறகுதானே வெள்ளையன் ஆட்சி ஆட்டங்கண்டது ? 
அதேபோலத்தான் பெரியாரவர்களும் இன்று கூறுகிறார் . 

கடந்த 25 ஆண்டுகளாக , கிட்டத்தட்ட மேற்கண்ட எல்லாவித 
மான காந்தீய முறைகளையும் கையாண்டு பார்த்துவிட்ட பிறகே, 
இன்று , பார்ப்பானே வெளியேறு ” - என்று கூறுகிறார் . 

இதில் வேறென்ன ? வெள்ளையன் அன்னியன் என்றால் 
பார்ப்பான் அன்னியனல்லவா ? அவன் மொழி அன்னிய மொழி . 
அவன் ஆதிக்கம் 

கூடாது . அவன் சுரண்டல் 

கூடாது ! 
என்றெல்லாம் கூறியது சரி என்றால் , இவன் மொழி மட்டும் 
அன்னியமொழி அல்லவா ? இவன் ஆதிக்கம் மட்டும் இருக்கலாமா ? 
இவன் சுரண்டலை மட்டும் அனுமதிக்கலாமா ? 

" பார்ப்பானுக்குத் தகுதியும் திறமையும் இருக்கிறது ; 
பொறாமைப்பட்டு என்ன பயன் ? " - என்கிறார்கள் சிலர் . 


குருவிக்கரம்பை வேலு 


545 


என்கிறார்கள் , சிலர் . 
வெள்ளையனும் இப்படித்தானே கூறிக்கொண்டிருந்தான் ? 

" நாங்கள் வெற்றி வீரர்கள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட 
கோழைகள் . நாங்கள் ஆளப்பிறத்தவர்கள் , நீங்கள் அடிமைகளாக 
இருக்கப் பிறந்தவர்கள் என்றுதானே அந்த வெள்ளையனும் 
கூறிக்கொண்டிருந்தான் ? 


ரிவால்வரும் , துப்பாக்கியும் , 

விமானமும் 

வைத்திருந்த 
அவனையே , " வெளியேறு என்று கூறத் துணிந்தபோது , வெறும் 
தர்ப்பைப்புல்லும் 

பேனாவும் பிடித்திருக்கின்ற இந்த 
வெள்ளையனை மட்டும் , " வெளியேறு என்று சொல்வதற்குப் 
பிரமாதத் துணிச்சலா வேண்டும் ? 

தெளிந்த புத்திதான் வேண்டுமேயொழிய தனித் துணிச்சல் 
வேண்டிய தில்லை . 

சரித்திர அறிவுதான் வேண்டுமே தவிர தனித்தியாகம் 
எதுவும் வேண்டியதில்லை . 

ஆதலால் பெரியார் அவர்கள் தந்திருக்கின்ற மூல மந்திரம் 
இது ; “ பார்ப்பானே வெளியேறு! ! - என்பது . 

அப்போது தான் ஏதாவது வழி பிறக்கும் . 
தமிழர்கள் கப்பல் கப்பலாக மலேயாவுக்குச் சென்று கொண் 
டிருக்கும்போது , அவர்கள் நாட்டைக் கைப்பற்றிச் 

கைப்பற்றிச் சுகவாழ்வு 
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆரியர்கள் வடநாட்டுக்கோ , அல்லது 
வெளி நாட்டுக்கோ குடியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் 
அது தவறில்லை . அப்பேர்ப்பட்ட நிலைமையை நினைத்து 
இப்போதே கண்ணீர்த்துளி சிந்துகின்ற யோக்கியர்கள் . ( அவர்கள் 
எங்கே போவார்கள் என்று தி.மு.க. வினர் பெரியாரைக் கிண்டல் 
செய்தனர் . ) தமிழன் எதற்காகத் தாய்நாட்டை விட்டுச் சென்று 
கொண்டிருக்கிறான் 

என்பதை 

நினைத்துப் பார்க்க அறி 
வில்லையே ? ஏன் ? இந்தக்காட்சியைக் கண்டு கண்ணீர் சிந்துவதற்குக் 
கண்ணில்லையா ? என்று கேடகிறோம் . 

ஆதலால் பெரியாரவர்களின் இறுதிப்போராட்ட முறையை 
பார்ப்பானே வெளியேறு ! என்பதை , நாம் 

முழுமனதுடன் 
ஆதரிக்கின்றோம் . 

கு -35 


குத்தூசி குருசாம் 


தமிழ்நாடெங்கும் இந்த இடி முழக்கம் கேட்கவேண்டுமென்று 
546 
ஆசைப்படுகின்றோம் . 

வட நாட்டான் தேசபக்தி யைச் சொல்லி, வாணிபத்தில் 
சுரண்டுகிறான் . ஆரியன் இந்து மதத்தின் பேரால் , முன்னோர்கள் 
பேரால் நமது 

அறிவையும் , ஆற்றலையும் , செல்வத்தையும் 
மங்கச் செய்துவிட்டான் . 

இதைத்தான் கூறுகிறோம் பல உதாரணங்களுடன் ! புள்ளி 
விபரங்களுடன் ! சரித்திர ஆதாரங்களுடன் ! நம்மைப் " பார்ப்பனத் 
துவேஷி என்கிறார்கள் ! வடநாட்டுத் துவேஷி என்கிறார்கள் ! 
எந்தக் கட்சிப்பற்றுமே இல்லாத திராவிடர்கள் கூடத்தான் 
துவேஷிக்கின்றனர் . ஆனால் எடுத்துச் சொல்லுவதற்குப் பயம் 
சிலருக்கு ; எடுத்துச் சொல்லத் தெரியாது பலருக்கு . ஆனால் , நாம் 
வெட்கப்பட வில்லை “ ஆம் என்கிறோம் . 

( விடுதலை , 1953 ) 
இங்கே குத்தூசியாரின் குறும்புக்கு - வேடிக்கைக்கு 
செய்தி ! குருசாமி Quit Bhramin என்று ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் 
செய்து வைத்துக் கொண்டு , விடுதலை நிர்வாகியிடம் கூறி புதிய 
ஒரு ரூபாய்க்கட்டுகள் கேட்டு வாங்கி வீட்டில் இருக்கும்போது 
எவருக்கும் தெரியாமல் ரூபாய் நோட்டின் வெள்ளைப் பகுதியில் 
மேற்படி ரப்பர் ஸ்டாம்பைக் குத்தி வைத்து விடுவார் . அந்த 
நோட்டுக்களையே செலவு செய்வார் . இவ்வாறு குருசாமி கொடுத்த 
ரூபாய் நோட்டுகள் 

மீண்டும் ஓரிருதடவை 

அவரிடமே 
வந்ததுண்டு . இதற்கிடையே ஒரு நாள் இந்து பத்திரிகையில் 
" ரூபாய் நோட்டில் கோஷங்கள் ஏதும் எழுதக்கூடாது . எழுதினால் 
அந்த ரூபாய் செல்லாது என்று ஆங்கிலத்தில் இந்திய அரசு 
ஒரு குறிப்பு வெளியிட்டிருந்தது . அதன் பிறகு இந்தக் குறும்பை 
நிறுத்திவிட்டார் . 

மேற்கண்ட குருசாமியின் எழுத்துக்கள் 20 - ம் நூற்றாண்டில் 
ஆச்சாரியார் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட 
திராவிடர் போராட்டத்தின் சங்க நாதமாகும் . இந்த நேரத்திலும் 
திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரின் உண்மை நிலைமையைப் 
புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டது ; திராவிடர் சமுதாய 
வரலாற்றில் நிலைத்து நிற்கக் கூடிய அவமானச் சின்னமாகும் . 

இவ்வாறாக எழுதிக் கொண்டிருந்த அதே 
காமராசருடன் குருசாமி தொடர்பு வைத்துக் கொண்டு ஆச்சாரி 


ஆரிய 


வேளையில் 


குருவிக்கரம்பை வேலு 


547 


யாரை முதலமைச்சர் பதவியிலிருந்து விரட்டுவதற்கான ஏற்பாடு 
களையும் தீவிரமாகச் செய்து கொண்டிருந்தார் என்பதை 
அடுத்து வரும் பகுதியில் காண்போம் . 
குருசாமியும் காமராசரும் 
தமிழக முதலமைச்சராய் இருந்த ஆச்சாரியார் 

அக் கல்வி 
ஆண்டில் , பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் 
நேர்முகத்தேர்வின் மதிப்பு எண்களைக் குறைத்து , பார்ப்பன 
மாணவர்களுக்குச் சாதகமாகத் திருத்தம் செய்தார் . அதன் 
காரணமாக 

" சூத்திரப் பையன்களுக்கு மருத்துவக் கல்லூரி 
களிலும் , பொறியியல் கல்லூரிகளிலும் இடம் கிடைப்பதைக் 
குறைத்துவிட்டார் . குறிப்பாக 

பொறியியல் கல்லூரிகளில் 
சூத்திர மாணவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது . 
இதையறிந்த குருசாமி , அப்போது கிண்டி , பொறியியல் கல்லூரித் 
தலைவராக இருந்த டாக்டர் பால் அவர்களிடம் தொலைபேசி 
மூலம் “ இந்த ஆண்டு தங்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட பார்ப் 
பனப்பையன்களின் எண்ணிக்கையைத் 

தரமுடியுமா , அவசரம் 
இல்லை இரண்டு நாட்களில் தந்தால் போதும் என்றார் . கல்லூரித் 
தலைவர் டாக்டர் பால் குருசாமிக்கு நண்பரும் கூட . 


அது 


கல்லூரித்தலைவர் டாக்டர் பால் இரண்டு நாள் எதற்கு நாளைக் 
காலையிலேயே தங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றார் . 

எப்படி அவ்வளவு சீக்கிரம் தரமுடியும் என்றார் 
குத்தூசியார் . அதற்குக் கல்லூரித் தலைவர் , தமிழ்நாடு காங்கிரசுக் 
கமிட்டித் தலைவர் திரு காமராசர் சில நாட்களுக்கு முன்பு இதே 
புள்ளி விபரத்தைக் கேட்டார் . அவருக்கு 

உடனே அதை 
அனுப்பினேன் . அதன் நகல் என்னிடம் உள்ளது . அது தான் 
உடனடியாக 

அனுப்புகிறேன் என்று சொன்னதற்குக் காரணம் 
என்றார் . இந்தச் செய்தி குருசாமிக்கு பெருத்த ஆச்சரியத்தைக் 
கொடுத்தது ! உடனடியாகக் காமராசருக்கு தொலைபேசியில் 
தொடர்பு கொண்டு தனது 

மகிழ்ச்சியைத் தெரிவித்தார் . 
காமராசரும் எனக்கு மட்டிலும் நமது பையன்கள் மேல் அக்கரை 
இருக்காதா என்ன ? என்றார் அந்தக் கணமே காமராசர் பால் 
ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது குத்தூசியாருக்கு . 
இதற்கு முன்பே 

காமராசருடன் வேறு ஒரு 
காரணமாக சில மாதங்களுக்கு முன்பே தொடர்பு கொண்டிருந் 
தார் . அதற்கும் காரணம் ஆச்சாரியார் தான் . குத்தூசியார் 


குருசாமி 


குத்தூசி குருசாமி 


548 


மகளை 


1953 மார்ச்சுமாதம் 22 - ம் தேதி சென்னை செயின்ட் மேரி ஆலில் 
சாதி ஒழிப்பு மாநாடு நடத்த ஏற்பாடு செய்திருந்தார் . அந்த 
மாநாட்டில் கலந்து கொள்ளுகிறவர்கள் சாதி ஒழிப்புச் செய்துள்ள 
வர்களாக இருக்க வேண்டுமென எண்ணியதன் காரணமாக தனது 

காந்தியார் மகனுக்குக் கலப்புமணம் செய்து கொடுத்த 
ராஜாஜி அவர்களை அந்த மாநாட்டுக்குத் 

தலைமை தாங்க 
வேண்டுமென்று கேட்டு ஒரு கடிதம் எழுதினார் . குருசாமியின் 
அரசியல் சூழ்ச்சியைப் புரிந்தவர் ஆச்சாரியார் , எனவே 

தமது செய 
லரைக் கொண்டு “ மாநாட்டில் கலந்து கொள்ளத்தோது இல்லை 
என்று எழுதச் செய்தார் . அக்கடிதம் 

அக்கணமே , 
மாநாட்டுக்கு நாலே நாட்கள் இருக்க , திரு காமராசரை ஆச்சாரி 
யாருக்கு பதிலாக திறந்து வைக்குமாறு தொலைபேசி மூலம் கேட்க , 
உடனே காமராசரும் ஒத்துக் 

கொண்டார் . அச்செய்தியை 
குருசாமி தன் நாட்குறிப்பில் எழுதியுள்ளார் . 


கண்ட 


March 


15 FRIDAY 


attended stice . 


lenger Trunk phone 
mmage criticing my 

R. noda 
MS . 

sell phoned to the . 
Kamery deren asking him 
to of the Anti - Carletop 
PAK Pelan 

Sunderat care 


குருவிக்கரம்பை வேலு 


549 


அந்த மாநாட்டிற்குப்பிறகு குருசாமிக்கும் காமராசருக்கும் 
இடையில் மேலும் நட்பு தொடர்ந்து வளர்ந்தது . ஆச்சாரியாரை 
பதவியில் இருந்து இறக்க வேண்டுமென்ற எண்ணமும் மேலோங் 


கியது . 


1258 


22 SUNDAY 


March 


Anticarte Conference 
asst . Mempten - ath 
panded in Kamaraz sprand 
Dr.Parthengen , Deli Naiser , 
Sahrajnanen , T.sk toden 
siel . Durandan son . 


4 


குருசாமியின் கருத்தை காமராசர் முழுக்க முழுக்க ஆதரித் 
தார் . அதன் விளைவாக , காமராசர் தனியாகவும் , டாக்டர் 
வரதராசுலு நாயுடுவுடனும் அடிக்கடி செனாய்நகர் " குஞ்சிதம் 
குருசாமி இல்லத்திற்கு வருகை தரத் தொடங்கினார் . இந்த 
ஆலோசனைக் கூட்டம் நீண்டநாள் தொடர்ந்தது . கனிந்தது . 
குருசாமியின் ஆவலுக்கு வெற்றியும் கிட்டியது . 
ஆச்சாரியாரின் 

குலக்கல்வித் திட்டத்தை உடனடியாக 
நீக்கிவிட்டு ஏழைமாணவர்களுக்கு நன்மை பயக்கக் கூடிய ஒரு 
கல்வித்திட்டத்தை உண்டாக்க வேண்டும் ; எனவே ஆச்சாரியாரை 
முதல் அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி விட்டு நீங்கள் தான் 
( காமராசர் ) முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் ; அதற்கான 
முன்னேற்பாடுகளைச் செய்யவும் , பக்கபலமாகவும் 
இருப்பேன் என்றார் . 

அதுவரை கிங்மேக்கர் என்ற முறையிலேயே தனது செல் 
வாக்கை நிலை நிறுத்திக் கொண்டு வந்த காமராசர் தாமே தமிழ் 
நாடு முதலமைச்சர் பதவி ஏற்கத் தயங்கினார் . அவருக்குப் 
பதிலாக டாக்டர் சுப்பராயன் பெயரை முதலில் கூறினார் . 
" டாக்டர் சுப்பராயன் ராஜாஜி க்கு நண்பர் . அவர் முதலில் 
பதவியை ஏற்க மறுப்பார் . அப்படி ஒத்துக் கொண்டாலும் , குலக் 
ல்வித் திட்டத்தை நீக்க மறுக்கலாம் எனச் சொல்லி , குருசாமி 


நானே 


550 


குத்தூசி குருசாமி 


19 THURSDAY 


November 


1953 


allaned strie 


Bố 


ir Kamanj 

ah 
about the ministry 


rang an der Vandrajeher 


Norber 10. FRA 
(Kita Dienata ) 


fang gely hinda 


abur te moening 


குருவிக்கரம்பை வேலு 


551 


காமராசரை தாங்கள் தான் முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டு 
மென நிர்ப்பந்தப்படுத்தினார் . வேறு எவர் முதலமைச்சராக 
வந்தாலும் நான் ஏற்க முடியாது . தாங்கள் தான் முதலமைச்சர் 
பதவியை ஏற்க வேண்டுமென மீண்டும் மீண்டும் பலமுறை 
நேரில் எடுத்துச் சொல்லியும் , தொலைபேசி மூலம் தொடர்ந்து 
“ அமைச்சரவையை எந்தெந்த வகையில் அமைக்கப் போகிறீர்கள் 
காமராசருக்கும் டாக்டர் . 

வரதராசுலு நாயுடுவுக்கும் 
வினவியதன் மூலம் காமராசரே குருசாமியின் கருத்தை ஏற்று முதல் 


என 


N 


2 : NRDNERRY 


வ 


chill wendor rolning 


becauz Ranini 


helfensa ho by mifalansen 
Tomange non reports 

Rang up th .kamery 
DrNoida 


அமைச்சர் பதவியை ஏற்க இசைந்து அதற்கான ஏற்பாடுகளைச் 
செய்ய முனைந்தார் காமராசர் . பேச்சுகள் நடந்த தேதிகளை நாட் 
குறிப்பில் குறித்துள்ளார் குருசாமி . அதில் ஒருசில இங்கே வெளி 
யிடப்பட்டுள்ளன . 
ஆச்சாரியாரின் தவறான 

கல்விக் கொள்கையால் தமிழ் 
நாட்டில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பை நேருவுக்கு எழுதினார் 
காமராசர் . குருசாமியே அந்த அறிக்கையை எழுதி தனது 
தட்டெழுத்துப் பொறியில் தானே டைப் செய்து , காமராசர் , 


552 


குத்தூசி குருசாமி 


டாக்டர் நாயுடு ஆகியோர் தவிர வேறு ஒருவரும் அறியாத வகை 
யில் , நேருவுக்கு அனுப்பச் செய்தார் . நேரிலும் காமராசர் டில்லி 
சென்று நேருவிடம் கூறினார் . 

பிறகு முறைப்படி ஒரு அறிக்கை தயார் செய்து இதையும் 
குருசாமிதான் 

செய்தார் அதில் ஆச்சாரியாருக்கு எதிர்ப்புத் 
தெரிவிக்கின்ற காங்கிரசு சட்டசபை அங்கத்தினர்களின் கை 
யெழுத்து வாங்கி டில்லி அனுப்பினார் . அதன் முடிவு ஆச்சாரியார் 
முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் . அந்த இடத்தில் 


N 


20 THURSDAY 


* 


lang in the kainan 

4 


la dhe sight at home 


. 


He a long tell write 
dhe kending from 
Fa. ketc. 


காமராசர் அமர்ந்தார் . அமர்ந்தார் எனச் சொல்லுவதை விட , 
குருசாமியால் 

அமர்த்தப்பட்டார் என்பது தான் உண்மை . 
பன்னிரண்டு ஆண்டுகள் முதல் அமைச்சர்பதவியில் இருந்து தமிழ் 
நாட்டை இந்தியாவின் முதல் தரமான நாடாக்கினார் . 

அகில 
இந்தியத் தலைவர் பதவிவரை உயர்ந்தார் . 

குருசாமியின் இல்லத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு 
தடவை பேச்சுவாக்கில் காமராசர் கூறினார் " குருசாமி , நீங்கள் 
திராவிடநாடு பெறுகிறீர்களோ , இல்லையோ , நான் சொல்லுவதைக் 
கொஞ்சம் . கேளுங்கள் , அதற்கு முந்தி அவசரமான , அவசியமான 


குருவிக்கரம்பை வேலு 


553 


சுயமரியாதை 


காரியம் ஒன்றிருக்கு , சேரிப் பையன்கள் பத்தாம் வகுப்பு வரை 
யாவது படிச்சிட்டாங்கண்ணா நிச்சயம் அவுங்க தப்புக்கொட்டக் 
கூச்சப்படுவாங்க , அவுங்களுடைய 

உணர்ச்சி , 
தப்படிக்க , மாடு தூக்க , பிணம் எரிக்க இடம் கொடுக்காது . அது 
போலவே வண்ணான் பிள்ளை , அம்பட்டன் பிள்ளை , சக்கிலி 
பிள்ளை , தோட்டிபிள்ளை , இப்படிப்பட்ட தாழ்வாக நினைக் 
கின்றவர்களுடைய குழந்தைகளைக் கல்வி பெறச் செய்து விட்டால் , 
நிச்சயமாக அவர்கள் எப்படியும் முன்னேறிவிடுவார்கள் . அவர் 
களுக்குள்ள இழிவான செயல்களை படிப்பைக் கொண்டுதான் 
மாற்றவேண்டும் . அதற்கு என்ன வழிமுறை என்பதைக் கூறுங்கள் 
குருசாமி ! என்றார் . 

" தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்சுப்புட்டா அரசாங்க வேலை 
தான் கிடைக்கனும் , பார்க்கனும் என்கிற கட்டாயமா , எப்படி 
யாவது முன்னேறிக்கிடுவார்கள் என்று மிகந்த ஆவேசத்தோடு 
குருசாமியைப் பார்த்து கேட்டார் . 

காமராசர் உள்ளத்தில் இவ்வாறான ஒரு எண்ணம் இருப்பதை 
இதுவரை அறிந்திராத குத்தூசியார் வியப்பில் ஆழ்ந்தார் ! 
காமராசரின் அந்த எண்ணம் , அவரது பதவிக்காலத்தில் நடை 
முறைப்படுத்தப் பட்டதை நாடு அறியும் . 

காமராசரின் ஆட்சிகால முழுவதும் , " குருசாமி விடுதலை 
யில் எழுதுவதைத்தான் காமராசர் செயல் படுத்துகிறார் என்று 
காமராசரைப் 

பிடிக்காத பத்திரிகைகள் எழுதின . அப்படி 
எழுதுவதில் முதலிடத்தைப் பெற்றது The Madras Mail " ஆகிய 
ஆங்கில ஏடு . 

( " குத்தூசி குருசாமி வரலாறு முதற்பதிப்பில் இந்த 
விபரங்களில் ஒரு சில இருக்காது . அப்போது காமராசர் உயிருடன் 
இருந்தார் . அதனால் அவரின் புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தக் 
கூடாது . குருசாமி சொல்லித்தான் காமராசர் செய்தார் என்ற 
செய்தியை நான் எழுதவில்லை . முதற்பதிப்பு அச்சேற்றி 
முடிந்தவுடன் முதல் பிரதியை - 

திரு காமராசர் அவர்களுக்குக் 
கொடுக்க விரும்பினேன் . பேராவூரணி ஆர் . சிங்காரம் ( இன்றைய 
காங்கிரசு எம்.எல்.ஏ.) அவர்கள் காமராசரிடம் எனக் கென்றே 
ஒருமணி நேரம் ஒதுக்கி . என்னை அழைத்துச் சென்றார் . முதல் 
பதிப்டைக் காமராசரிடம் கொடுத்து , அவரைப்பற்றி எழுதியுள்ள 
பகுதியைப் படித்துக் காட்டி , சில உண்மைகளை எழுதவில்லை 
என்றேன் , அதற்குக் காமராசர் " குருசாமிதான் எனக்கு முக்கியம் , 


குத்தூசி குருசாமி 


554 


என்னை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து நல்ல வேலை 
வாங்கினாருங்கிறதை என்னால மறக்கமுடியுமா ? 

இந்தமாதிரி 
யான எல்லா உண்மைகளையும் எழுத வேண்டியது தானே யார் 
என்ன நினைத்தால் நமக்கென்ன ? மறுபடியும் எழுதினால் எல்லா 
உண்மைகளையும் எழுதிவிடுங்க என்றார் . 

அப்போது டில்லிக்குப் புறப்பட்டுக் கொண்டிருந்த காமராசர் 
நூலை கையில் எடுத்துச் சென்று டில்லியில் படித்துக் கொண் 
டிருந்தார் . அப்போது டில்லியிலிருந்த காமராசரை பொது 
வுடைம இயக்கத்தலைவர் தோழர் பி . ராமமூர்த்தி பார்க்க 
வந்தார் . அவரிடம் குருசாமியின் வரலாற்றைக் காட்டி “ டேய் 
நம்ம ஆளைப் பத்திய புக் டா , ரொம்ப நல்லா இருக்கு . வேலு 
எழுதிய இந் நூலை வெளியிட அழைத்தார் , நீயும் வா , சிறப்பாக 
நூல் வெளியிட்டு விழாவைச் செய்வோம் என்றார் . பி . ஆரும் 
ஒத்துக் கொண்டார் . சில நாட்களில் சென்னை - அண்ணாசாலையில் 
என்னைப் பார்த்த ‘ பி . ஆர் - டேய் குருசாமி 

வரலாற்றைப் 
பார்த்தேன் என்றார் . நான் தான் இன்னும் உங்களுக்குத் தர 
வில்லையே , முத்தய்யா ( பி . ஆர் . சகலர்- எனது மைத்துனர்- தீக்கதிர் 
ஆசிரியர் தோழர் கே . முத்தய்யா ) கொடுத்தாரா என்றேன் . 
" இல்லேடா டில்லியிலே காமராசு படித்துக் கொண்டிருந்தான் . 
அவன் தான் காட்டினான் என்னையும் கூப்பிட்டான் , நல்லா 
சிறப்பாக வெளியிட வேண்டும் என்றார் . ஆனால் திடீரென்று 
காமராசர் இறந்து விட்டதனால் அது நடக்கவில்லை . 

விமானம் புறப்படும் நேரத்தை 15 நிமிடங்கள் நிறுத்தியது . 
" குத்தூசி குருசாமி " வரலாறு ! 

நான் காமராசரிடம் , மேற்படி நூலை கொடுத்த மறுநாள் , 
அவர் டில்லி சென்றார் . விமான நிலையத்திற்குச் 
கொண்டிருந்தபோது , இடையில் கிண்டி அருகில் தான் சென்ற 
காரை நிறுத்தி பின்னால் வந்து கொண்டிருந்த காரில் இருந்த 
மணிவர்மாவிடம் வேலு 

குருசாமி புஸ்த்தகம் 
கொண்டு வருகிறீர்களா எனக் கேட்க , மணிவர்மாவுக்கு ஒன்றும் 
புரியாமல் , அருகில் இருந்த 

இருந்த சிங்காரத்தைக் கேட்க , கொண்டு 
வருகிறோம் என்று சொல்லி விட்டார்கள் . ஆனால் நூல் 
வண்டியில் இல்லை .. திருமலைப்பிள்ளை 

காமராசர் 
வீட்டிலிலேயே இருந்தது . உடனே மணிவர்மாவும் , சிங்காரமும் 
அதே வண்டியில் மீண்டும் திரும்பி வந்து , 

நூலை எடுத்துச் 
சென்றனர் . காமராசரிடம் இருவரும் நன்கு வாங்கியும் கட்டினர் ! 
இச்செய்தியையும் சிங்காரமே கூறினார் . அப்போதும் நான் நம்ப 


சென்று 


கொடுத்த 


சாலை 


குருவிக்கரம்பை வேலு 


555 


வில்லை . இதையும் தோழர் பி . ஆர் . அவர்கள் சொன்ன பின்பு 
தான் சிங்காரம் கூறியது உண்மை என உணர்ந்தேன் . குத்தூசி 
யார் மேல் காமராசருக்கு இருந்த அன்பையும் , மரியாதையையும் 
அவரது உடன் இருந்த காங்கிரசாரும் புரிந்து கொண்டனர் . ) 


1954 - ல் ஆச்சாரியார் தனது முதல் மந்திரி பதவியிலிருந்து 
விலகுவதற்கு அடிப்படைக் காரணமே 

காமராசர் குருசாமி 
தொடர்புதான் . 


காமராசரும் குருசாமியும் இரகசியமாகக் கலந்து ஆலோசனை 
செய்ததை ; ஆச்சாரியார் எதிர்ப்புத் திட்டத்தைப் பெரியாருக்குத் 
தெரியப்படுத்தினார் குத்தூசியார் . 


ஆச்சாரியாருக்குப் பிறகு , முதலமைச்சரான காமராசர் 
உடனடியாக ஆச்சாரியாரின் குலதர்மக் கல்வித் திட்டத்தை 
ஒழித்தமைக்காக கழகத்தினரின் போற்றுதலுக்கு ஆளானார் . 


எந்த ஆச்சாரியார் தமிழரின் குழந்தைகள் குலத்தொலைச் 
செய்யவேண்டும் என்று சொன்னாரோ அந்த ஆச்சாரியாரின் 
திட்டத்தைக் காமராசர் அடியோடு ஒழித்து , ஆயிரக்கணக்கான 
புதிய பள்ளிகளை அதிகமாகத் திறக்கச் செய்ததோடல்லாமல் 
தமிழ்நாடு முழுவதும் மதிய உணவுத் திட்டத்தைச் செயல் 
படுத்தினார் , அதற்காகப் பெரியாரின் பாராட்டுதலைப் 
பெற்றார் . 

குருசாமியும் , 1946.ல் தாம் கனவு கண்ட தகப்பனாராக 
காமராசர் விளங்கவேண்டுமென்று ஆசைப்பட்டார் . 

அதன் பின்னரே பெரியார் காமராசரைப் பச்சைத் தமிழர் 
என்று பாராட்டினார் . 

குடியாத்தத்தில் நடைபெற்ற இடைத் தேர்தலில் நின்ற 
காமராசரைப் பார்ப்பனர்களும் , அவர்களது பத்திரிகைகளும் முழு 
மூச்சாய் எதிர்த்தன . இதைக் கண்ட பெரியார் முழு மூச்சாக 
காமராசரை ஆதரித்தார் . குருசாமியும் விடுதலை யின் மூலமாக 
காமராசர் வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் . 


கவர்னர் பிரகாசாவின் நண்பர் 
1954 - ல் தமிழ்நாட்டின் கவர்னராக 

இருந்த ஸ்ரீ பிரகாசா 
குஞ்சிதம் குருசாமி தம்பதிகவின் பெருமையைத் தம்முடைய 


குத்தூசி குருசாமி 


556 


விருப்பத்தைத் 


நண்பர்கள் மூலம் அறிந்து நேரில் கண்டு உரையாட விரும்பி , அதே 
நண்பர்கள் மூலம் குத்தூசியாருக்குத் தமது 
தெரிவித்தார் . 

கவர்னரின் அழைப்பிற்கிணங்க குஞ்சிதம் குருசாமி தம்பதிகள் 
கிண்டியிலுள்ள 

கவர்னர் மாளிகைக்குச் சென்றனர் . அவர்களே 
வியக்கத்தக்க வகையில் கவர்னரால் மிகச் சிறப்புடன் வரவேற்கப் 
பட்டு , விருந்தளிக்கப்பட்டனர் . 

அன்று முழுவதும் , பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் 
திராவிடர் கழகம் , தமிழ் மொழி , தமிழ் இலக்கியம் பற்றி மிக்க 
ஆர்வத்தோடு குருசாமி தம்பதிகளிடம் உரையாடினார் கவர்னர் . 

ஸ்ரீ பிரகாசா தமிழ்நாட்டில் இருந்த வரையிலும் , குருசாமிக்கு 
வாய்ப்புக் கிடைக்கும்போதெல்லாம் அவரைச் சந்தித்து உரையாடி 
மகிழ்வார் . இப்படிப்பட்ட மிக முக்கியமான செய்திகளைக்கூட , 
சுயவிளம்பரத்தை அடியோடு வெறுத்த குருசாமி , தமது 
விடுதலை ப் பத்திரிகையில் வெளியிட்டுக் கொண்டதில்லை . 
பத்திரிக்கையாளர் குருசாமி 

எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 29.002 அடி . இதை அடைவ 
தற்காக எத்தனையோ மலையேறி நிபுணர்கள் பல ஆண்டுகளாக 
அரும்பாடுபட்டு வந்திருக்கின்றனர் ! உலகிலேயே 

மிக உயர்ந்த 
இடத்தையடைந்தோம் என்ற ஒரு பெருமையைத் தவிர 
வேறொன்றுமில்லை . ஆனாலும் , இதற்காக எவ்வளவு உயிர்கள் 
இது வரையில் பலியாகியிருக்கின்றன, தெரியுமா ? 

1849 - ல் தான் முதன் முதல் இந்த மலையுச்சியின் உயரம் 
இவ்வளவு என்று கண்டுபிடிக்கப்பட்டது . இந்தியாவில் இத் 
துறையில் தனிக் கவலையெடுத்து ஆராய்ச்சி செய்த சர் ஜார்ஜ் 
எவரெஸ்ட் என்பவரின் பெயரால் இந்த உச்சிக்குப் 

பெயரிடப் 
பட்டது . 

1952 - ல் இந்த உச்சியை எட்டிப் பிடித்து சுவிட்சர்லாந்துக் 
கோஷ்டியார் வெற்றியடைந்தனர் . 

தீவிரமான பல பிரச்சினைகளைப் பற்றி எழுதிக்கொண்டிருந்த 
குருசாமி . தாம் ஒரு பத்திரிகையாளர்- Journalist- என்பதுடன் 
இல்லாமல் , ஒரு மத 

எதிர்ப்பாளன் , சீர்திருத்தக்காரன் 
என்பதையும் மறந்துவிடவில்லை . 


குருவிக்கரம்பை வேலு 


557 


எவரெஸ்ட் உச்சி நோக்கிப் போய்க் கொண்டிருந்த சுவிட் 
சர்லாந்துக் கோஷ்டியினரின் வெற்றிச் செய்தியை குத்தூசியார் 
இவ்வாறு வெளியிட்டார் : 


பரமசிவனை நெருங்கி விட்டார்கள் 

“ சைவ மெய்யன்பர்களல்ல ; பண்டார சந்நிதிகளல்ல ; அருள் 
நெறிக் கூட்டத்தாரல்ல ; குன்றக்குடி சுவாமிகளல்ல ; சிதம்பரம் 
தீட்சதர்களல்ல ; திருச்செந்தூர் பட்டர்களல்ல ! " 

“ பரமசிவனாவது , பரங்கிக் காயாவது- என்று கேட்கின்ற 
சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சிலர் . 

“ 400-500 அடி உயரமுள்ள சின்னஞ்சிறு குன்றுகளின் மீது 
ஏறுவதானால் நம் பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் ? 

அய்யப்பனுக்கு ஜே என்று கூவிக்கொண்டு ஏறுகிறார்கள . 

“ பழனியாண்டவனுக்கு அரோகரா ! " என்று கதறிக்கொண்டு 
ஏறுகிறார்கள் ! " 

" ஏழுமலையானுக்குக் கோவிந்தா ! என்று கத்திக் கொண்டு 
ஏறுகிறார்கள் ! 
" சாதாரண 

கருங்கல் பொம்மைகளைப் பார்ப்பதற்கே 
இவ்வளவு பெரிய கூக்குரல் ! காவடி ! ஆவேசம் . தடபுடல் ! 

ஆனால் , வடக்கே பாருங்கள் , இமயத்தை ! சாட்சாத் அசல் 
பரமசிவனே குடும்ப சகிதமாக வீற்றிருக்கின்ற ( ? ) கைலயங்கிரியை 
நோக்கிச் செல்கிறார்கள் , ஸ்விட்சர்லாந்து மலை ஏறிகள் ! " 

காவடி தூக்காமல் , ஆவேசம் வராமல் , தங்கள் உணவுக்கு 
வேண்டிய அன்னக் காவடியுடன் , உச்சியை அடைந்து கொடி 
நாட்ட வேண்டுமென்ற ஒரே ஆவேசத்துடன் - மளமளவென்று 
ஏறிக் கொண்டிருக்கிறார்கள் ! நெற்றியிலே திருநீறு இல்லை. 
கையிலே தேவாரமில்லை . வாயிலே திருவாசகமில்லை . 
கழுத்திலே உருத்திராட்சமில்லை . இதோ போய்விட்டார்கள் , 
பரமசிவனை நெருங்கி ! 

மற்ற நாட்டாரோ , எல்லாம் செயல் , ஆக்கவேலை , கண்டு 
பிடிப்பு , ஆராய்ச்சி , புது முயற்சி-இப்படியாக ! 

“ இங்கேயிருப்பது பக்தி ; அங்கேயிருப்பது புத்தி . இங்கே 
யிருப்பது மனித உருவம் ; அங்கேயிருப்பது அசல் மனிதன் . இங்கே 
யிருப்பது பழைமைச்சாக்கடை ; அங்கேயிருப்பது புதுமைப் பூங்கா ! " 


558 


குத்தூசி குருசாமி 


" இங்குள்ளவர் முயற்சி பழனியும் , 

பழனியும் , திருப்பதியும் ! அங்கே 
உள்ளவர் முயற்சி எவரெஸ்ட்டும் வட துருவமும் 

( விடுதலை : 20-12-1952 ) 
திராவிடர் கழகப் போராட்டங்கள் 

1952 ஆகஸ்ட்டில் புகை வண்டி நிலையத்திலுள்ள பெயர்ப் 
பலகைகளிலுள்ள இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்கான போராட் 
டத்தை திராவிடர் கழகம் தொடங்கியது . புகைவண்டி நிலையங் 
களின் பெயர்ப் பலகையிலுள்ள இந்தி , எழுத்துக்களைக் கழகத் 
தோழர்கள் தார் கொண்டு அழித்தனர் . 

குருசாமி சென்னை எழும்பூர் புகைவண்டி நிலையத்தின் 
பெயர்ப் பலகையிலுள்ள இந்தி எழுத்துகளை அழித்தார் . 

ஆண்டுதோறும் தொடர்ந்து ஆகஸ்ட்டு முதல் தேதியில் 
இவ்வாறு திராவிடர் கழகம் செய்ததன் பலனாகப் புகைவண்டி 
நிலையப் பெயர்ப் பலகையில் தமிழ் மேலேயும் , இந்தி கீழேயும் 
மாறியது . 

இந்துமதப் புராணப் புரட்டுகளை மக்களுக்கு எடுத்துணர்த் 
தவும் , கற்பனைக் கடவுள் உருவங்களின் போலித் தன்மையை 
எடுத்துக் காட்டவும் 1953 மே -27 ல் பிள்ளையார் உருவச் சிலை 
உடைப்புப் போராட்டத்தில் ஈடுபட்டது திராவிடர் கழகம் . 

இந்தத் தேதியில் ஒரு வரலாறே அடங்கியுள்ளது . அந்த நாள் 
புத்தர் பிறந்தான் . புத்தருடைய நெறியை ஒழித்து பார்ப்பனர்கள் . 
பவுத்தர்களுக்குரிய அரசமர வரலாற்றை மாற்றும் எண்ணத்துடன் 
அந்த மரத்தடியில் “ பிள்ளையார் பொம்மையை வைத்துள்ளதை 
அறிந்த குருசாமி , பிள்ளையார் உடைப்புக்கு , புத்தர் பிறந்த 
நாளைத் தேர்ந்தெடுத்தார் . தனது நாட்குறிப்பில் கீழ்க்கண்டவாறு 
குறித்துள்ளார் . 

குருசாமி சென்னையில் பிள்ளையார் சிலையை உடைத்தார் , 
மாலைக் கூட்டத்தில் அடிதடி நடந்தது . கழகத்தவர் பலர் அடி 
பட்டனர் . ஓருவருக்கு ஒரு கண் குருடானது . 

நாடெங்கும் பல்லாயிரக் கணக்கில் இந்த உடைப்புப் போராட் 
டத்தில் ஈடுபட்டனர் . கழகத் தோழர்கள் . 

ஆயிரக்கணக்கான 
பிள்ளையார் சிலைகள் உடைக்கப்பட்டன . 

திருச்சியில் பெரும் மக்கள் வெள்ளத்தினிடையே பெரியார் 
தன் கைத்தடியினாலேயே பிள்ளையார் சிலையை நொறுக்கினார் . 


குருவிக்கரம்பை வேலு 


559 


27 WEDNESDAY ! 


------ 





March 


-- 


உபெட் 
உடைப்பாகம் 
( Beddson Birde 
sy nangented opp 
office . Scepte 

- 

everning pathic 
meeting in Paclagappen 
grauts -sh alore espace 

great commohin besar 
the marker legen .. 


D 


1954 - ல் இராமாயண எதிர்ப்புப் போராட்டத்தை பெரியார் 
மீண்டும் தொடங்கினார் . கழகத் தோழர்கள் தங்கள் பங்குக்கு 
ராமர் படத்தை எரித்தனர் . 


1928 - லிருந்தே இராமாயணத்தைக் கண்டித்துப் பேசியும் , 
எழுதியும் வந்தவரான குருசாமியும் எரித்தார் . 


ராமன் பொய்க்கதை 


1931 - ம் ஆண்டிலேயே ராமனையும் கொளுத்தவேண்டுமென்ற 
கொள்கை உடையவர் 

என்பதை முன்பே படித்துள்ளோம் . 
1954 - ல் ஒரு தடவை ராமர் பட எரிப்பு நிகழ்ச்சியின் போது ரா.பி. 
சேதுப்பிள்ளை குருசாமியைக் கேலி செய்கிறார் . அதற்குக் குத்தூசி 
பாணியில் விடுதலை குத்தூசிப் பகுதியில் எழுதுகிறார் : 


குத்தூசி குருசாமி 


560 


" பார் - அட் - லா பட்டம் பெற்றவர்கள் 

எல்லாம் பெரிய 
நிபுணர் என்று கருத வேண்டாம் ! படிப்பு வேறு ! பட்டம் வேறு ! 
புத்தி வேறு ! பணம் வேறு ! எல்லாத்துறைகளையும் கவனித்து 
வந்தால் இந்த உண்மை விளங்கும் ! தம் குமாஸ்தாவுக்குத் தெரிந்த 
சட்ட நுணுக்கம் கூடத் தெரியாத 

வக்கீல்கள் எத்தனையோ 
பேர்கள் இருக்கின்றார்கள் ! 

வக்கீல் தொழில் ஒரு அருமையான தொழில் ! ஒருமாதிரியான 
தொழில் ! டாக்டரைப்போல் அல்ல ! டாக்டர் பட்டம் பெற்றவர் 
குமாஸ்தா வேலை செய்வதைக் காணமுடியாது . சட்டக் கல்லூரி 
யில் சேரும்போது ஏராளமாகச் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் 
திட்டம் போடுகிறார்கள் ! ஆனால் அந்த மாதிரியே நடக்கிறதா ? 
இல்லை ! எப்படியோ உயிர்தப்பினால் போதும் என்று முடிவு 
செய்து , கைக்கு எட்டிய ஏதோ ஒரு கரையில் ஏறிப்போய் விடு 
கிறார்கள் . 


புரோகிதம் ! பள்ளி ஆசிரியர் ! வக்கீல் ! 

இம் மூன்று தொழில்களும் நம் பிராமணத் தோழர்களை 
மட்டும் பயமுறுத்துவதில்லை . எப்படியோ தலையெடுத்துவிடு 
கிறார்கள் ! நம்மவர்கள் மட்டும் திக்கு முக்காடுகிறார்கள் ! ஏன் ? 

இத்தொழிலுக்கு வேண்டிய தனிப்பட்ட குணங்கள் நம்மவர் 
எல்லோருக்கும் சாதாரணமாய் இருப்பதில்லை , வக்கீல் தொழிலில் 
ஒரு வசதி உண்டு . சிலகாலம் தொழில் செய்யலாம் . அதில் வெற்றி 
கிடைக்காவிட்டால் அதற்காக மனம் உடைய வேண்டியதில்லை . 

மந்திரியாய்ப் போகலாம் ! கடை வைக்கலாம் ! ஒன்று மில்லா 
விட்டாலும் தேவாரம் - திருவாசகம்-திருப்புகழ் பிரச்சாரம் செய்து 
கொண்டிருக்கலாம் ! சாதாரண பஜனைக் காரர்களுக்கும் பி.ஏ. , 
பி.எல் . , எம்.ஏ. , பி.எல் . , பஜனைக் காரர்களுக்கும் எப்படியும் 
வேற்றுமை இருக்குமல்லவா ? 


இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் கதா காலட்சேபம் 
செய்கிற வரையில் , வக்கீல்கள் இல்லாத இடமே இல்லை . 

தஞ்சை சப் மாஜிட்ரேட் ஒருவர் கம்பன் ஒரு சிறந்த வக்கீல் 
என்று பேசியிருக்கிறார் . ராமன் , ராவணன் , அனுமான் , வாலி 
அனையவரையெல்லாம் சிறந்தவழக்கறிஞராகவே கற்பித்துக்காட்டி 
யிருக்கிறார் என்று மேற்படி சப் மாஜிஸ்ட்ரேட் குறிப்பிடுகிறார் . 


குருவிக்கரம்பை வேலு 


561 


ஆதலால் சட்டக்கல்லூரியில் கம்பராமாயணத்தைக் கட்டாய 
பாடமாக வைத்தால் நல்லது என்று நான் கூறினால் யார் ஒப்புக் 
கொள்ளுவார்கள் ? 


டி.கே.சி. 


சி.ஆர் . முதல் 

வரையில் நூற்றுக்கணக்கான 
வக்கீல்கள் ( ரா.பி. சே . உட்பட ) கம்பராமாயணத்தை ஏன் புகழ் 
கிறார்கள் என்பதை இப்போது தான் கண்டு கொண்டேன் ! 

சட்டக்கல்லூரியில் கட்டாய கம்பராமாயண வகுப்பு நடத்து 
வதற்கு டி.கே.சி.யை நியமிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் . 

10-15 நாட்களுக்கு முன்பு , சொல்லின் செல்வர் திரு . ஆர் . பி . 
சேதுப்பிள்ளையவர்கள் திரு . டி . பி . மீனாட்சிசுந்தரனார் பாராட்டு 
விழாவில் பேசியபோது நான் உட்கார்ந்திருந்த பக்கம் கையைக் 
காட்டி , என் நண்பர் கம்பராமாயணத்தைப் படிக்க வேண்டும் ; 
அதுதான் தமிழன் கருவூலம் என்றார் . கூட்டத்தாரில் சிலர் 
சிரித்தனர் . 


ஆம் ; உண்மையான பேச்சு , கம்பராமாயணம் மட்டுமல்ல ; 
வால்மீகி 

ராமாயணத்தைக்கூடப் படிக்கவேண்டிய அவசியம் 
எனக்கு ஏற்பட்டுவிட்டது ! எத்தனையோ நூல்களும் பத்திரிகை 
களும் , நூற்றுக்கணக்கில் 

படிக்க வேண்டியிருக்கும்போது 
உதவாக்கரை இராமன் கதையைத்தானா திருப்பித் திருப்பிப் 
படிப்பது ? - என்று அடிக்கடி தோன்றுகிறது ! என்ன செய்வது ? 

இங்கிலீஷில் ஒரு எழுத்துக்கூடத் தெரியாத எண்கண் 
வெங்கிடாசல முதலியார் என்று திருவாரூரில் ஒருவர் இருந்தார் . 
கம்பராமாயணப் பாட்டுக்கள் அத்தனையும் அவருக்கு மனப்பாடம் ! 
பல பாட்டுக்களுக்கு 4-5 விதமான பொருள் கூறுவார் இலக்கண 
ஆதாரங்களோடு . 

12 வது வயதிலேயே கம்பராமாயணச் செய்யுட்கள் முழுவதை 
யும் காலட்சேப சபையிலேயே படிக்கவும் , அவைகளுக்கு திரு . 
எண்கண் வெங்கடாசல முதலியார் அவர்கள் விரிவான பதவுரை 
பொழிப்புரை - விசேட உரை முதலியவைகளைக் கூறுவதைக் 
கேட்கவுமான அதிசயமான வாய்ப்புப் பெற்றவன் நான் . இளமை 
யில் கேட்பதெல்லாம் அப்படியே மனதில் தங்கிவிடுவது இயற்கை 
யல்லவா ? அதன்படி மறந்தது போக பாக்கி- குறைந்தது கால் 
பகுதியாவது- இன்னமும் மனத்திலிருக்கத்தான் செய்கிறது ! 

கு -36 


562 


விலங்கு 


களாக 


குத்தூசி குருசாமி 
ஆனால் கம்பனைப் படிக்கும்போதெல்லாம் தமிழ்ச்சுவை ஒரு 
புறம் இனித்தாலும் , இராமனைக் கடவுளாக்கிய மடமையை 
நினைத்து வருந்தாமலிருக்க முடியவில்லையே ! எட்டிக்காயைத் 
தேனில் துவைத்துத் தின்பதுபோல் அல்லவோ இருக்கிறது ? கதை 
யிலும் , கவிதையிலும் காணப்படுகின்ற பாத்திரங்களையெல்லாம் 
கடவுள்களாக்கிக் கும்பிடுவதென்றால் கொக்கும் , நரியும் , பூனை 
யும் , சிங்கமும் , எலியும் , கழுதையுங்கூட இன்று தமிழனின் கடவுள் 
களாக இருக்கவேண்டுமே . 
திரு . சேதுப்பிள்ளையவர்களையோ , என்னையோ 
வர்ணித்து , இன்றைய கவிஞர்களில் ஒருவர் 

அழகு 
சொட்டும் கவிதைகளை இயற்றினால் , அவைகளைப் படித்துச் 
சுவைப்பதற்கு சொல்லின் செல்வருக்கு மனம் வந்தாலும் எனக்கு 
மட்டும் மனம்வராது ! என்ன செய்வது ? மறைமலையடிகள் , பெரியார் 
ஈ.வெ.ரா. , பூர்ணலிங்கம் பிள்ளை போன்றவர்கள் என் மனத்தை 
இப்படிக் கெடுத்துவிட்டார்களே ! எனது இராம நிந்தனைப் பாவம் 
முழுவதும் இவர்களைச் சாரட்டும் ! ராம் ! ராம் !! 

அழகு சொட்டும் இங்கிலீஷில் ஷெல்லியும் ஷேக்ஸ்பியரும் 
எத்தனையோ காதல் கவிதைகளை எழுதியிருக்கின்றனர் ; ஆனால் 
கல்லூரி மாணவர்களுக்கு இப்பாடல்களைப் பாடமாக வைப்ப 
தில்லை என்பது என்னைவிட நம் சொல்லின் செல்வருக்கு நன்கு 
தெரியும் . ஆனால் இவர் என்ன பேசினாலும் இராம பக்தர் 
அல்ல என்பது என் கருத்து . ஏனெனில் , நல்ல தமிழர் ; தமிழ்ப் 
பரம்பரையில் வந்தவர் அல்லவா ? 

நிற்க . சகஜானந்தசாமி ( கொலை லட்சியத்தைக் 
கைவிட்டுவிட்டதா ? ) மீண்டும் சட்டசபையில் வாய் திறந்திருக் 


கிறது ! 


" இராமாயணத்தில் பல இரகசியங்கள் இருக்கின்றன , 50 
வருஷங்களாக நான் படித்து வருகிறேன் ; இன்னும் என்னால் முழு 
வதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை . 

என்று லட்சாதிபதி சாமி ( துறவி ) பேசியிருக்கிறது . 

ரொம்ப சரி . இராமாயணத்தின் முழு இரகசியத்தையும் 
தெரிந்துகொள்ள வேண்டுமானால் வால்மீகி இராமாயணத்தையும் 
படித்துப் பார்க்க வேண்டும் , சகஜானந்தசாமி . 

50 வருஷந்தானே ஆகிறது ! இன்னும் 50 வருஷம் இதையே 
திருப்பித் திருப்பிப் படித்துப் பார்க்கட்டும் ! அடுத்த அய்ம்பதாவது 


563 


குருவிக்கரம்பை வேலு 


வருஷ முடிவில் இரகசியம் முழுவதையும் தெரிந்து கொள்ளும் 


நமது எம்.எல்.ஏ. சாமி ! 


இது பொய்க்கதை என்று கம்பரே சிறப்புப்பாயிரத்தில் 
சுட்டிக்காட்டுகிறாரே தெரியுமா ? " 

விடுதலை , 23-12-54 
கொடி எரிப்பு 

1955 - ஆகஸ்ட்டு முதல் தேதியன்று கட்டாய இந்தித் 
திணிப்பை 

எதிர்த்துத் தேசியக்கொடி எரிப்புப் போராட்டம் 
நடத்துவதற்கு அறிவிப்புச் செய்தார் பெரியார் . 


போராட்டத்திற்கான காரணத்தை விளக்கிக் குத்தூசியார் 
எழுதியதன் சாரம் : 


பயிற்சி மொழி அவரவரது தாய் மொழியில் இருப்பது தான் 
உண்மையான கல்வித் திட்டத்தின் அடிப்படையாகும் என்றாலும் , 
அப் பயிற்சி மொழியைக்கூட ஒருவன் மீது வலுக்கட்டாயமாகச் 
சுமத்தக்கூடாது . 


அப்போதுதான் , ஏழை எளியவர்கள் உட்பட எல்லோரும் 
கல்வியைப் பெற முடியும் . அந்நிய மொழியைப் பயிற்சி மொழி 
யாக ஆக்கியதால் தான் , இந்த நாட்டில் பணக்காரர்களும் , மேல் 
சாதிக்காரர்களும் மட்டுமே கல்வி கற்க முடிந்தது . மீண்டும் அது 
தொடராமல் இருக்க வேண்டுமானால் இந்தித் திணிப்பை 
அவசியம் எதிர்த்தே ஆகவேண்டும் . 


பெரியாரின் கொடி எரிப்புப் போராட்டத்தைப் பற்றி அறிந்த 
இந்தியப் பேரரசு அலறியது . மத்திய - மாநில அரசுகளின் சார்பில் 
தேர்வுக்குரிய பாடமாக - இந்தி இனி இராது எனக் காமராசர் 
உறுதி அளித்ததின் பேரில் கொடி எரிப்புப் போராட்டம் ஒத்தி 
வைக்கப்பட்டது . 


ராமன் பட எரிப்பு 
1956 

ஆகஸ்ட் முதல் நாள் 
போராட்டம் நடைபெற்றது . 


இராமன் பட 


எரிப்புப் 


முன்கூட்டியே அய்யாவும் , ஆசிரியரும் கைது செய்யப்பட்டனர் . 
எனினும் , திராவிடர் கழகத்தின் ஏனைய தலைவர்களும் தொண்டர் 
களுமாகப் பல்லாயிரக்கணக்கில் போராட்டத்தில் கலந்து கொண் 


564 


குத்தூசி குருசாமி 


வரை 


டார்கள் . சுமார் இருபதினாயிரம் இராமர் படங்கள் 
தமிழ் நாடெங்கிலும் கொளுத்தித் தீக்கிரையாக்கப்பட்டன. 

இப் போராட்டம் நடைபெற்ற சில மாதங்களுக்குப் பின்னர் 
குருசாமி , சிதம்பரம் பொதுக் கூட்டத்தில் “ இராமன் பட எரிப்புக் 
கிளர்ச்சி ஏன் ? என்பது பற்றி விளக்கிப் பேசினார் . 


பேச்சின் இறுதியில் தானே இராமன் படத்துக்குத் தீயிட்டு 
எரித்தார் . அதன் காரணமாகச் சிதம்பரம் கோர்ட்டில் வழக்குத் 
தொடரப்பட்டு , அய்ந்து நாள் சிறைத் தண்டனையும் பெற்றார் . 
மீண்டும் சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு முறை அதே ஊரில் 
மீண்டும் அதே இடத்தில் இராமன் படத்துக்குத் தீயிட்டதினால் 
மீண்டும் அய்ந்து நாட்கள் சிறைத் தண்டனை பெற்றார் . 


என்பது 


விடுதலை ஆசிரியரும் எருமை மாடும் 

விடுதலை அச்சகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 
கம்பாசிட்டர் ஒருவரின் மகளை கல்கி அச்சகத்தில் கம்பாசிட்ட 
ராக இருந்த இளைஞர் ஒருவருக்கு குருசாமியின் சிபார்சின் 
பேரில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது . அந்த மாப்பிள்ளை 
குருசாமிபின் 

பக்தர் . இந்த மாப்பிள்ளையின் மாமனார் தான் 
விடுதலையில் முக்கியமான கம்பாசிட்டர் 

கல்கி 
அலுவலகத்திற்குத் தெரியாது . 

அந்த மாப்பிள்ளைக்கு கல்கி யில் கொடுத்த சம்பளம் போத 
வில்லை . மேலும் , சுயமரியாதைக்காரராக இருந்ததினால் , கல்கி 
யில் தொடர்ந்து வேலை செய்யவும் விருப்பமில்லை . 

எனவே வேலையை விட்டு விலகி , இரண்டு மூன்று எருமை 
மாடுகள் வாங்கி பால் வியாபாரம் செய்ய விரும்பினார் . இந்த 
எண்ணத்தை விடுதலை யில் வேலை செய்யும் தனது மாமனாரிடம் 
கூறினார் . மாமனாருக்கு அது பிடிக்கவில்லை ; எருமைமாடு 
வளர்ப்பதைக் கேவலமாக எண்ணினார் . 

ஒருநாள் குருசாமியிடம் விடுதலை கம்பாசிட்டர் , " அய்யா 
தாங்கள் பார்த்த மாப்பிள்ளை எருமை வளர்க்க வேண்டுமென்றும் , 
அதனால் வரும் பால் வருமானத்தைக் கொண்டு குடும்பம் நடத்தப் 
போவதாகக் கூறுகிறார் . ஆனால் 

அது எனக்குக் கேவலமாகத் 
தெரிகிறது எனவும் “ தாங்கள் தான் அவரைக் கூப்பிட்டு புத்தி 
சொல்ல வேண்டும் என்றார் . 


குருவிக்கரம்பை வேலு 


565 


அப்போது அடுத்த அறையில் தலைவர் பெரியாரும் இருந்தார் . 


“ எருமை வளர்ப்பது கேவலம் என்று சொன்னது குத்தூசி 
யாருக்குப் பிடிக்கவில்லை , மேலும் பெரியாரையும் கிண்டல் 
செய்ய எண்ணினார் ! குத்தூசியார் கம்பாசிட்டரிடம் கூறியது : 

எருமை வளர்ப்பது கேவலம் அல்ல ! ஒரு எருமைமாட்டின் 
வருமானம் நமது அலுவலகத்தில் வேலை செய்யும் எழுத்தரின் 
சம்பளத்தைவிட அதிகமானது ! இரண்டு எருமையின் வருமானம் 
கம்பாசிட்டர் சம்பளத்தைக் காட்டிலும் கூடுதலாகும் ! 

மூன்று எருமையின் வருமானத்தைவிட நமது மானேசரின் 
சம்பளம் குறைவு ! 
நான்கு 

எருமையின் வருமானம் விடுதலை ஆசிரியரின் 
ஊதியத்தைவிட அதிகம் ! 


அய்ந்து எருமையின் வருமானம் நமது தலைவரின் வருவாய்க் 
குச் சமமாகும் ! அப்படிப்பட்ட தொழிலையா கேவலம் என்கிறீர் 
கள் என்று சொன்னபோது , குபீர் என்று சிரிப்புச் சத்தம் கேட்டது ! 
சிரிப்புச் சத்தம் கேட்ட திசையை நோக்கினால் அங்கே தலைவர் 
பெரியார் தெரிகிறார் ! 

இவ்வாறு , விடுதலை அலுவலகத் தினருக்கு கொடுக்கும் 
சம்பளம் போதாது என்பதை எவ்வளவு நாசுக்காகவும் , குத்த 
லாகவும் கூறுகிறார் குருசாமி ! பெரியார் இதையெல்லாம் சீரியசாக 
எடுத்துக் கொள்ள மாட்டார் . குத்தூசியாரின் மேல் அவருக்கு 
இருந்த அளவுகடந்த அன்பே அதற்குக் காரணம் . 


பிராமணாள் பெயர் அழிப்பு 

மதச் சார்பற்ற ஆட்சியில் ஒரு வகுப்பார் மட்டிலும் உயர்ந் 
தோர் என்பதைக் காட்டுவதன் அடையாளமாக பிராமணாள் 
காபி , சாப்பாடு ஓட்டல் என்ற பெயரில் தொழில் நடத்துவதைப் 
பெரியார் கண்டித்தார் . 
போராட்டத்திற்கு 

ஆதரவாக குருசாமி விடுதலை யில் 
இவ்வாறு எழுதினார் : 

" பார்ப்பான் எங்கே தவறிப் போய் சூத்திரன் கடையில் 
சாப்பிட்டு விடுவானோ என்று எண்ணி பிராமணா ! இங்கே 
இருக்கிறேன் வா ! 

சமிக்ஞை காட்டுவது தானே 
பிராமணாள் ஓட்டல் என்பதன் பொருள் ? 


என்று 


குத்தூசி குருசாமி 


566 


" எந்தப் பார்ப்பானாவது மற்ற இனத்தவன் கடையில் 
பச்சைத் தண்ணீராவது குடித்திருக்கிறானா ? அல்லது குடிக்கத் 
தான் விரும்புவானா ? மானமுள்ள தமிழா , சிந்தித்துப் பார் ! உன் 
கைபட்டாலே தீட்டு என்றல்லவா - நினைக்கிறான் ? அப்படி 
யிருந்தும் அவன் கடையை நோக்கி மோப்பம் பிடித்துச் செல் 
கிறாயே . இது எவ்வளவு பெரிய அவமானம் ! " 

“ ஆகவே கழகத் தோழர்களே ! இப்படிப்பட்ட பார்ப்பனர் 
களின் ஓட்டலுக்குச் செல்லாதீர்கள் . பெரியார் 

காட்டுகின்ற 
பாதையிலே சென்று , பிராமணாள் எழுத்துகளைத் தார்கொண்டு 
அழிக்கப் புறப்படுங்கள் 

1957 மே மாதம் குருசாமி- எம் . கே.டி. சுப்பிரமணியம் , 
டி.எம் . சண்முகம் , மயிலை லோகநாதன் முதலியவர்களுடன் 
ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் புடைசூழ தலைமை ஏற்று 
சென்னையிலுள்ள உணவு விடுதி ஒன்றின் பிராமணாள் பெயர்ப் 
பலகையை அழிக்கச் சென்றார் . பெயர்ப் பலகையை அழிப்பதற்கு 
முன்பே கைது செய்யப்பட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டார் . 
ஏனைய தோழர்களும் கைது செய்யப்பட்டுச் சிறையிலடைக்கப் 
பட்டனர் . குருசாமியின் நாட்குறிப்பிலிருந்து அறிகிறோம் . 


1967 


18 WEDNESDAY 


car not hann 
( dies abrut ) 


حیات 
کرده 


والحات 


M 


கலவரம் 2 
யென் 

wag dray 
60 ம் 

. 


23 


குருவிக்கரம்பை வேலு 


567 


உணவு விடுதியின் உரிமையாளர் மறியல் செய்யச் சென்ற 
தோழர்களின் மேல் காய்ச்சிய 

எண்ணெயை ஊற்றச் செய்தார் ! 
மிளகாய்ப் 

பொடியையும் தூவச்செய்தார் . இப்படிப்பட்ட 
கோரச் செயல்களுக்குப் பின்னும் திராவிடர் கழகத்தினர் ஒரு சிறு 
துளியும் கண்ணியம் குறையாமல் , கடமை தவறாமல் , கட்டுப் 
பாட்டுடன் 

நாட்கள் தொடர்ந்து மறியல் செய்த 
வண்ணமிருந்தனர் . மக்கள் ஆதரவும் பெருகியது . இறுதியில் 
திராவிடர்கழகத்தவர் வெற்றி பெற்றனர் . 


பல 


மறியலின் காரணமாக , உணவு விடுதியின் வியாபாரம் வெகு 
வாகப் பாதிக்கப்பட்டது . இதனை அறிந்த உணவு 

விடுதி 
உரிமையாளர் திராவிடர் கழகப் பொதுச் செயலாளர் குருசாமி 
யிடம் சென்று மன்னிப்புக் கோரினார் . 


" என்னிடத்தில் மன்னிப்புக் கேட்டால் போதாது ; 

என் 
தலைவரிடம் சென்று மன்னிப்புக் கேள் என்று குருசாமி கூறி 
விட்டார் . 


ஒரு கூடைப் 


சென்று , 


பழத்தோடும் , 

ஒரு 

பெரிய ரோசாமாலை 
யோடும் சென்னை மீரான்சாகிப் தெரு இல்லம் 
பெரியாரைக் கண்டு , பழக்கூடையை அருகில் வைத்துவிட்டு 

பரியார் கழுத்தில் மாலையைப் போட்டு காலிலேயும் விழுந்து 
வணங்கி மன்னிப்புக் கேட்டார் , 

அந்த உணவு 

விடுதி 
உரிமையாளர் . 


பார்ப்பனர் காலில் சூத்திரர் விழுந்த காலத்தை மாற்றி 
சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்று சொன்ன 
பெரியாரின் காலில் ஒரு பார்ப்பனரை விழச் செய்தவர் குத்தூசி 
குருசாமியே ஆவார் . 


ஆனால் இச்செய்தியைப் விடுதலை யில் வெளியிடவில்லை . 


கோர்ட்டை அவமதிப்பதல்ல 


1956 - ம் ஆண்டு திருச்சி கலெக்டர் ஆர்.எஸ் . மலையப்பனைப் 
பற்றிய வழக்கு ஒன்றில் , அவருக்கெதிராக இரு நீதிபதிகள் அளித்த 
தீர்ப்பு வஞ்சனையானது என்று பெரியார் கருதினார் . 4-11-1956 - ல் 
திருச்சியில் நடந்த திராவிடர் கழகக் கூட்டமொன்றில் இச் 
செயலைக் கண்டித்துப் பெரியார் பேசினார் . 


குத்தூசி குருசாமி 


568 


60 


பேச்சில் ஒரு சிறு பகுதி : 

இரண்டு அய்யங்கார் நீதிபதிகள் ஒரு தமிழர் கலெக்டரைப் 
பற்றி எல்லை மீறிய கடுஞ்சொற்களடங்கிய தீர்ப்பை வெளியிட் 
டிருக்கின்றனர் . மற்றொரு அய்யங்கார் - அட்வே கேட் ஜெனரல் , 
கலெக்டர் சார்பில் வாதாட 

வேண்டிய கடமையைச் 

செய்யத் 
தவறிவிட்டார் . இன்னொரு அய்யங்கார் ஏடு ( இந்து ) இத் 
தீர்ப்பை ஆதரித்துக் குதூகலப் பட்டிருக்கிறது . இது ஆரியர் 
தமிழர் உணர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டதே தவிர , 
நீதியையோ , சட்டத்தையோ , நிர்வாகத்தையோ அடிப்படை 
யாகக் கொண்ட பிரச்சினையில்லை . 

“ உயர்நீதி மன்றத் தீர்ப்புகளைப் பற்றிப் பொதுமக்கள் 
கருத்துத் தெரிவிக்க உரிமை இருக்கவேண்டும் . கோர்ட்டை 
அவமதிப்பதானாலும் பரவாயில்லை . 

பெரியார் பேச்சின் தொடர்பாக குருசாமி 6-11-1956 
விடுதலை நாளிதழில் கோர்ட்டை அவமதிப்பதல்ல என்று 
தலைப்பிட்டு ஒரு தலையங்கம் தீட்டினார் . இத் தலையங்கத்தை 
ஆதாரமாக எடுத்துக் காட்டி . “ பெரியார் கோர்ட்டை அவமதித் 
தார் என்று 

வழக்கை அரசு தொடர்ந்தது . இதன் 
தொடர்பாக பெரியார் அளித்த ஸ்டேட்மெண்டு பெரியாரின் 
வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத் தக்கதாகும் . 

பெரியார் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆதாரமாக அமைந்த 
குருசாமி எழுதிய தலையங்கத்தின் ஒரு பகுதி : 
" ...தமிழ் நாட்டுப் 

பெரியார் சாதாரணமாகச் சீற்றங் 
கொள்வதில்லை . இந்தியாவிலேயே 

சட்டத்துக்கும் 
அமைதிக்கும் மரியாதை தருகின்ற ஒரே தலைவர் பெரியார் 
ஈ.வெ.ரா. அவர்கள் தான் . 

இப்பேர்ப்பட்ட உயர்ந்த கொள்கையைக் கொண்ட பெரியார் 
இன்றையச் சமுதாயக் கொடுமைகள் சிலவற்றைக் கண்டு 
சீறுகின்றார் என்றால் 

ஆட்சியாளர் 

அலட்சியப் படுத்த 
முடியாது . 


இன்று 


" ...உயர் நீதி மன்றத் தீர்ப்புகளைப் பற்றிப் பொது மக்கள் 
கருத்துத் தெரிவிப்பது கோர்ட்டை அவமானப்படுத்துவதாகும் 
( contempt of Court ) என்ற பூச்சாண்டியை இனியாவது அம்பலப் 
படுத்த வேண்டும் . உயர் நீதி மன்றத்து நீதிபதிகளும் மனிதப் 
பிறவிகளாதாலால் , ஆசாபாசங்களுக்கும் , சமுதாய உணர்ச்சி 


குருவிக்கரம்பை வேலு 


569 


போது , 


களுக்கும் 

தவறுகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள் . இவர்களை 
நியமிக்கின்ற இந்தியத் தலைவரையும் , அவருக்கு அடுத்த படியாக 
உள்ள இந்திய முதலமைச்சரையும் கண்டிக்கவும் , கொடும்பாவி 
கட்டிக் கொளுத்தவும் , இவர்கள் எல்லோருக்கும் மேம்பட்ட 
தாகக் கூறப்படுகின்ற இந்திய அரசியல் சட்டம் என்பதையும் , 
அதற்கு 

மேம்பட்டதாகக் கூறப்படுகின்ற " தேசியக்கொடி " 
என்பதையுமே கிழித்துப் போட்டுத் தீ வைக்கவும் , ஜனநாயக 
சமூகத்தில் உரிமையிருக்கும் 

சாதாரண 

சர்க்கார் 
உத்தியோகஸ்தர்களில் ஒருவரான நீதிபதியின் தீர்ப்பைத் தவறு 
என்று கண்டிப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்க வேண்டாமா ? "... 
இவ்வாறு குருசாமி எழுதியதைவைத்து விடுதலை மேல் கேசு 
தொடுத்தனர் . 

1957 - ஆகஸ்ட்டு முதல் தேதி காலை 10 மணி அளவில் சாதி 
ஒழிப்புக் கிளர்ச்சி நிதிக்காக சென்னை கொத்தவால் சாவடியில் 
உண்டியல் வசூலுக்குச் சென்றபோது , காரணமின்றிக் குருசாமி 
கைது செய்யப்பட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டார் . பதினைந்து 
நாட்களுக்குப் பிறகு சிறையினின்றும் விடுவிக்கப்பட்டார் . 
சட்ட எரிப்பு 
1957 நவம்பர் 3 - ல் தஞ்சை அரண்மனைத் 

திடலில் 

ஒரு 
மாபெரும் திராவிடர் 

கழக மாநாடு நடைபெற்றது . கழக 
சரித்திரம் காணாத வகையில் நடைபெற்ற இம் மாநாட்டின் 
ஊர்வலம் குருசாமியின் தலைமையில் நடைபெற்றது . 

மாநாட்டில் பெரியாருக்கு எடைக்கு எடை வெள்ளிப் பணம் 
பரிசளிக்கப்பட்டது . அகில இந்தியாவிலுள்ள பல்வேறு நிறுவனத் 
தினரும் , அமெரிக்கர் சிலரும் வந்திருந்து செய்தி திரட்டினர் . 
அரசுக்குச் சாதி ஒழிப்பின் 

அவசியத்தை உணர்த்தும் 
பொருட்டு ஒரு போராட்டம் நடத்தி அதில் இந்தியச்சட்டத்தைக் 
( Indian Constitution ) கொளுத்த வேண்டும் என்னும் தீர்மானத் 
தைக் கொண்டுவந்து குருசாமி நிறைவேற்றினார் . 

இத் தீர்மானத்தின்படி 26-11-1957 - ல் தமிழ் நாடெங்கும் 
இந்திய அரசியல் சட்டம் கொளுத்தப்பட்டது . 

சென்னையில் பல்லாயிரக் கணக்கானவர் பின் தொடர 
குருசாமி தலைமை ஏற்று , இந்திய அரசியல் சட்டத்தைக் 
கொளுத்தினார் . இதற்குப் பரிசாக 9 மாதம் சிறைவாசம்பெற்றார் . 


570 


குத்தூசி குருசாமி 


போராட்டத்கில் கலந்து கொண்ட 4000 - க்கும் மேற்பட்ட 
தோழர்கள் ஓராண்டு முதல் ஒன்றரை ஆண்டு வரை நாடெங்கிலும் 
தண்டிக்கப்பட்டார்கள் . 

இதே ஆண்டில் கரூர் பசுபதி கோயில் , குளித்தலை , திருச்சி 
ஆகிய ஊர்களில் நடந்த பொதுக் கூட்டத்தில் " பார்ப்பனர்களைக் 
குத்தச் சொன்னார் ; வெட்டச் சொன்னார் என்று பேசியதாகப் 
போடப்பட்ட பொய் வழக்கிலும் உயர் நீதிமன்ற 

அவதூறு 
வழக்கிலும் 18 மாதங்கள் தண்டிக்கப்பட்ட தந்தை பெரியாரும் 
குருசாமி இருந்த சென்னை மத்திய சிறைக்கே கொண்டு வரப் 
பட்டார் . அய்யாவும் ஆசிரியரும் அடுத்தடுத்திருந்த அறையில் 
வைக்கப்பட்டனர் . 

பெரியார் உடல் நலம் சரியாக இல்லாததினால் சென்னை 
பொது மருத்துவ மனையில் சேர்க்கப்பட்டார் . 

குருசாமியும் நெஞ்சுவலி காரணமாக பொது மருத்துவமனைக்கு 
கொண்டு வரப்பட்டார் . பெரியாரும் குருசாமியும் மருத்துவமனை 
யில் அடுத்தடுத்து வைக்கப்பட்டனர் . 

சிறையில் இருந்த போதும் , மருத்துமனையில் சேர்க்கப்பட்ட 
சமயத்திலும் , மிக முக்கியமான நிகழ்ச்சிகளைப்பற்றி குருசாமியே 
தலையங்கம் எழுதி அவரைப்பார்க்கச் செல்லுகின்ற நம்பிக்கைக் 
குரிய நண்பர்களிடம் அனுப்பிவைப்பார் , 


ஒருசிலர் 


குடி அரசுச் சட்டத்தைக் கொளுத்தும் போது காமராசர் 
ஆட்சி காலம் . அவர் அரசு கடுமையாகத் தண்டனை கொடுக்காது 
என்று ஒரு சிலர் எண்ணியிருந்தனர் . ஆனால் அவ்வாறு நினைத்த 
தற்கு மாறாக தண்டனை ஆறுமாத முதல் ஓரிரு ஆண்டுகள் வரை 
மாவட்டத்திற்ரு மாவட்டம் , வேறு வேறு முறையில் கழகத்தவர்கள் 
தண்டிக்கப்பட்டனர் . கழகத்தவர்களில் சென்னையில் 
தவிர 

அனைவரும் சிறைத்தண்டனையை முக மலர்ச்சியுடன் 
ஏற்றனர் . 
சென்னைச் சிறையில் " ஒரு சிலர் 

குருசாமிதான் இப் 
போராட்டத்திற்குக் காரணம் , அய்யாவையும் கெடுத்துவிட்டார் 
என்றனர் . சென்னை மத்திய சிறையில் வெளிப்படையாகவே அந்த 
" ஒரு சிலர் குருசாமியைத் தூற்றத் தொடங்கினர் . 

அக்கால கட்டத்தில் திராவிடர் கழகத்தில் இரு கோஷ்ட்டி 
கள் இருப்பதாக ஒரு தோற்றத்தை உண்டாக்கினர் . 


குருவிக்கரம்பை வேலு 


571 


ஆசிரியர் கட்சி ( குருசாமி ) அம்மையார்கட்சி ( மணியம்மை ) 
என்ற பெயருடன் ஒரு பிளவு உண்டாக்கப்பட்டது . வியப்பிற் 
குரிய செய்தி என்ன வென்றால் பெரியார் ஆசிரியர் கட்சியைச் 
சேர்ந்தவர் என்பது தான் . பெரியார் கட்சி என்று " ஒன்று இல்லை 
என்பது அம்மையார் கூற்று . 


தலைவரும்-தளபதியும் சிறையில் இருந்த காலக் கெடுவைத் 
தனக்குச் சாதகமாக்கிக் கொண்டு திருமதி மணி அம்மையார் 
அவர்கள் குருசாமிக்கு , அல்ல , அல்ல உண்மையான சுயமரியா 
தைக் கொள்கைக்கு எதிரிகளை உற்பத்திசெய்தார் . 
பெரியார் 

திடலில் " ஒரு பொது உடமைப் பாசறையை " 
அமைத்து அதைக் கழகத்தின் பொதுச் சொத்தாக மாற்ற 
வேண்டும் என்று குருசாமி விரும்பினார் . அந்த ஏற்பாட்டைப் 
பெரியாரும் ஏற்றுக் கொண்டு விட்டார் . 

கழக மத்தியக் கமிட்டித் 
தலைவர் திருச்சி தி.பொ. வேதாசலனாரும் அந்த ஏற்பாட்டிற்கு 
மிக்க மகிழ்ச்சியுடன் ஒத்துழைத்தார் . 
வேதாசலனாரும் 

ஆசிரியர் 

கட்சிதான் . சுருக்கமாகச் 
சொல்லவேண்டுமானால் , கழகத்திலிருந்த மூத்த முன்னோடித் 
தலைவர்கள் , உண்மைத் தொண்டர்கள் அனைவருமே , ஆசிரியர் 
கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் என்ற முத்திரை குத்தப்பட்டனர் . 


சிறுகச் சிறுக அம்மையார் தனக்குச் சாதகமாக பலரைச் 
சேர்த்துவிட்டார் . சிறைக்குள்ளும் பிளவைப் புகுத்திவிட்டார் . 


சென்னையில் அம்மையாரின் இந்தப் போக்கை நேரடியாக 
எதிர்த்துக் கண்டித்ததுடன் ‘ பெரியாரிடம் எடுத்துச் சொன்னவர் 
களில் முதல் வரிசையில் நின்றவர்கள் ராயபுரம் பி.ஏ. கே . 
பழனிச்சாமி , தி.வே. சுந்தரமூர்த்தி , எம்.கே.டி. சுப்பிரமணியம் , 
மயிலை லோகநாதன் , கே . பஞ்சாட்சரம் , முத்துகிருஷ்ணன் 
என்று பட்டியல் நீளும் . 

மேலும் திருமதி மணி அம்மையாரின் போக்கைப் பெரியாரிடம் 
எடுத்துச் சொல்லி மிகவும் கடுமையான குரல் கொடுத்தவர் 
வேலூர் பெரியவர் திருநாவுக்கரசுதான் . 

தலைவர் பெரியாரிடம் “ உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே 
என்று வேலை செய்ய நான் கொண்டுவந்து சேர்த்த அந்தப் 
பெண் எங்களையெல்லாம் தலை 

தலை குனியச் செய்கின்ற செயல் 


572 


குத்தூசி குருசாமி 


களைச் செய்கிறார் என்றார் சென்னை மருத்துவமனையில் . 
பெரியார் சிரித்துக்கொண்டே நானும் ஆசிரியரும் வெளியே 
வந்தவுடன் எல்லாம் சரியாகிவிடும் . குருசாமிக்கும் சமாதானம் 
சொல்லுங்கள் என்று திருநாவுக்கரசரிடம் சொல்லி அவரைச் 
சமாதானப்படுத்தி அனுப்பினார் . 


குத்தூசியார் பெயரில் உயிரையே வைத்திருந்த எம் . ஆர் . 
ராதாவையும் அம்மையார் தமது 

பக்கம் இழுத்துவிட்டார் . 
ராதாவும் அம்மையார் பேச்சைக்கேட்டு 

அவர் 

கருத்துக்குச் 
சாய்ந்தார் . அது முதல் , ராதா தமது நாடகங்களில் குருசாமியை 
மறைமுகமாக " பெரியாரிடம் சம்பளம் வாங்கும் வேலைக்காரன் 
தலைவனாகப் பார்க்கிறான் 

என்று 

கிண்டல் செய்தார் . 
இதனால் கழகத்தின் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் 
மரியாதையை ராதா இழந்தார் . 


ஒரு சமயம் கவிஞர் பாரதியார் பிறந்தநாள் 

விழாவில் 
கலந்து கொள்ளுவதற்கு எட்டையபுரத்திற்குப் படையெடுத்தனர் 
சினிமா நடிகர் 

நடிகையர் . சினிமாக்காரர்களுக்கு எட்டைய 
புரத்தில் என்ன வேலை ? என்ற முறையில் குருசாமி விடுதலையில் 
எழுதினார் . எட்டயபுரம் சென்ற நடிகர்களின் பெயர்ப்பட்டி 
யலையும் விடுதலைத் தலையங்கல்தில் குறிப்பிட்டிருந்தார் . 
அதில் எம்.ஆர் . ராதா பெயரும் இருந்தது . எம் . ஆர் . ராதாவும் 
சென்றது உண்மை . ராதா , " நானே தவறுதலாகச் சென்று 
விட்டாலும் ஆசிரியர் என் பெயரைச் சேர்த்திருக்கக்கூடாது 
என்றார் . 

இதை அடுத்து ராதா - குருசாமிக்குப் பணமுடிப்புக் 
கொடுக்கப் போகிறேன் ! என்று ஒரு ஏற்பாடு செய்து ஒரு நாடகத் 
தின் ஒருநாள் வசூலைக் கொடுக்க விரும்பினார் . குருசாமி முதலில் 
ஒத்துக்கொள்ள வில்லை . இறுதியாக ஒப்புக்கொண்டு , ( ஒற்றை 
வாடைத் தியேட்டர் என்பது எனது நினைவு ) ராதாவின் நாடகத் 
திற்குத் தலைமை தாங்கினார் . அந்நாடக வசூலை ராதா 
கொடுக்க , அவர் பெற்றுக் கொண்டார் , 


பணமுடிப்பைப் பெற்றுக் கொண்ட ஆசிரியர் குருசாமி அதே 
மேடையில் 

“ பிறர் 

பணத்தில் வாழ்வது என்பது எனது 
கொள்கைக்கு விரோதமானது . ஆகவே இந்தப் பணத்தை நமது 
தலைவர் பெரியாரிடம் திராவிடர் கழக நிதிக்கு ராதா அவர் 


குருவிக்கரம்பை வேலு 


573 


களின் பெயரால் கொடுத்துவிடுகிறேன் என்று கூறி ராதாவுக்கு 
நன்றி கூறிவிட்டுச் சென்றுவிட்டார் . இதனால் உள்ளக்குமுறல் 
கொண்டிருந்த ராதாவை , அம்மையார் தனக்குச் சாதகமாக 
ஆக்கிக் கொண்டதில் வியப்பில்லை . 

1929 - ல் “ கொள்கையில் , நடத்தையில் , பேச்சில் , எழுத்தில் 
கழகத்திற்குக்கிடைத்த ஒரு “ பெரியார் இப்போது 1958 - ல் 
அம்மையார் கண்ணோட்டத்தில் தினசரிக் கூலியாக ரூ.6-50 பெறக் 
கூடிய கூலிக்காரர் ஆகிவிட்டார் . அம்மையாரின் செயலுக்குத் 
தாளம் போடவும் , ஒத்து ஊதவும் 

கழக 

ணிகளும் 
கிடைத்தனர் . பாரதிதாசனே அம்மையார் பேச்சைக் கேட்டு 
ஆட்டம் போடத் தொடங்கினார் என்றால் சாதாரண தங்க 
மணி " கள் பற்றி எழுதத் தேவை இல்லை . 

மணியம்மையாரின் கைவண்ணத்தால் கழகத்தின் பிளவு 
விரிவடையத் தொடங்கியது . பிளவை மேலும் மேலும் விரிவாக்க 
ஓர் ஆப்பு வேண்டுமல்லவா ? அதற்கு ராதா என்ற ஆப்பைச் 
செம்மையாகப் பயன்படுத்தினார் . 


66 


ஆனால் எதைப்பற்றியும் கிஞ்சித்தும் கவலையற்று குருசாமி 
இருந்தார் . 

பெரியாரும் குருசாமியும் ஒருவர் பின் ஒருவராக சிறை 
யிலிருந்து விடுதலை அடைந்தனர் . குருசாமிக்கு முன்பே பெரியார் 
விடுதலை பெற்றார் . மன்னார் குடியில் மாநாடு நடத்த வேண்டி 
யிருந்தது . குருசாமியின் விடுதலை நாளைக் கருத்தில் கொண்டு 
அதற்கு அடுத்த தேதியில் மன்னார்குடியில் மாநாட்டை நடத்த 
ஏற்பாடு செய்தார் பெரியார் . குருசாமி அதில் கலந்து 
கொண்டார் , 


பல 


1957-1958ல் சிறையிலிருக்கும்போது பெரியாருக்கு திருச்சி 
கோர்ட் தண்டனை கொடுத்ததை எதிர்க்கும் வகையில் தாடி 
வளர்ப்பது என்று சிறையில் பலர் முடிவெடுத்தனர் . அதன்படி 
குருசாமியும் தாடியுடன் இருந்தார் . மிகப் 

தோழர்கள் 
மன்னார்குடி மாநாட்டிற்குத் தாடியுடன் வருமாறு குத்தூசியாரைக் 
கேட்டுக்கொள்ள அதன்படியே மன்னார்குடி மாநாட்டில் தாடியு 
டன் கலந்து கொண்டார் . மாநாடு முடிந்த மறுகணமே தாடியை 
எடுத்துவிட்டார் . இந்தத் தாடியைக்கூட 

பெரியாருக்குப் 
போட்டியாகத் தாடிவளர்த்துள்ளார் குருசாமி என்று அம்மையார் 
குழுவினர் கூறினர் . 


குத்தூசி குருசாமி 


574 


அம்மையாரின் இந்தப் போக்கு 

கட்சியின் வளர்ச்சிக்குக் 
கேடாய் வளர்ந்தது . இதைப் பொறுக்கமுடியாத கழகத்தின் 
மூத்த தூண்கள் வேலூர் திருநாவுக்கரசு , திருச்சி வேதாசலம் , 
D.D. வீரப்பா , புதுவை நோயல் , ஆத்தூர் இசையழகன் , சேலம் 
சித்தையன் , பட்டுக்கோட்டை 

விசுவநாதம் , நீடாமங்கலம் 
அ . ஆறுமுகம் , பேட்டைத் தருமலிங்கம் , திருச்சி V. வீராச்சாமி , 
மற்றும் கரூர் பெரியண்ணன் , சென்னையில் , தி.வே. சுந்தரமூர்த்தி , 
எம் . கே.டி. சுப்பிரமணியன் , மயிலை லோகநாதன் , கே . பஞ்சாட்சரம் 
நாகைப்பட்டினம் வழக்கறிஞர் பெரியவர் விஜயராகவலு , நாகை 
பாட்சா , S. R. ஆறுமுகம் , வரகூர் நடராசன் , தஞ்சை டைலர் 
நாதன் போன்றோர் குழுவாகவும் , தனியாகவும் மணியம்மையாரின் 
போக்கைக் கடுமையாகக் கண்டிக்க வேண்டும் என்றும் , அவருக்கு 
உடந்தையாக இருப்பவர்கள்மேல் தக்க நடவடிக்கை எடுக்க 
வேண்டுமென்றும் ஆசிரியர் குருசாமியிடம் வற்புறுத்தினர் குருசாமி 
மறைமுகமாகவும் சாடையாகவும் விடுதலையில் அவ்வப்போது 
கண்டித்து எழுதினார் . 

கொள்கை எதிரிகள் , ராதா உருவில் வளர்ந்து குருசாமியை 
எதிர்த்து " குருசாமி திராவிடர்கழகத்தின் தலைமைப் பதவியைப் 
பறிக்கப் பார்க்கிறார் என்று வால்போஸ்டர் 

அடித்து நாடு 
முழுதும் ஒட்டச் செய்தனர் . 

இடுக்கண் வருங்கால் நகுக என்ற கருத்திற்கேற்ப குருசாமி 
புன்முறுவல் பூத்த முகத்துடன் நண்பர்களுக்குச் சமாதானம் 
கூறிக்கொண்டிருந்தார் . 

வால்போஸ்டர் நிகழ்ச்சி கழகத்தவர்களிடம் பெரும் 
கொந்தளிப்பை ஏற்படுத்தியது . 
காளிக்குப் பலி 

இந்தச் சமயத்தில் பெரியார் வடநாட்டு சுற்றுப்பயணம் 
தொடங்க இருந்தார் . அதற்கு சில நாள் இருக்க , பெரியார் 
விடுதலை யில் 1959 - சனவரி 30 - வெள்ளிக் கிழமை ஒரு அறிக்கை 
வெளியிட்டார் . அந்நாள் கொடியவன் கோட்சே காந்தியாரை 
சுட்டுக் கொன்ற நாள் . 

" நான் வட நாடு சென்று திரும்பும் வரையில் திராவிடர் 
கழகப் பொதுச் செயலாளர் குருசாமி எந்தப் பொதுக் கூட்டங் 
களிலும் கலந்துகொள்ளக் கூடாது . 

வீட்டில் இருந்தபடியே 
விடுதலை தலையங்கம் , குத்தூசி எழுதலாம் . நடிகர் எம் . ஆர் . 
ராதா திராவிட கழகத்தவர் அல்ல என்பது தான் அறிக்கையின் 


SLS 


குருவிக்கரம்பை வேலு 


藤 宽 第 第 第 第 第 第 第 眾 


議 
您 
心 


拿到 26分 


蔡 


chidmatan 
news. 
779/ : 

:( 
25. * ; 
7 . 
" artizan 

out ( 


緣弟我就親親弟弟弟弟弟弟影業 


c 
:::: 


2 


心心 
欣然 


என்னைப் பற்றி 
பெரியார் அறிக்கை . 
எனக்கு முழுவிடுதலை 
எப்போது ? 
" காளி க்கு இரண்டாவது 
பலி . 


要靠 靠靠 靠靠靠靠靠靠靠靠 


குத்தூசி குருசாமி 


576 


என்ற 


சுருக்கம் . அம்மையார் கை ஓங்கிவிட்டதன் விளைவே மேற்படி 
அறிக்கை . 

இந்த அறிக்கையைப்பற்றி குத்தூசியார் தனது நாட்குறிப்பில் 
முன் பக்கம் கண்டவாறு எழுதிவைத்திருக்கிறார் . 

குருசாமி காளிக்கு இரண்டாவது பலி என்றால் முதற் பலி 
யார் ? 

கேள்வி எழுகிறது . அவர் வேறு எவருமல்ல ; 
திராவிடர் கழக மத்தியக் கமிட்டித் தலைவரும் , பதிவு செய்யப் 
பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் ஆயுள் உறுப்பினரும் , கழகத் 
தின் நிரந்தர வழக்கறிஞருமான திருச்சி தென்னூர் தி . பொ . 
வேதாசலனார்தான் . 

இவர் தஞ்சை கருந்தட்டான்குடி தமிழ்க் கல்லூரியின் உரிமை 
யாளர் தமிழ்வளர்த்த உமாமகேஸ்வரன் 

பிள்ளை பரம்பரை 
என்பது பலருக்குத் தெரியாது . வேதாசலனார் செய்த தவறு 
என்ன ? 

திருச்சி பெரியார் மாளிகையில் நடத்தப்படும் ஆசிரியர் 
பயிற்சிப் பள்ளியில் நன்கொடை வாங்கி அப்பணத்தைத் திருடிக் 
கொண்டார் . மேலும் மாளிகையிலிருந்த மரங்களையும் 
திருடினார் என்ற " புகழுடன் காளிக்கு முதற்பலியானவர் 
வேதாசலனார் . எவனோ ஒரு 

சுப்பன் சொல்லைக் கேட்டு 
பெரியார் செய்த தவறுகளில் இதுவும் ஒன்று . பெரியாரின் அறிக்கை 
குருசாமியின் உள்ள உறுதியைச் சீர் குலைத்துவிட்டது . 

" மிகவும் புனிதமானவை என்று நானே எண்ணியிருந்த 
கருத்துக்களை குருசாமியின் எழுத்தைப் படித்து மாற்றிக் 
கொண்டேன் என்று பெரியாரால் புகழப்பட்டவரின் “ சுய 
மரியாதை உணர்வுக்கு ஒரு சோதனைக் காலமாக அமைந்தது . 
பெருத்த அவமானமாகக் கருதினார் குருசாமி . அதன் விளைவே 
5-2-59ல் அவர் தனக்குத்தானே எழுதிக் கொண்ட 
குறிப்பு . " 


மரணக் 


கஜMAX 


February 
Ili Rajjal 


1989 


write obituary (self ) 
Ogget in Viderate 


577 


குவிக்கரம்பை வேலு 
WROTE OBITUARY ( Self ) 
“ குத்தூசி in Viduthalai " 
( குத்தூசிப் பகுதியில் மரணக்குறிப்பு எழுதினேன் ) 

மேற்கண்டவாறு நாட்குறிப்பில் குறித்து வைத்துள்ளார் . 
முடிவில் காண்பீர்கள் . 
தங்களை நேசிக்கிறேன் ஆனால் ... 
1959 - மார்ச் 

மாதவாக்கில் , பெரியார் வடநாட்டுச் சுற்றுப் 
பயணம் முடித்து தமிழ்நாடு திரும்பி வந்த சிலவாரங்களில் 
குருசாமியைச் சமாதானப்படுத்த ஆவல் கொண்டார் . 

சென்னை மீரான் சாகிப் தெரு இல்லத்திற்குக் குருசாமி 
பெரியாரைக் காணச் சென்றார் . 

பெரியாரும் , குருசாமியும் தனிமையாகப் பேசிக் கொண் 
டிருக்கும் போது , எந்தக் கால கட்டத்திலும் வேறு எவரையும் 
உடன் இருக்கவிட மாட்டார் பெரியார் . அது போலவே அன்றும் 
குருசாமி பெரியார் இருக்கும் இடம் சென்றவுடன் , அருகில் 
இருந்த இரண்டாம் மனைவி திருமதி ஈ.வெ.ரா. உட்பட 
அனைவரும் ஒதுங்கிவிட்டனர் . 

நீண்ட நேரம் பெரியாரும் குருசாமியும் உரையாடிக் கொண் 
டிருந்தனர் . பேச்சுவாக்கில் பெரியார் குருசாமியிடம் , 

இது வரை நடந்தவைகளை மறந்து விடுங்கள் , எனக்குப் 
பிறகு தாங்கள் தான் இயக்கத்தை நடத்திச் செல்லப் போகிறீர்கள் . 
எனவே 

சாதாரணத் தரத்திலுள்ள இவர்களையெல்லாம் 
( அம்மையாரும் அவரது கோஷ்ட்டியினரும் ஆ - ர் ) பொருட்படுத்த 
வேண்டாம் என்றார் . 

அதற்குக் குத்தூசியார் “ அய்யா “ Love me , Love my dog ! 
என்ற ஆங்கிலப் பழமொழி தங்களுக்கும் தெரிந்தது தான் . அதாவது 
“ என்னையும் நேசி எனது நாயையும் நேசி என்பது . 

“ நான் தங்களை நேசிக்க முடியும் ; ஆனால் தங்களருகில் உள்ள 
நாய்களை நேசிக்க என்னால் ஒருபோதும் முடியாது என்று 
சொல்லிவிட்டு இடத்தைவிட்டு எழுந்தார் குருசாமி . அதற்குள் 
பெரியார் அழுதே 

விட்டார் . அதைப் பார்த்து குருசாமியும் 
அழுது 

விட்டார் . அங்கிருந்து உடனே வீட்டுக்குப் புறப்பட்டு 
விட்டார் குருசாமி . அதன்பின் பெரியாராகக் கூப்பிட்டால் ஒழிய 
பெரியாரிடம் தாமாகச் செல்லுவதில்லை குத்தூசியார் . 


கு -37 


578 


குத்தூசி குருசாமி 


A 


இதன் பின்பு பெரியாரைச் சுற்றி இருந்தவர்கள் குருசாமியை 
எப்படியாவது ஒழித்துக் கட்டியே தீருவது என்ற சதி வேலையில் 
மேலும் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டனர் . 
பெரியாருக்கும் , குருசாமிக்கும் இடையிலே 

நடந்த உரை 
யாடலின் ரகசியத்தை குத்தூசியார் 24-3-59ல் எனக்கு எழுதிய 
கடிதத்தில் விபரமாக எழுதிவிட்டு மேலும் குறிப்பிட்டிருந்தார் . 
தெரியப்படுத்தக் கூடிய சில செய்திகளை மட்டும் கீழே தருகிறேன் . 


26 


ta 
--- 


stan 
DAR 

கூர் 
E - 


* 


S Sucuorana . - 

& ? Shenoymaray , 
Mad , 30 

24-317 
Personal 
போல் வேறு 

, J 


عکس 
رشد 


கதம் 


சாரை-29 
us Choruss 38 


- 


" பெரியாரைச் சுற்றியுள்ள சுய நலக் கூட்டம் பெரியாரைப் 
பயமுறுத்தத் தொடங்கிவிட்டது . அவரிடம் உள்ள பணத்தை 
எப்படியாவது சுருட்டுகின்ற வேலையைத் தொடங்கிவிட்டது . 
நம் கையை விட்டுப் பெரியார் 
விட்டுப் பெரியார் எங்கேயோ 

எங்கேயோ சென்றுவிட்டார் . 
பெரியாருடைய 

கொள்கை தான் நமக்கு மீறும் . அது ஒன்றே 
போதும் . நாம் வாங்கியுள்ள டிராம் செட்டில் , தமிழ் நாட்டைப் 
பொதுவுடமை நாடாக்க வேண்டிய நல்ல ஏற்பாடுகள் எல்லாம் 
தவிடு பொடியாகி விட்டது . தாங்கள் ஆசைப்பட்டபடி ஒவ்வொரு 
மாவட்டத்திற்கும் வான் , சம்பளங் கொடுத்து பிரச்சாரகர்களை 
ஏற்படுத்துவது , மீண்டும் “ ரிவோல்ட் தொடங்குவது என்ப 
தெல்லாம் கனவாகிவிட்டது . எவரிடமும் ஆத்திரப்பட்டு சண்டை 
போட்டுவிடாதீர்கள் . பட்டுக்கோட்டை விசுவநாதம் போன்றவர் 
களிடம் கோபப்படாதீர்கள் என்றும் தொடர்ந்து மிகப்பல 
செய்திகளை எழுதியிருந்தார் . 


குருவிக்கரம்பை வேலு 


579 


பல 


பெரியாரைச் சுற்றிலுமுள்ள சுரண்டல் கும்பல்களை ஒழித்து 
கழகத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த முடியும் தாங்கள் 
நினைத்தால் என்றும் , தஞ்சை , திருச்சி , மாவட்டக் கழகத்தோழர் 
களும் சென்னை 

நகரத் தோழர்களும் தங்களுக்காக எதுவும் 
செய்யக் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் , மேலும் 
விஷயங்களையும் எழுதியிருந்தேன் . 

அக்கடிதம் கண்டபின்பு என் பொருட்டு நீங்கள் , அதிகக் 
கவலைப்பட்டு எந்தத் திருப்பு முனையும் உண்டாக்க வேண்டாம் , 
கடையை நன்றாகக் கவனியுங்கள் ... என்று எழுதிவிட்டார் . 

குமுறிய பழைய தோழர்கள் மிகப்பலர் இறந்து விட்டனர் . 
மற்றும் சிலர் கழகத்திலிருந்து ஒதுங்கி 

விட்டனர் , ஒரு 


ஒரு சிலர் 


பேரன்பாடம் 

அறை, 
வதை , 3.42 
எமைதன என் 
பொட்டபோதே பற்க 
ஜெயாவால் 

அருளைய 
ப உஷாபா.தடையை 
வேதபாரகர் 
நடுவிப்பான் 
, டிமலை 


، 
که 
به 


கழகத்தில் உள்ளனர் . எவருடைய பெயரையும் குறிப்பிட விரும்ப 
வில்லை . குத்தூசியார் எந்த ரகசியத்தையும் வெளியிடக் கூடாது 
என்று நேரிலும் சொல்லியிருந்தார் . கடித மூலமும் எழுதியிருந்தார் . 
ஆனாலும் அவைகளை எழுதவேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது . 
1957 - ல் கரூர் 

பசுபதி கோவிலில் பெரியார் பேசியபோது 
பார்ப்பனர்களைக் குத்தச் சொன்னார் , கொல்லச் சொன்னார் 
என்று திருச்சியில் கோர்ட்டில் நடந்த பொய் வழக்கில் , அரசுத் 
தரப்பில் வழக்காடிய போது அரசுவழக்கறிஞர் டி.வி. சீனுவாசாச்சாரி 
பெரியாரை நீ என்று விழித்ததைப் பொறுக்க முடியாத தஞ்சைத் 
தியாகு என்ற சொரணையுள்ள இளைஞர் அந்த ஆச்சாரிவீட்டிற்குச் 
சென்று திராவகத்தை ஊற்றி விட்டார் . அவரைப் போலீஸ் 
தேடியது . அப்போது பேராவூரணி எனது வீட்டில் ஒருமாதம் வரை 


580 


குத்தூசி குருசாமி 


ஒளித்துவைத்திருந்தேன் . அந்தத் தியாகுவை என்னுடைய வீட்டுக்கு 
வருமாறு சொல்லி அனுப்பியவர் அன்றைய விடுதலை நிர்வாகி 
எஸ் . சரவணன் அவர்கள் . பேராவூரணியில் எனக்குத் துணையாக 
இருந்தவர் ஏ.எம் . ராமநாதன் என்ற பள்ளி ஆசிரியர் . பெரியார் 
குருசாமி மற்றும் ஆயிரக்கணக்கான கழகத்தவர்கள் சிறையில் 
இருந்த காலம் அது . 


அதன் பிறகு 1958 - சூனில் எனது மனைவி ராமாமிர்தம் , தனது 
தாலியைக் கழற்றி பேராவூரணிக்கு வந்த பெரியாரிடம் கொடுத்து 
விட்டார் . 


இந்த நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு குருசாமிக்கு , நான் மிகத் 
தீவிரமாக இருப்பதாக எண்ணி , அச்சங் கொண்டுதான் “ எந்தத் 
திருப்பு முனையும் வேண்டாம் என்று எழுதியதன் நோக்கம் . 
அகில இந்திய நாத்திகர் மாநாடு 

1959 - ம் ஆண்டில் சென்னை கோகலே மண்டபத்தில் அகில 
இந்திய நாத்திகர் மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற்றது . 
இந்த மாநாட்டை எஸ் . இராமநாதன் முன்னின்று நடத்தினார் , 
வடநாட்டிலிருந்தும் வேறு பகுதிகளிலிருந்தும் பல நாத்திகத் 
தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் . வடநாட்டிலிருந்து 
வந்திருந்த நாத்திகத் தலைவர்களில் ஒரு சிலர் பூணூல் அணிந் 
திருந்தனர் . 


பூணூல் அணிவது நாத்திகக் கருத்துக்குப் புறம்பானது 
என்பதை அவர்கள் அறியாமலேயே நாத்திகராக இருந்தனர் . 


பூணூல் அணிவதன் உட்கருத்தை அவர்களுடன் மாநாட்டு 
மேடையிலேயே குருசாமியும் , குஞ்சிதம் குருசாமியும் பலவித 
மேற்கோள்களை எடுத்துக் காட்டி , பூணூல் அணிவதன் நோக்கம் 
இது தான் என்றும் புரியவைத்தனர் . 


தொடர்ந்து குருசாமி மாநாட்டில் பேசும்போது காந்தியார் 
பராஞ்சிபை முதலியவர்கள் பூணூலை அறுத்து எறிந்த கதைகளை 
எடுத்துச் சொன்னார் . காந்தியார் நான் ஏன் பூணூல் அணிய 
வில்லை என்று கூறிய காரணத்தை 
அவரது சுயசரிதையான 
சத்திய சோதனை யிலிருந்து எடுத்துப் படித்துக் காண்பித்தார் 
குருசாமி . 


குருவிக்கரம்பை வேலு 


581 


“ இந்து தர்மத்தில் நம்பிக்கையுள்ள நீங்கள் உச்சியில் குடுமி 
யில்லாமலும் பூணூல் இல்லாமலும் இருப்பதைக் காண என் மனம் 
வேதனைப்படுகிறது . இவ்விரண்டும் இந்து தர்மத்தின் புறச் 
சின்னங்கள் ; 

இவை 

இருந்தாக வேண்டும் . அப்படிப்பட்ட 
சின்னங்கள் உங்களிடத்தில் இல்லையே , ஏன் ? என்று ரிஷிகேசத்தில் 
ஒரு துறவி என்னைக் கேட்டார் . அதற்கு நான் சொன்ன பதில் 
இதுதான் : 


நான் 


பூணூல் 


" நான் பத்து வயதுச் சிறுவனாக இருந்தபோது பார்ப்பனச் 
சிறுவர்கள் தாங்கள் அணிந்திருந்த பூணூலில் சாவிக் கொத்து 
களைக் கோத்துத் தொங்கவிட்டுக் கொண்டிருப்பதைப் பார்த்து 

பொறாமைப்படுவதுண்டு . நானும் அப்படிச் செய்ய 
வேண்டுமென்று ஆசைப்பட்டேன் . கத்தியவாரிலிருக்கும் வைசிய 
குடும்பத்தினர் , அக் காலத்தில் சாதாரணமாகப் 
அணிந்து கொள்வதில்லை . ஆனால் , முதல் மூன்று வர்ணத்தாரும் 
பூணூல் அணியவேண்டியது அவசியம் என்று வற்புறுத்தும் இயக்கம் 
ஒன்று அப்போதுதான் ஆரம்பமாயிருந்தது . இதன் காரணமாக 
காந்தி ஜாதியைச் சேர்ந்த பலர் பூணூல் போட்டுக் கொண்டனர் . 
எங்களில் இரண்டு மூன்று சிறுவர்களுக்கு ராமரட்சை கற்பித்துக் 
கொண்டிருந்த பார்ப்பனர் எங்களுக்கும் பூணூல் போட்டு 
விட்டார் . நான் சாவிக் கொத்தை அதில் மாட்டிக்கொள்ள 
வாய்ப்புக் கிடைக்காவிட்டாலும் ஏதோ ஒரு சாவிக் கொத்தைக் 
கண்டு பிடித்து , என் பூணூலில் மாட்டிக் கொண்டேன் . பிறகு , 
பூணூல் அறுந்துபோய்விட்டது . அதுபோய்விட்டதே ! 
அப்போது நான் வருத்தப்பட்டேனா ? என்பது எனக்கு இன்று 
நினைவில் இல்லை . ஆனால் , அதற்குப் பிறகு புதியதாகப் 
பூணூலைத் தேடி அணிந்து கொள்ளவில்லையென்பதை மட்டும் 
அறிவேன் . 


என்று 


“ நான் பெரியவனாகிவிட்ட பிறகு இந்தியாவிலும் , 
தென்னாப்பிரிக்காவிலும் , பலர் நல்ல எண்ணத்தின் பெயரிலேயே 
என்னைப் பூணூல் அணியும்படி செய்ய முயன்றனர் . ஆனால் , 
அவர்கள் முயற்சி வெற்றியடையலில்லை . சூத்திரர்கள் பூணூல் 
அணியக்கூடாது என்றால் மற்ற வர்ணத்தாருக்கு மட்டும் அதை 
அணிந்து கொள்வதற்கு என்ன உரிமையிருக்கிறது ? என்று அவர் 
களுடன் வாதாடினேன் . பூணூல் அணிந்து கொள்வது தேவையற்ற 
பழக்கம் என்பது என் கருத்து . ஆதலால் , அதை அணிய வேண்டு 


582 

குத்தூசி குருசாமி 
மென்பதற்குப் போதிய காரணம் இருப்பதாக எனக்குத் தோன்ற 
வில்லை . நியாயம் எனக்குத் தென்படவில்லை . 

கணக்கற்ற இந்துக்கள் பூணூல் அணியாமலேயே இந்துக் 
களாக இருந்து வரமுடிகிறது . ஆதலால் அதை அணிந்து கொள்ளப் 
போவதில்லை . 

மேற்படி காந்தியாரின் கருத்தைப் படித்துக்காட்டியபின் , 
குருசாமி 

தொடர்ந்து மற்ற மாநிலப் பகுதிக்காரர்களும் 
மாநாட்டில் 

கொண்டிருப்பதனால் ஆங்கிலத்திலும் , 
தமிழிலுமாகப் பேசி விளக்கினார் . 

குருசாமியின் பேச்சைக் கேட்ட வடக்கத்திய நாத்திக நண்பர் 
கள் அவர்கள் அணிந்திருந்த பூணூலை மேடையிலேயே அறுத்து 
எறிந்ததுடன் , தங்களது அறியாமைக்காக மிகவும் வருந்தினர் . 


கலந்து 


வரலாற்றுக்குள் ஒரு வரலாறு 

குஞ்சிதம் அம்மையார் தனது கணவர் குருசாமியைப்பற்றி 
1960 - சூனில் கலை என்ற மாத இதழில் என் கணவர் என்ற 
தலைப்பில் எழுதினார் . அதுவே குருசாமியின் ஒரு சிறு வரலாறாக 
அமைந்துள்ளது . படியுங்கள் . குஞ்சிதம் அம்மையாரின் கணவர் 
, குருசாமி குருசாமி பற்றி : 

" நாகரிக வளர்ச்சி மிக்க நாட்டில் கணவனைப் பற்றி மனைவி 
எழுதுவதில் வியக்கத் தக்கது ஒன்றுமில்லை . 

ஆனால் நம் தென்னாட்டுப் பழக்க வழக்கங்களைச் சீர்தூக்கி 
நோக்கும்போது இது ஒரு சங்கடமான , சிக்கலான நிலை . எந்த 
ஒரு மனைவிக்கும் தன் கணவர் உயர்ந்தவராகத்தான் தோன்று 
வார் . தீய பழக்க வழக்கங்களைக் கொண்டிருந்த போதிலும் தன் 
கணவரைப் பற்றிக் கட்டுரை எழுத நேர்ந்தால் தீயவைகளை 
மறைத்து நல்லனவற்றை மட்டுமே எழுதச் சொல்லும் . 

ஆனால் இந்தக் கட்டுரையைப் பொறுத்தமட்டில் அப்படிப் 
பட்ட ஓர் அவசியம் ஏற்படவில்லை . 


1929 டிசம்பரில் எங்கள் புரட்சித் திருமணம் என்று கருதப் 
பட்ட கலப்புத் திருமணம் ஈரோட்டில் நடைபெற்றது . அத்திரு 
மணம் நடைபெற சிலமணி நேரமே இருக்கும் பொழுது தோழர் 
குருசாமி அவர்களின் மைத்துனரிடமிருந்து தம் மனைவி ( தோழர் 
தங்கை ) இறந்துவிட்டதாகத் 

தந்திச் செய்தி 
வந்ததைக் கேட்டு நாங்கள் மிகவும் திடுக்கிட்டோம் . ஆனால் 


குருசாமியின் 


குருவிக்கரம்பை வேலு 


583 


தோழர் குருசாமி மட்டும் மிகவும் உறுதியுடன் , 

" இது 
திருமணத்தை நிறுத்தச் செய்த சூழ்ச்சி ; ஆகவே என் தங்கை 
கட்டாயம் நன்றாக இருப்பாள் என்றார்கள் . இவர் சொன்னதே 
முற்றிலும் உண்மையாயிற்று . 

எந்த மனிதனுக்கும் நட்பின் விளைவால் இரண்டொரு தீய 
பழக்கங்களாவது இருப்பதுண்டு. இது மனித இயற்கை என்று 
கூடச் சொல்லலாம் . ஆனால் தீய பழக்கங்கள் என்று கூறப்படு 
கின்ற சூதாட்டம் , மது , சிகரெட் பிடித்தல் , பொடி போடுதல் 
போன்றவை எதுவும் இவரிடமில்லை என்பது யாவரும் அறிந்த 
சங்கதியாகும் . 

உணவைப் பொறுத்தமட்டில் இவர் இறைச்சி 
அறவே வெறுத்தாலும் அவ்வுணவு உண்பவரைக் கண்டிப்பதோ , 
அவர்களுடன் அமர்ந்து உண்பதை வெறுப்பதோ கிடையாது . 
இவருக்கு நாக்கு ருசி மிக மிக அதிகம் . இனிப்புப் பண்டங்களை 
உண்பதில் தனி ருசி . அவருக்கு மிகவும் பிடித்த சிற்றுண்டி தஞ்சை 
திருவாரூர் ஆகிய பகுதிகளில் விற்கும் ரவாதோசை யும் 
சாம்பாரும் ! 


உணவை 


இவரின் நகைச்சுவையின்பத்தைப் பற்றி ஒரு நூலே எழுத 
லாம் . உண்ணும் போதும் சரி , உரையாடும்போதும் சரி , உறங்கும் 
வேளை தவிர மற்றெப்போதும் சிரிப்பதும் , சிரிக்க வைப்பதும் 
அவர் இரத்தத்திலேயே கலந்தது என்பதை அவருடன் சிறிது 
நேரம் பழகுபவர் கூட எளிதில் அறியலாம் . 


உள்ளத்தில் மட்டுமல்ல ; வெளிக்கும் களங்கமில்லாதவராக 
இருப்பவர் திரு . குருசாமி அவர்கள் . தாம் எழுதும் மேசை , 
படுக்கும் அறை , புத்தக அலமாரிகள் ஆகிய எதையும் மிகவும் 
ஒழுங்குடனும் , தூசியின்றித் துப்புரவாகவும் வைத்துக் கொள்வார் . 
உடைகளைப் பொறுத்தவரை மிகவும் எளிமையையும் விலை 
மலிவையுமே விரும்புவார் . 


திருமணமாகும்வரை நகர நாகரிகம் பற்றி அதிகம் தெரியாத 
வர்கள் . பாண்ட் , கோட் , பூட்ஸ் , டை முதலியன அணியத் 
தெரியாதவர்கள் . சொல்லப் போனால் நான் தான் முதன் முதலில் 
நெக்டை கட்டக் கற்றுக் கொடுத்தேன் . 

இது இவர் எவ்வளவு எளிமையான கிராமிய வாழ்க்கையிலேயே 
வளர்ந்தவர் என்பதற்கு சான்றன்றோ ? 


584 


குத்தூசி குருசாமி 


எதையும் , கூடுமானவரையில் தாமாகவே செய்து கொள்ளும் 
பழக்கமுடையவர் . தோட்ட வேலையிலிருந்து மூட்டை தூக்குவது , 
தேங்காய் உரிப்பது வரையில் எதையும் சிறிதும் வெட்கமோ , 
கூச்சமோ கொள்ளாமல் இன்றும் தாமே செய்து வருகிறார் . 
தம் உடைகள் அனைத்தையும் , இன்றும் தாமே துவைத்துக் கொள் 
கிறார் . தம் உடைமைகளாகிய புத்தகம் , பேனா , கடிகாரம் , 
மூக்குக் கண்ணாடி முதலிய பொருள்களைப் பத்திரமாக 
அதை - அந்தந்த இடத்தில் வைத்துப் பாதுகாத்துக் கொள்வார் . 


அது 


உண்மைக்கே உலகில் இடம் இருக்க வேண்டும் என்பதில் 
இவருக்கு அசையாத நம்பிக்கையும் பற்றும் உண்டு . எதையும் 
எதிர்க்கத் துணிந்தவர். அஞ்சா நெஞ்சினர் . இப்பற்றுதலுக்காக 
எங்கள் மகள் ( ரஷ்யா ) அடிக்கடி அவரை நோக்கி " ஏனப்பா 
நீங்கள் ஏன் இப்படி உண்மையைக் கூறி எல்லோரையும் பகைத்துக் 
கொள்கிறீர்கள் ? பிழைக்கும் வழியைப் பற்றிய பல இங்கிலீஷ் 
நூல்களைப் படித்திருக்கிறீர்களே ! ஏன் நீங்களும் அப்படி நடக்கக் 
கூடாது ? என்று கேட்பதுண்டு . அதற்குத் தோழர் குருசாமி 
அவர்கள் , " அப்படி நடப்பதற்குத்தான் பலர் இருக்கிறார்களே ! 
என்று சிலரின் பெயர்களைச் சரமாரியாக வீசி விட்டு “ ஆகவே 
தானம்மா , யாரும் வாழ்க்கையில் செய்யத் துணியாத வேலையை 
நான் செய்கிறேன் . உண்மையைச் சொல்வதென்றாலே பகைமை 
ஏற்படத்தான் செய்யும் . அன்றைய சாக்ரடீசிலிருந்து இன்றைய 
பெரியார் வரையில் பலர் இதற்காகவே பாடுபடவில்லையா ? 
என்பார் . 


மற்றொரு நிகழ்ச்சி : பல்லாண்டுகளுக்கு முன் ஒரு முறை 
என்னிடம் சொன்னார் . ( எந்தச் சமயத்தில் என்பதை மறந்து 
விட்டேன் ) " நான் மட்டும் திருமணம் செய்து கொள்ளாமலிருந் 
தால் ஒரு ஸ்டாலினைப் போலவோ அல்லது ஒரு லெனினைப் 
போலவோ அல்லது ஒரு பகவத்சிங்கைப் போலவோ எப்பேர்ப் 
பட்ட புரட்சியான காரியமும் செய்ய அஞ்சியிருக்க மாட்டேன் , 
என்றார் . அது இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டேயிருக் 
கிறது . 


32 


மேற்சொன்ன நிகழ்ச்சி இவர்களது புரட்சிக் கொள்கைகளை 
மட்டுமின்றி இவரது சுதந்திர வேட்கையையும் குறிக்கிறதல்லவா ? 

இனி இவர் வாழ்க்கையில் உள்ள இரண்டொரு குறிப்புகள். 


குருவிக்கரம்பை வேலு 

585 
1927- ல் கல்லூரிப் படிப்பை முடித்துப் பெரியார் ஈ . வெ . ரா . 
அவர்களுடன் நட்புக் கொண்டார் . கடந்த 32 ஆண்டு வாழ்க்கை 
யில் 22 ஆண்டு பத்திரிகைகளின் ஆசிரியர் . இடையில் 10 ஆண்டு 
சர்க்கார் ஊழியர் . இவருடன் டில்லி அரசாங்கத்தில் பணியாற்றி 
யவர்கள் இன்று இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் உயர்ந்த 
பதவியிலிருக்கின்றனர் . அன்று டில்லி ஆட்சியில் பெருந்தலைவர் 
களாயிருந்த சர் . ஏ . இராமசாமி முதலியார் அவர்களும் , காலஞ் 
சென்ற டி . எஸ் . எஸ் . பிள்ளையவர்களும் கூறியபடி அன்று 
( 1942 ல் ) கேட்டிருந்திருப்பார்களேயானால் என் வாழ்க்கைத் 
துணைவர் இன்று பெரிய பதவியில் இருந்திருப்பார் . இது பற்றி 
இன்று கூட சர் . ஏ . இராமசாமி முதலியார் அவர்கள் வருத்தப் 
படுவதுண்டு . 

ஒரு முறை கவுதமன் ( எங்கள் மகன் ) " ஏனப்பா ! நீங்கள் 
அதிகப் பணம் பெருக்கும் வழிகளை கொள்கை இலட்சியத்திற்காக 
ஒதுக்கித் தள்ளி விடுகிறீர்களே ! இக்காலத்தில் அறிவிலிகள் , 
அக்கிரமக்காரர்கள் எல்லோரும் பண பலத்தால் எல்லா வசதி 
களையும் அடைந்து விடுகிறார்களே . நீங்கள் மட்டும் இப்படி 
யிருக்கிறீர்களே ! என்று கேட்டபோது , பணம் ஒன்று தான் 
வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் பன்றிக்கும் பகுத்தறிவு மிக்க 
நமக்கும் என்ன பாகுபாடு ? பெரும் பணம் அவசியம் என்றால் 
நான் இன்று கூடத் திரட்ட எத்தனையோ வழிகள் தெரியும் . 
அதை எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் 
ஆனால் அது எனக்குத் தேவையில்லை என்று கருதியே இருக் 
கிறேன் என்றார் . 

இனி , இவர் எழுத்துப் பற்றி ஒரு வார்த்தை . தலையங்கமோ , 
“ குத்தூசி யோ எழுதுவது 

எழுதுவது தனி ரகம் . இவர் தினந்தோறும் 
எழுதும்போது பல இடையூறுகள் இருக்கும் . 


- 


டெலிஃபோனில் பேசிக் கொள்ளல் , வீட்டு வேலைகளில் ஒரு 
கண் வைத்துக் கொள்ளல் , அறையைப் பெருக்கச் சொல்லி பாதியில் 
எழுந்து விட்டுப் பின்பு தொடர்ந்து எழுதுதல் இப்படித்தான் 
கட்டுரை எழுதுதல் நடைபெறும் . எத்தனை பக்கம் எழுதினாலும் 
எவ்வளவு பெரிய பிரச்னையைப் பற்றி எழுதினாலும் , அடிக்காமல் 
திருத்தாமல் பல பக்கங்கள் எழுதிக் கொண்டேயிருக்கும் இவரது 
ஆற்றலைக் கண்டு நான் அதிசயப்படுவதுண்டு . 

பகுத்தறிவுக் கொள்கைகளைப் பொறுத்தமட்டில் இவர் அதில் 
வெறி கொண்டவர் என்றே கூறலாம் . கொள்கையினின்று தன் 


586 

குத்தூசி குருசாமி 
கட்சிக்காரர் சிறிது வழுவினாலும் , அவர்களை அறவே வெறுப் 
பவர் . சாதி உணர்ச்சி - மத உணர்ச்சி இல்லாமலேயே எங்கள் 
இரு செல்வர்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றனர் . 

இவர் தம் கட்சி வேலைகளிலேயே ஆழ்ந்து விடாமல் தினமும் 
சில மணி நேரமாவது உடல் வளர்ச்சிக்கும் , குன்றாத வலிமைக்கும் 
அவசியமான விளையாட்டுக்களில் செலவழிப்பார் . 

விளையாட்டு என்றால் சிறுவயது முதலே மிகப் பிரியம் . அவர் 
நூல் பந்தாடுவதில் ( பாட்மிண்டன் ) மிகச் சிறந்தவர் . கல்லூரி 
நாட்களில் பல தங்க- வெள்ளிப் பதக்கங்கள் பெற்றிருக்கின்றார் . 
இப்போதும் வசதிப்பட்டால் அவ்விளையாட்டில் ஆவலுடன் 
ஈடுபடுவதுண்டு . சடுகுடு , டென்னிஸ் முதலியவற்றிலும் நீந்து 
வதிலும் இவருக்குத் தனி ஆசை . 

தோழர் குருசாமியவர்கள் மிகவும் ஆசைப்படும் பொழுது 
போக்குகளில் நாடகம் மிகவும் முக்கியமானது . சுமார் 25 ஆண்டு 
களுக்கு முன் இவர் “ இரணியன் வேடம் தாங்கி இருமுறை 
நடித்ததைக் கண்ட சிலர் நடிப்பும் , பாட்டும் கூடவா தெரியும் ? 
என்று வியந்திருக்கின்றனர் . நாலாந்தரமான நடிப்பைக் கொண்ட 
நாடகமாயிருந்தாலுங்கூட , கடைசி வரையில் பொறுமையாக 
அமர்ந்து பார்க்கும் வழக்கம் இன்றும் உண்டு . 

இதுவரை அவருடைய குணாதிசயங்களின் ஒரு பக்கத்தையே 
கூறிவந்துள்ளேன் . இனி மறு பக்கத்தைப் பற்றியும் இரண்டொன்று 
கூறுகிறேன் . 
குற்றங்குறையே இல்லாத மனிதன் யாராவது உண்டா ? 

எதிலும் துரு துரு வென்று அவசரப்படுவார் . 
தீயணைக்கும் படையினர் போல் அற்பக்காரியத்திற்கும் 
துடி துடித்துக் கொண்டு வேலை செய்வார் . ஆத்திரமும் முன் 
கோபமும் அதிகம் ( ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதில் 
சிறிது மாற்றத்தைக் காண்கிறேன் . ) 


என் 

துணைவர் 


தாம் வெறுப்பவைகளையும் , தம் கொள்கைக்குப் புறம்பாக 
நடக்கும் கட்சிக்காரர்களையும் கடுமையாகத் தாக்கிச் சில சமயம் 
மனம் புண்படும்படியாகக் கூட எழுதியும் , பேசியும் விடுவார் . 
ஆனால் தனிப்பட்ட எதிரி என்று யாருமே இவருக்கு இல்லை .. 
அத்தனை எதிரிகளும் கொள்கை எதிரிகள் என்றே கூறலாம் . 

இவரது தனிப் பண்புகளிற் சில ; தலைமைக்குக் கீழ்ப்படிதல் ; 
கட்சியில் கட்டுப்பாடு ; வாழ்க்கையில் ஒழுங்கு முறை ; குறித்த 


குருவிக்கரம்பை வேலு 

587 
நேரத்திற்கு முன்பே எந்த நிகழ்ச்சிக்கும் செல்லுதல் ; விரைவில் 
ஒரு முடிவுக்கு வருதல் ; குடும்பத்தில் அக்கறை ; மனைவி - மக் 
களிடம் பாசம் ; சாதி உணர்ச்சியே இல்லாத பரந்த எண்ணம் ; 
விளம்பரம் விரும்பாத பொதுத் தொண்டு - ஆகியவை . 

எனக்கு இவர் பால் ஒரு குறையுண்டு . இவ்வளவு படித்தும் , 
நல்ல பெரிய புத்தகங்கள் பல எழுதும் திறனிருந்தும் , அதில் 
கூரிய கவனம் செலுத்தி வந்தாலும் , அதற்கான ஓய்வும் சூழ்நிலை 
யும் , தனிமையும் , பொருள் வசதியும் இல்லாதபடியாலும் , இவரது 
பரந்த படிப்பும் , அனுபவமும் பெரிய புத்தகங்கள் வடிவில் நிரந்தர 
மான பொக்கிஷங்களாக இருப்பதற்கு முடியாதபடி இருக்கிறது . 
இவரது பொது வாழ்க்கையில் எத்தனையோ அதிர்ச்சிகள் : 
எத்தனையோ ஏமாற்றங்கள் ; துரோகங்கள் ; எதிர்ப்புக்கள் ! 
ஆனாலும் இவைகளுக்காக அஞ்சியதோ , செய்தது தவறு என்று 
கருதியதோ இல்லை . நாங்கள் இருவரும் இவைகளுக்காக வருந்தி 
யதுமில்லை . பின்வாங்கியதுமில்லை . சுயநலமும் , பொறாமையும் 
இறுதியில் வெற்றி பெற முடியாது என்பதை இருவரும் இன்று 
வரையில் உணர்ந்து வருகிறோம் . 

மன நிம்மதியான வாழ்க்கை , போதுமென்ற மனம்- இவை 
தான் எங்கள் இருவரின் வாழ்க்கை அமைப்பு . பணம் பெருத்த 
வர்களைக் கண்டு பரிதாபப்படுவோமே தவிர , பொறாமைப்படுவ 
தில்லை . 

குஞ்சிதம் குருசாமி 
குறிப்பு : - இது திரு . குஞ்சிதம் அம்மையாரால் கலை . இதழுக்கு 

ஜூன் 1960 - ல் எழுதப்பட்டதாகும் . 
வழக்குகளும் , சிறைவாசமும் 

இதே ஆண்டில் நடைபெற்ற சுதந்திரத் தமிழ்நாடு 
போராட்டத்தில் , இந்திய யூனியன் படத்தை எரித்து , குருசாமி 
இரண்டு நாட்கள் சிறைத் தண்டனை பெற்றுச் சிறை சென்றார் . 

நாகைப்பட்டினத்தில் 1960 - ம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 
நடந்த திராவிடர் கழகக் கூட்டத்தில் பேசிய குருசாமி இந்தி 
ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அடையாளமாக , இந்திப் 
பண்டிதர்கள் பள்ளி செல்லும்போது , அவர்கள் செல்லாதவாறு 
அவர்கள் முன்னின்று கழகத் தோழர்கள் மறியல் செய்யவேண்டும் ; 
அதையும் மீறி அவர்கள் செல்வார்களேயானால் அவர்களைக் 
காலைக் கட்டிப் பிடித்தாவது நிறுத்தவேண்டும் ; காலைக் கட்டிப் 
பிடிக்கின்ற சமயத்தில் தவறாக இந்திப் பண்டிதரின் கழுத்தைப் 
பிடித்து விடாதீர்கள் என்று நகைச் சுவையாகப் பேசினார் . 


92 


588 


குத்தூசி குருசாமி 


கூட 


வைத்து 


1960 ஜூலை 25 - ல் திருவையாற்றில் பேசிய ஒரு கூட்டத்தில் , 
ஆண்டாண்டு காலமாக- செம்பாலோ , வெண்கலத்தாலோ 

ஆன 
ஏதோ ஒரு சிறு பொம்மையைக் கடவுள் என்று பெயரிட்டு , பல 
டன்கள் எடையுள்ள ஒரு மிருக சாதி , அல்லது பறவை சாதி 
உருவத்தாலான வேறொரு பொம்மை மீது வைத்து , அதுவும் 
போதாது என்று அர்ச்சகன் என்ற பெயரால் ஒரு தடியனையும் 

வைத்து , பாட்டாளித் தோழர்கள் - பாமரத் தோழர்கள் 
இந்த விஞ்ஞான அறிவு பெற்றிருக்கின்ற காலத்தில் கூட தூக்கிச் 
செல்லுகின்றனரே என்று சொல்லி மக்களின் காட்டு மிராண்டிக் 
காலத்துச் செயலைக் கண்டித்தார் . மேலும் , தொடர்ந்து 
பேசுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் : 

" மனிதன் மனிதனைச் சுமப்பது அநீதி . மோட்டார் வாகனம் 
வந்திருக்கின்ற இந்த நாளில் வாகனத்தையும் , சாமியையும் - ஒரு 
லாரியில் 

ஓட்டிச் 

செல்லலாம் , பக்தர்களுக்குச் 
சுண்டைக்காய் அளவாவது புத்தியிருந்தால் . 

பாட்டாளித் 
தோழர்கள் , அர்ச்சகரையும் வாகனத்தையும் என்றாவது ஒரு நாள் 
காவிரியாற்றுப் பாலத்தின் மேலே போகும்போது , தோள்பட்டை 
வலி பொறுக்க வில்லையே என்று காரணம் காட்டி , தவறுதலாக 
நடந்த்துபோல் , காவிரியாற்றுக்குள் போட்டாலொழிய இதற்கொரு 
முடிவு காண முடியாது . 

.... தோழன் தூக்குவது கடவுள் அல்ல . அப்படியொன்றும் 
இல்லை. அது வெறும் சிலை . அதனால் தண்டிக்க முடியாது . 
அப்படியொரு சக்தி அதற்கு இருந்தால் தன் படைப்பான மனிதன் 
தோளை உப்ப வைத்து உல்லாசப்படாது . ஆதலால் வாகனத்தின் 
மீதுள்ள சாமியை ப்பற்றித் தோழர்கள் கவலைப்பட வேண்டிய 
தில்லை . அது எதுவும் செய்யாது , என்பதற்கு 

நானே 
பொறுப்பாளி. மற்றபடி , உருவமில்லாத , எங்கும் பிரகாசமா 
யுள்ள கடவுள் கோபிப்பாரா ? - என்பது எனக்குத் தெரியாது . 
அவரைக் கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் . ஆனால் , ஒன்று 
நிச்சயம் . தைரியமுள்ளவனுக்கு 

என்றும் 

வெற்றி தான் . 
கோழைக்குத்தான் தோல்வி . எதிர்ப்பு என்னும் 

சாணையில் 
தீட்டப்படுகிறவனே வீரன் . வீரன் பழமைக்கு அஞ்சமாட்டான் 
புரட்சியே செய்வான் . பல வீரர்கள் பலியானதன் பயன் தான் 
இன்றைய மனித வாழ்க்கை . 

இச் சொற்பொழிவுகளைக் காரணமாகக் காட்டி காங்கிரசு 
அரசு , குருசாமி , நாகையில் இந்தி ஆசிரியரைக் கல்லால் அடிக்கத் 


92 


குருவிக்கரம்பை வேலு 


589 


தூண்டினார் என்றும் , திருவையாற்றில் அர்ச்சகனையும் வாகனத் 
தையும் காவிரி ஆற்றில் போடச் சொன்னார் என்றும் குற்றஞ் 
சாட்டி , இ.பி.கோ. 117 , 295,323 , 304 , 326 - ஆகிய பிரிவுகளின் 
கீழ் வழக்குத் தொடர்ந்து , வழக்குகள் முறையே திருவாரூர் , 
திருவையாறு நீதிமன்றங்களில் நடைபெற்றன . 

இச் சமயம் மாநகராட்சிப் பள்ளிகளின் சூப்பர்வைசராக 
இருந்த குஞ்சிதம் குருசாமி உயர் கல்வி அதிகாரியாக ( லேடி 
சூப்பரின்டென்டென்ட் ) பதவி உயர்வு பெற்றார் . இந்தியா 
விலேயே ஒரு பெண்மணி இத்தகைய பதவிக்கு வந்தது இதுவே 
முதல் தடவை . 


மாநகராட்சியில் இப்பதவி காலியான சமயம் , மாநகராட்சி 
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிப் பொறுப்பிலிருந்தது . 


இக் காலத்தில் குருசாமி தி . மு . க.வை மிகக் கடுமையாக 
விமர்சித்துக் கொண்டிருந்தார் . அதைப் பொருட்படுத்தாது 
பெருந் தன்மையோடு அண்ணா குஞ்சிதம் குருசாமி அவர்களே 
அப்பதவிக்கு முற்றிலும் தகுதி உடையவர் . அப் பதவியை 
அம்மையாருக்கே கொடுக்க வேண்டும் என்று தம்முடைய 
கழகத்தவர்களுக்கு ஆணையிட்டார் . அதன் பிறகே , தி.மு.க. 
ஏகமனதாக முன்மொழிய , காங்கிரசு வழிமொழிய , குஞ்சிதம் 
குருசாமிக்கு அப் பதவி கிடைத்தது . 


அம்மையாருக்கு இப்பதவி கிடைத்த சில மாதங்களுக்குப் 
பின் , குத்தூசியாரின் பேரில் நாகை , திருவையாறு வழக்குகளும் 
நடை பெற்றுக் கொண்டிருக்கும்போது குஞ்சிதம் அம்மை 
யாருக்குப் பெரும் அறுவைச் சிகிச்சை ஒன்று நடந்தது . மிக்க 
நலிவு அடைந்திருந்த அம்மையாரின் அருகில் இருந்து , உடல் 
நலத்தைக் கவனிக்க 

முடியாதபடி , வழக்கின் காரணமாகச் 
சென்னைக்கும் , திருவாரூருக்கும் திருவையாறுக்குமாக அலைந்து 
கொண்டிருந்தார் குருசாமி . 


1960 - ம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் குருசாமியின் மேற் 
குறிப்பிட்ட சொற்பொழிவுகளுக்காகத் திருவாரூர் நீதிமன்றத்தில் 
மூன்று வாரம் தண்டனை விதிக்கப்பட்டது . திருவாரூர்ச் சிறை 
வாசத்தின்போது ‘ பன்னீர்செல்வம் அல்லது லட்சியவாதி " என்ற 
சிறு நாடகத்தைச் சிறையிலேயே எழுதினார் , குத்தூசியார் , 


590 


குத்தூசி குருசாமி 


தண்டனை 

முடிய மூன்று 
மூன்று நாட்களே 

இருக்கும்போது , 
திருவையாற்றில் பேசிய பேச்சின் மீது தொடரப்பட்டுள்ள 
வழக்கை விசாரணை செய்ய 

வேண்டுமென்று திருவையாறு 
சிறைக்கு மாற்றப்பட்டார் . இந்தச் செய்தி அறிந்த குஞ்சிதம் 
அம்மையார் எனக்கு எழுதிய கடிதத்தின் சுருக்கம் . 

84 , செனாய் நகர் 

சென்னை 

28-11-60 
அன்புள்ள வேலுவுக்கு , 

வணக்கம் . அத்தானை (திரு குருசாமி ) ப் பற்றி திருவாரூரி 
லிருந்து தாங்கள் 

எழுதிய முதல் 

கிடைத்தது . 
அப்போதைக்கப்போது இருக்கும் அத்தானின் 

நிலமைக்கு 
தங்களிடமிருந்து கடிதத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் . 


கடிதம் 


வந்தது . 


ராமாமிர்தம் , அம்மா , குழந்தைகள் , தங்கள் நலம் அறிய 
விரும்புகிறேன் . இன்றைக்கு ஒரு டிரங்கால் திருவையாறிலிருந்து 

அதில் திருவாரூர் சிறையிலிருந்து திருவையாறு 
சிறைக்கு அத்தானை இட்டுச் சென்றதாக தெரிகிறது . மேலும் 
அவர்கள் மீது 5 செக்ஷன்களில் கேஸ் தொடங்கப்படும் என்று 
தெரிகிறது . 1-12-60 - ல் அத்தானை விடுதலை செய்வதாகத் 
தெரியவில்லை . 

இந்தக் கடிதத்தைத் தந்திபோல் பாவித்து நேரில் சென்று 
பார்த்து நலம் விசாரித்து அவர்களின் தேவைகளைப் பூர்த்தி 
செய்யவும் . ரஷ்யா நலமாக இருப்பதாகச் 

சொல்லவும் . 
மற்ற அனைவரும் நலம் . பரீட்சை நடப்பதால் ரஷ்யாவிடம் 
கேசின்மேல் விவரம் பற்றிக் கூறவில்லை ... 

.... உடனடியாக அத்தானைப் பார்த்த விவரத்திற்கு பதிலை 
எதிர்பார்க்கிறேன் . பெரியார் வந்து பார்த்தாரா ? என்ன 
விவரம் ? அங்குள்ள விடுதலை ஏஜன்ட் அவருக்கு உதவியா 
யிருக்கிறாரா ? அத்தானுக்கு வேண்டிய செலவுக்கு பணம் எடுத்துச் 
செல்லுங்கள் . உடைகள் தேவைப்படலாம் . 

அத்தான் விஷயமாக நான் தொடர்பு கொள்ள வேண்டி 
யிருந்தால் நமக்கு நம்பிக்கைக்கு உரிய நபரின் விவரம் 
தெரிவிக்கவும் . 
தங்களது விவரமான பதிலை எதிர்பார்க்கிறேன் . 

இப்படிக்கு 
குஞ்சிதம் 


un 


WA 


sh , Spinay 

nagar 
teambelen , 

1981 to 

Tamauk 
minendisforste 15 liter 
which gima peauco grona 
Tinnan 

alland 
ganas annonchalait 
yor . one of y se coceed 
fone conochein churawl 
gak med kane wie derde 
son hen t chesagratswad 

brope Rawan hair 
monriemeren of selfare 


regard mig atau 


med 


اما 
حالا 
۱۸ 
ماه 


Today ithad bank 
Etie de phone from homewing 
Artahandbrausfined 
to her hand van stoon lionary 
jail it ashamerhease 
ilm ) te se carins hade 
brewsstarted . al pocerent 
he is kell there we 


3 


shantart har hral txarra 
{ ecuato in cus 

hal ha 
mang 

üle aan aan 
the 18t Ple are treat this 

letter as v urgent & kindly 
vist rein . Hom as 
in need of money , Please 
teu ohun ting to share 
to as many of his needsas 

pl tell him that Russiasok 
I no ako all others.be 
ale all whosheid alouf his 
health onle Tease at k him 
to to on a farineeellar Carson 
an toan ble 

Since 
on and wehautate 
the nohto reundlahan de 
it will upect her preparation 
for the excain 

Please drop letterar 
incon eniyon naech thain . 
quv we in detail 

kr food 
3 ) heine can 

canache 


un 


( 


ana buffeter 


و 


3 
3 When ve an accod for you 
back you knite the man 
4 ) the connanim 

En la... han ly the online ansan 
5 ). Whether best and better 

toreads towhom 
( corre & tion d & not own 
ben aller hem til at 

The around 14 - 
t ) whether the court the 

Whatsat 
will be helpful 
71 ) bho i them a cutrete 
1) whether they to Myna 

hem roured from onere 
tyco 

(an proudly awan 


SOALANISNYAAN 


BACH 


your reply 
x thy in Ectan 

you for 
ora 


21 


G - 38 


594 


குத்தூசி குருசாமி 


ஆவலுடன் 


அம்மையார் 

எதிர்பார்த்தபடி தலைவர் 
பெரியார் சிறையில் வந்து பார்க்கவில்லை . வரகூர் 

நடராசன் 
டெய்லர் T. A. V. நாதன் , 

நாகை 

பாட்சா , நீடாமங்கலம் 
அ . ஆறுமுகம் போன்ற தலைவர்கள் அடிக்கடி சென்று பார்த்தனர் . 
முதலமைச்சர் திரு . காமராசருக்கு இச்செய்தி 

எட்டியது . 
10-12-1960 - ம் நாள் திடீரென்று குருசாமி விடுதலை 

செய்யப் 
பட்டார் . 


1961 - ம் ஆண்டு பிப்ரவரி முதல் தேதியன்று திருவையாறு 
நீதிமன்றத்தில் , திருவையாற்றில் பேசிய பேச்சினுடைய வழக்கு 
விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது . 

போலீசாரால் புனையப்பட்ட ஒரு சாட்சி விசாரிக்கப்பட்டார் . 
அவர் குத்தூசியாரின் பேச்சால் தன்னுடைய ஆஸ்திக உள்ளம் 
புண்பட்டது என்று சொல்லவேண்டும் என்பதற்காக அரசு 
வழக்கறிஞரால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் . 


அரசு வழக்கறிஞர் குத்தூசியாரைச் சுட்டிக்காட்டி , 
சாட்சியிடம் அவர்கள் அன்று பேசியது உனக்கு எப்படிப்பட்ட 
உணர்வை ஏற்படுத்தியது ? என்று கேட்டார் . 

குருசாமியைப் பார்த்துவிட்டு சாட்சி , 

“ இவ்வளவு பெரியவுங்க , தப்பா ஒன்றும் சொல்லவில்லை . 
புத்தியாயிருங்க , நல்லாயிருங்க 

என்று தான் 

சொன்னாங்க ! 
இவுங்களைப் பார்த்தா - எவ்வளவு பெரியவங்களாத் தெரியுது , 
இவுங்களைப்பற்றி என்கிட்டே கேட்கிறீங்களே ? என்றார் . 

கோர்ட்டில் சப் - மாஜிஸ்ட்ரேட் உட்பட அனைவரும் சிரிப்பை 
அடக்கமுடியாமல் கொல் லென்று சிரித்தனர் . 

அரசு வழக்கறிஞரை மாஜிஸ்ட்ரேட் கேலியாகப் பார்த்தார் . 
சாட்சி அந்த இடத்தைவிட்டு நகர்ந்தார் . 

வழக்கின் முடிவில் குருசாமிக்கு ஒன்பது வாரம் சிறைத் 
தண்டனை விதிக்கப்பட்டது . குருசாமி அன்று மாலையே திருச்சி 
மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் . 


குருசாமி ஒன்பது வாரமும் சிறையில் மிகவும் சுறுசுறுப்பாகவே 
இருந்தார் . 

சிறையில் கைதிகளாக இருந்த பல படித்த இளைஞர்களுக்கு 
பி.ஏ. தனித் தேர்வுக்கான பாடங்கள் நடத்தினார் . 


குருவிக்கரம்பை வேலு 


595 


5-4-1961 காலை 11 மணி அளவில் குத்தூசியார் விடுதலை 
செய்யப்பட்டார் . 


தி . பொ . வேதாசலனார் தலைமையில் ஆயிரக்கணக்கான 
திராவிடர் கழகத் தோழர்கள் புடை சூழ , “ பெரியார் வாழ்க . 
" குத்தூசி குருசாமி வாழ்க என்ற வாழ்த் தொலிக்கிடையே , 
தி . பொ . வேதாசலனார் இல்லத்திற்கு குத்தூசியார் அழைத்துச் 
செல்லப்பட்டார் . 


திருச்சி மத்திய சிறையில் சிறைச்சாலை என்ற நூல் ஒன்று 
எழுதினார் குருசாமி . அந்நூலின் முன்னுரையில் , 


மாலை 


1-2-1961 

4 மணிக்கு திருச்சி சிறைச்சாலைக்குள் 
அழைத்துச் செல்லப்பட்டேன் . அர்ச்சகனைத் தூக்கிச் சுமப்பது 
அவமானம் ; அவனை இறங்கச் சொல்ல வேண்டும் ; மறுத்தால் . 
ஆற்றில் எறிய வேண்டும் என்று 25-7-1960 தேதியில் திருவை 
யாற்றில் பேசிய பேச்சுக்காக இ . பி . கோ . ( I. P. C. ) 117-295-323 
ஆகிய பிரிவுகளின் கீழ் ஒன்பது வார சிறைத் தண்டனை விதிக் 
கப்பட்டேன் . அவ்வழக்கில் 304-326 ஆகிய கொலைத் தூண்டுதல் 
பிரிவுகள் கூட முதல் குற்றச்சாட்டில் சேர்க்கப்பட்டிருந்தது 
இங்கு குறிப்பிடத்தக்கது . 


திருச்சி சிறைக்குள்ளே நுழைந்ததும் வெளிவாயிலில் " சிறைச் 
சாலை அல்ல இது ; சீர்திருத்தச்சாலை என்று பெரிய எழுத்தில் 
வளைவாக எழுதப்பட்டிருந்ததைப் பார்த்தேன் . அது முதல் இது 
வரையில் இது என் காதுக்குள் ஒலித்துக் கொண்டேயிருக்கிறது . 
எந்த அளவுக்கு இது உண்மை என்பதைப் பற்றி அடிக்கடி 
சிந்தித்துக் கொண்டேயிருந்தேன் . அதன் விளைவுதான் இந்தச் 
சிறு நூல் . 


அரசியல் கட்சிகளான காங்கிரசு கம்யூனிஸ்ட் போன்ற இயக் 
கங்களில் ஈடுபட்டவர்களைப் போல் நான் தொடர்ந்து சில 
ஆண்டுகள் சிறைத் தண்டனை பெற்றவனல்லன் . மொத்தக் 
கணக்குப்படி பன்னிரண்டு தடவை சிறை சென்றவன் என்ற 
போதிலும் எல்லாவற்றையும் கூட்டினால் ஓராண்டு தான் இருக்கும் . 
மிகுந்த தண்டனையைப் பெற்றது ஒன்பது மாதம் . அதற்கு 
அடுத்தபடி ஒன்பது வாரம் ; அதற்கடுத்தது அய்ந்துவாரம் . கடைசி 
யாக ஒரு நாள் அல்லது ஒரு மணி தண்டனைகூடக் கிடைத் 
திருக்கிறது . 


596 


குத்தூசி குருசாமி 


அரசாங்கத்துக்கு வீண் தொல்லை கொடுக்க விரும்பாததும் , 
சிறை வாழ்க்கை என்ற தியாகத் தழும்பைக் காட்டி வோட்டுப் 
பிச்சை கேட்டு விளம்பரம் பெறவிரும்பாததுமான ஒரு இயக்கத் 
தைச் சேர்ந்தவன் நான் என்று குத்தூசியார் எழுதியுள்ளார் . 


குஞ்சிதம் அம்மையாரின் மறைவு 

குஞ்சிதம் அம்மையாரின் உடல் நிலை பெரிதும் பாதிக்கப்பட் 
டிருந்தது . குடும்ப நண்பர்களான டாக்டர் . லட்சுமணசாமி முதலி 
யாரும் , அவரது மகன் டாக்டர் . வேணுகோபாலும் அம்மையார் 
உடல்நிலையை நல்ல முறையில் கவனித்தனர் . 

சில நாட்களில் அம்மையாரின் உடல்நிலை மிகவும் கவலைக் 
கிடமானது . சென்னை பொது மருத்துவமனையிலும் சேர்க்கப் 
பட்டார் . அம்மையாரின் உடல் நலிவு குருசாமியை மனங் கலங்க 
வைத்து விட்டது . அச்சமயம் அவரது 

உள்ளம் எந்நிலையில் 
இருந்ததென்பதை அவர் குடும்ப நண்பராகிய குருவிக் கரம்பை 
வேலுவுக்கு எழுதிய கடிதமே சான்று . 


சென்னை 6-7-61 


பேரன்புடையீர் , வணக்கம் . 


கடிதம் கிடைத்தது ; ட்ராஃப்ட் டும் கிடைத்தது . நன்றி . 
என் துணைவியார் - வாழ்க்கைத் துணைவியார் -31 ஆண்டு இணை 
பிரியாது இருந்தவர் ; சுயமரியாதை (பகுத்தறிவு ) க் கொள்கைக்கே 
எடுத்துக்காட்டாக இருந்தவர் ; எனக்கு மந்திரியாகவும் உடலில் 
பாதியாகவும் இருந்தவர் ; என்னை விட்டு நீண்ட தொலைவு 
போய்விட்டார் . அவர் நிழல் தான் தெரிகிறது . 


அதாவது , கடந்த ஒரு வாரகாலமாகப் பேச்சே இல்லை ; கண் 
விழிப்பதும் இல்லை . அத்தான் என்று அழைத்து ஒரு வாரம் 
ஆகிவிட்டது . மருத்துவமனையிலும் இருக்க முடிவதில்லை . வீட்டி 
லும் தங்க முடிவதில்லை . எழுதுவதும் இல்லை . படிப்பதும் 
இல்லை . இருக்கிறேன் . 

இப்படிக்கு , 

அன்பன் 
எஸ் . குருசாமி 


) روده در سامانه 


7 


میک و دانه راهها 


7 


aksendung 


گی 


وه ده ره گیری ترازکه تن د سودا کرے ۔بتا رند و در درهہے عمل کر کے انو ماده برا ہے وه کههر یک) -- ) د 

إحساسه- نام با تیم ملی هم مهمیت میدیا 

د عد موم سکے . زرده کرسومین ماه : 2ام ره : اي دو 


Como ancolal 


وز 


و 


C 


nechto 


on 


وا 


. 


تو ، و /اه من حقه . 


i 


C 


kind . 


ره 
وه 
شه 
حنانه 
( 
و 
همواره 
یا 
رب 

کی 
دوو 

کار 
می 
روم 
رہا 
۔ 
نے 
2 
والے 
سے 

فرم 
و 
درود 
" 
زوردار 
خون 
وی 
نے 

وكل 
ده 
که 
به 
) 

کو 
ط 
له 
و 
الكلام 
ما 
دو 
( 
سا 
، 
ال 
مره 
اسمه 

مره 
واهللا 
لا 
و 
23 من 
در 
درجه 
گیم 
7 
هه 
مو 
, 
مکہ 
( 
کا 

را 
به 
هم 


را 
که 
می 
شن 


ا 


واعم 


به 
معه 
صممه 
د 


கண்ணீரில் கலந்த கவிதை 


To Tsok . - 


Weeping while bannung ; 
Weeping while eating 


Wespring 


while walking , 


Ch ? their longe this to Endner 


+ T. 


asp 


Watching you in your 

Dealubed dear , 
Dept& Weeks sheddingomges of tear 
ch ! Her long this to Erdure ! 
Weegrin 

while serung 


Weefy while being 

Werefig werke kang 
Gh ! How Long Thy ho Erdure ! 


, 


( சாவின் வாயில் கிடந்த குஞ்சிதம் குறித்துக் குருசாமி 
தம் கைப்பட கண்ணீரால் எழுதிய ஆங்கிலக் கவிதை ) 


என்று 


குத்தூசி குருசாமி 
600 

அம்மையார் தாம் விரைவில் இறந்து விடுவோம் என்பதை 
நன்குணர்ந்து கொண்டார் . தம்முடைய நண்பர்களின் பட்டியல் 
ஒன்றைத் தயார் செய்து ஒவ்வொருவராகச் சொல்லியனுப்பி வர 
வழைத்துக் குடும்ப நலன் விசாரித்து , அவர்களிடத்தில் " நான் 
இறந்து விடுவேன் . எவரும் வருந்த வேண்டாம் என்று கூறிப் 
பிரியா விடை பெற்றுக் கொண்டார் . மரணம் நெருங்கியதைக் 
கண்டும் அஞ்சாத குஞ்சிதம் அம்மையாரின் நிலையைக் கண்ட 
அனைவரும் வியப்புற்றனர் . மரணமடைவதற்கு முன் ஒரு நாள் 
அகில இந்தியப் பகுத்தறிவாளர் சங்கத்தின் ( Indian Rationalists 
Association ) செயலாளரும் , குடும்ப நண்பருமான எஸ் . இராம 
நாதனை அழைத்துவரச் செய்து அவரிடம் , 

நான் ஒரு பகுத்தறிவுவாதி , நாத்திகப் பெண் என்பதை 
நீங்கள் அறிவீர்கள் . இப்பொழுது நான் மரணப்படுக்கையில் இருக் 
கின்றேன் , நான் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்டுகிறேன் . 
அதையே மற்றவர்களுக்கும் சொல்லவும் . நான் ஒரு பகுத்தறி 
வுடைய நாத்திகப் பெண்மணியாகவே சாகிறேன் 
சிறிதளவுகூடப் பதட்டமின்றித் தெளிவுடன் , தான் என்ன சொல் 
கிறோம் என்பதை உணர்ந்து அமைதியாகச் சொன்னார் . 

அம்மையாரின் இச்செயல் நாத்திக உலகுக்கு ஓர் எடுத்துக் 
காட்டாகவே அமைந்தது . 

இந்த நிகழ்ச்சிக்குப் பின் 30-7-1761 நடுப்பகல் 12 மணிக்கு 
சென்னை பொது மருத்துவமனையில் குருசாமியின் மந்திரியாரும் 
அவரது உடலில் பாதியாகவு மிருந்த அவரது 

துணைவியார் 
குஞ்சிதம் அம்மையார் காலமானார் . 

அம்மையாரின் இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரியார் 
கண்கலங்க நாத் தழுதழுக்க இவ்வாறு சொன்னார் . 

“ திருமதி குஞ்சிதம் அம்மையாரின் மறைவு மிகவும் பரிதாபப் 
படக்கூடிய நிகழ்ச்சியாகும் . அவரது குடும்பத்தினர் மட்டுமல்ல ; 
நகரவாசிகளும் சரி, தமிழகத்தில் எல்லோருக்கும் பேரிழப்பாகும் . 
அவரது மறைவு நமக்கு பொது மக்களுக்கு ஈடுசெய்ய முடியாத 
நட்டமாகும் . அவர்கள் இயக்கக் கொள்கைகளை உயிரினும் 
மேலாகக் கருதியிருந்தார்கள் . அவர்களது குடும்பம் முழுவதுமே 
சுயமரியாதை , பகுத்தறிவுக் கொள்கையில் அக்கறையும் பிடிவாத 
மும் கொண்டதாகும் . குஞ்சிதம் சுயநலம் கொஞ்சமும் இன்றி 
உழைத்தவர் . தொண்டின் பயனாக எவ்வித பலனையும் எதிர் 
பாராமல் உழைத்தவர். குடும்ப நலத்தைப் பற்றிக் கொஞ்சமும் 


குருவிக்கரம்பை வேலு 


601 


une 


aby chic ! 


A donde esmo 


ਨੂੰਜਾਨਕਾ 


Metale sige ) 
lehe ver adres 


A 


La Git 


Ciobangiznis 


mm 


Body brought for 


Vincent and. 


ܢܘܢ 
܀ 


bus 


602 


குத்தூசி குருசாமி 


Mro . Sandzaak 
( N.VN ) canet 

3.g. 

benarnya 


PIRAD - Wars 


அய்யகோ ! “ அத்தான் “ அத்தான் என்ற குரல் 

2015. OS1T GÖTL4C160 mg /! 


lom 
separatin ! 


ਲੋਕ ਨੂੰ 


1903 


ivan ili 
Kourtnehosmall 


left 


Roxes 


Your 


ting ! I can t 


குருவிக்கரம்பை வேலு 


603 


T.Sk ! hing have 
your left win 

lone to billy I 
Why ? Why ? 
Tau ! Teas 
Whatever 
Whartent del 
7aa722 


இது 


Daygraping , 
heur cold ; hanache 
Nina sem kom han a 
Confide may fishings 
her long ter raden 


கவலைப்படவில்லை . அவருடைய உழைப்புக்குத் தக்க பயனை 
அனுபவிக்கவுமில்லை . குஞ்சிதம் அம்மாள் சுயமரியாதை இயக்கமே 
முக்கியமாகக் கொண்டிருந்தவர் . அடுத்தாற்போல் அவரைப்போல் 
இயக்கத்திற்கு யார் இருக்கிறார் ? 

குஞ்சிதம் அம்மாளுக்கு இரு மாணிக்கங்கள் போன்ற குழந் 
தைகள் . மகள் ரஷியா , மகன் கவுதமன் . துப்பாக்கியில் பிறந்த 
பீரங்கி என்பார்களே அது போல நம் கொள்கையில் , இயக்கத்தில் 
உணர்ச்சி கொண்டவர்கள் . 

நண்பர் குருசாமி அவர்கள் அறிவாளி, சுயமரியாதை - அறிவு 
இயக்கவாதி . சிறந்த கருத்துடைய அறிவு பெற்றவர் . இயற்கையின் 


604 


குத்தூசி குருசாமி 


எல்லையை நன்குணர்ந்தவர் . அவர் மனத்தில் பேதம் கொள்ளக் 
கூடாது . மறக்க முடியாத துக்கமாயிருப்பினும் இயற்கையின் 
வேகத்தை சமாளிக்கத் தைரியம் வேண்டும் . பயனில்லையென்று 
அறிந்த பிறகும் துக்கப்பட்டுக் கொண்டு இருப்பது நேரத்தைக் 
கொலை செய்வதாகும் . வீட்டிலிருந்தால் நமது துக்கத்தை மறக்க 
வாய்ப்பிருக்காது . 

எனவே , குருசாமி அவர்களுக்குச் சொல்லுகிறேன் . வீட்டிலி 
ருக்க வேண்டாம் ; வெளியே புறப்பட்டு விட வேண்டும் . எதையும் 

சங்கிக் கொள்ளக் கூடிய அறிவு அவருக்குண்டு . குஞ்சிதம்மாளின் 
மறைவு இயக்கத்தின் அனைவருக்குமே இழப்பாகும் . 

அம்மையாரின் மறைவு குருசாமிக்குப் பேரிடியாகும் 

அம்மையாரின் மறைவு குருசாமியின் உள்ளத்தை எவ்வாறு 
பாதித்திருந்தது என்பதற்கு மேற்கண்ட நாட்குறிப்புச் செய்திகளே 
சான்று பகர்கின்றன . இது போன்று மிகப் பல உள்ளன அதில் 
சிலவற்றையே வெளியிட்டுள்ளோம் . 


தா 


அடக்க முடியாத வேதனை 

அம்மையாரின் நினைவாக வெளியிட்ட மலரில் குருசாமி 
எழுதுகிறார் . படிப்போம் . 

" பயனில்லை என்று அறிந்த பிறகும் துக்கப்பட்டுக் கொண் 
டிருப்பது நேரத்தைக் 

கொலை 

செய்வதாகும் . 


இது , என் தலைவர் பெரியார் அவர்கள் 31-7-61 நடுப்பகல் 
12 மணிக்கு , செத்துக்கிடந்த பிணத்தருகே இனிச் சாகும் பிணம் 
கத்திக் கொண்டிருந்தபோது எனக்கு அருளிய அறிவுரை . 


கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுத் தொடர்பில் என் தலைவரிட 
மிருந்து பல அறிவுரைகளைக் கேட்டறிந்து , சிந்தித்து , ஏதோ 
ஓரளவு பின்பற்றியும் வந்திருக்கிறேன் . ஆனால் இந்த ஒரே ஒரு 
அறிவுரை மட்டும் இன்னமும் என்னை ஆட்கொள்ளவில்லை. 
ஆகவே இதில் அவரைப் பின்பற்றத் தகுதியற்றவனாகிவிட்டேன் . 

இந்த நினைவுமலர்த் தொகுப்பைத் திரட்டுவதற்குப் பல 
தடவை 

முயன்று தோல்வியுற்றேன் . வேதனையும் கண்ணீரும் 
தொகுப்பு வேலையைத் தடுத்து நிறுத்தி விட்டன . 

கடந்த பத்து நாட்களாகத்தான் ஒருவிதமான உறுதியை 
வரவழைத்துக் கொண்டு இம்முயற்சியில் ஈடுபட்டேன் . 


குருவிக்கரம்பை வேலு 


605 


உதவி 


மறதி என்பது மனிதனுக்குக் கேடு தருவது என்பது பொது 
விதி . ஆனால் மறைந்ததை மறக்கக் கூடிய ஒரே சக்தி மட்டும் 
மனிதனுக்கு நன்மையைத் தரும் . 
இந்த மறதிதான் 

எனக்கு 

செய்ய மறுத்துக் 
கொண்டேயிருக்கிறது , இன்று வரை ! 
நண்பர் குருசாமியவர்கள் அறிவாளி. 

சுயமரியாதை 
அரசியல்வாதி , சிறந்த கருத்துடைய அறிவு பெற்றவர் . இயற்கை 
யின் எல்லையை நன்குணர்ந்தவர் . அவர் மனதில் பேதங்கொள்ளக் 
கூடாது . மறக்க முடியாத துக்கமாயினும் இயற்கையின் 
வேகத்தைச் சமாளிக்கத் தைரியம் வேண்டும் " என்று கூறினார் 
பெரியார் அவர்கள் . 


இல்லை , இல்லை . அறிவு இயக்க வாதியாயிருப்பதனால் தான் 
அளவு கடந்த தொல்லை ! அடக்க முடியாத வேதனை ! கூற முடி 
யாத சோதனை ! பிறர் காண முடியாத குமுறல் ! 

பற்றற்ற மனம் வந்தால் தானே பட்டினத்தார் ஆக முடியும் ? 

திடீர் திடீரென்று நெஞ்சில் ஓர் இடி ! மனக்கண் எதிரில் ஒரு 
மின்னல் ! தொடர்ந்து பல நாட்கள் ஒரே சோர்வு ? நடைப்பிணம்! 


சென்ற தன் மீது பற்றைக் குறைப்பது தான் அறிவுடைமை ! 
அதுதான் இங்கில்லை . அதன் விளைவு , மரக்கட்டை ! 

நான் மேலும் இருக்க வேண்டிய ஆண்டுகளோ , மாதங்களோ , 
அல்லது நாட்களோ - நாட்டுக்குப் பயன்படுமா ? 
காலம் என்பதுதான் விடை தரவேண்டும் . 

சா . குருசாமி 


அம்மையார் கடிதம் 


காவியங்களிலே கற்பனைக் கதாபாத்திரமாக வரும் 
தலைவன் கையறு நிலையில் தன் தலைவி குறித்துக் கொள்ளும் 
துயரத்திற்கு நிகராக , இங்கே குருசாமியின் துயரத்தைக் காண் 
கிறோம் . 

அங்கதம் என்பது அடிமனத்தின் ஆழ்ந்த துயரத்தினை 
உருமாற்றி நகைச்சுவையாக வெளிப்படுத்துவதென்பதை சார்லி 
சாப்ளினின் மேதமைமிக்க படங்களில் பார்ப்பது போல் இருக்கிறது 


606 


குத்தூசி குருசாமி 


இந்தக் கடிதங்களின் வெளிப்பாடு . இல்லறவாழ்க்கையில் மனைவி 
யுடன் உண்மையிலேயே தோழமைபூண்டு வாழ்ந்த ஒரு மனிதரை 
வரலாற்றில் ஒரு விதி விலக்காக நாம் காண்கிறோம் . மகாத்மா 
காந்தியார் கூட புறவாழ்வில் அஹிம்சையாளராக வெற்றிகண்ட 
போதும் 

இல்லறவாழ்வில் தன்னுடைய கருத்துக்களைச் சில 
நேரங்களில் கஸ்தூரிபாவிடம் கட்டாயப் படுத்தியிருக்கிறார் 
என்பதை அவரது வரலாறு காட்டுகிறது . காந்தியாரை யாரும் 
இழிவு படுத்திவிட முடியாது . நம் நோக்கமும் அதுவல்ல . மாறாக 
இல்லறவாழ்வில் குருசாமியின் 

அகவாழ்க்கை காந்தியாருடன் 
ஒப்பிடப்படும் 

கூட தனிச்சிறப்புடையது என்பதால் 
காந்தியாருடைய மாசற்ற வாழ்வின் புகழுக்கு இழுக்கொன்று 
மில்லை . அகவாழ்விலும் புறவாழ்விலும் காந்தியாருடன் ஒப்பிடப் 
படும் அளவுக்கு அப்பழுக்கற்றவராக குருசாமி திகழ்ந்தார் 
என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை நாம் காட்ட முடியும் . 


போதும் 


கடைப் 


இந்தியாவின் பொதுவாழ்வுப் பிரமுகர்களில் எத்தனைபேர் 
குருசாமியைப்போல் 

அகவாழ்வில் ஜனநாயகத்தைக் 
பிடித்தவர்கள் என்று மிகவும் சிரமத்துடன் தான் தேடிக் கண்டு 
பிடிக்கவேண்டும் . 


இந்தத் தம்பதிகளின் அகவாழ்வில் ஒருமுறை கூட இவர்கள் 
ஒருவருக்கொருவர் மனக்கசப்புக் கொண்டதில்லை என்பது இளைய 
தலைமுறையினருக்கு வியப்பாகவே இருக்கும் . 


- 


குருசாமியின் 


குஞ்சிதம் 

சமகாலத்தவர்களான மற்ற 
தம்பதிகள் ஒவ்வொருவரும் பொறாமைப்படும் அளவுக்கு இவர்கள் 
இசைவான இனிய வாழ்வை எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் . 
அதிலும் பொருளாதார ரீதியாக மிகவும் வறுமை நிலையிலும் 
செம்மையாக ; ஏழ்மை நிலையிலும் இணக்கமாக வாழ்ந்து வெற்றி 
கண்ட இலட்சியத் தம்பதிகள் இவர்கள் . 

ஜென்னியின் மறைவுக்குப் பிறகு மார்க்ஸ் அகவாழ்விலும் 
புறவாழ்ளிலும் ஒரு சிறகை இழந்த பறவையைப் போல் ஆகிவிட் 
டதையும் ஜென்னியின் மறைவுக்குப்பின் சில மாதங்களே அவர் 
வாழ்ந்தார் என்பதும் வரலாறறிந்த செய்தி . 

குடம்பை தனித் தொழியப் புள்பறந்தற்றே உடம்போடு 
உயிரிடை நட்பு என்ற வள்ளுவரின் வாக்கினை நோக்கும்போது 
குஞ்சிதம் அம்மையாரை இழந்த குருசாமியின் நிலையைத்தான் 


குருவிக்கரம்பை வேலு 


607 


நினைவூட்டுகிறது . இதோ படியுங்கள் , அம்மையார் எழுதியதாகக் 
குருசாமியே எழுதிய கற்பனைக் கடிதங்களை . 


கடிதம் 1 


வேலை ! வேலை !! வேலை!!! - என்று முப்பதாண்டுகள் 
தொடர்ந்து , விடுமுறை எடுக்காமல் , அலுக்காமல் , ஓய்வு பெறாமல் 
வேலை செய்தேன் . வீட்டிலும் சரி ; பொதுவிலும் சரி : உத்தியோ 
கத்திலும் சரி ! அயராது உழைத்தேன் . 

ஓய்வெடுத்துக் கொள் ; உடலைக் கவனித்துக் கொள் ! 
என்மறு பல நூறு தடவைகள் சொன்னீர்கள் ! ஆமாம் ! ஆகையால் 
தான் நிரந்தரமாக ஓய்வெடுத்து விட்டேன் ! 

நான் கிழிந்த துணியைத் தைத்து உடுத்தியே வாழ்க்கை 
நடத்தி விட்டேன் . எனக்காக என்று உங்கள் வற்புறுத்தலினால் 
தவிர , நானாக , ஒரு உயர்ந்த உடையோ , அணியோ , எதுவும் 
வாங்கிக் கொண்டதேயில்லை . பட்டுப் புடவை வாங்கும்போது 
கூட இதை உடுத்திக் கொண்டு போகும் போது , பெரியார் பார்த் 
தால் , “ ரொம்ப ஜம்பம் என்று சொல்வாரோ ! என்று சொல்லிக் 
கொண்டே பயந்து பயந்து வாங்குவேனே , உங்களுக்குத் தெரி 
யாதா ? 

இதெல்லாம் எதற்காக எழுதுகிறேன் ? என் பெருமைக்காக 
அல்ல . அதற்கு நான் ஒரு விநாடி கூட ஆசைப்பட்டவளல்ல 
என்பது , 31 ஆண்டு 7 மாதம் , 12 நாள் ( அதாவது 11,546 நாள் ) 
என்னோடு இணை பிரியாது வாழ்ந்து வந்த உங்களுக்குத் தெரி 
யாததல்ல . 

என்னைவிடச் சிக்கனமாக இனி வாழ்ந்தால்தான் உங்களால் 
தன்மானமுள்ள வாழ்க்கை நடத்த முடியும் ; நம் பிள்ளைகளை 
உருவாக்க முடியும் ; என்பதற்காகவே இதை எழுதுகிறேன் . என் 
தற்பெருமைக்காக அல்ல . 


நான் 


உங்களைப் போலவே , உங்கள் 

துணையாகவே , 
வாழ்க்கை நடத்தி விட்டேன் . முப்பதாண்டுகளாக ஓடி ஓடிச் சருகு 
சேர்த்தேன் , வியர்க்க வியர்க்க குச்சி பொறுக்கினேன் . சுருண்டு 
சுருண்டு விழுந்து சுள்ளி பொறுக்கினேன் . ஆனால் இவற்றைச் 
சேர்த்துக் குவித்துக் கொளுத்திக் குளிர்காய எனக்கு நேரமில்லை ! 
ஆகவே , போகிறேன் ! உங்களை இந்தக் கொடிய உலகில் தன்னந் 
தனியாக விட்டுத்தான் போகிறேன் ! 


608 


குத்தூசி குருசாமி 


முப்பதாண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் , ஒரு நாள் 
பொட்டு வைப்பதைப் பற்றி நாம் இருவரும் விவாதம் செய்து 
கொண்டிருந்தோம் . பொட்டு வைப்பதும் மதச்சின்னந்தான் என்று 
வாதாடினீர்கள் ; தொடர்ந்த சில நாள் விவாதத்துக்குப் பிறகு 
உங்கள் கருத்துச் சரி என்று எனக்குப்பட்டது . அன்று முதல் 
நெற்றிப் பொட்டை விட்டேன் . இதன் பயனாக எத்தனையோ 
திருமணங்களில் பெண்கள் என் காலி நெற்றியைப் பார்த்து விட்டு 
என்னை விதவையாகக் கருதிப் பூ தராமல் விலக்கிச் சென்றதை 
நீங்களே பார்த்திருக்கிறீர்கள் ! வீட்டிலும் கூட இம்மாதிரி நிகழ்ச்சி 
கள் பல தடவை . என்றாலும் நான் ஒரு தடவையாவது சங்கடப் 
பட்டிருப்பேனா ? 

முப்பதாண்டுகட்கு முன்பு ராஜமகேந்திரபுரத்தில் இருந்த 
போது , தாலியைப் பற்றி இருவரும் விவாதித்தோம் . அன்று உருவி 
எடுத்தேன் தாலியை ! அது முதல் 1961 ஜூலை 30 வரையில் 
எவருடைய மிரட்டலுக்காவது , தூற்றலுக்காவது , அஞ்சி 
யிருப்பேனா ? அதில் பெற்றோரின் அதிருப்தியைக் கூடச் சமாளித்துக் 
கொண்டு வாழ்க்கை நடத்தினேன் . 


உங்களைக் கணவராகக் கொண்டது முதல் ஒரு கோவிலுக் 
குள்ளும் சென்று வணங்கியதில்லை ; ஒரு சடங்கையும் நடத்திய 
தில்லை . இது மட்டுமா ? உங்களைப் போலவே நானும் கடந்த 
பத்தாண்டுகளாக சினிமாவுக்கே செல்வதில்லை என்பதை நீங்கள் 
உணர்வீர்கள் ! 


இவ்வளவு ஏன் ? ஒவ்வொரு அணுவிலும் உங்களுக்குத் துணை 
யாக , நம் கொள்கையில் உறுதியாக , உங்களுடன் வாழ்க்கை 
நடத்தி விட்டேன் . 


தையெல்லாம் ஏன் எழுதுகிறேன் , தெரியுமா ? என்னைப் 
போல் நம் இயக்கத்தில் இருநூறு பெண்களாவது இருக்க மாட்டார் 
களா , என்ற ஆசையால் தான் . கடைசி வரையில் பச்சை நாத்திக 
ராகவே - பகுத்தறிவுவாதியாகவே இருந்து விட்டேன் . நீங்களும் 
இதைப் போல் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு , உங் 
களால் தானே நான் இப்படியானேன் ? 

இறுதி மூச்சுவரையில் பணம் சம்பாதித்துக் கொடுத்து 
விட்டேன் . இனி நீங்கள் பழைய “ குருசாமி ” யாகத்தான் வேண்டும் ! 
வெறும் குருசாமிதான் ! அதற்கு நான் என்ன செய்வது , அத்தான் ? 
ஆம் ! கடைசித் தடவையாக , ஒரு அத்தான் ! 


குருவிக்கரம்பை வேலு 


609 


ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் , அத்தான் ! மறு 
பிறவியில் நமக்கு நம்பிக்கையில்லை . ஆதலால் இப்பிறவியில் உங் 
களுக்கு இன்னொரு குஞ்சிதம் கிடைக்க மாட்டாள் . அத்தான் ! 
உஷார் ! அத்தான் ! போகிறேன் அத்தான் ! இனி வர மாட்டேன் , 
அத்தான் ! 

( குறிப்பு : - “ நேற்றிருந்து இன்று வெந்து நீறான " குஞ்சிதம் 
எனக்குக் கடிதம் எழுதியிருந்தால் இப்படித்தான் எழுதி 
யிருக்க வேண்டும் ! ) 

2 
நேற்றையக் கடிதம் படித்திருப்பீர்களென்று நினைக்கிறேன் . 
என்னையே நினைத்துக் கொண்டு ஏப்ரல் 6 - ந் தேதி இரவு முதல் 
எந்நேரமும் அழுது 

கொண்டிருந்ததாகச் சொன்னீர்களே , 
அன்றைக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் ! அதே மாதிரி இன்னமும் 
செய்யாதபடி 

தைரியமாயிருங்கள் ! என் கடிதத்தை ஊன்றிப் 
படியுங்கள் ! 

அத்தான் ! உங்களுக்கு மட்டுமல்ல , இக்கடிதங்கள் ; மற்றத் 
தோழர்களுக்கும் பயன்படலாம் என்று கருதியே எழுதிக் கொண் 
டிருக்கிறேன் . கண்ணீரைத் துடைத்துவிட்டுப் படியுங்கள் ! படித்த 
பிறகு சிந்தியுங்கள் , என்னைப் போன்ற மனைவிமார் எல்லோ 
ருக்கும் கிடைப்பார்களா என்பதை . 

முதலில் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் . கடந்த இரண்டு 
மாதங்களாகவே எனக்குச் சரியான நினைவாற்றல் இல்லை ; 
தொடர்ந்து ஒரு சங்கதியைப் பற்றி நினைக்கவும் முடியவில்லை ; 
பேசவும் முடியவில்லை . ஆகையால் முன்பின்னாகவும் , கலந்தும் 
என் நினைவுக்கு வருவதையெல்லாம் ஏதோ , எழுதுகிறேன் . 

என் 
தொடர்ச்சியாக இருக்காது . ஆனால் உள்ளத்தின் அடியி 
லிருந்து வருவது தான் அத்தனையும் . 

கடந்த 32 ஆண்டு இல்லற வாழ்க்கையில் நான் ஒரு பொய் 
கூட உங்களிடம் சொல்லியிருக்க மாட்டேன் ; சொன்னதேயில்லை . 
ஆனால் நீங்கள் ஒன்பது வாரம் திருச்சிச் சிறையில் இருந்தபோது 
தான் முதல் தடவையாகவும் , கடைசித் தடவையாகவும் ஒரு 
பெரும் பொய்யைத் தொடர்ந்து எழுதிக் கொண்டிருந்தேன் . 

எனக்கு அக்டோபர் 60 - ல் மாபெரும் ஆப்பரேஷன் ஆக 
வேண்டிய நிலை ஏற்பட்ட பிறகு நான் பிழைக்க மாட்டேன் 


கு -39 


610 


குத்தூசி குருசாமி 


பிழைக்க வைத்து 


என்று கருதிவிட்டேன் , ஆனால் , உலகப் பிரபல டாக்டரும் , 
அவரது பிள்ளையும் எப்படியோ என்னைப் 
விட்டார்கள் . அதன் பிறகு சிறிது தான் ஓய்வெடுத்தேன் . மேலும் 
ஓய்வு தேவை என்று இரு டாக்டர்களும் கூறியதை ஏற்காமல் 
இரண்டு பேர் வேலையைச் சேர்த்து நகரசபையில் செய்து கொண் 
டிருந்தேன் . இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து 11 மணி வரையில் 
ஆஃபீஸ் ஃபைல் பார்த்துக் கொண்டிருந்தேன் . 


இந்தச் சமயத்தில் நீங்கள் எனக்கு உதவியாயிருப்பதை விட்டு 
ஜாம் ஜாம் என்று திருச்சிச் சிறைக்குள்ளே உட்கார்ந்து விட் 
டீர்கள் . உங்கள் உடல் நிலையைப் பற்றிய பெருங்கவலையும் 
எனக்குச் சேர்ந்து கொண்டது . ஆதலால் தான் நீங்கள் கடிதம் 
எழுதிக் கேட்ட போதெல்லாம் , என் உடம்பு நலமாயிருக்கிறது 
என்று எழுதிக் கொண்டேயிருந்தேன் . இது முழுப் பொய் ! என் 
நோய் குணமடையாது என்பதைத் தெரிந்து கொண்டே இப்படி 
எழுதிக் கொண்டிருந்தேன் . நீங்கள் விடுதலையாவதற்குள்ளாகவே 
மறைந்து விடுவேனோ என்ற ஒரே நடுக்கந்தான் எனக்கு . 


ஆனால் 1961 ஏப்ரல் 4 - ந் தேதி விடுதலையாகி 6 - ந் தேதி 
சென்னைக்கு வந்தீர்கள் . அன்றிரவே உண்மையைச் சொல்லிவிட 
வில்லையா , அத்தான் ? நான் இரண்டொரு மாதங்களுக்கு மேல் 
உயிர்வாழ மாட்டேன் , என்று ? 


சரி ! யோசித்துப் பாருங்கள் . நான் ஏதோ ஒரு விபத்திலோ , 
அல்லது இருதயக் கோளாறிலோ திடீர் மரணம் எய்தியிருந்தால் 
உங்கள் நிலை என்னவாகியிருக்கும் ? ஒரே சாவு வண்டியில் இரண்டு 
பெட்டிகளையல்லவா வைத்திருக்க நேரிடும் ? ஒன்றும் மோச 
மில்லை , இருவருக்கும் நிம்மதி தானே! என்பீர்கள் ! ஆனால் நாம் 
இருவரும் வயிற்றைக் கட்டி , வாயைக் கட்டி , நாலணாக்கூட வீண் 
செலவு செய்யாமல் . அரும்பாடுபட்டுப் படிக்க வைத்த நம் இரு 
குழந்தைகளின் கதி என்ன ஆகும் , அத்தான் ? அதற்காகத்தான் 
நீண்ட நாள் நோட்டீஸ் கொடுத்தேன் , உங்களை விட்டு விட்டு 
மறைந்து விடப்போவதாக ! உங்கள் மனதைத் திடப்படுத்திக் 
கொள்வதற்காக 115 நாள் நோட்டீஸ் கொடுத்தேனே ! போதாதா ? 
இப்படிச் செய்யாதிருந்தால் உங்கள் இருதயம் ஒரு நொடிப் 
பொழுதில் நின்று போயிருக்காதா ? 


குருவிக்கரம்பை வேலு 


611 


இரவு பகலாக , ஏறத்தாழ ஓராண்டாக , என் கண்மணி 
ரஷ்யாம்மா எனக்காக உழைத்து ஓடாகி விட்டாள் . அவளுக்கும் 
தைரியம் கூறித் தேற்றுங்கள் ! தம்பிக்கும் ஆறுதல் சொல்லுங்கள் ! 
உங்கள் பொறுப்பை இரட்டிப்பாக்கி விட்டேன் . 

விட்டேன் . உண்மை 
தான் ! ஆனால் மேலும் நான் நோயினால் கஷ்டப்பட்டுத் துடித்துக் 
கொண்டிருக்க முடியுமா ? 
ஒன்று 

சொல்லுகிறேன் , நாமிருவரும் உலகப்போக்கை 
சிறிதாவது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் . ஏழைக்கு வாழ் 
வில்லை இங்கே ! ஆனால் நாம் ஏழ்மைப்படியை விட்டு எப்படியோ 
தாண்டி வந்து விட்டோம் . பெரும் பணம் திரட்டி லட்சாபதிபதி 

வேண்டும் என்ற நினைப்பு உங்களுக்கும் இருந்ததில்லை ; 
எனக்கும் இருந்ததில்லையே ! அதெப்படி அத்தான் இவ்வளவு 
பெரிய அடிப்படைத் தத்துவத்தில் கூட நம் இருவர் மனமும் ஒரே 
மனமாக இருந்திருக்கிறது ? 

அடாடா ! ஈருடல் ; ஓர் உயிர் , என்கிறார்களே ! அது இது 
தானா அத்தான் ? 

எனக்கே அழுகை வருகிறது . ஆதலால் இன்று இத்துடன் 
நிறுத்திக் கொள்கிறேன் . 

நம் 

திருமண காலத்தைப் பற்றி 
நாளைக்கு எழுதுகிறேன் , அத்தான் ! 

3 


யாக 


என்று 


அத்தான் , 

நம் திருமணக்காலத்தைப் பற்றி எழுதுகிறேன் 
நேற்றையக் கடிதத்தில் எழுதியிருந்தேனல்லவா ? 

அதற்கு முன்பு ஒரு சங்கதி நேற்றையக் கடிதத்தில் விட்டுப் 
போனதைக் குறிப்பிடுகிறேன் . 

நீங்கள் 13 முறை சிறை சென்றீர்களே ! ஒவ்வொரு தடவை 
யும் இன்ப முகத்தோடு மனக்குறையில்லாமல் தான் உங்களை 
அனுப்பி வைத்தேன் . “ ஏன் இப்படி அப்படி போகிறீர்கள் ? நம் 
குடும்பத்தை யார் கவனிப்பது ? என்று ஒரு தடவை கூட நான் 
எண்ணியதில்லை. ஆனால் கடந்த இரண்டு தடவைகளாகத்தான் 
( அதாவது திருவாரூர் சப் ஜெயிலிலிலும் , திருச்சி மத்திய சிறை 
யிலும் இருந்தபோது ) என் மனம் குமுறி விட்டது . இரு தடவை 
களிலும் நீங்கள் சிறை செல்வதை நான் கொஞ்சங்கூட விரும்பவே 
யில்லை ! ஏன் தெரியுமா ? 


612 


குத்தூசி குருசாமி 


கல 


திருவாரூர் சிறையிலிருந்தபோது எனக்கு மேஜர் ஆபரேஷன் 
சமயம் ! என்ன நேரிடுமோ என்ற சந்தேகம் ! அதன் பிறகு 
திருச்சி சிறை . அப்போது என் உடல் நிலை சீர்குலைந்து 
கலத்துக் கிடந்த சமயம் . நிச்சயம் பிழைக்க மாட்டேன் என்று 
அறிந்து கொண்டிருந்த சமயம் , இந்த பேரிடியில் குடும்பப் பொறுப் 
பையும் , ஆஃபீஸ் பொறுப்பையும் , வருவாய்ப் பொறுப்பையும் 

தலையில் கட்டிவிட்டு நீங்கள் சிறைக்குள்ளே சென்று 
விட்டீர்களே என்ற வேதனையை என்னால் 
வில்லை . உண்மையாகச் சொல்கிறேன் . நீங்கள் 
நெருக்கடியான சமயத்தில் என்னை வேதனைச் சுமைதாங்கி 
யாக்காமலிருந்தால் இன்னும் 4 , 5 மாதமாவது உயிருடனிருந் 
திருப்பேன் . ( ஆனால் நோயினால் தொல்லையும் பட்டிருக்கலாம் .) 


என் 


சகிக்கவே முடிய 

அந்த 


போகட்டும் ! இனி , உங்களைச் சுமைதாங்கியாக்கிவிட்டேன் ; 
நான் முழு விடுதலை பெற்றுவிட்டேன் ! 


நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றபிறகு இருவரும் சேர்ந்து 
நாள் தவறாத பிர சாரத் தொண்டு செய்ய வேண்டுமென்றும் , 
என் பென்ஷன் பணத்தைக்கொண்டே இருவரும் எங்காவது 
கிராமத்தில் எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாமென்றும் 
மனக்கோட்டை கட்டினோமல்லவா ? அக் கோட்டையை இடித்து 
விட்டேன் . நான் அல்ல ! என்க்கு வந்த நோய் இடித்துத் தகர்த்து 
விட்டது ! 

அத்தான் , இனி நீங்கள் வேதனைச் சுமைதாங்கி 
ஆகிவிட்டீர்கள் ! பரிதாபப்படுகிறேன் . இனிமேல் தான் உங்களுக்கு 
எல்லாவிதத்திலும் சோதனை ! 
உங்களை 1929 - ல் 

திருமணம் செய்து கொண்டேனே ! 
அப்போது என் வயது இருபது ; உங்களுக்கு வயது இருபத்து மூன்று ; 
இருவரும் மாணவர்கள் . இருவருமே 

சேர்ந்து 
பட்டமளிப்பு விழாவுக்குப்போனோம் . பட்டமேற்றோம் ; படம் 
பிடித்துக்கொண்டோம் . 


கல்லூரி 


அக்காலத்தில் நீங்கள் உங்கள் “ உயர் ஜாதி " என்பதைவிட்டு 
என்னைக் கலப்பு மணம் செய்து கொண்டீர்கள் ! சுற்றத்தாரைத் 
துறந்தீர்கள் ! 32 ஆண்டு இல்லற வாழ்க்கையில் உங்கள் சுற்றத்தார் 
ஒருவர்கூட நம் இருவரையும் திருமண நிகழ்ச்சிக்கு அழைத்ததே 
யில்லை . அன்று நாம் இருவரும் புதிய மணத் 

தம்பதிகளாக 


குருவிக்கரம்பை வேலு 


613 


நம் 


சோழவந்தான் , பட்டுக்கோட்டை , திருக்கண்ணபுரம் போன்ற 
ஊர்களுக்குச் சென்றிருந்தபோது உங்கள் சுற்றத்தார் 
இருவரையும் எப்படி நடத்தினார்கள் , என்பதை நம் நண்பர் 
நாகை காளியப்பன் உடனிருந்து பார்த்தாரே ! திருக்கண்ணபுரத்தில் 
உங்கள் பெரியம்மா உங்களுக்காக மரண ஒப்பாரி வைத்துப் 
பாட்டுப்பாடி அழுதார்களே ! அப்போது நாமிருவரும் 
காளியப்பனும் சிரித்துக்கொண்டே திண்ணையில் உட்கார்ந்திருக்க 
வில்லையா ? இந்த ஊர்களிலெல்லாம் என் எச்சில் இலையையும் 
சேர்த்து நீங்களே எடுத்தெறிந்து சாணியிட்டு மெழுகினீர்களே ! 


முதலாகக் 


இதையெல்லாம் பார்த்தபோது தான் உயர்சாதித் திமிர் 
என்றால் என்ன என்பதை முதன் 

கண்டேன் , 
காளியப்பனும் விஸ்வநாதனும் கூடப் பார்த்தார்கள் . 

பணம் படைத்த சுற்றத்தார் வீட்டுப் பெண்கள் எத்தனையோ 
கிடைக்க , “ அதெல்லாம் வேண்டாம் ; கலப்பு மணம் தான் 
செய்வேன் , என்று கூறினீர்கள் ! பெரியார் எங்கள் வீட்டுக்கு வந்து 
பெண் முடிவு 

அப்படியே ஏற்றுக் 
கொண்டீர்கள் ! சுற்றத்தாரின் இமாலய எதிர்ப்பைச் சமாளித் 
தீர்கள் ! 

உங்கள் தியாகத்தைப் போலவே என் தியாகமும் தலை 
சிறந்தது என்று நீங்களே அடிக்கடி சொல்லிக் காட்டுவீர்களே ! 
நினைவிருக்கிறதா ? 


பார்த்து 


சொன்னதை 


" இந்தா , குஞ்சிதம் இந்த வெறும் பட்டதாரியை நிரந்தர 
உத்தியோகம் இல்லாத ஒருவனை , பெருஞ் சொத்தையெல்லாம் 
இழந்து ஓட்டாண்டியாயிருந்த ஒருவனை , தாய்- தகப்பனையிழந்த 
ஒரு அநாதையை - பொது வாழ்க்கை என்ற ஒரு ஓட்டைப் படகில் 
ஏறியுள்ள ஒருவனை - எப்படித்தான் 

ஒரு பட்டதாரிப் 
பெண்ணாகிய நீ துணிந்து கணவனாக ஏற்றுக்கொண்டாயோ ? 
எவ்வளவு அப்பாவிப் பெண்ணம்மா நீ - என்று அடிக்கடி 
சொல்வீர்களே ! 


நம் 


ஆனாலும் 

சிக்கன வாழ்க்கையினால் , நம் கடனை 
யெல்லாம் அடைத்து , நம் கையை ஊன்றிக் கரணம் போட்டு , 
எப்படியோ பிழைத்துவிடவில்லையா ? 

நம் இல்லற வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக 
இருக்கட்டும் ! நம் தேவைகளையெல்லாம் குறைத்துக்கொண்டோம் , 


614 


குத்தூசி குருசாமி 


கடந்த 25 ஆண்டுகளாக , அதனால் தான் 

இன்றுவரை ஏதோ 
மானமாக , யாரிடமும் கையேந்தி நிற்காமல், வாழ்ந்துகொண்டிருக் 
கிறோம் . இதை நம் 

பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொடுங்கள் ! 

விரிவாகச் 
நாம் பட்ட கஷ்டங்களையெல்லாம் 

சொல்லுங்கள் ! 
நாமிருவரும் துறந்த சுகபோகங்களையெல்லாம் விளக்கி விளக்கிச் 
சொல்லுங்கள் ! 


மனம் உடையாதீர்கள் ! அத்தான் ! உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 
என் போன்ற முடிவுதானே ! 

என்னைப்போல் 

உடல் 
வருந்தித் துடிக்காதபடி , நல்ல திடீர் மரணம் , உங்களுக்குக் 
கிடைக்கவேண்டும் என்ற ஒரே ஆசைதான் , எனக்கு ! 


ஆனால் 


சுமை 


எவ்வளவோ சங்கதிகளை எழுதவேண்டுமென்ற ஆசை 
யிருக்கிறது ! ஆனால் நீங்கள் நினைத்து நினைத்து மனம் 
பதறுவீர்களே 

என்றுதான் பயப்படுகிறேன் . இப்போதைக்கு 
இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் . உங்கள் துயரச் 
குறையும்போது தொடர்ந்து எழுதுகிறேன் . 

போகிறேன் ! போகிறேன் ! போகிறேன் !! நன்றியற்ற இந்த 
சமுதாயத்தைவிட்டுப் போகிறேன் . ஒரு நாளைக்கு நூறு தடவை , 
அத்தான் என்று கூப்பிடுவேனே ! 


இனி அந்தத் தொல்லையில்லை , அத்தான் , உங்களுக்கு ! 
ஆனால் , இந்த நன்றி கெட்ட உலகில் நீங்கள் பல்லாண்டு இருந்து 
அவதிப்படாதீர்கள் ! 


இப்படிக்கு , 
தங்கள் குஞ்சிதம் 


( குறிப்பு : - மேற்கண்ட மூன்றும் , வாழ்க்கைத்துணையை இழந்த 

கணவனால் ஆகஸ்ட் 1961 - ல் விடுதலை யில் 
எழுதப்பட்ட கற்பனைக் கட்டுரைகள் ) . 


FINEST FLOWER 


[ Thiruvachakamani K. M. Balasubramaniam ] 


She had literally grown grey in the service to her society 
and the school children . I had known her from the year 1929 
and never once saw her ever - smiling countenance , been 
clouded by any streak of frowning and temper . She was 
indeed one of the finest flowers of the modern Indian 
Womanhood , in whom were found in harmonious blending , 
courage without contempt , modesty without affectation , 
learning without vanity , character without conscious show , 
and perfection without parading . She was a filial daughter , 
a loving wife and an affectionate mother , and above all , an 
ideal teacher . She was as lucky in her son and daughter 
as she was in her heroic husband who would wager 
a kingdom for an idea and whose body is starred with 
the scars of the political battles he has fought . May you 
and your children seek comfort and consolation in the 
contemplation of Mrs. Kunjitham s cherubic 

Kunjitham s cherubic charm and 
spotless soul , is my sincere appeal to you all . 


சிறந்த மலர் 


பெண்கள் சமுதாயத்திற்கும் பள்ளிக் 

குழந்தைகளுக்கும் 
உழைத்து உழைத்தே அம்மையாரின் காலம் கழிந்து விட்டது . 
எனக்கு அம்மையாரை 1929 முதலே தெரியும் . அன்று முதல் 
என்றும் புன்னகை மிளிரும் அந்தத் திருமுகத்தில் சிறிதளவு 
கூடக் கடுகடுப்போ , சலிப்போ தென்பட்டதில்லை . இந்திய 
நாட்டின் புதுமைப் பெண்ணினத்தின் மிகச் சிறந்த மலர்களிலே 
ஒருவராகத் திகழ்ந்தார் அவர் . ஆங்கார மற்ற நெஞ்சுறுதியும் , 
இறுமாப்பில்லாத கலை ஞானமும் , பகட்டில்லாத பண்பும் , 
ஆரவார மற்ற நிறைகுணமும் ஒருங்கு நிறைந்தவராக இருந்தார் . 
ஆசை 

மகளாகவும் , அன்பு மனைவியாகவும் , பாசமுள்ள 
தாயாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக இலட்சிய ஆசிரியராகவும் 
திகழ்ந்தார் . கொண்ட 

குறிக்கோளுக்காக ஓர் அரசையே வீசி 
யெறியக் கூடிய தீரமும் , அரசியலில் போராடிப் போராடி விழுப் 
புண்கள் பல பெற்ற வீரமும் நிறைந்த ஒரு கணவரை அடைந்தது 
போலவே , சிறந்த ஒரு மகனையும் , அருமையான ஒரு மகளையும் 
பெற்ற பேறுடையவர் . திருமதி குஞ்சிதம் அவர்களின் ஒப்பற்ற 
உயர்ந்த பண்பு நலன்களையும் , தூய வாழ்வையும் எண்ணி , 
அந்தப் பெருமையிலேயே ஒன்றி ஆறுதல் பெற வேண்டுமென்பதே 
தங்களுக்கும் , தங்கள் மக்களுக்கும் நான் விடுக்கும் அன்பான 
வேண்டுதல் ஆகும் . 

- திருவாசகமணி 
கே.எம் . பாலசுப்பிரமணியம் 


(திருவாசகமணி ஆகாத காலத்தில் திரு . கே . எம் . பால 
சுப்பிரமணியம் தீவிர சுயமரியாதைக்காரர் . இரணியன் 
நாடகத்தில் குருசாமியுடன் பிரகலாதனாக நடித்தவர் . ) 


குருசாமியின் 
இறுதிநான்கு 
ஆண்டுகள் 


நினைவில் நீங்காத நாள் 


Red Letter day 


1961 - ம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் - அம்மையார் 
குஞ்சிதம் மறைந்து அறுபத்து எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை 

அஞ்சலில் குத்தூசியாருக்கு , அவருடைய தலைவர் 
பெரியாரிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது . அக்கடிதத்தில் , 


காலை 


குருசாமி வகித்து வந்த திராவிடர் கழக மத்தியக் கமிட்டித் 
தலைவர் பதவி , பெரியார் சுயமரியாதைப் பிரசார நிறுவனத்தின் 
உறுப்பினர் பதவி , ஆகியவைகளுக்கான ராஜிநாமாக் கடிதத்தை 
உடனடியாகக் கேட்டிருந்தார் பெரியார் . 


அக் கடிதம் கண்ட உடனேயே , பெரியாருக்கு விலகல் கடிதம் 
எழுதி அதன் அடியில் நன்கு இடம்விட்டு , “ இன்னும் ஏதாவது 
எனக்குத் தாங்கள் பதவி கொடுத்திருந்தால் அதையும் பூர்த்தி 
செய்து கொள்ளவும் . என வேறு ஒரு தாளில் எழுதி இணைத்து 
விட்டு விலகல் கடிதத்தில் கையெழுத்து இட்டு 6-10-61 அன்றே 
பதிவுத் தபாலில் அனுப்பி வைத்தார் குருசாமி . 


“ விழாவாகக் கொண்டாடத்தக்க - நினைவில் நீங்காத ஒரு 
நாள் . எல்லாம் நன்மைக்கே " . 


மேற்படி நாட்குறிப்பில் Red Letter from E. V. R. என்ற 
பகுதியைச் சிகப்புக் கலர் பென்சிலால் எழுதி , மற்ற வரிகளை 
கருப்பு மையால் எழுதி வைத்துள்ளார் . அதிலும் ஒரு கலை 
உணர்வா ? கேலியா ? குமுறலா ? 


கழித்து , 


ஒரு சில நண்பர்களைத்தவிர மற்றவர்களுக்கு அக்கடிதம் 
பற்றிக் கூறவில்லை . ஒருவாரம் 

விடுதலையில் 
குருசாமியின் 

ராஜினாமாக் கடிதத்தை வெளியிட்டனர் . 
அன்றைய தினம் சோவியத்து ரஷ்யா சென்றிருந்த திரு . நெ.து. 
சுந்தரவடிவேலு சென்னை திரும்பிய நாள் . அந்த நாளில் வேண்டு 
" பெரியாரைச் சுற்றியுள்ள 

புதரில் " உள்ளவர்கள் 
மேற்படிக் கடிதத்தை வெளியிட்டனர் . 


மென்றே 


(Reis Letter for 


* க 


Zrakman 
-ா t . 


பத 
* 

பப்பா 


இ 


Before they got 


Y 
கூடிய மார்பக 

yanvar atstarted 
கதா ha 

In o . mishap staat 


மகிழ்ச்சி தரக்கூடிய - நெடுநாள் நினைவில் நிறுத்தக்கூடிய 
கடிதம் ஈ . வெ . ரா . விடமிருந்து வந்தது . இரண்டு பதவி 
களையும் ராஜிநாமக் 

கேட்கப்பட்டது . 

உடனடியாகப் 
பதிவுத் தபாலில் அனுப்பட்டது . 


விழாவாகக் கொண்டாடத்தக்க - நினைவிலிருந்து நீங்காத 
ஒருநாள் . எல்லாம் நன்மைக்கே . 


நாட்குறிப்புக் காட்டும் செய்தி . 


620 


குத்தூசி குருசாமி 


கட்சித் தலைமைக்கும் , தலைவருடைய 

ஆணைக்கும் 
என்றுமே கட்டுப்பட்டவர் குருசாமி . எனவே 

தொடர்ந்து 
விடுதலையில் எழுதிக்கொண்டும் , பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் 
கொண்டும் வந்தார் . 


கழகத்தவர் காங்கிரசில் சேருங்கள் ! 

பெரியார் அவர்கள் 17-11-61 - ல் 
அறிக்கையின் மூலம் , 


விடுதலையில் 


ஓர் 


று 


" திராவிடர் கழகக் சார்புடையவர்களானாலும் சரி ; தி.க. 
ஆதரவாளர்களானாலும் சரி ; அவர்கள் காங்கிரசில் சேர்ந்து 
தொண்டாற்ற ஆசைப்படுவார்களேயானால் தாராளமாய் அவர்கள் 
இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம் . 

இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்சியை இந்நாட்டிற்கு , 
மக்களுக்கு நல்வாழ்வு ஏற்படப்பாடுபடும் ஆட்சி என் 
சொல்லலாம் ..... 

.... என்னைப் பொறுத்தவரை நான் காங்கிரசுக்கு எதிரியாய் 
இருந்தபோது எனக்கு இருந்த பெருமை இப்போது எனக்கு 
இல்லை . கழகத்தில் கோஷ்டியும் உட்பூசலும் சதிகாரியங்களும் 
மலிந்து வருகின்றன என்ற உட்கருத்து அடங்க , எழுதினார் . 

குத்தூசியாரின் மேல் உள்ள காழ்ப்பு உணர்வால் 
“ பெரியாரைச் சுற்றியுள்ள புதர்களில் இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சி 
யூட்டும் பொருட்டுத்தான் மேற்படி அறிக்கையை பெரியார் எழுத 
நேர்ந்தது என்பதை , கழகத்தின் நேர்மையான , கொள்கைப் 
பிடிப்புள்ள முன்னோடிகள் நினைத்து உள்ளக் குமுறலோடு 
இருந்தனர் . குருசாமியும் அந்தச் சூழ்ச்சியை உணர்ந்திருந்தார் . 


வாக்காளர் மாநாடு 

இந்த நேரத்தில் 1962 - ம் ஆண்டு பொதுத் தேர்தலும் 
நெருங்கியது . அதையொட்டி , 

1962 ஜனவரியில் சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழகம் 
நடத்திய வாக்காளர் மாநாட்டுக்கான வேலைகளை வழக்கம் 
போல் குத்தூசியார் முன்னின்று நடத்தினார் . 

முப்பதாண்டுகளாக குஞ்சிதம் குருசாமி என்ற இணை 
பிரியாத தம்பதிகள் , எல்லா மாநாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் 
ணையாகவே வருகை புரிந்து , சுயமரியாதைக் கருத்துகளை 


குருவிக்கரம்பை வேலு 


621 


அள்ளி அள்ளி வழங்கியதைக் கண்டிருந்த இயக்கத் தோழர்களுக்கு , 
அந்த மாநாட்டில் குருசாமியை மட்டும் கண்டபோது மனங் 
கரைந்து , 

கண்ணீர் கசிந்து , வார்த்தைகள் குழறலாயின. 
துணையைப் பிரிந்த துயரத்தோடும் , தன் பொறுப்புக்களிலிருந்து 
ராஜிநாமாக் செய்யச் சொன்ன 

பெரியாரின் கட்டளைகளை 
ஏற்றுத் தனிமையிலும் தனிமையாய் உணர்ந்து கொண்டிருந்த 
அந்நிலையிலும் , குருசாமி மனங் கலங்காது வழக்கம்போல் சிறிதும் 
தடுமாற்றமில்வாது சொற்பொழிவாற்றித் தம் மாநாட்டுப் பணி 
களைச் செவ்வனே முடித்தார் . 

இந்த மாநாடே . அய்யாவும் ஆசிரியரும் ஒன்றாகக் கலந்து 
கொண்ட கடைசி மாநாடாகும் . மாநாட்டில் குருசாமி பேசியதின் 
சுருக்கம் , வருமாறு : 

" தலைவர் பெரியார் அவர்களே ! 
தாய்மார்களே !! தோழர்களே !!! 
இந்த 

மாநாட்டில் எனக்குப் பேச வாய்ப்பளித்தமைக்கு 
தலைவர் பெரியார் அவர்களுக்கும் , கழகத் தோழர்களுக்கும் 
எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

தலைவர் பெரியார் அவர்களும் , நானும் மக்களை 
போட்டதில் - நாங்கள் தவறிப்போய் விட்டோம் . இந்த மகா 
நாட்டைப்பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது இவ்வளவு மக்கள் 
வரப்போகிறார்களா என்றுதான் எண்ணினோம் . பெரியார் 
அவர்கள் மதிப்பு போட்டதற்கு மேல் , நான் 10,000 பேர் அதிகம் 
வருவார்கள் என்று மதிப்பு போட்டேன் . ஆனால் நாங்கள் எதிர் 
பார்த்ததற்குக் அதிகமாகக் கூடியுள்ளீர்கள் . 

இன்றைக்கே பந்தல் நிறைந்துவிட்டது . நாளைக்கு 
அரசாங்க விடுமுறை . ஆகவே நாளைக்கு இன்னும் அதிகமாகக் 
கூட்டம் வரும் . இந்த இடம் . திராவிடர் கழகத்துக்குக் 
சொந்தமான இடம் இது 50 கிரவுண்ட் பரப்பு உள்ளது . 20 
நாட்களுக்கு முன்பு இந்த இடம் ஒரே மேடும் பள்ளமும் 
புதருமாக இருந்தது . கரடி , புலி தங்குவதற்கு வசதியான இட 
மாக இருந்தது ! (சிரிப்பு ) . 

அய்யா அவர்களே நேரில் கவனித்து , இதை இந்த அளவுக்கு 
வசதியுள்ள தாகச் செய்து இருக்கிறார்கள் . இது நமது கழகத்துக்குச் 
சொந்தமான இடம் , இதிலே 

நிரந்தரமான கொட்டகையும் 
ஏற்பட்டுவிட்டது . 


எடை 


622 


குத்தூசி குருசாமி 


இந்த ஊரிலே இதைப் போல வசதியான ஒரு கொட்டகை 
யும் கிடையாது . ஏதோ ஒன்றிரண்டு 

இருக்கின்றன . இருந் 
தாலும் , இந்த அளவுக்கு அவைகள் பெரிய இடங்கள் அல்ல . 
இந்த ஊரில் மட்டுமல்ல , வேறு எந்த ஊரிலும் இந்த அளவுக்கு 
பெரிய வசதியான இடம் 

கிடையாது . இந்த மாநாட்டின் 
மூலம் இது போன்று வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது . 

ஊர்வலம் நடத்த உத்தேசித்தோம் . வரும் தேர்தலுக்குப் 
பயன்படும் வகையில் ஊர்வலத்தை நடத்தத் தீர்மானித்தோம் , 
நானும் , 

பெரியார் அவர்களும் யோசித்து முடிவு 
செய்தோம் . கழகக் கட்டுப்பாட்டுக்கும் , ஒழுங்குக்கும் ஊர்வலம் 
நல்ல உரை கல்லாக அமைந்தது . போலீஸ்காரர்கள் போக்கு 
வரத்தை ஒழுங்குபடுத்தக் கஷ்டப்பட்டு இருப்பார்களே தவிர 
மற்றபடி ஊர்வலத்தினரால் அவர்களுக்கு எந்தவித இடைஞ்ச 
லும் கிடையாது . எங்கள் மீது யாரும் செருப்போ , கல்லோ 
வீச மாட்டார்கள் . அதுபோல நாங்களும் யார் மீதும் 
செருப்பையும் வீச மாட்டோம் ! ( பலத்த கைதட்டல் சிரிப்பு ) . 


தலைவர் 


பல 


கருப்புச் சட்டைக்காரர்களாகிய நாங்கள் போலீஸ்காரர்கள் 
தான் ! திராவிடர் கழகம் கிளர்ச்சிகளை நடத்தியுள்ளது . 
இதுவரையில் 18 கிளர்ச்சிகளை நடத்தியுள்ளோம் . இங்கு 
வந்திருப்பவர்களில் 

பலபேர் 10 கிளர்ச்சிகளிலாவது ஈடுபட்டு 
சிறைக்குச் சென்றவர்கள் தான் நாம் இதுவரையில் நடத்திய 
எந்த கிளர்ச்சியிலாவது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட 
துண்டா ? 

போலீஸ்காரர்கள் மீது ஒரு சிறு கல் விழுந்ததுண்டா ? ஒரு 
துரும்பாவது விழுந்திருக்குமா ? எவ்வளவு அமைதியாக- கட்டுப் 
பாட்டுடன் அவைகள் 

நடைபெற்றன . இந்தப் பெருமை 
திராவிடர் கழகத்துக்குத்தான் நமக்குத்தான் உண்டு ! மற்றபடி , 
பழைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து , புதுக்கட்சி வரையில் யாருக் 
கும் கிடையாது ! 


இது போல நமக்கு பல பெருமைகள் உண்டு ! 

நான் சமீபத்தில் ஒரு அமெரிக்க அதிகாரியைச் சந்தித்துப் 
பேசிக் கொண்டிருந்தேன்- அவர் " நீங்கள் தானே திராவிடர் 
கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று கேட்டார் . ஆமாம் 
என்று சொன்னேன் ! உடனே உங்கள் கட்சியில் எத்தனை 


623 


குருவிக்கரம்பை வேலு 


என்று 


கேட்டார் 


அங்கத்தினர்கள் 

இருக்கிறார்கள் ? " 
" தெரியாது என்று பதில் சொன்னேன் . 


அவர்களில் 


என்ன - உங்களுக்கே தெரியாதா ?. மற்றக் கட்சிக்காரர்கள் 
எல்லாம் அவர்கள் கட்சியில் 3 , 4 லட்சம் அங்கத்தினர்கள் 
இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் - நீங்கள் இப்படி புள்ளி 
விவரம் இல்லை என்கிறீர்களே ? " என்று கேட்டார் . 

எங்களிடத்தில் அதுபோல புள்ளி இல்லை ... ஆனால் ... 
நாங்கள் வேறுவிதமாக நினைத்துக் கொண்டுள்ளோம்- முன்பு 
பொதுக் 

கூட்டங்களுக்கு 500-600 பேர்கள் வருவார்கள் 

நெற்றியில் குறுக்கிலோ- அல்லது நெடுக்கிலோ 
கோடு போடாதவர்கள் ஏதோ இரண்டொருவர்தான் இருப் 
பார்கள் - அந்த இரண்டொருவரையும் போய் விசாரித்தால் , 
நான் கிருஸ்துவன்- முஸ்லிம் அதனால் தான் நெற்றியிலே புள்ளி 
இல்லாமல் இருக்கிறோம் என்பார்கள் - ஆனால் இப்போதோ 
கூட்டங்களுக்கு 10,000 கணக்கில் மக்கள் வருகிறார்கள் ...இவர் 
களிலே நெற்றியில் புள்ளி வைத்தவர்கள் இரண்டொருவர்கள் 
தான் இருப்பார்கள் . இப்படி நெற்றியில் புள்ளி இல்லாமல் 
இருப்பவர்கள் எல்லோருமே எங்களவர்தான் ! ( கைதட்டல் ) 

நமது கழகம் கட்டுப்பாட்டுக்கும் ஒழுங்குக்கும் எப்படி 
சிறப்புப் பெற்றதோ , அதேபோல நமக்கு பல சிறப்புகள் உண்டு . 
அதிலே மிகவும் முக்கியமான சிறப்பு பார்ப்பானுக்கு இடங் 
கொடுக்காத பார்ப்பானே இல்லாத கழகம் நமது திராவிடர் 
கழகம் தான் ! 

சமுதாயத்துறை பற்றிய கொள்கைகளை வலியுறுத்திப் 
பேசி வருவதும் , நாம் தான் ! 

நாமோ தேர்தலில் நிற்பது கிடையாது - ஓட்டைப் பற்றி 
நமக்குக் கவலையே இல்லை ! ஆதலால் தான் நாம் துணிவாகப் 


பேச முடிகிறது . 


சட்டசபைக்குப் போவதென்றால் ஓட்டர்கள் சொல்கிறபடி 
யெல்லாம் கேட்க வேண்டும் . இல்லையென்றால் அவன் ஓட்டுப் 
போட மாட்டானே ?! 

பிறகு நமது கருத்துக்களை எப்படி தைரியமாகச் சொல்ல 
முடியும் . ஆதனால் தான் தேர்தலுக்கு நிற்காமல் சமுதாயப் 
பணிகளைச் செய்து வருகிறோம் . நாம் செய்துவரும் சேவை 


624 


குத்தூசி குருசாமி 


யால் ஆளுங்கட்சியையும் திருத்தி 
என்ன ? எதிர்க்கட்சிகளைக் 
வருகிறோம் . 


வருகிறோம் . ஆளுங்கட்சி 
திருத்திக் கொண்டு தான் 


கூட 


என்று 


பெரிய முற்போக்குக் கட்சியினர் ( பொதுவுடமை ) 
சொல்லப்படுபவர்கள் கூட ஆயுத பூசை க்கு லீவு விட்டார்கள் . 
உடனே அதைக் கண்டித்து எழுதினோம் பேசினோம் அவ்வளவு 
தான் . 

இது மதப்பண்டிகைக்கென்று விடப்பட்டதல்ல ... 
தொழிலாளர்களுக்கு விடுமுறை கொடுப்பதற்கென்று 

விடப் 
பட்டது என்று சமாதானம் சொல்ல வந்தனர் . 

இது மட்டுமல்ல - முன்பு எல்லாம் மதவிழாக்களுக்கென்று 
வருஷத்துக்கு 30 நாட்கள் அரசாங்கத்தால் விடுமுறை கொடுக்கப் 
பட்டு வந்தது . 

இதை நாம் எதிர்த்தோம் கண்டித்தோம் . 
இப்போது அந்த விடுமுறை 12 நாட்களாகக் குறைக்கப்பட்டு 
விட்டது நாம் சட்ட சபைக்குச் சென்றல்ல , இதைச் சாதித்தது ? 
( கைதட்டல் ) நேருவை இடித்து இடித்து உரைத்தோம் இந்த 
நிலைமையை உண்டாக்கினோம் ! 

முன்பு , ரெயில்வே போர்டுகளில் பெரிய எழுத்துக்களிலே 
தலைப்பிலே இந்தி இருந்தது . சிறிய எழுத்திலே கீழே தமிழ் 
கிடந்தது . இதை எதிர்த்து இந்தி அழிப்புக் கிளர்ச்சி நடத்தி 
னோம் . தார்ச்சட்டியும் பிரஷ்சையும் எடுத்துக்கொண்டு போய் 
இந்தி எழுத்துக்களை அழித்தோம் . அப்போது சிலர் ( தி.மு.க. ) 
வேலியோரத்துக்கு வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கிறோம் 
என்று சொன்னார்கள் (சிரிப்பு ) இன்னும் சிலர் ( திரு . ம.பொ.சி. 

கூட்டம் . ஆ - ர் ) மண்ணெண்ணெய் எடுத்துக் கொண்டு 
இந்தி எழுத்தை தெரியவைக்க வந்தனர் . ஆனால் முடிவு 
என்ன ? தமிழ் எழுத்து மேலே போனது இந்தி எழுத்து தாழ்ந்து 
கீழே வந்தது . இதை நீங்கள் எல்லா ரயில்வே போர்டுகளிலும் 
பார்க்கலாமே ! 

ஆனால் இதைக் காட்டி “ ஏற்றினோம் தமிழை ! இறக்கினோம் 
இந்தியை ! எனக்கே போடுங்கள் ஓட்டை ! தி.மு.க.விற்கு என்பது 
போல உங்களிடம் சொன்னோமா ( பலத்த 

ஆரவாரம் - 
கைதட்டல் ) 

சாதி ஒழிப்பு கிளர்ச்சி நடத்தினோம் . பல ஆயிரம் பேர் 
சிறைக்குச் சென்றார்கள் . 15 பேர் பலியாகவும் செய்தார்கள் . 
இன்று நிலைமை என்ன ? 


யார் 


குருவிக்கரம்பை வேலு 


625 


காக 


இன்று அகில இந்திய காங்கிரசே தேசிய ஒருமைப்பாட்டுக் 

சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டது . 
இதனை மதுரையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் . 
ஜனநாயகத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை ! 

.... தலைவர்- பெரியார் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தவர் 
களாகிய நமக்கும் ஜனநாயகத்திலே நம்பிக்கை 

கிடையாது . 
இந்த நாட்டிலே நூற்றுக்கு 30 , 32 பேர்கள் தான் படித்தவர்கள் ; 
இப்படி படிப்பில்லாத நிலைமையில் ஜனநாயகத்தினால் ஆட்சி 
நடந்தால் சாதியும் , மதமும் இடைஞ்சல் செய்யத்தான் செய்யும் .... 


என்று 


இப்போது நாம் காமராசர் மீண்டும் ஆட்சிக்கு வரவேண்டும் 

சொல்லுகிறோம் . இதைக்கேட்டவுடன் காங்கிரசையா 
ஆதரிப்பது என்று சிலர் கேட்கிறார்கள் . இப்படிக் கேட்பவர் 
களுக்கு நமது தோழர்கள் மிகவும் தெளிவான முறையில் விளக்கம் 
தரவேண்டும் . 

காமராசர் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் அவரைச் சும்மா 
விடவில்லை அவரை பதவியில் வைத்தபிறகு 7 ஆண்டுகளில் பல 
கிளர்ச்சிகளைச் செய்திருக்கிறோம் . அவரும் நம்மைச் சும்மா 
விடவில்லை . நாம் நம்முடைய கடமையைச் செய்தோம் . அவர் 
அவருடைய வேலையைச் செய்தார் . 

அப்படியிருக்கத் தமிழ் நாட்டில் பெரியார் ஏன் காங்கிரசை 
ஆதரிக்கிறார் ? 

அப்படி அவர் காங்கிரசை ஆதரிப்பதானால் கன்னடத்துக்குச் 
சென்று ஆதரிக்கலாம் . பெரியாருக்கு கன்னடம் நன்றாகப் பேச 
வருமே ! போனாரா ? ஆதரித்துப் பேசினாரா ? 

மலையாளத்துக்குச் சென்று காங்கிரசை ஆதரிக்கலாம் . 
வைக்கம் போராட்ட காலத்திலிருந்து பெரியாருக்கு மலையாளத் 
தில் நல்ல மதிப்பு உண்டாயிற்றே ? ஆனால் பெரியார் அப்படியா 
செய்கிறார் ? 

பெரியார் காமராசர் ஆட்சியை மட்டுந்தான் ஆதரிக்கிறார் . 
அதுவும் காரணம் சொல்லிவிட்டு ஆதரிக்கிறார் ! 

30 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் அவர்கள் எதற்காகக் 
காங்கிரசை எதிர்த்தார் ? அப்போது அவர் எந்தக் காங்கிரசை 
எதிர்த்தார் ? இப்போது அவர் எந்தக் காங்கிரசை ஆதரிக்கிறார் ? 


கு-40 
கு 


அதை 


626 

குத்தூசி குருசாமி 
1925 - ம் ஆண்டிலே பெரியார் அவர்கள் 100 க்கு 50 பதவிகளைப் 
பார்ப்பனரல்லாதவர்களுக்குக் கொடுத்து விட்டு மற்றதை 
எடுத்துக் கொள்ளச் சொன்னார் . அப்போது காங்கிரஸ் 
ஏற்றுக்கொள்ளவில்லை உடன் அந்தக் காங்கிரசை எதிர்த்தார் . 

ஆனால் இப்போதோ ? 206 எம் - எல் - ஏக்களில் 200 பேர்களை 
பார்ப்பனரல்லாதாராக காமராசர் தேர்ந்தெடுத்தார் . 

பெரியார் கேட்டதோ 100 க்கு 50 - காமராசர் தந்திருப்பதோ 
100 - க்கு 97 - பார்ப்பனர்களுக்கு 3 - தான் ! தான் கேட்டதற்கு மேலே 
கொடுத்த காமராசரை பெரியார் ஆதரிக்காமல் என்ன செய்வார் ? 
( பலத்த கைதட்டல் ) 


அப்போது பெரியார் அவர்கள் வைக்கத்திலே போராட்டம் 
நடத்தினார்கள் . காந்தியார் தீண்டாமையை எதிர்ப்பதற்கு 
முன்பு இந்தப் போராட்டம் நடந்ததாகும் . பிறகு செங்கல்பட்டிலே 
சமபந்தி போசனம் நடைபெறச் செய்தார்- அதன் தொடர்ச்சியாக 
நானும் , பல நண்பர்களும் சில ஆதித்திராவிடர்களை அழைத்துக் 
கொண்டு 1929 ல் ( ஈரோடு ஈஸ்வரன் ) கோவிலுக்குச் சென்றோம் . 
அதற்காக வழக்கும் தொடுக்கப்பட்டது . அப்போது தீண்டாமையை 
ஒழிக்க அப்படி போராட வேண்டியிருந்தது . 

ஆனால் இப்போதோ காமராசர் அவர்கள் , அதே ஆதித் 
திராவிடர் இனத்தைச் சேர்ந்த கக்கனை மந்திரியாக ஆக்கி வைத் 
துள்ளார் ; அதிலும் கோவில் இலாகா மந்திரியாக வைத்துள்ளார் . 
இப்போது கக்கன் கோவிலுக்குள் சென்றால் , மேல் சாதிக்காரர் 
அத்தனை பேர்களும் பூரண கும்பத்தோடு வரவேற்கிறார்கள் . 
இந்த வேலையை இட்லரால் செய்ய 

முடியுமா ? ஸ்டாலினால் 
செய்ய முடியுமா ? ( பலத்த கைதட்டல் ) 

காமராசர் தான் செய்யும் வேலைகளையெல்லாம் பெரியாரை 
நினைத்துக் கொண்டே செய்கிறார் அப்படிப்பட்ட 

அவரை 
பெரியார் ஆதரிக்காமல் என்ன செய்வார் ? 

இதுவே , குருசாமி பெரியாருடன் இணைந்து 
பெரியார் திடலில் பேசிய இறுதிப் பேச்சாகும் . 

( 12-1-62 , நாத்திகம் ) 
அன்று 

இரவு எம் . ஆர் . ராதாவின் நாடகம் நடந்தது .. 
நாடகத்தின் , ஒரு காட்சியில் , பெரியாரிடம் சம்பளம் வாங்கிக் 
கொண்டு வேலைக்கு இருக்கிறவன் எல்லாம் தலைவன் ஆகப் 


2-1-62ல் 


காண 


குருவிக்கரம்பை வேலு 

627 
பார்க்கிறான் கடா " என்று எம் . ஆர் . ராதா 

சொன்னபோது 
பார்வையாளர் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது . மயிலை 
லோகநாதன் போன்றவர் மேடையை நோக்கிச் செல்ல 
எத்தளித்தனர் . ஆனால் குருசாமி சைகை செய்து அவர்களை 
நிறுத்திவிட்டார் . 

நாடகத்தை குருசாமியும் பார்த்துக் கொண்டிருந்தார் . 
அவரின் அருகில் மகள் ரஷ்யா , மகன் கவுதமன் , நான் , என் மனைவி 
ஆகியோரும் உடன் இருந்தோம் . குருசாமியை நேரடியாக 
அவமானப்படுத்துவதை எங்களால் தாங்க முடியவில்லை. ஆனால் 
குருசாமி சிரித்த முகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார் . 

பெரியாரைச் சுற்றிய புதரில் உள்ளவர்கள் அதாவது 
வள்ளல் பாரியின் பேரன்களும் , ஓரியன் ஓப்பிடியாக்களும் , 
சடையப்பரின் சகலபாடிகளும் , மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்தனர் . 
குருசாமியிடம் எந்தவித மாற்றத்தையும் 

முடிய 
வில்லை . பொதுத் 

தொண்டால் ஏற்பட்ட எத்தனையோ 
அவமானங்களைத் தாங்கித் தாங்கி உரமேறிய உள்ளமல்லவா ? 

பொதுத் தேர்தலில் மீண்டும் காங்கிரசுக் கட்சியையே 
ஆதரிப்பது என்று மேற்படி வாக்காளர் மாநாட்டில் தீர்மானிக்கப் 
பட்டது . அதன்படி , குத்தூசியார் காங்கிரசை ஆதரித்துப் பேசி 
யும் எழுதியும் பிரச்சாரம் செய்தார் . 

இதே தேர்தலில் , தி . மு . க.விலிருந்து பிரிந்து புதிய கட்சி 
ஒன்றைத் தொடங்கிய ஈ.வெ.கி. சம்பத்தும் ஒரு சில இடங் 
களில் தமது கட்சிக்காரர்களை நிறுத்தினார் . சம்பத் தென் 
சென்னை பாராளுமன்ற வேட்பாளராகவும் போட்டியிட்டார் . 

தமிழ்நாட்டின் பல தொகுதிகளைப் பற்றி எழுதி வந்த 
குருசாமி , தென் சென்னை வேட்பாளராகக் காங்கிரசு சார்பில் 
போட்டியிடுவதாக இருந்த டி . டி . கிருஷ்ணமாச்சாரியாரை 
ஆதரித்து ஒரு தலையங்கம் எழுதினார் . 

அந்த நேரத்தில் விடுதலை அலுவலகத்தில் நிர்வாகியாக 
இருந்தவர் ஈ . வெ . கி . சம்பத்தின் மைத்துனர் . அவர் , குத்தூசியார் 
எழுதிய அந்தத் தலையங்கம் தமது மைத்துனர் சம்பத்தின் 

வெளி 
வெற்றியைப் பாதிக்கும் என்பதனால் விடுதலை யில் 
யிடாதவாறு தடுத்துவிட்டார் . 
அன்று 

செய்தியறிந்த குருசாமி 

குருசாமி மிகவும் 
அதிர்ச்சியடைந்தார் . 


மாலை 


குத் தூசி குருசாமி 


ஒரு 


கூடக் 


அந்த 


உரிமை 


628 

அப்பொழுதே குத்தூசியார் தலைவர் பெரியாருக்கு 
கடிதம் எழுதினார் . அதன் சுருக்கம் : 

நான் விடுதலை யில் பதினாறு ஆண்டுகளாகத் தொடர்ந்து 
தலையங்கம் எழுதி வந்திருக்கிறேன் . இதுவரை எந்தவொரு 
தலையங்கத்தையும் கம்பாசிட்டரைத் 

தவிர , வேறு எவரும் 
பிரித்துப் பார்த்தது 

கிடையாது . 
தங்களுக்கு இருந்தும்கூட . தாங்களே 

அவ்வாறு செய்ததும் 
இல்லை . ஆனால் , இன்று ஒரு சாதாரண நிர்வாகி அதைப் 
பிரித்துப் பார்த்ததுடன் தலையங்கத்தை வெளியிடாமல் நிறுத்தி 
வைத்துவிட்டார் . " எனக்கு இது 

இது பெருத்த 

அவமானமாகும் 
( " It is a great insult to me ) - ஆகவே , நான் இன்றிலிருந்து 
விடுதலை யில் எழுதுவதை நிறுத்திக் கொள்கிறேன் . என்று 
பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு 
பிரச்சாரத்திற்கு புறப்பட்டு விட்டார் . புறப்படுவதற்கு முன்பு 
காமராசருக்கு தொலைபேசி மூலம் விடுதலை யில் இன்றிலிருந்து 
நான் எழுதுவதை நிறுத்திவிட்டேன் என்பதை தெரிவிக்கவே போன் 
செய்தேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் . 

திராவிடர் கழகத்தின் வளர்ச்சியைத் தமது உயிர்மூச்சாகக் 
கொண்டிருந்த குத்தூசியார் , தமது பதவி விலகலை எவ்வாறு 
பெரிதுபடுத்தாமல் இருந்தாரோ 

அதுபோலவே 

விடுதலை 
தலையங்க விவகாரத்திலும் இருந்து விட்டார் . 
ரத்தபாசமும் ஊர்ப்பாசமும் 

1962 - தேர்தல் வேலையைத் தொடர்ந்து செய்து கொண்டிருக் 
கும்போது பட்டுக்கோட்டைத் தொகுதிக்கு வர குருசாமிக்கு 
விருப்பமில்லை . அதுபற்றி அவர் எனக்கு எழுதிய கடிதம் . 


காங்கிரசு ஆதரவுப் 


சென்னை 


10-1-62 


பேரன்புடையீர் , 


வணக்கம் . 


தங்கள் இரு கடிதங்களும் கிடைத்தன . D / D யும் கிடைத்தது . 
தங்கள் தொகுதியில் தேர்தல் பிரசாரம் செய்ய வராமலிருப்பது 
நல்லதென்று கருதுகிறேன் . காரணம் பிறகு சொல்லுகிறேன். 
கூட்ட முயற்சியை இப்போதைக்கு நிறுத்தி வையுங்கள் ; பிறகு 
பார்த்துக் கொள்ளுவோம் . 


629 


குருவிக்கரம்பை வேலு 


வார் 
தோராட , செறை 

, 

//./ . உ 
24 

Zind 138. கெட , 
துதான் பால் 
கற்றம் சொல்ல வராமரை 

லாவற்தன் 
மாறாம் பாகத்தேன் 
பட்டபாடியைப்பேதாரப் 
திவைyா , பாடுந்தம் 


227 


நம என் 


கோ 


جود 


நான் 


மேற்படிக் கடிதத்தில் பிறகு சொல்லுகிறேன் என்று 
எழுதியிருக்கிறார் அல்லவா ? அது பற்றி அவர் நேரில் 
சொல்லியது " பெரியாருக்கு அவர் அண்ணன் 

பிள்ளை சம்பத் 
தின் பேரில் இவ்வளவு ரத்தபாசம் இருக்கும் போது , எனக்கு 
மட்டும் , 

பிறந்த குருவிக்கரம்பையின் ஊர்ப்பாசம் 
இருக்கக் கூடாதா ? என்பது தான் . 

அந்தத் தேர்தலில் குருவிக்கரம்பையைச் சேர்ந்த 
வே . அருணாசலம் என்பவர் , பட்டுக்கோட்டைத் தொகுதிக்கு 
தி.மு.க. வேட்பாளராக நின்றார் . அவரை எதிர்த்து காங்கிரசுக்கு 

பேச 
ஆதாரவாக அந்தத் தொகுதியில் மட்டும் குருசாமி 
வில்லை . காங்கிரசு வேட்பாளராக நின்றவர் பட்டுக்கோட்டை 
எஸ் . வெங்கட்ராம அய்யர் . தேர்தலில் தி.மு.க.தான் 


வென்றது . 


பெரியாருக்கு எழுதிய கை வேறு எவருக்கும் எழுதாது 

விடுதலை யிலிருந்து குருசாமி விலகிய செய்தியை உறுதிப் 
படுத்திக் கொண்ட கருமுத்து தியாகராசச் செட்டியார் தமது 
தமிழ்நாடு பத்திரிகையில் தலைமை ஆசிரியராகப் பொறுப் 
பேற்குமாறு குத்தூசியாரைக் கேட்டுக் கொண்டார் . குருசாமி , 
" பெரியாருக்கு எழுதிய கை வேறு எவருக்கும் எழுதாது என்று 
கூறி மறுத்துவிட்டார் . 

1962 பொதுத்தேர்தல் முடிந்தவுடன் பெரியார் , திராவிடர் 
கழக அமைப்பை மத்திய கமிட்டியைக் கலைத்து விட்டார் , 


குத்தூசி குருசாமி 


630 


சாதி அய்யர் பேசுகிறார் 

எந்தச் சூழ்நிலையிலும் குருசாமியின் குறிக்கோள் எல்லாம் . 
பொதுவுடமைச் சமுதாயம் அமைய 

வேண்டும் என்பதே . 
அதனால் இந்து மதமும் , அதற்கு ஆணி வேராக உள்ள சாதி 
அமைப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் . சனநாயக அமைப்பாலும் , 
பிரச்சாரத்தாலும் முடியாது . துப்பாக்கிமுனை ஒன்றினால் 
முடியும் என்கிறார் குருசாமி . கேளுங்கள் சாதி அய்யர் 
( மூலமாக குத்தூசியார் ) பேசுவதை . 


ஆனால் 


" என்னை ஒழிப்பதற்கென்று தமிழ் நாட்டில் ஒரு கூட்டம் 
கிளம்பியிருப்பதாகத் தெரிகிறது . 

டாட்டா . பிர்லா , டால்மியா , முத்தய்யா , வடபாதி 
மங்கலம் , அனந்த ராமகிருஷ்ணன் , டி . வி . எஸ் .. 

மகாலிங்கம் 
- இவர்களையெல்லாம் ஒழித்தாலும் ஒழிக்கலாம் . மூவர்ணக் 
கொடியும் , அரிவாள் - சம்மட்டிக் கொடியும் ஒன்று கூடிக் 
கொண்டு அடுத்த பத்தாண்டுகளில் கூட இவர்களையெல்லாம் 
ஒழித்தாலும் ஒழிக்கக்கூடும் . 

இருபது நூற்றாண்டுகளாக இந்த நாட்டில் 
வேரூன்றியிருக்கின்ற சாதி அய்யராகிய 

என்னை ஒழிப்பதற்கு 
எந்த வீரனுமே கிடையாது . 

புத்தனால் முடியாதது 
சித்தனால் முடியாதது 
ராம்மோகன் ராயினால் முடியாதது 

யார் சாதிக்கப் போகிறார்கள் ! நானும் பார்த்துக் 
கொண்டுதானிருக்கிறேன் ! மேற்கண்ட பெரும் பெரும் புள்ளிக 
ளெல்லாம் என் மீது மோதி மோதி மண்டை நொறுங்கிச் 
செத்ததுதான் மிச்சம் ! ஒரு இம்மி கூட என்னை அசைக்க முடிய 
வில்லையே ! 

" நான் இல்லாத இடமுண்டா இந்த நாட்டில் ? பவுத்தர் , 
சமணர் , கிருஸ்துவர் , முஸ்லிம் - உட்பட்ட சாதி வைரிகளை 
யெல்லாம் கூட என் அடி பணிய வைத்து , என் உணர்ச்சியைப் 
புகுத்தி , தீப்பெட்டிக் குச்சிகளை உதறிய மாதிரி , அத்தனை 
மக்களையும் தனித்தனியாகப் பிரித்து வைத்திருக்கிறேன் , புனித 
மான இந்து மதமோ நான் பிறந்த சாணிக்குப்பை ! 


- வேறு 


குருவிக்கரம்பை வேலு 


631 


சர்வ கட்சிக்காரர் ஒன்று திரண்டு என்னை ஒழிக்கப் 
போவதாகக் கூறிக் கொண்டு நாக்கின் மீது க்ஷவரக் கத்தியைத் 
தீட்டிக் கொண்டிருக்கின்றனர் ! 

அட , பைத்தியங்களா ! இந்த நாட்டில் " ஜனநாயகம் " 
என்று ஒன்று உள்ள வரையில் , அதற்கான வோட் என்பது 
உள்ள வரையில் , என்னை 

அசைக்க முடியுமா ? சர்வகட்சித் 
தலைவர்களும் ஒன்று கூடித் தாக்கினாலும் ! 


இன்னொரு கும்பல் " தேசீய ஒருமைப்பாடு என்ற புதுக் 
கூக்குரலைக் கிளப்பிக் கொண்டிருக்கிறது ! பூ ! பூ ! ஊமத்தங்காய் 
ஒருமைப்பாடு ! ஏனய்யா , இந்த வரட்டுக் கூச்சல் ! என் உச்சிக் 
குடுமியின் ஒரு மயிர்க் காம்பைக் 

அசைக்க 

முடியாது , 
ஒருமைப்பாட்டு சிங்கக் குட்டிகளால் ! 


கூட 


பூணூலை அறுத்து எறிந்த காந்தியாரின் முடிவு என்னவா 
யிற்று ? அன்று அசுரர்களை எப்படித் தேவர்களும் , அவதார 
புருஷர்களும் படுகொலை செய்து தங்கள் பாதார விந்தத்தில் 
சேர்த்துக் கொண்டார்களோ , அதே கதைதான் ! " பட் ! பட் !! 
பட் ! " மார்பிலே குண்டு! மகாத்மா குளோஸ் ! யார் செய்தது ? 
வெள்ளைக்காரனா ? முஸ்லிமா ? இல்லை ! இல்லை ! சாதி அய்ய 
ரான நான் தான் ! மத அய்யங்காரான நான் தான் ! கோட்சே ஒரு 
மராத்திப் பிராமணன் என்பது நினைவிருக்கட்டும் ! அந்தப் 
புனித நாளில் காஞ்சிபுரம்- கும்பகோணம்- போன்ற பல அக்கிர 
காரக் கோட்டைகளில் நாங்கள் மிட்டாய் வழங்கியும் , பாயசம் 
குடித்தும்- கொண்டாடியது . 

இன்று 

இதைப் பற்றி பேச 
முடியுமா ? எழுத முடியுமா ? உடனே , " அய்யய்யோ , வகுப்பு 
துவேஷம் ! " என்று கூச்சலிட மாட்டோமா ? 

எங்கள் பூணூலில் கை வைத்தாலும் சரி , கண் வைத்தாலும் 
சரி உடனே “ பிரஜா உரிமையை " த் ( அரசியல் சட்டம் ) தூக்கி 
எறிவோம் உங்கள் முகத்தின் மீது ! அத்தனை பற்களும் பொல 
பொலவென்று உதிர்ந்து போகும் ! 

நுழைய முடியாத ஒரே இடம் ரஷ்யாதான் ! 
ஆதலால் தான் நாங்களெல்லோரும் ஒரே கட்டுப்பாடாக அந்த 
நாட்டையும் , அதன் தத்துவத்தையும் , ஆட்சி முறையையும் 
அடியோடு எதிர்க்கிறோம் . இந்த நாட்டிலுள்ள 

இந்த நாட்டிலுள்ள கம்யூனிஸ்ட் 
கட்சியில் எத்தனை லட்சம் பேர் உறுப்பினர்களாயிருக்கிறார்கள் ! 


நாங்கள் 


632 


குத்தூசி குருசாமி 


மொத்தம் 


எங்களில் ( அதாவது அக்கிரகாரத்தில் ) 
பத்துப் பேருக்குமேல் காட்ட முடியுமா ? 


ஆனால் 


இதோ , படியுங்கள் , இன்னொரு முக்கியமான இரகசியத்தை! 
இன்று தேசிய ஒருமைப்பாடு முயற்சிக்குத் தலைவராயிருப்பவர் 
யார் ? சி . பி . இராமசாமி அய்யர் ! அன்றைய சர் ! இன்றைய 
ஆட்சியின் நண்பர் ! 


இவர் 1946 மே மாதத்தில் கூனூரில் பேசும்போது என்ன 
சொன்னார் தெரியுமா ? 


" இந்நாட்டில் மீண்டும் மத நம்பிக்கையும் ஆத்மார்த்த 
விஷயங்களில் 

ஊக்கமும் காட்டுவதன் மூலமாகத்தான் 
கம்யூனிசத்தை மண்டையிலடித்து ஒழிக்க முடியும் , 


எங்களின் மாபெருந் தலைவர்களில் 

ஒருவரான 
சர் . சி . பி . அவர்களின் புனித போதனை ! ஆதலால் தான் 


இன்று 
ஆஸ்பத்திரியில் கோவில் ! 
மவுண்ட்ரோடு அரசாங்க எஸ்டேட்டில் கோவில் ! 
தஞ்சாவூர் ரயில்வே ப்ளேட்ஃபாரத்தில் கோவில் ! 
அரசாங்கப் பணிமனைகளிலெல்லாம் படங்கள் ! 
பள்ளிக்கூடங்களில் கடவுளின் குடும்பப் படங்கள் ! 
பள்ளிகளில் பக்திப் பாடல்கள் ! 
பாடங்களில் பக்தி ! 
வானொலியில் பக்தி ! 
தொலைக்காட்சியில் பக்தி ( ஆ - ர் . ) 
பொதுக்கூட்டத்தில் பக்தி ! 
காஃபி ஹோட்டல்களில் கடவுள் படங்கள் ! 


இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டுக் கக்கூஸ்களில் கூட கடவுள் 
படங்கள் வந்தே தீரும் ! 


தெரியாமலா இப்படிச் செய்கிறோம் ? -- பக்தி வளர்ந் 
தால்தான் - மதம் வளரும் ! மதம் வளர்ந்தால் தான் - சாதி 
வளரும் ! சாதி வளர்ந்தால் தான் - கம்யூனிசம் -சோஷ்ய 
லிசம் - ஆகிய எதிரிகள் ஒழிவார்கள் ! 


குருவிக்கரம்பை வேலு 


633 


சாதி - மத சிமெண்ட் தரையில் சோஷ்யலிச விதையை 
ஊன்ற முடியுமா ? வெடிப்பில் ஊன்றினாலும் 

அவ்விதை 
முளைக்குமா ? முளைத்தாலும் அது செடியாகுமா? மீறிச் செடி 
யாகிவிட்டால் , இதோ , இந்த பூணூல் எதற்காக ? 

- இது எத்தனை சாம்ராஜ்யங்களையெல்லாம் தலைகுப்புறக் 
கவிழ்த்திருக்கிறது , தெரியுமா ? மாவீரன் சிவாஜியையே அடிமை 
யாக்கியதல்லவா , இந்தப் பூணூல் ? 

இந்தப் பூணூல் நினைத்தால் , மண்டுவை மகான் ஆக்க 
முடியும் ! மகாத்மாவை மண்ணோடு மண்ணாக்கிவிட முடியும் ! 


ஆகையால் , சாதி ஒழிப்புச் சூரர்களே ! தேசீய ஒருமைப்பாடு 
வீரர்களே ! வேறு வேலை 

ஏதாவது இருந்தால் பாருங்கள் ! 
இன்னொரு லெனின் அல்லது ஸ்டாலின் இந்த நாட்டில் 
தோன்றினால் தான் சாதி கம்பெனியாகிய எங்களை அசைக்க 
முடியும் ! 
துப்பாக்கி முனை ஒன்றுக்குத்தான் எங்களுக்கு 

அச்சம் ! 
மற்றபடி 


புதிய சட்டம் - பழைய சட்டம் 
புதிய மதம்- பழைய மதம் 

புதிய தலைவர்கள் - பழைய தலைவர்கள் 
- எல்லாம் எங்கள் கால் தூசிக்குச் சமம் ! 
--சாதி அய்யர் இவ்வாறு கொக்கரிக்கிறார் ! 

அய்யர் தோற்றதாக சரித்திரத்தில் இல்லை ! 
நாளுக்கு 

அவர் புகழ் , அவர் பெருமைதான் , 
வளர்ந்து கொண்டிருக்கிறது ! அவரின் எதிரிகள் தான் தேய்ந்து 
கொண்டிருக்கிறார்கள் ! 
இந்திய லெனின் எப்போது வருவான் ? " 

( " நாத்திகம் , 17-8-1962 ) 


சாதி 


நாள் 


சாதி அய்யரே ஒத்துக் கொள்ளுகிறார் " துப்பாக்கி முனை 
ஒன்றுக்குத்தான் 

நாங்கள் 

அஞ்சுவோம் என்று ! தமிழக 
இளைஞர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்று கேட்கிறார் 
குத்தூசி குருசாமி . 


பெரியார் ஒரு புதிர் 

பெரியார் , தன்னிடமிருந்து விலகல் கடிதம் பெற்றது பற்றியோ 
மத்தியக் கமிட்டியைக் கலைத்தது பற்றியோ , வாக்காளர் 


634 


குத்தூசி ருகுசாமி 


பல 


மாநாட்டில் ஒரு நடிகனைக் கொண்டு அவமானப்படுத்தியதைப் 
பற்றியோ கிஞ்சித்தும் பொருட்படுத்தவில்லை குருசாமி ! ஆனாலும் 
1962 - செப்டம்பரில் பெரியாரின் 85 - வது பிறந்த நாளையொட்டி 
மேற்படி தலைப்பில் சத்தியகங்கை என்ற மாத இதழில் எழுது 
கிறார் . கொஞ்சம் குத்தலும் உள்ளது . படியுங்கள் புதிர் புரியும் ! 
“ உலகப் பெரியவர்கள் எனப்படுவோர் பல திறப்பட்டவர்கள் . 

துறையில் சான்றோர் தோன்றி மறைந்திருக்கின்றனர் . 
இன்னும் பல சான்றோர் இருக்கின்றனர் . இவர்கள் சூரியனைப் 
போன்றவர்கள் . ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் உலகுக்கு 
வெளிச்சம் தந்தவர்கள் ; தருடாவர்கள் ! ஆனால் சூரியனைத் 
தொலைவிலிருந்து தான் போற்றிப் புகழ்ந்து பலனைத் துய்க்க 
வேண்டும் . நெருங்கினால் என்னவாகும் ? 
ஆனாலும் 

பல சான்றோர்களிடம் இரண்டொருவராவது 
நெருங்கிப் பழகியுள்ளனர் . அந்த உரிமையின் லாப - நஷ்டத்தையும் 
அடைந்திருக்கின்றனர் . ஒரு சாமுவேல் ஜான்சனிடம் ஒருபாஸ்வெல் 
இருந்தார் ; ஒரு காந்தியாரிடம் ஒரு மகாதேவதேசாய் இருந்தார் . 

இன்றையதினம் ஈ . வெ . ரா . என்ற பெயர் தமிழகம் 
நன்கறிந்த ஒன்று . அவரது படத்தை வரைவதும் மிக மிக சுளுவு . 
உருண்டு திரண்ட மூக்கு ; அதில் ஒரு கண்ணாடி ; வெண் நிறத் 
தாடி ; கையில் ஒரு தடி ! இந்த மாதிரிக் கிறுக்கி சிறுவனிடம் 
காட்டினாலும் உடனே 

“ தாடித்தாத்தா என்று சொல்லி 
விடுவான் ! 

எண்பது வயதுக்கு மேலும் பொதுத் தொண்டில் களைப்போ , 
சலிப்போ இன்றிப் பிரச்சாரம் செய்யும் உறுதியும் , உணர்ச்சியும் 
உடையவராவர் . அவர் போன்றவர்கள் உலக வரலாற்றில் விரல் 
விட்டு எண்ணக் கூடியவரேயாவர் . 

ஓர் இயக்கத்தைத் தொடர்ந்து நடத்தி ஒரு கொள்கையை 
விடாப்பிடியாகப் பரப்பி வருவதென்பது மிக மிக 

அருமை . 
பரம்பரை பரம்பரையாகப் புனிதமாகக் கருதப்பட்டு வந்த கருத்துக் 
களைக் கண்டித்து , தக்க ஆதாரத்துடன் எதிர்த்து , நூற்றுக்கு 
ஒருவராவது இக்கருத்துக்களை ஏற்றுக் கொள்ளும்படி செய்வ 
தென்றால் - இதைத்தான்- “ செயற்கரிய செயல் 

என்று சொல் 
கிறோம் . 

பெரியார் நூற்றாண்டு கழித்துப் பிறந்திருக்க வேண்டியவர் . 
இது ஒன்று தான் இவர் செய்துள்ள பெரும் பிழை ! 


குருவிக்கரம்பை வேலு 


635 


னும் 


இவருடன் தோழமையுடனும் , அன்புடனும் , மரியாதையுட 

நெருங்கிப் பழகி , பரிகாசமாகவும் , கிண்டலாகவும் 
அளவளாவிப் பேசக்கூடிய தனி உரிமையும் வாய்ப்பும் பெற்றி 
ருப்பவர் மிக மிகச் சிலர் ; அவர்களில் ஒருவனான நான் அவரது 
வாழ்க்கையிற் கண்ட சுவையான நிகழ்ச்சிகளில் பலவற்றைக் 
கூறலாம் . ஒன்று மட்டும் இங்கு கூறுகிறேன் . 

சென்னைச் சிறையில் அவரது அறைக்குப் பக்கத்து அறையில் 
ஒருவாரம் இருக்கக் கூடிய வாய்ப்புக் கிடைத்தது . அச்சமயம் 
ஒருவர் விலை உயர்ந்த “ கிறிஸ்துமஸ் கேக் ஒன்றைப் பெரி 
யாருக்கு அளித்துச் சென்றார் . 


பல 


அது மூன்று அடுக்குகளுடன் , வேலைப்பாடுகளுடன் 
அமைந்திருந்தது . நாலைந்து நாட்கள் வரையில் பெரியார் அதை 
அனுப்பாமல் வைத்துக் கொண்டிருந்தார் . அதன் அலங்கார 
வேலைப்பாட்டிலிருந்த மிளகளவு சர்க்கரை 

உருண்டைகளில் 
ரண்டொன்றை மட்டும் சுவைத்துப் பார்த்தோம் . வர்ணம் பூசப் 
படாத வேறு இரண்டொரு உருண்டைகளை வாயில் போட்ட 
வுடன் , அவை உண்மையான குண்டு மாதிரி இருந்தபடியால் , 
துப்பி விட்டோம் ! இப்படி இரண்டு நாட்கள் கழிந்தன !! 


மறுநாள் காலை ஒன்பது மணிக்குத் திடீரென்று சிறை 
அறைக்கு அருகிலேயே ஒரு ஆஸ்பத்திரி வண்டி வந்து நின்றது . 
சிறை மருத்துவரும் சிறை அதிகாரியும் நாங்கள் பேசிக் கொண்டி 
ருந்த இடத்துக்கு வந்தனர் . 

" அய்யா ! மூட்டைகளை எடுங்கள் ! உடனே ஆஸ்பத்திரிக்குப் 
போக வேண்டும் ! அரசாங்க உத்தரவு ! என்றார்கள் . 

ஒரு துணியை விரித்து அதன் மீது அந்தக் கிறிஸ்துமஸ் 
கேக் கையும் வைத்துக் கட்டினோம் ! 
“ கட்டாதே ! 

அது இங்கேயே இருக்கட்டும் ! என்றார் 
பெரியார் . 

" எங்களுக்கு வேண்டாம் ! நாங்கள் கழகக் கைதிகள் எழுபது 
பேர் இருக்கிறோம் . ஆளுக்கு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு கூட 
வராது ! நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் ! நீங்கள் சுவைத்துப் 
பார்க்கவே யில்லையே ! என்றோம் ! 


60 


அப்படியானால் ஒரே ஒரு சிறு துண்டு மட்டும் கொடுங்கள் . 
போதும் என்று கூறினார் , 


636 


குத்தூசி குருசாமி 


அவசர அவசரமாக நறுக்கி ஒரு துண்டு கொடுத்தோம் . 

"“ உங்களுக்கு வந்த கேக்கை நீங்கள் தின்னாமல் விட்டுப் 
போகிறீர்களே ! என்று கேட்டார் சிறையதிகாரியான வில்சன் . 

“ நான் தேடுகின்ற சொத்துக்களும் இப்படித்தான் ! நான் 
அநுபவிப்பதில்லை ! எல்லாம் இவர்களுக்காகத்தான் " 
சொல்லி எங்கள் பக்கம் கையைக் காட்டி விட்டுக் கைத்தடியை 
எடுத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டார் . 


என்று 


பொதுச் 


இதில் மட்டும் பெரியார் ஒரு குழந்தை தான் ! பஸ் டிக்கெட்டு 
களையும் , காலி சிகரெட் பெட்டிகளையும் குழந்தைகள் சேகரிப்பது 
போல அரும்பாடுபட்டுப் பணத்தைச் சேர்ப்பார் ! 
சொத்தை விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய மக்களே பெருகியுள்ள ஒரு 
சமுதாயத்தில் மேலும் மேலும் திரட்டி என்ன செய்வது என்பது 
பெரியார் அவர்கட்கும் விளங்குவதில்லை ! பல முறை அவரே கூறி 
யுள்ளார் . 

பெரியார் தனி மனிதரல்லர் , பெரியார் என்ற பகுத்தறிவு 
இயக்கத்தைக் கண்ட பெருந்தலைவர் ; சமுதாயப் புரட்சித்தலைவர் ; 
வை தீகத்தின் வெடிகுண்டு . 


குற்றங்குறைகள் இல்லாத மனிதரேயில்லை , பெரியாரிடமும் 
சில குற்றங்குறைகள் - எடை போடும் தவறுகள் - முதுமை காரண 
மான அவசர முடிவுகள் இருக்கலாம் . ஆனால் அவர் நெஞ்சில் 
உள்ளதை மட்டும் யாராலும் அறிய முடியாது ! அவர் ஒரு புதிர் 

ஆனால் இன்று பெரியார் அவர்கள் வதங்கிய முதுமையில் 
பரிதாபப்படக் கூடிய சூழ்நிலையில் சிக்கிக்கிடக்கிறார் . புதரிடையே 
ரோஜாவாகப் 

பூத்து நிற்கிறார் . அழகான பெரிய பூ ! நல்ல 
மணம் ; தொடவேண்டுமென்ற பேராவல் பல்லாயிரக்கணக்கான 
வருக்கு ! ஆனால் புதர் மீது கால் வைத்தல்லவா போகவேண்டும் ? 


கூடாது ! முடியாது !! நடக்காது !!! பெரியார் நீடூழி வாழ்க ! 

( " சத்திய கங்கை 15-9-1962 ) 


இதன் மூலம் பெரியாரிடம் இருந்த பாஸ்வெல் குருசாமியின் 
உள்ளத்தைத் தெளிவாகத் தெரிந்து கொள்ள முடிகிறது . 
பெரியாரை நெருங்காதீர்கள் . அவரைச் சுற்றிலும் உள்ள புதரில் 
நச்சுப் பாம்புகளும் . சுயநலக் கும்பலும் , 

பெருவாரியாக 
இருக்கின்றன என்று எச்சரிக்கிறார் குத்தூசியார் ! 


குருவிக்கரம்பை வேலு 


637 


“ 


பொதுத் தொண்டு 
பெரியார் ஒரு புதிர் 

ஒரு புதிர் என்று எழுதிய நேரத்தில் தலைவர் 
பெரியாரும் அவரது எண்பத்தைந்தாவது பிறந்த நாள் மலரில் 
மேற்கண்ட தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார் . அது குருசாமிக்கு 
என்றே எழுதப்பட்டது அல்லது எழுதும்படி வற்புறுத்தப்பட்டது . 
இதோ 

பெரியார் பொதுத் தொண்டு பற்றிய இலக்கணம் 
கூறுகிறார் . படியுங்கள் பெரியார் எழுதியதை . 

அனேகமாய் எல்லாப் பொதுத் தொண்டர்களும் கன்னக் 
கோல் , கத்தரிக்கோல் பொதுத் தொண்டர்களைவிடக் கீழ்ப்பட்ட 
தொண்டர்களே ஆவார்கள் 

" பொதுத் தொண்டின் இலட்சணம் இந்த மாதிரியாக 
அமைந்து விட்டதாலேயே பொதுவாக மனித சமுதாய ஒழுக்கம் , 
நேர்மை , நாணயம் முதலிய தன்மைகள் ஒழிந்து நேர் மாறான 
தன்மைகள் வளர்ந்து கொண்டே வருகிறது 

“ பத்திரிகைகள் தன்மை - காலிப்பயல்களையும் , அயோக்கியர் 
களையும் , மக்கள் துரோகிகளையும் மடையர்களையும் பெரிய 
மனிதர்கள் , மகான்கள் , தேசபக்தர்கள் , மேதாவிகள் ஆக்கும் 
சாலைகளாக ஆகிவிட்டது . 

இப்போது ஒவ்வொருவனும் தனது வாழ்க்கைப் பிழைப்பை 
மாத்திரம் முன்னிட்டே தலைவனாக முயற்சித்து , கூலி ஆட் 
களையும் பிடித்து தன்னைத் தலைவனாக ஆக்கச் சொல்லுகிறான் ; 
செய்து கொள்ளுகிறான் . அதற்கேற்ற கீழ் மக்களும் எவ்வளவு 
கீழானவனையும் சுயநல , பதவி , பணத்தாசைக்காரனையும் தலைவ 
னாகக் கூப்பாடு போடுகிறார்கள் . பத்திரிக்கைகாரர்களும் இந்த 
இழிதன்மைக்கு முழு முயற்சியோடு ஒத்துழைக்கிறார்கள் . 
ஆனதினாலேயே , நாட்டில் உண்மைத் தலைவர்களே இல்லாமல் 
போய் விட்டார்கள் 


" தாசி , வக்கீல் , வியாபாரி , அரசியல் சமுதாய இயல் , தெய்வீக 
இயல் , பத்திரிகை இயல் முதலிய ஜீவனம் வைத்துக் கொண்டிருப் 
பவர்களுக்கு ஏற்பட்ட இயற்கையான குணம் என்னவென்றால் , 
இவர்கள் இத்தனை பேர்களிடத்திலும் உண்மை ஒழுக்கம் , 

, 
நாணயம் , நேர்மை , நன்றி , மானம் , ஈனம் , தயவு தாட்சண்யம் 
முதலிய நற்குணங்கள் என்று சொல்லப்படுகிற குணமே இருக்க 
முடியாது ; இருக்காது ; இருந்தால் அது இயற்கைக்கு விரோத 
மாகும் " 


638 


குத்தூசி குருசாமி 


பொதுத் தொண்டில் ஈடுபட்டவர்கள் யார் ? இவர்களுக்கு 
ஜீவனம் என்ன ? இவர்கள் இதற்கு முன் எந்த நிலைமையில் 
இருந்தவர்கள் ? என்ன பரம்பரை ? வாழ்க்கையில் முதல் முதல் 
புகும்போது என்ன தொண்டில் இறங்கினார்கள் ? பிறகு இதற்கு 
ஏன் வந்தார்கள் ? இவர்கள் பொதுத் தொண்டில் புகும் போது 
என்ன அந்தஸ்து ? என்ன தகுதி ? எவ்வளவு செல்வம் ? அப்போதைய 
கொள்கை என்ன ? எத்தனை மாற்றம் அடைந்தார்கள் ? இவர் 
களுக்கு பெண்டு பிள்ளைகள் இருக்கின்றனவா ? அவர்கள் படிப்பு , 
வாழ்வு ஆகியவைகளுக்கு உள்ள சொந்த வாய்ப்பு என்ன ? 

என்ற முறையில் 17-9-1962 பெரியார் பிறந்தநாள் மலரில் 
குருசாமியை மனதில் எண்ணிக் 

கொண்டுதான் பொதுத் 
தொண்டு பற்றி எழுதினார் பெரியார் . 

( பெரியார் சிந்தனைத் தொகுப்பு 3 - பக்கம் 1943-1949 ) 


மேற்படி பெரியாரின் பொதுத்தொண்டு இலக்கணத்துக்கு , 
குருசாமி எழுதிய பதில் . 


பொதுத் தொண்டு 

" அனேகமாக எல்லாப் பொதுத்தொண்டர்களும் கன்னக் 
கோல் கத்தரிக்கோல் பொதுத் தொண்டர்களை விட கீழ்ப்பட்ட 
தொண்டர்களே ஆவார்கள் ? 

இப்படியும் ஒரு பொன்மொழி ! இதைப்படிக்கின்ற பொதுத் 
தொண்டன் ஒவ்வொருவனும் அனேகமாக என்ற முதல் 
சொல்லை வைத்துக் கொண்டு இந்த விதிவிலக்கு எனக்காக 
என்று மனநிறைவு கொள்ளலாம் ! 


பரம்பரைப் பணக்காரனும் , பணம் சுரண்டத் தெரிந்தவனும் , 
மனைவி மக்கள் இல்லாதவனும்தான் பொதுத் தொண்டுக்குத் 
தகுதி என்று சிலர் ( பெரியார் - ஆர் . ) கூறுவது , அறிவுள்ள கருத்து 
என்று கொண்டோமானால் , காந்தியார் , ஸ்டாலின் , நேரு , 
காமராசர் , ஜீவானந்தம் உள்ளிட்ட யாருமே 

பொதுத் 
தொண்டுக்குத் தகுதி அற்றவர்களாகிவிடுவார்கள் . ஒவ்வொரு 
வரிடமும் , ஒவ்வொரு குறை இருக்கிறது 

மேலே கண்ட 
இலக்கணப்படி ! 

குடும்பமே இல்லாத துறவி வேடம் பூண்ட ரமண ரிஷியும்கூட 
ஊரார் சொத்தையெல்லாம் சுரண்டித் தம் தம்பி 

பிள்ளை 


குருவிக்கரம்பை வேலு 


639 


களுக்கு உயில் ( will ) எழுதி வைத்துவிட்டுத்தான் செத்தார் . 
இரத்த பாசம் எவ்வளவு பெரிய மனிதனுக்கும் இயற்கையானது . 


புகழையும் , பதவியையும் எதிர்பார்த்து பொதுத்தொண்டில் 
குதிப்பவர்கள் சர்க்கஸ் காட்சியில் புலியுடனும் , சிங்கத்துடனும் , 
விளையாடுகிறவனைப் போன்றவர்கள் ! ஒரு நிமிஷக் கைதட்டலுக் 
காக உயிரை ( வாழ்க்கையை ) ப் பணயம் வைக்கிறவர்கள் ! 


மனிதனின் புகழும் பதவியும் நீடித்து நிற்பதில்லை . நீடித்து 
நிற்பது மனித இயற்க்கைக்கே முரண்பாடானது . 

உலகில் ஒவ்வொரு துறையிலும் அப்பனைவிடப் பிள்ளை 
சிறந்தவனாக விளங்குகிறான் . பிள்ளையைவிடப் பேரன் மேலும் 
சிறந்தவனாக இருக்கிறான் . 

ஆதலால் 

பாட்டன் புகழ் 
மங்கித்தானே தீரும் ? 

இதற்காகப் பொறாமைப்பட்டு , என்னோடு இந்த உலகம் , 
இந்தநாடு , இந்த சமூகம் , இந்த முயற்சி , இந்தக் குறிக்கோள் 
எல்லாம் முடிந்தது ! என்று கூறுவது பன்னாடைத் தன்மை ; 
பகுத்தறிவுக்கு முரண் ! 

ஆகவே பிறர் மீது பொறாமைப் படுகின்றவனின் பொதுத் 
தொண்டு கரும்பை அடியில் இருந்து தின்பது போல , இறுதியில் 
உப்பாகவே இருக்கும் . 


இருவகைத் தொண்டு ! 

பொதுத் தொண்டு என்றால் என்ன ? இதற்குத் தகுதி 
என்பது ஒன்று உண்டா ? ஆராய்வோம் . இது இருவகைப்படும் . 

1. முழுநேரப் பொதுத் தொண்டு . 
2. ஓய்வு நேரப் பொதுத் தொண்டு . 


எல்லோருக்கும் முதல் வகைத் தொண்டுக்கான வசதி இருக்க 
முடியாது . வசதி இருந்தாலும் தன்மான உணர்ச்சியும் நேர்மையும் 
குறுக்கிடக்கூடும் . 


கூட 


இன்று பொதுத் தொண்டு மூலம் தலைவர்களானவர்கள் பல 
லட்ச ரூபாய் , ஏன் கோடிக்கு மேற்பட்ட ரூபாய்க்குக் 
முதலாளிகள் ஆகி , இப்பொதுத் தொண்டு வியாபாரத்தில் எந்த 
விற்பனை வரியோ , வருமானவரியோ இல்லாமல் ஒரே சமயத்தில் 


640 


குத்தூசி குருசாமி 


அரசாங்கத்தையும் , 

பொது மக்களையும் ஏமாற்றிக் 
கொண்டிருக்கும் தனிச்சிறப்பான சக்தி பெற்றவர்கள் என்பதைக் 
காணலாம் ! 

“ பொதுத் தொண்டு " என்பதை பணம் என்ற எடைக்கு 
நேராக வைத்து நிறுப்பவர்கள் , பிறவி முதலாளித்துவப் பெருநோய் 
கொண்டவர்கள் ! ஏழைக்கும் பொதுத் தொண்டில் இடம் உண்டு . 


அன்னக் காவடிகள் எல்லோரும் அயோக்கியர்கள் அல்லர் . 
பண மூட்டைகள் எல்லோரும் யோக்கியர்களும் அல்லர் . 


பணத்துக்கும் , பண ஆசைக்கும் எல்லை ஏது ? 10 லட்சம் 
உள்ளவன் 

10 கோடி உள்ளவனைக் கண்டு பொறாமைப் 
படுகிறானே ! 

‘ பொதுத் தொண்டு என்பது சுரண்டல் தொண்டாகிவிட்டது . 
வருந்தக் கூடியது தான் . ஆனால் பணக்காரன் சுரண்டினால் 
அது பெருமைக்குரியது , ஏழை உதவி பெற்றால் அது கேவலமானது 
என்பது பகுத்தறிவுள்ள விவாதமாகுமா ? 

இன்று தகுதிக்குமேல் வாழ்கிறான் என்று சில பெரியவர்கள் 
கூறுவது , 

அவன்பாலுள்ள நல்ல எண்ணத்தினால் அல்ல ! 
ஏழைகளின் வாழ்க்கைத்தரம் உயரக் 

கூடாது 
முதலாளித்துவக் கருத்தினால் ! 


என்ற 


சரியான தொண்டு 

சரியான பொதுத் தொண்டு என்று கூறுவதற்கு எந்தத் 
தலைவருக்கும் தகுதி கிடையாது . அவனவன் வசதிக்கும் , 
சக்திக்கும் , சூழ்நிலைக்கும் ஏற்ற அளவுதான் பொதுத் தொண்டு 
செய்ய முடியும் . 


யானை இழுக்கக் கூடிய பளுவை எறும்பு இழுக்க முடியாது . 
ஆனால் துணிச்சலுள்ள கட்டெறும்பு யானையின் காதுக்குள் 
அல்லது கண்ணுக்குள் புகுந்து அவ்வளவு பெரிய உடலையும்கூட 
ஆட வைத்துவிடமுடியும் . 


பணக்காரனின் பொதுத் தொண்டிற்கு 
மதிப்புக் குறைந்து கொண்டு வருகிறது . 
வினோபாவைப் போன்ற - பணப்பேய் பிடிக்காத தலைவர்களின் 
பொதுத் தொண்டுக்குத் தான் மதிப்பிருக்கிறது . 


வரவர நாட்டில் 
காமராசரைப்போல் 


குருவிக்கரம்பை வேலு 


641 


முதலாளித்துவ தலைமை மனப்பான்மைக்கு இனி இந்த 
நாட்டில் மதிப்பிருக்காது . ஒருசிலர் இவர்களது பெரும் பணத்தின் 
சிறுபகுதியையாவது சுருட்டிக் கொண்டு போவதற்காக இக் 
கோடீஸ்வரத் தலைவர்களைச் சுற்றிக் கொண்டிருக்கலாம் ! 
அவ்வளவுதான் . 


ஆனால் 


பொதுத் 

தொண்டுக்குப் பணம் தேவைதான் . 
பணத்தினால் தான் 

மனிதனையும் 

அவனது பொதுத் தொண் 
டையும் 

போட வேண்டும் என்பது சாக்கடை 
மனப்பான்மை ! 


எடை 


பணமற்ற பலரது உழைப்பினால் , தியாகத்தினால் , முயற்சி 
யினால் தான் ஒருகட்சி அல்லது இயக்கத்திற்குத் தலைமை என்ற 
ஒன்று உண்டாகிறது . ஆனால் பல தலைமைகள் - காந்தியார்கூட 
இதற்கு விதிவிலக்கல்ல- தாம் ஏறிய ஏணிகளை உதைத்துத் தள்ளி 
விடுகின்றன ! 

எந்த பொதுத் தொண்டுத் துறையிலும் சுபாஷ் போஸ்கள் 
உண்டு ! கிருஷ்ணமேனன்கள் உண்டு ! ஓமந்தூர் ரெட்டியார்கள் 
உண்டு ! ஜீவானந்தங்கள் உண்டு ! 

பொதுத் தொண்டில் சருகு சேர்ப்பவர் பலர் ; குளிர் காய்பவர் , 
சிலர் ; தோட்டம் வைப்பவர் பலர் ; பூ முடிக்கும் மாதவிகள் சிலர் ! 
ஆனால் இதனைக் கண்டு சலிப்படையக் கூடாது ! உலக இயற்கை 
என்று எண்ணிக் கொள்ள வேண்டும் . நன்றி அறிதல் என்பது 
கானல் நீர் . 

பொதுத் தொண்டில் நேர்மையாக ஈடுபட்டவர்களுக்கு 
திடீரென்று சலிப்பும் வெறுப்பும் ஏற்படுவது இயற்கை. 
சாதாரணமானவன் புகழப்பட்டு , நேர்மையானவனை அலட்சியப் 
படுத்தும்போது , இதனால் ஒருவிதமான ஏமாற்றமும் சலிப்பும் 
ஏற்பட்டு மனமுடைந்து போகிறான் . இதைக்காணும் மற்றவன் 
கேலி செய்கிறான் . வயிற்றுப்பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஓடி 
விட்டான் ! ஒதுங்கிவிட்டான் ! என்று பழி சுமத்தப்படுகிறான் ; 
தூற்றப்படுகிறான் . 

பொதுத் தொண்டின் மூலம் ஒரு லட்சத்தை ஒரு 
ரூபாயாகப் பெருக்குகிறவனை உலகம் கேவலமாகத்தான் மதிக் 
கிறது . ஆனாலும் வெளிப்படையாகக் கண்டிப்பதற்கு ஆண்மை 
யற்றுக் கிடக்கிறது . 


கோடி 


கு -41 


குத்தூசி குருசாமி 


642 


ஆனால் 


ஆகையால் , பெரும் பணக்காரனிடமிருந்து பொதுத் தொண்டு 
பிய்த்து எடுக்கப்பட வேண்டும் . விளம்பரப் பிரியனிடமிருந்தும், 
சுரண்டல் காரனிடமிருந்தும் பொதுத் தொண்டு என்ற புனிதத் 
தொண்டு கழற்றிவிடப்படவேண்டும் . அப்போதுதான் பொதுத் 
தொண்டு போதிய பலன் தரும் . 

புத்தருக்குப் பிறகு இன்றுவரையில் பொதுத் தொண்டுக்கு 
இலக்கணம் கூறக் கூடிய தகுதியும் , சிறப்பும் , நடத்தையும் , 
பரந்த எண்ணமும் , எந்த மனிதனுக்கும் இருப்பதாகத் தெரிய 
வில்லை . புத்தரைவிட அறிவாளிகள் , திருவள்ளுவரைவிட 
அறிவாளிகள் உலகில் பலருண்டு . 

தியாகத்திலும் , 
பொதுத் தொண்டிலும் புத்தரின் சிலை நிழலில் நிற்கக் கூடிய தகுதி 
கூட உலகத் தலைவர் எவருக்கும் இல்லை . 

ஏழையின் பொதுத் தொண்டுக்கு மதிப்புப் பெருகவேண்டும் . 
எந்த மனிதனையும் பணத்தினால் எடைபோடும் வியாபாரித் 
தன்மை ஒழிய வேண்டும் . குணத்தையும் , தியாகத்தையும் 
பணத்தினால் அடித்துக் கொல்லப்பார்க்கும் சதி முயற்சிக்கு இனி 
இந்நாட்டில் வெற்றி இருக்கக் கூடாது . 

( நாத்திகம் 19-9-62 ) 
குருசாமி ஒரு ராட்சதன் 

1925 நவம்பர் 23 - ல் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய 
முதல் நாளிலேயே ஈ.வெ.ராவுக்குத் இணையாக இருந்த 
தலைவரான எஸ் . ராமநாதன் , 

குருசாமி ஒரு ராட்சதன் . அவன் எவருக்கும் அஞ்சமாட்டான் . 
அவன் தலைவர் பெரியாரே ஆனாலும் விடமாட்டான் 

என்று சொல்லிவிட்டு மேலும் தொடர்கிறார் . 
" குஞ்சிதமும் , குருசாமியும் பிரியாத 

ஜதை . அவர்கள் 
கலியாணத்தின் போது நான் கூட இருந்தவன் . அவர்கள் 
மனமொத்து வாழ்ந்தார்கள் . 

“ கலியாணத்திற்கு முன்பே குருசாமி வேறொன்றில் ஜதை 
சேர்ந்தார் . குருசாமியும் சுயமரியாதையும் செயற்கையால் ஒன்று 
சேர்ந்தன . பிடிவாதத்தால் ஒன்றை ஒன்று பின்னிக்கொண்டன . 
சுயமரியாதைக்கு எது நேர்ந்தாலும் குருசாமி விடுவதில்லை . 
ஒட்டிக் கொள்கிறது . ஜரிகைக்குல்லா ஜஸ்டிஸ் கட்சியோடு சேர 
வேண்டுமா ? சேர்ந்தால் போச்சு , வடக்கத்தியானோடு போர் 
புரியத் திராவிடர் கழகமாக மாறவேண்டுமா ? “ மாறிவிடுகிறது . " 


குருவிக்கரம்பை வேலு 


643 


எதிர்க்கட்சியோடு சேர்ந்து காங்கிரஸை ஆதரிக்கவேண்டுமா ? 
" அப்படியே செய்கிறது ". அல்லது பெரியாரையே விட்டு விலகி 
எதிர்ப்பிரசாரம் செய்யவேண்டுமா ? " இதோ செய்கிறேன் . 
எதற்கும் துணிந்த கட்டை . 

அப்படியானால் 

உள்ளே ஒன்று 
மில்லாத சமயோசிதவாதமோ ? அது தான் இல்லை . ஆழ்ந்த 
கருத்து நிரம்பிய கொள்கை அந்தரங்கத்தை இன்னும் புரிந்து 
கொள்ளாதவர்களுக்கு , சற்றுப் புட்டுச் சொல்கிறேன் . 


அந்த 


பல 


ஆதிகாலத்துப் பிராமணர் ஒரு சமுதாய வீடு கட்டினர் . 
பிறரை வஞ்சித்துத் தாங்கள் வாழ்வதற்காக , தங்களையே 
பிரதானமாக வைத்து பாக்கி ஜனங்களையெல்லாம் தங்களுக்கு 
உதவியாகவும் , வேலைக்காரராகவும் , 

அடிமைகளாகவும் 
அமைத்தனர் . 

வீட்டில் தான் ஆயிரக்கணக்கான 
வருஷங்களாய் நாம் அனைவரும் வசித்து வருகிறோம் . அந்த 
அமைப்பின்படி அவரவர்களுக்கு ஏற்பட்ட கடமைகளைச் 
செலுத்தி வருகிறோம் . இவ்வளவு நாளாகியும் கட்டடம் பழுது 
படவில்லை . பலத்த அஸ்திவாரம் போட்டிருக்கிறார்கள் . அது 
தான் ஜாதிவர்ணாச்ரம தர்மம் . சுருங்கச் சொல்லி , அதைத் 
தர்மம் என்று அழைப்பார்கள் . அந்தத் தர்மத்திற்கு ஆதாரா 
மாகவே வேதம் , பகவத் கீதை , மனுஸ்மிருதி , பல சாஸ்திரங்கள் 
ஏற்பட்டன . எல்லாப் புராணங்களும் , இதிகாசங்களும் , உப 
நிஷத்துகளும் தர்மத்தைக் காப்பதற்கெனவே இயற்றப்பட்டவை . 
தர்மம் என்றால் வர்ணாஸ்ரம தர்மம் என்று தான் அர்த்தமே 
யொழிய வேறொன்றுமில்லை . வேறு அர்த்தமுண்டென்று , 
முடியுமானால் யாராவது சொல்லட்டும் . 


அந்த அஸ்திவாரத்தைத் தோண்டி , ஜாதி அமைப்பை 
வீழ்த்தவே , சுயமரியாதை இயக்கம் தோன்றிற்று . தர்மம் என்று 
கொண்டாடப்படுவதை அழிப்பது தான் சுயமரியாதைக் கொள்கை . 
பாக்கி இடைவெளியில் ஏற்பட்ட வேலைகளெல்லாம் காலதேச 
மாறுபாட்டினால் சுயமரியாதையின் தலையில் சுமத்தப் பட்ட 
பாரங்கள் . அவற்றிற்கும் சுயமரியாதைக் 

கொள்கைக்கும் 
சம்பந்தமில்லை . தர்மத்தைத் தலைகாக்கவே 

கடவுள் 
தோன்றினார் . எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஆபத்து 
வருகிறதோ யுகே யுகே அப்பொழுதெல்லாம் கடவுள் அவதார 
மெடுத்து ஆபத்து உண்டாக்கிய அசுரர்களைக் கொன்று தர்மத்தை 
மறுபடியும் ஸ்தாபனம் செய்வார் . 


644 


குத்தூசி குருசாமி 
அப்படித்தான் இரணியன் , ராவணன் , சூரபத்மன் போன்ற 
பலரும் கொல்லப்பட்டனர் . அந்த ராட்சதர் 

கூட்டத்தைச் 
சேர்ந்தவர்தான் நமது நண்பர் குருசாமி . 

இந்த மாதிரி வர்ணாஸ்ரம தர்மத்தைக் காப்பாற்றிவரும் 
கடவுள் அவதாரங்களுக்கும் அந்த வர்ணாஸ்ரம தர்மத்தை 
அழிக்கக் கிளம்பும் ராட்சதரென்று அவமதிக்கப்படும் விடுதலைப் 
போராட்ட சமூக சேவகர்களுக்கும் யுத்தம் தொடர்ந்து நடந்து 
வரும் . எதுவரையிலென்றால் , தர்மம் அழிகிறவரையில் , சாதி 
வகுப்பினால் மனித சமுதாயம் பிளவுபட்டு ஒரு கூட்டத்தார் 
மற்றவரை வஞ்சித்துச் சுரண்டித் தின்னும் வழக்கம் ஒழிகிற 
வரையில் , தர்மம் ஏதோ புனிதமானதென்றும் கடவுள் 
ஏற்பாடென்றும் நம்புகிற முட்டாள் தனம் பரவியிருக்கிறவரையில் , 
அதை அழித்து எல்லா 

மக்களும் சரி சமானமாய் வாழ்ந்து 
ஒற்றுமையாயிருக்கவேண்டும் என்ற எண்ணம் இந்தத் தேசத்து 
மக்களுக்குத் தோன்றும் வரையில் . குரு சாமியின் 

சேவை 
சமுதாயத்திற்கு அவசியம் , என எஸ் . ராமநாதனே கூறுகிறார் . 


- 


ஆசிரியர் : 
சா குருசாமி , 6. A. 


உயர்தர மாத ஏடு 
High Class Thamizh Monthly 

KUTHOOSI 


84. ஷெனாய் நகர் , 
சென்னை .30 . 


குத்தூசி மாத இதழ் 

முப்பத்தைந்து ஆண்டுகளாக , சமுதாய அரசியல் சீர்திருத்தம் 
மட்டுமின்றி பத்திரிகைத் துறையிலும் ஆர்வம்காட்டி , எழுத்தாள 
ராகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்த குத்தூசியார் பத்திரிகை 
யின் மூலம் பொதுப்பணி ஆற்ற முடிவு செய்தார் . 

1962 அக்டோபரில் தமிழர் வாழ்வும் தமிழ் மொழியும் 
சிறக்கின்ற வகையில் " குத்தூசி என்ற பெயரில் ஒரு மாத இதழைத் 
தொடங்கினார் . தமிழ்நாட்டில் அறிவுப் பூர்வமான பத்திரிகை 
நடத்துவது இலாபம் 

தரக்கூடிய தொழிலல்ல என்பதைக் 
குத்தூசியார் அறிவார் . குத்தூசி’யின் முதல் இதழில் குருசாமி 
எழுதியதாவது : 


குருவிக்கரம்பை வேலு 

645 
" பத்திரிகா முனிவர் நம்மை நோக்கி இம் மாதிரி சாபம் 
இட்டார் . 


“ எந்தத் தமிழனும் இதுகாறும் செய்யத் துணியாத புது 
முயற்சியில் இறங்கிவிட்டாய் . வருவாய் இல்லாத முறைமட்டுமல்ல 
பொருள் இழப்புக்கும் தயாராயிரு ! தமிழர்களைப் பற்றித் தப்புக் 
கணக்குப் போட்டு விட்டாய் . எளிதாக , சுளுவாக , கேளிக்கையாக , 
பொழுது போக்காக , மூளைக்கு வேலை தராமல் மேற்போக்காக 
படித்துப் பழகிவிட்ட தமிழனை - காடுமேடுகளில் இழுத்துச் 
செல்லத் துணிந்திருக்கிறாய் ! 
“ எது எதெல்லாம் , தமிழனுக்கு 
தமிழனுக்கு இன்ப உணர்ச்சி 

தரக் 
கூடியதோ அதையெல்லாம் வெறுத்தொதுக்கிவிட முடிவு செய் 
திருப்பது மாபெரும் தவறு . எனவே , உன் முதல் முயற்சி -புது 
முயற்சி படுதோல்வி அடையக்கடவது . புயற் காற்றையும் காட்டு 
வெள்ளத்தையும் எதிர்த்துப் புறப்பட்டிருக்கும் உன் தனி நடைப் 
பயணம் முற்றுப் பெறாமல் இருக்கக் கடவது . 


" முனிவரின் இந்தச் சாபம் நிறைவேறினாலும் சரி , அல்லது 
நம் குறிக்கோள் வெற்றி பெற்றாலும் சரி , மூச்சுள்ளவரையில் ஒரு 
புதுமுயற்சி என்றுதான் இதில் குதித்திருக்கிறோம் . பல்லாயிரம் 
பேர் படித்துப் பயனடைவார்கள் 

நம்பிக்கையில்லை ; 
ஆசையும் இல்லை . சில ஆயிரம் பேராவது இம் மாதிரியான 
ஏட்டை விரும்பிப் படித்துப் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை 
மட்டும் உண்டு . 


என்ற 


குத்தூசியாருக்கே உரித்தான பாணியில் தொடங்கிய இந்த 
இதழில் , தமிழகத்தின பலதரப்பட்ட அறிஞர்களும் வல்லுநர்களும் 
ஆராய்ச்சியாளர்களும் கவிஞர்களும் மற்றும் பலரும் தொடர்ந்து 
எழுதினர் . 


தமிழகத்தின் ‘ ரீடர்ஸ் டைஜஸ்ட் ( Readers Digest ) ஆக 
குத்தூசி வெளி வந்தது . ஆங்கிலத்தில் வெளிவருகின்ற ரீடர்ஸ் 
டைஜஸ்ட் முதலாளி வர்க்கத்துக்குத் துணை 
குத்தூசியோ பாட்டாளி வர்க்கத்தினுடைய- பகுத்தறிவாளர் 
களுடைய பக்கம் நின்றது . 


போகிறது ; 


பொது அறிவு - இலக்கியப் பகுதி- பெண்கள் பகுதி- தொழி 
லாளர் பகுதி -உலகப் பெரியார்களின் வாழ்க்கை வரலாற்றுப் 


குத்தூசி குருசாமி 


646 


பகுதி - மாணவர் பகுதி - கவிதைப் பகுதி - சிறுகதைப் பகுதி . 
புத்தக விமர்சனம் என்று பல பகுதிகளையும் கொண்டு வெளி 
வந்தது குத்தூசி . 


தமிழ் நாட்டில் லட்சக் கணக்காக விற்பனையாகும் இதழ்கள் 
செய்த சாதனைகளை விட சில ஆயிரம் பிரதிகள் விற்கக் கூடிய 
குத்தூசி இதழ்கள் செய்த சாதனையே மிகுதி . 
சிறிய பத்திரிகைகள் தான் 

பல பெரிய 

சாதனைகளைச் 
செய்திருக்கின்றன . 

இம்முறையில் குத்தூசி யும் மகத்தான 
சாதனைகளைப் புரிந்தது . 

குத்தூசி தொடங்கிய போது நவ இந்தியா நாள் இதழ் 
குத்தூசி மாத இதழை வரவேற்று எழுதிய மதிப்புரை இது : 

" அரசியல் சமுதாயக் கிடங்குகளில் நுழைந்து பதம் பார்க்கும் 
குத்தூசியைத்தான் நாம் அறிவோம் . ஆனால் மாத இதழ் 
குத்தூசியார் நம்மை ஒரு பெரிய அறிவுக் களஞ்சியத்தின் முன் 
நிறுத்தி விடுகிறார் . அவர் வழித்துணை இருந்தால் தமிழர் 
சமுதாயமே பெரும் பயனடையும் . பதம் பார்க்கும் அவசியப் 
பணியை தொடர்ந்து எல்லாத் துறைகளிலும் மேற் கொள்ள 
வேண்டும் . உதாரணமாக அய்ந்தாண்டுத் திட்டங்களில் அரசாங்கம் 
பல கோடிப் பணம் செலவிட்டு நாட்டை வளப்படுத்தியுள்ளது . 
மக்கள் முழுப் 

பயனை அடைந்தார்களா ? ஏன் இல்லை ? விடை 
தெரிவது குத்தூசியார் பணி . 
" தமிழிசை இயக்கம் சலுகை பெற்ற தீண்டத் 

தகாதவர் 
போல் , இன்னமும் தனித்து நிற்பானேன் ? இதுவும் குத்தூசியார் 
பணி . விஞ்ஞானக் கருத்துகள் ஏன் பரவவில்லை ? கலப்பு மணத் 
திற்குப் பெருத்த ஆதரவு இருந்தும் வளர்ச்சி பெறவில்லை . ஏன் ? 

" இவை போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு குத்தூசியார் 
விடை தரவேண்டும் . எதையும் ஆக்கப் பூர்வமாக 

அலசி 
விமர்சிக்கும் குத்தூசி யையே ஆசிரியர் குருசாமி அவர்களிட 
மிருந்து தமிழர் சமுதாயம் எதிர்பார்க்கிறது " . என்று எழுதியது 
நவ இந்தியா . 
பெரியார் டால்ஸ்டாய் 

குருசாமி குத்தூசி மாத இதழில் உலகத் 
வரலாற்று வரிசையில் , முதல் இதழிலேயே ரஷ்ய நாட்டின் 
டால்ஸ்டாய் வரலாற்றைத் தொடர்கிறார் . இந்த வரலாற்றுக்கு 


தலைவர்கள் 


குருவிக்கரம்பை வேலு 


647 


முதல் நூல்கள் டால்ஸ்டாய் மகள் அலெக்சாண்ட்ரா எழுதிய 
டால்ஸ்டாய் 

சர்கோவ் என்ற டால்ஸ்டாயின் உயிர் நண்பர் 
எழுதிய “ டால்ஸ் டாயின் " இறுதிக் காலம் என்ற நூல்கள் . 

சர்கோவ் எழுதிய டால்ஸ்டாயின் இறுதிக் காலம் என்ற 
நூலை குருசாமியின் 

நண்பர் ஒருவர் , அவரிடம் கொடுத்து 
டால்ஸ்டாய் என்ற இடத்தில் பெரியார் என்றும் , சர்கோவ்க்கு 
பதிலாக குருசாமி பெயரையும் போட்டால் மிகப் பொருத்தமாக 
இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்துச் சென்றார் . 

அந்நூலிலிருந்து குருசாமி டால்ஸ்டாயைப்பற்றி எழுதியதின் 
இறுதிப்பகுதி : 

“ டால்ஸ்டாயின் இறுதி வாழ்நாளில் அவருக்கு இருந்த 
மன வேதனையைக் கூற முடியாது . வீட்டில் மனைவியின் 
தொல்லை . 

அவரது சொத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர் 
களோ , மனம் போன படி திருடிக் கொண்டிருந்தனர் . 

" உலகப் பெரியார்கள் ஒவ்வொருவருக்கும் உற்ற நண்பர் ஒருவர் 
இருந்து வந்தது போல் டால்ஸ்டாய்க்கும் சர்கோவ் என்பவர் 
இருந்தார். தமக்கு எதிலாவது அய்யப்பாடு வரும் போதெல்லாம் 
டால்ஸ்டாய் ( பெரியார் ஆ - ர் ) இவரைத்தான் ( குருசாமியைத்தான் 
ஆ- ர் ) கலந்து பேசுவார் . இதனால் இந்த நண்பரிடம் டால்ஸ்டாயின் 
மனைவிக்கு மிகுந்த பொறாமை . அந்த நண்பரின் வீட்டுக்கு 
டால்ஸ்டாய் செல்வதையே வெறுத்தாள் . அவரால்தான் 
கணவன் சொத்துக்களையெல்லாம் பொதுவுடைமையாக்குவதாக 
அவள் எண்ணினாள் . தனக்குச் 

சேர வேண்டிய திரண்ட 
செல்வத்தை யெல்லாம் பொதுச் சொத்தாக ஆக்குவதற்குத் 
தூண்டுகிறானே என்று சர்கோவ் மீது அவளுக்கு 

அடக்க 
முடியாத ஆத்திரம் . 

" இந்த நண்பரின் ( சர்கோவ் ) புகைப்படம் டால்ஸ்டாயின் 
அறையில் மாட்டப்பட்டிருந்தது . ஒரு நாள் அப்படத்தை அகற்றி 
விட்டாள் . டால்ஸ்ட்டாய் திரும்பவும் மாட்டினார் . உடனே 

ஒரு 
விளையாட்டுத் துப்பாக்கியை எடுத்து வந்து அப்படத்தின் மீது 
சுட்டு அதைக் கீழே போட்டு மிதித்துச் சுக்கல் சுக்கலாகக் கிழித்து 
எறிந்தாள் அப்பிடாரி ! 

" பணம் , பணம் என்று டால்ஸ்டாயை எந்நேரமும் அரித்துத் 
தின்று கொண்டும் , திடீர் திடீரென்று பொய் மயக்கம் போட்டு 
வீழ்ந்து , பைத்திய நடிப்பு நடித்து இடைவிடாது தொல்லை 


தன் 


குத்தூசி குருசாமி 


648 


கொடுத்து வந்தாள் . இந்தப் பணப் பேயை விட்டுத் தப்பியோடி 
னால் தான் மன அமைதியிருக்கும் என்று டால்ஸ்டாய் முடிவுக்கு 
வந்ததில் வியப்பில்லை அல்லவா ? 


" சற்றேனும் ஏறுமாறாக 

நடப்பாளேயாமாயின் கூறாமல் 
சந்நியாசம் கொள் என்ற கருத்தை யொட்டி 1910 - ம் ஆண்டு 
அக்டோபர் 28 - ந் தேதியன்று நள்ளிரவில் தன் மகளிடம் மட்டும் 
கூறிவிட்டு துணிந்து வெளியேறி விட்டார் டால்ஸ்டாய் . 

" உலகம் போற்றும் பெரியார் ! உடல் தளர்ந்த எண்பத் 
திரண்டாம் வயதில் , ஒரு அடங்காப் பிடாரி மனைவியின்- பணப் 
பேய் மனைவியின் கொடுமை தாங்கமாட்டாமல் நள்ளிரவில் 
வெளியேறுவதென்றால் என்ன மோசம் ! என்ன பரிதாபம் ! உலக 
மக்களுக்கெல்லாம் நல்ல வழியும் , பகுத்தறிவும் , ஒழுக்கமும் , 
அன்பும் கற்பித்த ஒருவர் , லட்சக் கணக்காகப் பணம் திரட்டிய 
ஒருவர் , எடுபிடி யாட்களுக்கு குறைவில்லாத ஒருவர் , ஒரு பணப் 
பேய் மனைவிக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறுவதா ? " 

விட்டு வெளியேறிய டால்ஸ்டாய் 
நிலையத்தில் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் . தன் நாட் 
குறிப்பில் பின்வருமாறு எழுதச் சொன்னார் . 


வீட்டை 


ஒரு ரயில் 


" கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான் என்ன கொள்கைக்காக 
என் வாழ்நாளைச் செலவழித்தேனோ அவற்றை நன்குணர்ந்து 
என்னோடு சேர்ந்து பணியாற்றி வந்தவர் , என் நண்பர் சர்கோவ் ! 
அவரிடம் எனக்குத் தனி மதிப்பு . ( டிசம்பர் , 1962 குத்தூசி ) 


உலகப் பெரியார்களில் டால்ஸ்டாய்க்குத் தனி இடமுண்டு! 


" ஒப்பற்ற பெரியார் ! தன்னலந் துறந்த பெரியார் ! எளிய 
வாழ்வு வாழ்ந்து காட்டிய பெரியார் ! பிடாரி மனைவிக்குப் 
பலியான பெரியார் . 


மேலே கண்ட டால்ஸ்டாய் வரலாற்றின் மூலம் , குருசாமியின் 
மனக் குமுறலை நாம் நன்கு உணர முடிகிறது . 


தோழர் ஜீவானந்தம் மறைவு 

தோழர் ஜீவானந்தம் திடீரென்று இயற்கை எய்திவிட்டார் . 
ஆம் 18-1-1963 - ம் நாள் பொதுவுடைமை இயக்கத்திற்கு , ஒரு 
அதிர்ச்சி தரும் நாள் , 


குருவிக்கரம்பை வேலு 


649 


கூட 


இந்நாட்டில் எழுத்து , பேச்சு , நடத்தை மூன்றிலும் நேர்மை 
யாகவும் , நாணயமாகவும் இருக்கின்ற பொதுமக்கள் தலைவர் 
களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் . அவர்களில் ஜீவானந்தமும் 
ஒருவர் . வறுமையில் பிறந்து , வறுமையில் வளர்ந்து , வறுமையை 
ஓட்டும் பணியிலேயே 

ஆயுள் முழுதும் ஈடுபட்டு , வறுமையைத் 
தழுவிய படியே இறுதி மூச்சை விட்டவர் , ஜீவா ! கொள்கையிலும் 
ஸ்டாலின் ! உறுதியிலும் ஸ்டாலின் ! தோற்றத்திலும் 
ஸ்டாலின் ! தமிழ் நாட்டு ஸ்டாலின் ! 

ஒருகாலத்தில் எனக்குப் பிறகு பொதுவுடமைக் கருத்துக் 
களைச் செம்மையாகவும் , 

தெளிவாகவும் , எடுத்துச் சொல்லக் 
கூடியவர்கள் , இந்த இரு இளைஞர்கள் தாம் " என் தோழர் 
சிங்கார வேலரால் 

அடையாளம் 

காட்டப்பட்ட இருவரில் 
ஒருவரின் மறைவு குருசாமிக்கு எந்த அளவு அதிர்ச்சியைக் 
கொடுத்திருக்கக் கூடும் . அஃதும் இறப்பதற்கு முதல் நாள் 
குருசாமியும் , ஜீவானந்தமும் ஒரே மேடையில் பேசி விட்டு வீடு 
திரும்பிய சிலமணி நேரத்தில் ஒருவர் இறந்து விட்டதால் , 
மற்றொருவராகிய குருசாமியின் அதிர்ச்சியை அவரின் எழுத்து 
மூலமாக உணர்வோம் . படியுங்கள் : 

“ பழைய சுயமரியாதைத் தோழர் ஜீவா ! 

" இந்த அன்னக்காவடிக்கா இவ்வளவு பெரிய கூட்டம் ! இவன் 
என்ன பொதுத் தொண்டு செய்து விட்டான் ? கட்சியில் சம்பளம் 
வாங்கிக் கொண்டு தானே உழைத்தான் ? “ சொந்தச் சொத்தில் , 
சொந்த உழைப்பில் நிறைய சம்பாதித்துக் கொண்டு , ஓய்வு 
நேரத்தில் பொதுத்தொண்டு செய்வது தான் சிறந்த தொண்டு . 
அப்பேர்ப்பட்ட பொதுத் தொண்டைத்தான் நாங்கள் மதிப்போம் , 
கட்சியிலிருந்து கூலி பெற்றுக் கொண்டு பொதுத்தொண்டு செய்வது 
என்பது நாலாந்தரத் தொண்டு என்றே மதிக்கப்படும் . 

இப்படிச் சிலர் - லட்சாதிபதிகள்- ( பெரியார் ஈ . வெ . ராவை 
மறைமுகமாகக் குறிப்பிடுகிறார் குருசாமி . ஆ - ர் . ) பொதுத் 
தொண்டு ” க்கு இலக்கணம் கூறலாம் . 

ஓட்டாண்டியாக இருப்பவன் பொதுத்தொண்டின் பெயரால் 
லட்சாதிபதி ஆவதுமுண்டு . இவனைப்பற்றி மனித நாக்கு ஒன்றுமே 


பேசாது . 


பொதுவாகவும் சரி ! சிறப்பாகத் தமிழ் நாட்டிலும் சரி ! பணம் 
படைத்தவனின் பொதுத்தொண்டுக்குத்தான் மதிப்பு ! கொள்கை 


650 


குத்தூசி குருசாமி 


யையே தன் மூச்சாகக் கொண்டிருக்கிற ஏழையின் பொதுத் 
தொண்டுக்கு மதிப்பே கிடையாது ! 

இதற்கெல்லாம் ஜீவானந்தம் விதிவிலக்கு ! அவர் கட்சியும் 
அப்படியே ! பணத்தைக் கொண்டு 

போடுவதில்லை ! 
பண்பையும் , உழைப்பையும் , உறுதியையும் கொண்டுதான் , கட்சித் 
தொண்டர்கள் எடை போடப் படுகிறார்கள் ! 


எடை 


ஜீவாவின் சவ ஊர்வலத்தில் கூடியிருந்த ஒரு லட்சம் மக்களைக் 
கண்ட பிற கட்சித் தலைவர்கள் , பெரும் பணக்காரர்கள் , " சே 
சே !! இதென்ன கிறுக்கர் கூட்டம் ! இந்த அன்னக்காவடி செத்ததற் 
காகவா இத்தனை பெரிய கூட்டம் ? என்று கூடக் கூறலாம் ! 

" நீதிக்கட்சி டாக்டர் நடேச முதலியார் , திரு . வி . க . 
ஜீவானந்தம் ஆகிய மூவருக்கும் வந்த கூட்டம் அய்ம்பது ஆண்டு 
களில் எவருக்கும் வந்தது இல்லை " 

மக்கள் பேசிக் கொண் 
டிருந்தனர் . 

மேற்கண்ட மூவரும் பணத்தில் லட்சாதிபதிகளல்லர் . ஆனால் 
மனித அன்பில் லட்சாதிபதிகள் . 

அதனால் தான் ஒவ்வொருவரும் இவ்வளவு சிறப்பான 
பாராட்டுக்குரியவராயினர் ! மூவரில் ஜீவாவின் சிறப்புத் 

தனிச் 
சிறப்புத்தான் ! மூவரிலும் மிகப் பெரிய கூட்டம் , இவருக்குத் 
தான் ! காரணம் ? மூவரில் தலைசிறந்த " அன்னக்காவடி இவர் 
தான் ! 

ஆகவே , ஏழையின் தொண்டுக்கும் மதிப்புண்டு ! ஏழையின் 
கொள்கைப் பிடிப்புக்கும் இந்நாட்டில் இடமுண்டு! இதுதான் 
ஜீவாவின் வாழ்க்கைப்படிப்பு ! 


1930 - ல் தான் முதன் முதல் இருவரும் ஈரோட்டில் சந்தித் 
தோம் ! இறக்கும் வரை குடும்ப நண்பர்களாக இருந்தோம் , 
நெருங்கிப் பழகினோம் . 


பழைய சு.ம. காரர்கள் ஒவ்வொருவராக மறைந்து கொண்டே 
இருக்கின்றனர் . எல்லோரும் மறைய வேண்டியது தானே ! ஆற்றிய 
தொண்டு முதல் திரட்டிய சொத்து வரையில்- எல்லாவற்றையும் 
விட்டு விட்டுத்தான் மறைய வேண்டும் ! எதையும் உடன் எடுத்துச் 
செல்ல முடியாது , இதை 

உணர்ந்தால் பெரியார் போன்ற 
வர்களுக்கு ஆ - ர் . ) ஆத்திரம் இருக்காது அவதூறு இருக்காது ! 
பொறாமை இருக்காது ! 


குருவிக்கரம்பை வேலு 


651 


1930 - ல் என்று நினைக்கிறேன் பகவத் சிங்கின் கடிதம் ஒன்று 
" peuple " ( பீப்பிள் ) இங்கிலீஷ் வாரத்தாளில் வெளிவந்தது நான் 
ஏன் நாத்திகன் ? " என்ற தலைப்பில் அதை மொழிபெயர்த்தார் 
ஜீவா ! தேவைப்பட்ட இடத்தில் திருத்தச் சொன்னார் ! அது 
புத்தகமாகியதும் , அரசாங்கம் பறி முதல் செய்துவிட்டது ! 


அன்று முதல் நேற்றுவரை நெருங்கிப் பழகியவர்களில் நானும் 
ஒருவன் . ஜீவாவுக்கு உள்ளொன்று வைத்துப் புறமொன்று 
பேசத்தெரியாது . ஆகவே , பொது வாழ்க்கை வறுமைக் கேணி 
யாகவே ஆகிவிட்டது ! இது இயற்கை விதி ! 


ஜீவாவும் நாங்களும் , சென்னையில் நடத்திய நாத்திகர் 
மாநாடும் , " தமிழன்பர் மாநாடு என்ற பெயரால் நடந்த அக்கிர 
காரத் திருக்கூத்தை அம்பலப்படுத்தி அதை நம் வசப்படுத்தியதில் 
நாங்கள் ஒன்று கூடிச் செய்த கிளர்ச்சியும் , சுயமரியாதை மேடை 
களில் அவர் செய்த வீர முழக்கங்களும் பழங்கதை . 


“ நம் போக்குக்கும் உணர்ச்சிக்கும் இல்லற வாழ்க்கை ஏற்ற 
தல்ல என்றெல்லாம் நாங்கள் கலந்து பேசுவதுண்டு !துணைவியார் 
பட்டதாரியாக இருந்து ஓரளவு ஊதியமாவது பெறுவதனால் 

அவரது மூன்று குழந்தைகளும் கல்வி பெறவோ அரை 
வயிறாவது உண்ணவோ , முடிகிறது ! 


தான் 


பல 


ஜீவாவின் திடீர் மறைவு பலருக்கு அதிர்ச்சி ! மரணத்துக்கு 
முதல் நாள் ஒரே மேடையில் பேசிவிட்டு , 22 ந்தேதி வீட்டுக்கு 
வந்து சங்கதிகள் பற்றித் தனித்துப் பேசவேண்டும் என்று 
ஏற்பாடும் செய்து கொண்டிருந்த இருவரில் ஒருவர் , திடீரென்று 
18 ந் தேதி காலமாகி விட்டார் என்றால் , மற்றவருக்கு அதிர்ச்சி 
எவ்வளவிருக்கும் ? 

ஏழைக்கும் பொதுத் தொண்டில் இடமுண்டு என்ற அதிசய 
உண்மையைக் கல்லில் செதுக்கி வைத்துவிட்டு மறைந்திருக்கிறார் , 
ஏழை ஜீவா ! 

வாழ்க ! ஜீவா ! என்று ஒரு சொட்டுக் கண்ணீர் கடைசிக் 
காணிக்கையாகத் தந்து முடிக்க வேண்டியது தான் ! 

பொதுத்தொண்டர் ஒருவர் மறைந்து விட்டால் , யார் 
யாருக்கு , ஆறுதல் கூறமுடியும் ? 

( நாத்திகம் , 1-2-1963 ) 


குத்தூசி குருசாமி 


652 


புதிய சுயமரியாதை இயக்கம் 

குத்தூசி மாத இதழ் மக்களிடையே நல்ல செல்வாக்கைப் 
பெற்றது . குறிப்பாக கட்சி சார்பற்ற நாத்திகர்களிடம் நல்ல 
வரவேற்பு இருந்தது . பெரியாரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத 
கழகத் தோழர்கள் , தங்கள் வீட்டுத் திருமணம் , மற்றும் பொது 
வான கூட்டங்கள் ஆகியவைகளுக்குக் குருசாமி சென்று வந்தார் . 

1963 - சனவரியில் திருச்சியை அடுத்த ஓர் ஊரில் தி . பொ . 
வேதாசலனார் தலைமையில் பெரியார் பேசினார் . அப்போது 
பெரியார் , 

" குருசாமி இந்தப் பக்கம் வந்தால் அவன் மூஞ்சியில் காரித் 
துப்புங்கள் என்றார் . இவ்வாக்கியங்களைக் கேட்ட உடனேயே 
தலைமை தாங்கியிருந்த வேதாசலனார் , மேடையை விட்டுக் கீழே 
இறங்கி வந்து விட்டார் . மறுநாளே - திராவிடர் கழகம் கலைக்கப் 
பட்டிருந்த போதிலும் கட்சியிலியிருந்து விலகி விட்டதாக எழுத 
வேண்டிய முறைக்கு- பெரியாருக்கு விலகம் கடிதம் எழுதி விட்டார் 
வேதாசலனார் . 

அடுத்த இரண்டொரு நாட்களில் சென்னைக்கு குருசாமி 
இல்லத்திற்கு நேரே வேதாசலனார் 

தமது 

உள்ளக் 
குமுறலைக் கொட்டினார் . 


வந்து , 


பெரியாரைச் சுற்றி உள்ளவர்கள் பெரியாரை ஆட்டிப் 
படைக்கிறார்கள் . கழகம் அழிவுப்பாதையை நோக்கிச் செல்லுகிறது 
உண்மையான தொண்டர்கள் ஏதும் புரியாமல் தத்தளிக்கிறார்கள் . 
என் தலைமையிலேயே , உங்கள் முகத்தில் காரித்துப்பச் சொல் 
கிறார் . நாளை என் முகத்திலும் காரித்துப்பச் சொல்லப்போகிறார் . 
அதைப் பற்றி நமக்குக் கவலை இல்லை . நாம் சுயமரியாதைக் 
கொள்கையைக் காப்பாற்ற வேண்டும் என்றார் . 


இதற்கு 

இடையில் சனவரியில் தோழர் ஜீவானந்தம் 
இறப்பதற்குச் சில நாட்கள் இருக்க - குருசாமி இல்லம் வந்தார் . 
பொதுவுடைமை இயக்கத்தில் தன்னை ஓரங்கட்டுவதாகக் கூறி , 
தனது மனக் குமுறலை 

சொன்னார் ஜீவா . தோழர் ஜீவா 
குருசாமியுடன் இணைந்து ஒரு முடிவெடுக்கக் கருதி இருந்த 
நேரத்தில் 18-1-1963 - ல் திடீரென இறந்து விட்டார் . இந்த 
நேரத்தில் தான் வேதாசலனாரும் குருசாமியும் கலந்து ஆலோசனை 
செய்தனர் . அதன்படி , 


குருவிக்கரம்பை வேலு 


653 


1963 பிப்ரவரி 4 - ல் திருச்சியில் வேதாசலனார் இல்லத்தில் , 
திராவிடர் கழகத்திலிருந்து விலகிய , விலக்கப்பட்ட தோழர்கள் 
அனைவரும் ஒன்று கூடி மீண்டும் சுயமரியாதை இயக்கத்தைப் 
புதுப்பிக்க வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தனர் . அதன்படி அக்கூட் 
டத்தின் முடிவை வேதாசலனாரும் , குருசாமியும் இணைந்து 
ஓர் அறிக்கையாகத் தயாரித்து வெளியிட்டனர் . 


அறிக்கை 

" அண்மையில் தலைவர் பெரியார் அவர்களால் திராவிடர் 
கழகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களின் சார்பில் நாங்கள் இருவரும் 
இந்த அறிக்கையைப் பொதுமக்களின் கவனத்துக்காக விடுக் 
கின்றோம் . அண்மையில் பல இயக்க முக்கியஸ்தர்கள் திராவிடர் 
கழகத்திலிருந்து விலக்கப்பட்டார்கள் . திராவிடர் கழகத்தின் 
மத்திய நிர்வாகக் கமிட்டியும் மாவட்டக் கமிட்டிகளும் திடீரெனக் 
கலைக்கப்பட்டன . திராவிடர் கழகத்தில் பலரை சதிகாரர்களென் 
றும் , துரோகிகளென்றும் எவ்விதக் காரணமும் காட்டப்படாமல் , 
தலைவரால் அழைக்கப்பட்டு வருகின்றது . இவ்வாறு சொல்லப்பட் 
டவர்களுடன் கழகத்தவர்கள் யாதொரு தொடர்பும் கொள்ளக் 
கூடாதென்றும் , கூட்டங்களுக்குச் சொற்பொழிவாற்ற அழைக்கக் 
கூடாதென்றும் தலைவரால் உத்தரவிப்பட்டும் , அமுல் செய்யப் 
பட்டும் வருகிறது . 


திராவிடர் கழகம் இவ்வளவு காலம் நடந்து வந்தது பெரியார் 
அவர்களின் கட்டளையினாலும் , அதற்கு எல்லோரும் இணங்கி 
நடந்து வந்ததனாலும் , என்றே கூறலாம் . இவ்வாறு நடந்து 
வந்து , சமீபகாலமாக அவர் இடுகின்ற கட்டளைகளும் , உத்தரவு 
களும் நியாயமற்றவைகளாகவும் , நேர்மையில்லாதவைகளாகவும் , 
ஒப்புக் கொள்ள முடியாதவைகளுமாக இருந்து வருகின்றன . 


திராவிடர் கழகத்துக்கு எவ்விதமான விதிமுறைகளும் இல்லா 
மலிருந்ததைப் பயன்படுத்திக் கொண்டு கமிட்டிகளைப் பிரியம் 
போல் கலைப்பதும் , முக்கியஸ்தர்களை விலக்குவதுமாக நடந்து 
வருகிறது . கழகத்திற்கென்று தலைவரால் பலப்பல நியாயமானதும் , 
நியாயமற்றதுமான வழிகளிலெல்லாம் பல லட்ச ரூபாய்கள் ( ஏறத் 
தாழ முப்பது லட்சம் ) சேர்க்கப்பட்டு விட்டது . இச்சொத்துக் 
களின் பராமரிப்பு இவருடைய தனி உரிமையிலேயே இருந்து வரு 
கிறது . இதற்குக் கணக்குக் கிடையாது ; ஆண்டு அறிக்கை கிடை 
யாது ; தணிக்கை கிடையாது . இவைகளெல்லாம் இவர் தலைவ 


அதாவது மற்றவர் எவர் தொடர்பும் இல்லாத வெறொரு 
654 

குத்தூசி குருசாமி 
ராகவும் இவரது மனைவியார் செயலாளராகவும் இருக்கின்ற , 


( பெரியார் சுயமரியாதைப் பிரச்சார ) ஸ்தாபனத்தின் பேரில் சில 
சொத்துக்கள் இருக்கின்றன . 


இச்சொத்துக்களின் எதிர்காலமும் பாதுகாப்பும் எல்லோ 
ருக்கும் பெரிய சந்தேகத்தைக் கொடுத்து வருவதுடன் , 


பெரியாரது மனைவியாரும் அவரைச் சூழ்ந்திருக்கும் சிலரும் , 
தங்கள் சொந்த உபயோகத்துக்குப் பயன்படுத்த முயன்றுவருவது 
கண்கூடு . இப்பேர்ப்பட்டவர்களின் தூண்டுதலின் காரணமாகத் 
தான் கழக முன்னணித் தோழர்களும் , உழைப்பவர்களும் கழகத் 
திலிருந்து விரட்டப்பட்டு வருகின்றனர் . பெரியாரவர்களின் இந்தப் 
பரிதாபகரமான நிலைமைக்கு மிகவும் இரங்குகின்றோம் . 


தலைவரின் கருத்துக்கும் , கழகத்தின் கொள்கைகளுக்கும் 
நீக்கப்பட்டவர்கள் எவ்வகையிலும் மாறுபட்டவர்களல்லர் . 


இந்நிலையில் தலைவரால் உண்டாக்கப்பட்ட நிர்ப்பந்தத்தின் 
விளைவாக இதுவரை விலக்கப்பட்டவர்களும் இனி விலக்கப்படக் 
கூடியவர்களும் ஒன்று சேர்ந்து கழக கொள்கைகளை எப்போதும் 
போல் பரப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் . 


இவர்கள் யாவரும் விரைவில் கூடி ஒரு முடிவு செய்து , கழகக் 
கொள்கைகளைத் தீவிரமாகப் பிரசாரம் செய்து வருங்காலத்தில் 
நம் கொள்கைகளுக்கு எந்தவி தக் கேடும் வராதபடி பாதுகாத்துப் 
பரப்ப வேண்டிய நிலையிலிருக்கின்றோம் என்பதை இதன் மூலம் 
பொது மக்களுக்குத் தெரிவித்துக் கொள்கிறோம் . 

தி . பொ . வேதாசலம் 
4-2-63 

சா . குருசாமி 


3 _ . 


ليلي 
في 
.4 


வேலு மெடிக்கல் ஹால் 
பேராவூரணி . 


Irsons 


smlo menos con buss 

: 


ان 
کے 

وه 
ره 
هو 
نه 
رده 
مه 
m 
ل 
هه 
یه 
کی 
کہ 
وہ 
گدھے 

دردت 
من 
ووهم 
ما 
رد 
ب 
ھے وہ 
تو 
مه 
ته 
کنم 
3 
بهره 
میگه 
هى 
وده 
ھے 

: m 
ے 
مر 
کو 
دودره 
؟ 
من 
به 
همه 
جا 
زمان 
در 
درجاته 
ک 
7 
وح 
، 
الہ 
بسته 
شدند 
که 
به 
کوه 
ی 
5 
مهدی 
روح 
بها 
حرم 
منها 
, 
من 
المده 
حکو 
مرد 
در 
دربه 
و 
در 
که 
27 
مه 
28 
دح 
، 
رحل 
* 

دره 
زر 
و 
4 
دینا 
3 
دوره 
هود 
ویتانا 
محمد با 
ما 
همراه 
خود 
به 
خود 
و 
ده 
حرم 
وجه 
** 

وده 
كه 
دلار 
و 
6 نموده 
و 
همه 
ی 
دوم 


2 


> 
db 


و 
فکر 
کی 
حد 
2 


. 
ه 
. 


مے 


هذا 


| 
دمادر 
7 

کم 
کر راع 
مع 
السلام 
رده 
محاس 

مخه 
ماسه 
درد 
دمعه های 
لہ 
د 
و 
چه 
کد 
عدد 
له 
أي 
حد 
22 روی 
سه 
مه 
رجه 
2 
- 

و 
هست 
و 
حده 
وه در 
ره 
ده 
توسط 
درع د 
کنده 
، 
عد 
وہ 
ایک 
دم 
پرده 

ہے 
ہے 
دعا 
دو 
ده 
حه 
مه 
مه 
مه 
ده 

و و 
او 
نه 

و 
به 
جای 
* د 
عی 

دهد 
و رود 
به 
د 
دی 
قاید 
سے ومه 
وری 
هلالہ 
2 
دمور 
ه 
ه روود 
.382648 
ے به 
بهانه 
دردوده دما 
بد 
حامد 
و 
کرد 
د 
) 
ہر 
فهده 
حد 
ایلد 
( 
ه 
ها 


384 


22 
( 2 ) 


هه 


2 
یا 
2 


2 


> 


: 
t 
: 


தேதி 


الولد 
) 
. 


ماه 
ساده 
و 
مودم 
همهوهمهبه 


வேலூ மெடிக்கல் ஹால் 
பேராவூரணி . 


Buswan canggu 


السبب 
لا 
کر 
6 


8shes 


ویرا و 
و 

می 
ں 
می 
و 
به 
دنوت 
۷ 
ص 
) 
وملاحق 
من 
حيث 
ا 

کرج که 
تمامه 
د 
2 
25 
24 
د 
امریکایی 
در 

5 
دوی 
ته 
د 
رات 
کو کو 
جو 
کم 
رامی 
ره 
که 
5 
د 
مور 
ته 
در 
این 
مدت 
عادی 

د 
هوام 
ده 
عای راهويه 
ايجاهر 

بی 
درد 
هم 
طی 
ما 

ودوا دکمه 
راه 
ایده 
و 


ازد و و و و و ع مهروره مهر کرج معبیمه ( 8 ) کے روه رفع مويه >۶ ي 


& ExANWQseaf CamalepoEcognosco 

portretween 


* 


/ 


لوله ماریا 


الس 


42 
- 
ن 


ول 


sobucaraguire 


ونوع 

کے عامویدکی که وعد - روعهمرد 

هم یه م وه ( دوهو یا کسی که وعده رووعه 


اور 
کہا 
کہ 
مره 
هم 
می 

رم 
با 
ما 
جک 
درج 
از 

هي 
كل 
وجه 
% 
ع 
کربن 
دا 
جودة 
ته 
وه 
ناونی 


قان 


veryone more concertDE 

Secondabizena 


د 
دندد 
- 


و 
رحم 
ثان 
8 
ه 
حاله 
2 

.دهه حمیدکی 
/ 
2 

هے 
که 
وه 
تو 
بے 
2 
کہ 
دده 
4 
و 

وسام 
م 
ج 
سکه 
جدید 
وه 
ی 
ده 
8 
کے 
الاد 

جلاد 
دحها چهره 
ی 
جدید 
رده 
در 
درد 
کا 
دن 
ہدای 

اوهان 
کي 
به 


659 


குருவிக்கரம்பை வேலு 


தேதி 


لو 
ده 
. 


1Tهمه 
امداد 
اللهوما 


انجام 
دادهو 
اقازادی 


வேலு மெடிக்கல ஹால் 


.به 
) 
را 


کم 


Caro Zugskolesekrigere 

sowoh 


A 


کا دن ) و دکوع کےاز 50 ) جک و قوم کےو امام کو دے ماریدن دو روی یه که و کره 

حد و یک دوره ی یکچراکد و ما 

) - ل م 


Eugenbrübchen 


د 
ده 
د 


) 


. 
؟ 


( எனது கடிதத்தாளில் குஞ்சாமியால் அறிக்கை எழுதப்பட்டது , 
நான் பேராவூரணியில் மேற்படி மருந்தகம் நடத்தி வந்தேன் . 

அனுப்பப்பட்டன . 

பத்திரிகைக்கு 
இதனுடைய நகல்கள் தான் 
அசல் என்னிடமே இன்றும் இருக்கிறது . ) 


660 


குத்தூசி குருசாமி 


இக்கூட்டத்திற்குத் தமிழ்நாடெங்கிலிருந்தும் கலந்து கொண்ட 
சுயமரியாதை முன்னணித் தோழர்கள் - புதுவை நோயல் , அ . பொன் 
னம்பலனார் , வ . வீராச்சாமி , வேலூர் செந்தாமரை , எம் . கே . டி . 
சுப்பிரமணியம் , மயிலை லோகநாதன் , நாத்திகம் ராமசாமி , 
ஆர்.கே, முனுசாமி , கு.மு. மாணிக்கம் , கே . பாஞ்சாட்சரம் , ம.ச. 
ராசன் . பி . ஏ . கே . பழனிச்சாமி , சு . பாலன் , க . விசுவலிங்கம் , 
ஆத்தூர் இசையழகன் , மணச்சநல்லூர் ச . க . அரங்கராசன் , 
ம , ப . ஆறுமுகம் , செங்கப்படுத்தான் காடு பி . ரங்கசாமி எம் . எல் . 
ராமமூர்த்தி , திருமதி பத்மாவதி ராமமூர்த்தி , மன்னார்குடி 
கணபதி , பட்டுக்கோட்டை கோ . ராமசாமி , கே . பி . சாமி , நாகை 
சகாதேவன் , குடந்தை சிங்காரவேலர் , ஜீன் மெஸ்லியர் , கலியன் , 
சென்னை 

டி . வி . சுந்தரமூர்த்தி அரு . ரங்கநாதன் , நேதாஜி , 
நாத்திகமணி , குருவிக்கரம்பை சு . வேலு முதலியோர் ஆவார்கள் . 

1963 மே 19 - ல் , திருச்சி தேவர் ஹாலில் வேதாசலனார் 
தலைமையில் சுயமரியாதை இயக்கப் பொதுக் கூட்டம் நடை 
பெற்றது . இக்கூட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் என்ற பெயரில் 
புதிய இயக்கம் தொடங்க வேண்டுமென்று ஏகமனதாக முடிவெடுக் 
கப்பட்டது . 

இப்புதிய சுயமரியாதை இயக்கத்திற்குத் தலைவராக வேதா 
சலனாரும் , பொதுச் 

செயலாளராக 

குருசாமியும் , திருச்சி 
வ . வீராச்சாமி , மயிலை லோகநாதன் ஆகியோர் துணைச் செய 
லாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . 


புதிய இயக்கம் பற்றி குருசாமி விவரித்தார் . 

40 ஆண்டுகளுக்சூ முன்பு பகுத்தறிவுத்துறையில் தமிழ்நாடு 
எப்படி இருந்ததோ . அதைவிடக் கேவலமாக அறிவுத்துறையில் 
அடிமையாக மடமைக் குழியில் இன்று ஆழ்ந்து கிடக்கிறது . 


" எங்கு நோக்கினும் மதப் பண்டிகைகள் புதுப் புது மதத் 
தலைவர்கள் , மதப் பிரச்சாரம் . மத விளம்பரம் , ஜாதிவெறி , மூட 
நம்பிக்கை ! 


“ போதாக்குறைக்கு மக்கள் ஆட்சி என்ற தேர்தல் முறை 
யினால் ஜாதியும் , மதமும் , உச்ச நிலையில் நின்று ஆதிக்கம் 
செலுத்திக் கொண்டிருக்கின்றன . இந்த இரண்டையும் காட்டித் 
தான் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் நடத்தி வருகின்றன . 
இன்று தமிழ்நாட்டின் நிலைமை படுமோசமாக , காணச் சகிக்காத 


குருவிக்கரம்பை வேலு 


661 


மடமையில் மூழ்கியுள்ளது . எனவே , சாதியற்ற , மதமற்ற , கடவுள் 
நம்பிக்கையற்ற சமதர்ம அடிப்படையைக் கொண்ட சிறந்த மனித 
சமுதாயத்தை உருவாக்கும் பொருட்டு , 

பகுத்தறிவை 
( Rationalism ) அடிப்படையாகக் கொண்டு சமத்துவம் , என்ற 
அடிப்படையில் தமிழ் நாட்டில் இடைவிடாத பிரச்சாரம் செய்தல் 
என்பதைக் கொள்கையாகக் கொண்டு " சுயமரியாதை இயக்கம் " 
என்ற பழைய பெயரினால் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது . 


இது , தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதைவிட தொடர்ந்து 
பணியாற்றப் புறப்பட்டிருக்கிறது என்பதே சரியானதாகும் . 

துணிவு என்பதுதான் பகுத்தறிவு இயக்கத்தின் 
கொடி , நேர்மை என்பது தான் இவ்வியக்கத்தின் 
எங்கும் பிரச்சாரம் , என்றும் பிரச்சாரம் என்பதுதான் பகுத்தறிவுப் 
படையினரின் படைக் கருவி . இக்கொள்கைகளைக் கொண்டு 
புதிய இயக்கம் தமிழ் நாடெங்கும் செயல்படலாயிற்று . 


சட்டை , 


ஆசிரியர் குருசாமி 

1963 - ம் ஆண்டு இந்தியப் பேரரசு , நாட்டுப் பிரிவினைத் 
தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றியது . அதுபற்றி குருசாமி 
கூறுகிறார் . 

" ஒரு பகுதி மக்களை மற்றொரு பகுதி மக்கள் பொருளாதாரத் 
துறையில் சுரண்டிக் கொண்டிருப்பதோ , ஒரு பகுதி மக்கள் மீது 
மற்றொரு பகுதி மக்களின் மொழியை வலுக்கட்டாயமாகத் 
திணிப்பதோ , ஒரு கூட்டத்தார் மட்டுமே உத்தியோகத்துறையில் 
ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பதோ , ஒரு பிரிவினர் மட்டுமே 
தொழில் கல்வித்துறையில் சலுகை பெற்றுக் கொண்டிருப்பதோ 
கூடாது . இவைகளில் 

எது 

இருந்தாலும் பிரிவினையுணர்ச்சி 
ஊற்றெடுத்துக் கொண்டுதான் இருக்கும் . 

" இந்தியா ஒரு நேஷன் ஆக இருக்க வேண்டுமானால் 
இதற்குத் தடையாகவுள்ள ஜாதி , மத , இன வேற்றுமைகள் ஒழிக் 
கப்பட வேண்டும் . இவைகளை வளர்க்கின்ற நடைமுறைகள் , 
இலக்கியங்கள் , பண்டிகைகள் , விழாக்கள் செல்வாக்குப்பெறுவதைத் 
தடுக்க வேண்டும் . என்று மிகத் தெளிவாகத் தமது கருத்தைத் 
தெரிவித்தார் . 

இதே ஆண்டில் மத்திய அரசு தங்கக் கட்டுப்பாடு சட்டம் 
கொண்டு வந்தது . இதை எதிர்த்து மதத் தலைவர்களிடமிருந்தும் 


662 


குத்தூசி குருசாமி 


ஜாதி அகம்பாவிகளிடமிருந்தும் " அந்தோ தாலித் தங்கத்துக்குமா 
ஆபத்து ! என்று ஓலம் எழும்பியது . 

அவர்களோடு சேர்ந்து 
தி.மு.க. வினரும் எழுதினர் . பேசினர் . சுயமரியாதைக்காரரான 
குருசாமி இதனைக் கண்டித்து எழுதினார் . படியுங்கள் : 


" தாலி கட்டும் வழக்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ! அதுவும் 
இந்து மதத்திலுள்ள ஒரு சில வகுப்புகளுக்கு மட்டும் தான் . இந்த 
மக்களில் மிகச் சொற்பமானவர்களிடத்தில் தான் இந்த வழக்கம் 
உண்டு . அப்படியொன்றும் தாலி என்பது புனிதமான ஒன்றல்ல . 


கோரைக்கு - அதாவது தர்ப்பைப் புல்லுக்கு ஏற்பட்டுள்ள 
புனிதம் போலவும் , மாட்டின் மலத்துக்கும் மூத்திரத்திற்கும் ஏற் 
பட்டுள்ள புனிதம் போலவும் , தாலியும் புனிதமாக்கப்பட்டிருக் , 
கிறது . 

தாலி கட்டாமலே திருமணம் செய்து கொண்டவர்களும் , 
கட்டியபின் அதை நீக்கி விட்டுக் கணவன் - மனைவியாக 
நல்வாழ்க்கை வாழ்பவர்களும் , வாழ்ந்தவர்களும் தமிழ்நாட்டிலேயே 
பலருண்டு . உலகில் மணமான எல்லா மாதர்களும் தாலி அணிவ 
தில்லை . இதனால் எந்தக் கேடும் ஏற்படவில்லை . உயர்ந்த காரட் 
தங்கத்தில் உறுதியான தங்கச் சங்கிலியில் தாலி அணிந்தவர்களின் 
கணவன்மார்கள் யாவரும் நீண்ட ஆயுள் வாழ்ந்ததாகவும் கூற 
முடியவில்லை . 

( குத்தூசி . ஏப்ரல் . 1963 ) 
வெளிநாடுகளின் உதவியின் பயனாகவும் உள்நாட்டு முயற்சி 
யின் பயனாகவும் பொருளாதாரத் துறையிலும் , கல்வித் துறை 
யிலும் நாடு ஓரளவு வளர்ச்சியடைந்து வருகிறது . ஆனால் . 
சமுதாயக் கேடுகளையும் , குறைபாடுகளையும் ஒழிப்பதில் ‘ நத்தை 
வேகத்தில் அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருப்பதனால் , கேடுகள் 
மான் வேகத்தில் ஓடிக் கொண்டிருக்கின்றன . 
வெள்ளம் ஊருக்குள் புகுந்திருக்கும்போது 

விசாலாட்சி 
வீணை வாசித்துக் கொண்டிருப்பது போல மதுரை மீனாட்சியின் 
வீட்டைப் பழுது பார்க்கக் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மேல் 
பாழ்படுத்தினர் தமிழ்நாட்டு மதக் கிறுக்கர்கள் . 

1963 ஜூன் 28 - ல் புதுப்பிக்கப்பட்ட மதுரைக் கோயில் குட 
முழுக்கு விழாவிற்கு இந்தியக் குடியரசுத் தலைவர் இராதாகிருஷ் 
ணன் கலந்து கொள்வதாக இருந்தது . 


குருவிக்கரம்பை வேலு 


663 


குருசாமி , தமிழ்நாடு சுயமரியாதை இயக்கத் துணைச் செய 
வாளர் மயிலை லோகநாதனைக் கொண்டு குடியரசுத் தலைவரின் 
இச் செயலைத் தடுக்க வேண்டுமெனக் கோரி , சென்னை உயர் நீதி 
மன்றத்தில் ரிட் மனு கொடுக்கச் செய்தார் . 


குருசாமியும் குடியரசுத் தலைவருக்கு இதுபற்றிக் கடிதம் 
எழுதினார் : 

குடியரசுத் தலைவர் என்பவர் கட்சித் தலைவரல்லர் . மதத் 
தலைவரும் அல்லர் . உயர் நீதி மன்ற நிர்வாகிகளைப் போன்றவர் . 
அவர்களையே நிர்வகிக்கும் அதிகாரம் பெற்றிருப்பவர் . அவரது 
பேச்சு , எழுத்து , நடத்தை யாவும் துலாக்கோல் போல் இருக்க 
வேண்டும் . அவர் பெற்றுவரும் ஊதியமும் அவர் சார்பில் 
செலவழிக்கப்பட்டுவரும் 

லட்சக் கணக்கான ரூபாயும் 
பொதுமக்கள் வரிப் பணத்திலிருந்து தரப்படுபவை . மதத் 
தலைவர்களைப்போல் பக்தர்களின் காணிக்கையினால் வாழ்பவர் 
அல்லர் . 


பல 


குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் . நாட்டின் 
அத்தனை கோடி மக்களுக்கும் பொதுவானதொரு பெருந் 
தலைவர் . மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் குடமுழுக்குத் 
திருப்பணிக்காக வருவதால் இந்துமத நம்பிக்கைக்காரரல்லாத 
முஸ்லீம்கள் , கிறித்தவர்கள் , பவுத்தர்கள் , சமணர்கள் . சீக்கியர்கள் , 
பகுத்தறிவு வாதிகள் , நாத்திகர்கள் போன்ற சரிபாதி மக்களின் 
மனம் புண்படும் . 

" குடியரசுத் தலைவரின் இச் செயல் , அவர்தம் பெரும் பதவிக் 
கேற்ற - மதச் சார்பற்ற அசாங்கத் தலைமைக்கேற்ற செய்கைக்கு 
முரணானது , அவர்தம் பதவியை உதறிவிட்டு ,, இந்து மத 
பிரச்சார - விளம்பரச் செய்கையில் ஈடுபடுவதே சிறப்பாகும் . 
அல்லது , இது இந்துமத ஆட்சிதான் : மற்றவர்கள் எவரும் இதில் 
இருக்கத் தேவையில்லை 

அறிவித்துவிட வேண்டும் . 
அப்படி மீறி , குடியரசுத் தலைவர் குடமுழுக்கு விழாவில் கலந்து 
கொள்வாரானால் சுயமரியாதை இயக்கத்தினர் மறியல் செய்ய 
நேரிடும் " என்பதே கடிதத்தின் சுருக்கம் : 

இக் கடிதம் கிடைக்கப் பெற்ற குடியரசுத் தலைவர் இராதா 
கிருஷ்ணன் மதுரைக் குடமுழக்கு விழாவிற்கு வருகை தருவதை 
நிறுத்திக் கொண்டார் . இது புதிய சுயமரியாதை இயக்கத்திற்குக் 
கிடைத்த முதல் வெற்றியாகும் .. 


என்று 


குத்தூசி குருசாமி 


664 


1964 - ல் முன்னாள் மைசூர் மன்னர் சாமராஜ உடையார் 
தமிழ் நாட்டின் கவர்னராகப் பதவி ஏற்றார் . 


பதவி ஏற்றவுடன் , 

சென்னையிலுள்ள கோயில்களுக்குச் 
சென்றார் . திருவல்லிக்கேணி திருவாளர் பார்த்தசாரதி அய்யங் 
காரையும் , மயிலாப்பூர் கபாலீஸ்வர அய்யரையும் 

கண்டு பேசி 
விட்டு , அவர்களுக்கு இவர் 

பட்டாடை தந்து , அவர்கள் 
இவருக்குப் பட்டுடை தந்து - பஞ்சகச்சம் துணிகட்டி , வெட்டிய 
மரம்போல் வீழ்ந்து வணங்கிவிட்டு வந்தார் . இவ்வாறு பவனிவந்த 
கவர்னரை குத்தூசியார் பக்த கவர்னரே வருக வருக என்று 
வரவேற்பு எழுதினார் : 

“ கவர்னராக வருபவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். 
அவரது மதக்கொள்கை . சாதிக்கொள்கை . 

சொந்தக் கருத்து 
இவற்றையெல்லாம் தம் மாளிகைக்குள்ளே வைத்துப் பூட்டி 
விடுவதுதான் நல்லது . என எச்சரிக்கை செய்தார் . 


உலகப் பெரியார் வரலாறு 

குத்தூசி மாத இதழ் தொடங்கியபோது முதல் இதழின் 
முகப்பில் புத்தர் புகைப்படத்தைப் போட்டது மட்டுமல்ல , 
அவருடைய வரலாற்றை இருபதே வரிக்குள் சுருக்கமாக எழுதி 
யிருந்தார் . தொடர்ந்து மேற்படி தலைப்பில் சாக்ரட்டீஸ் , 
காரல்மார்க்ஸ் , காந்தியார் , டால்ஸ்ட்டாய் , லெனின் , அன்னி 
பெசன்ட் , செல்லி , பிராட்லா , ஸ்டாலின் போன்ற தலைவர்களின் 
வரலாற்றை மிக மிகச் சுருக்கமாக எழுதினார் , 

மலை பிளக்கும்சிற்றுளிபோல் மிக மிகச் செறிவான ஈட்டி 
முனைபோல் சிறுமையும் கூர்மையும் வேகமும் கொடுத்து எழுது 
வதில் குத்தூசியார் தமிழ்நாட்டிலேயே முதன்மைத் தன்மையும் 
முன்மைத் தன்மையும் ( Originality ) கொண்டவர் என்பது தமிழ் 
நாடு அறிந்ததுதான் . அதற்குச்சான்றாக உள்ளது மேற்படி உலகத் 
தலைவர்கள் வரலாற்றுத் தொடர் . குருசாமிக்கு மிக 

மிகப் 
பிடித்தமான தலைவரின் வரலாறு சான்றுக்கு : 
இதோ , ஸ்டாலின் ! 

" தந்தை தோல் தொழிலாளி; தாய் சலவைத் தொழிலாளி. 
இவர்களின் பிள்ளை ஸ்டாலின் . 

பர்னாட்ஷாவைப் போல் , இன்னும் சில உலகப் பெரியார் 
களைப்போல் , துவக்கத்தில் எழுத்தர் ( clerk ) . 


குருவிக்கரம்பை வேலு 


665 


சுவையான 


எளிய நடையில் , எவருக்கும் புரியும்படியாகப் பேசுவார் . ஒரு 
சங்கதியைத் திரும்பத் திரும்பக் கூறி மாற்றார் மனத்தைக் கரைப் 
பார் . மற்ற ருஷ்யத் தலைவர்களிடம் 

இல்லாத ஒன்று , 
நகைச்சுவைப்பேச்சு , இவரிடம் உண்டு . உணர்ச்சி மிகுந்த , கருத் 
தாழம் கொண்ட விவாதத்திடையே 

சிறுகதை 
சொல்லிப் பிறர் நெஞ்சைத் தம்பால் இழுப்பார் . 

கடினமான உழைப்பாளி; ஒரு நாளைக்கு 16 முதல் 18 மணி 
நேரம் தொடர்ந்து உழைப்பார் . வேட்டையாடுதல் , மீன் பிடித்தல் 
இவரது பொழுதுபோக்கு . நிறையப் படிப்பார் ; நீண்ட நேரம் 
படிப்பார் . நல்ல நினைவாற்றலுடையவர் . 

தம் குருவான லெனினைப் போலவே அரசியல் வட்டத்துக்கு 
வெளியே அவருக்கென நெருங்கிய தனி நண்பர்கள் இல்லை . 
ஸ்டாலினுக்கு நம்பிக்கையுள்ள நண்பர் என்பதுமில்லை ! தன்னந் 
தனியாகவே இருக்கக் கூடியவர் . 

இவரது முதல் மனைவிக்கு ஒரே ஒரு மகன் . நான்காண்டு 
மணவாழ்க்கைக்குப் பிறகு மணவிலக்குச் செய்துவிட்டார் 
இரண்டாம் மனைவிக்கு ஒரு மகன் , ஒரு மகள் . அவள் இறந்த 
பிறகு மூன்றாம் மனைவி . 


ஸ்டாலின் ஆடம்பரத்தை விரும்பாதவர் . மற்ற இராணுவத் 
தலைவர்களைப் போலவே உடை அணிவார் . இரண்டே அறை 
களைக் கொண்ட சிறு வீட்டில் வாழ்ந்து வந்தார் . 


அவரிடம் தீய பழக்கங்களேயில்லை . உணவின் போது தான் 
சிறிது 

மது அருந்துவார் . சூதாட்டம் , காமவெறி போன்ற 
தீமைகள் அவரை நெருங்கியதில்லை. மற்ற உயர்ந்த 
உத்தியோகஸ்தர்கள் உண்ணும் பொது உண்டிச் சாலையின் 
உணவுதான் அவருக்கும் . உணவில் உயர்தர வகை , 
வகை அறவே இல்லை . வயிறுபுடைக்க உண்பார் ; உண்டபின் 
குழாய்ப்புகை ( pipe ) பிடிப்பார் . வீண் அரட்டை என்பதை வெறுப் 
பவர் . ஸ்டாலின் கிண்டல் கலந்து பேசுவதில் நிபுணர் . 


ஆடம்பர 


திடீரென்று ஒரு நாள் தமது செயலாளரை அழைத்தாராம் ! 

என் தாயார் ஒரு ஆடு வளர்த்தாள் . அதன் முகம் உன் 
முகத்தைப் போலவே இருக்கும் . ஆனால் அதற்கு மூக்குக்கண்ணாடி 
இல்லை " என்றாராம் ! 


666 


குத்தூசி குருசாமி 


வேண்டுமென்று அவரது 


ஸ்டாலினை ஒழித்துக்கட்டிவிட 
மாபெரும் தலைவர் லெனின் எழுதி வைத்துவிட்டே சென்றார் . 

" அவருக்கு செல்வாக்கும் , அதிகாரமும் , சக்தியும் மிகுந்து 
விட்டன . அவர் பெரிய முரடன் . நினைத்ததை முடித்தே தீருவார் , 
தம் சக்தியை எப்படிப் பயன்படுத்துவது என்பது தெரியாது . 
அவரை நீக்கிவிட வேண்டுமென்று தோழர்களை வேண்டிக்கொள் 
கிறேன் " 

என்று விருப்பச்சீட்டு ( will ) எழுதி வைத்திருந்தார் , லெனின் . 
ஆனாலும் தம் தலைவரைக் காட்டிலும் பெரும்புகழ் பெற்ற 
பெரியவர்கள் வரிசையில் இடம்பெற்று விட்டார் ஸ்டாலின் . 

எத்தனை குருஷ்சேவ்கள் வந்தாலும் ஸ்டாலின் புகழ் பெயர் 
அழியாது , மங்காது . 

ஹிட்லர் படையெடுப்பை ஒழித்துக்கட்டிய எஃகு மனித 
னல்லவா ? 

- 50 வரிகளிலேயே ஒரு வரலாறு . 
சீர்கேட்டின் வித்து 

குத்தூசியார் , பொதுவுடைமைக் கருத்துகளில் மிக்க ஈடுபாடு 
உடையவர் . பொதுவுடைமை இயக்கத்திற்குச் சிறந்த ஆதரவாளர் 
என்பதனை , இந்நூலே சொல்லும் . எப்படிப்பட்ட இக்கட்டான 
நிலையிலும் பொதுவுடைமை இயக்கத்தின் பக்கமே நின்றவர் 
குருசாமி . 
பொதுவுடைமை இயக்கத் 

தலைவர்களிலே 

ஒருவரான 
ஏ . எஸ் . கே , குருசாமியைப் பற்றி ஒரு சமயத்தில் குறிப்பிட்டதை 
நினைவூட்டியாக வேண்டும் . 

" ....தோழர் குருசாமி பழுத்த ஒரு சோசலிஸ்ட் என்பதை 
நான் தெளிவாகக் கூறுகிறேன் . கம்யூனிஸ்ட் 

கட்சியில் அவர் 
சேரவில்லையே தவிர , எங்களுடைய கொள்கைகள் அனைத்தை 
யும் ஏற்றுக் கொண்டு தான் இருந்தார் . 

1964 - ம் ஆண்டு சோசலிச வாழ்க்கை முறையை இந்திய அரசு 
தனது கொள்கையாக ஏற்றுக் கொண்ட நேரத்தில் அதற்கு ஆதர 

" சீர் கேட்டின் வித்து " என்ற தலைப்பில் குத்தூசியார் 
எழுதியதின் சுருக்கம் : 

" சோசலிசப் பாதையில் உலகுக்கு வழி காட்டிக்கொண்டு 
வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ரஷ்யாவில் தனிப்பட்ட 


வாக 


குருவிக்கரம்பை வேலு 


667 


மக்களிடம் சிற்சில குறைபாடுகள் இருந்தாலும் , 

சமுதாயத் 
துறையில் எவ்விதக் குறைபாடுகளும் இல்லை . இதைச் சோசலிச 
எதிரிகள்கூட ஒப்புக்கொள்கிறார்கள் . அங்கு பிச்சைக்காரர்கள் 
இல்லை ; வேலை கிடைக்காதார் இல்லை ; விபச்சாரம் இல்லை ; 
திருட்டு இல்லை , 


ரஷ்யாவிலும் , சீனத்திலும் தான் சோசலிசத்தின் விதை 
சரியான இடத்தில் ஊன்றப்பட்டு , பாதுகாத்துச் செடியாக்கி 
வளர்த்து வரப்படுகிறது . 


பல 


தனியுடைமைப் , பற்று இல்லாவிடில் உற்பத்தியில் ஊக்கமிருக் 
காது மனித முயற்சி முன்னேறிச் செல்லாது . நாட்டின் செல்வ 
நிலை வளர்ச்சியடையாது என்றெல்லாம் கூறி வந்தவர்களுக்குச் 
சரியான அடிகொடுத்து சோசலிசத்தின் வெற்றிச் சின்னமாக 
எல்லாத் துறைகளிலும் முதல் இடம் பிடித்துக் கொண்டு 
ராக்கெட் வேகத்தில் முன்னேறிச் செல்கிறது ரஷ்யா . 
இந்தியா மக்கள் தொகை பெருகியுள்ள நாடு . பல சாதிகள் , 

மதங்கள் , பல்வேறு பிரிவுகளைக் கொண்ட நாடு . பல 
நூற்றாண்டுகளாக வெளி நாட்டவர்க்கு அடிமைப் பட்டுக்கிடந்த 
நாடு . மதங் காரணமாக அறியாமையிலும் மூடப் பழக்கத்திலும் 
மூழ்கிக் கிடக்கும் நாடு . இத்தகைய நாட்டில் , அமெரிக்கா 
போன்ற முதலாளித்துவ சமுதாய அமைப்பும் , அம்மாதிரியான 
உயர்ந்த வாழ்க்கைத் தரமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்குமாறு 
செய்யமுடியாது . அமெரிக்காவுச்குப் பிடிக்காத 

சோசலிச 
வாழ்க்கை முறைதான் இந்திய மக்களுக்குத் தேவையானது . 

இன்றைய சமுதாயக் கேடுகளின் அடிப்படை என்ன ? 

தனியுடைமை ஆசைதான் . வசதியான வாழ்க்கை , முதுமை 
யில் பாதுகாப்பு , மனைவி - மக்கள் போன்றவர்களின் படிப்பு , 
இருக்கை , உணவு , உடை , மருத்துவ வசதிகள் - ஆகியவற்றுக்காக 
மனிதன் அல்லும் பகலும் அலைந்து திரிந்து , தேனீயைப் போல் 
பறந்து பறந்து பொருள் சேர்க்கிறான் . இவ்வளவுக்கும் தேவை 
யானவற்றுக்கு மேலும் சேர்க்கிறான் . இது ஒரு பெருநோய் . 
இது தான் எல்லாத் தீங்குகளுக்கும் அடிப்படை . 
மேற்கண்ட தேவைகளின் 

பொறுப்பை 

யெல்லாம் 
அரசாங்கமே ஏற்றுக் கொள்ளுமானால் மனிதனுக்குத் தன்னு 
கர்ச்சி தவிர மற்ற தேவைகள் குறைந்து விடும் . தன்னுகர்ச்சிக்காக 


668 


குத்தூசி குருசாமி 


பணம் 


ஆயிரக்கணக்கில் , லட்சக்கணக்கில் , கோடிக் கணக்கில் 
சேகரித்து , சேமித்து வைக்கவேண்டிய 

தேவையுமிருக்காது . 
உல்லாசப் பொழுதுபோக்கையும் ( கடற்கரை , பார்க் போல , 
எல்லாருக்கும் பொதுவானதாக கட்டணம் இல்லாததாக ஆக்கி 
விட்டால் பணப் பேராசை மறைந்து விடும் . 


குடும்பத் தேவைகளையெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றி 
வைக்கவேண்டும் - தெருக்கள் , சுகாதாரம் , குடிதண்ணீர் , வெளிச்சம் 
முதலியவற்றின் பொறுப்புகளை நகர 

ஏற்றுக்கொண் 
டிருப்பதைப் போல . 


சபை 


இதைச் செய்துவிட்டால் , தனிப்பட்ட எவரும் வீடு , 
வாகனம் , நகை , பணம் முதலியவற்றைத் தமக்காகத் தேடிக் 
கொள்வதிலோ , தம் மனைவி மக்களுக்காகத் தேடி வைப்பதிலோ 
கருத்துச் செலுத்தமாட்டார்கள் . அவரவர் ஆயுளுக்குப் பிறகு 
அவர் தேடிய சொத்துகள் யாவும் அரசாங்கத்தின் பொதுச் 
சொத்தாகிவிடும் என்ற சட்டமிருந்தால் 

ஆசை 
அற்றுப்போய்விடும் . அவரவர் மக்களுக்குப் போதிய கல்வியும் , 
அதற்கேற்ற வேலையும் தருவதோடு பெற்றோரின் கடமையும் 
கவலையும் முடிந்துவிடும் . இந்த இரு பொறுப்புகளைக் கூட , 
ரஷ்யா மாதிரி. அரசாங்கமே ஏற்றுக்கொண்டால் வருமானவரி, 
மரணவரி போன்ற வரிகளுக்கும் தேவையிருக்காது . 


உடைமை 


இவைமட்டுமல்ல பதுக்கல் , லஞ்சம் போன்ற கேடுகளுடன் , 
திருட்டு , கொலை , கொள்ளை போன்ற சமுதாயக் குற்றங்களும் 
அகன்றுவிடும் . 


உண 


என்ற 


" இதைச் செய்வதானால் , உழைக்காதவனுக்கு 
வில்லை 

என்ற அடிப்படையிலும் , தேவைக்கு மேற்பட்ட 
சொத்துகள் யாவும் அவரவர் ஆயுளுக்குப் பிறகு பறிமுதல் 
செய்யப்படும் 

அடிப்படையிலும் 

அரசியல் சட்டம் 
மாற்றியமைக்கப்பட வேண்டும் . எவ்வளவு குற்றம் குறையிருந் 
தாலும் , எல்லா பொது உற்பத்திகளையும் , பங்கீடுகளையும் , 
பணச்செலாவணித் துறைகளையும் அரசாங்கத்தின் 

பொது 
உடைமையாக்கிவிட 

வேண்டும் . இதைச் செய்தாலொழிய, 
தனியுடைமை ஆசை உள்ள வரையில் - அதன் விளைவுகளாகிய 
ஒழுக்கக் கேடுகளையும் தீமைகளையும் ஒழிக்கவே முடியாது . 


பலசரக்கு மூட்டை 


குருவிக்கரம்பை வேலு 

669 
சீர்கேட்டின் வித்து எது ? என்பதை உணராதபடி , வெறும் 
வாய்ப்பந்தல் சோசலிசம் பயன் தராது . " 

( குத்தூசி , செப்டம்பர் , 1964 ) 


குத்தூசி 


நாடு 


கடவுள்களை நாடு கடத்த வேண்டும் ! 

தந்தை பெரியாரும் குத்தூசியாரும் அவர்களது அருமைக் 
கருஞ்சட்டைப் படையினரும் சுமார் நாற்பதாண்டுகளாக , இடை 
விடாது இரவு என்றும் பகல் என்றும் பாராது பகுத்தறிவுப் 
பணி செய்தும் , மதச் சார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண் 
டிருக்கின்ற இந்திய நாட்டில் , தலைவர்கள் , அறிஞர்கள் , 
ஆராய்ச்சி நிபுணர்கள் , பலரும் மதம் பிடித்து ஆடுவதைக் கண்ட 
குத்தூசியார் கடவுளர்களை நாடு கடத்தினாலொழிய இந்த 

உருப்படாது என்று எண்ணியதின் விளைவே இச்சிறு 
நாடகம் பாருங்கள் : 
" கடவுள் மீது விசாரணை " 

சாக்ரட்டீஸ் , புத்தர் , திருவள்ளுவர்- மூவரும் நீதிபதி 
நாற்காலிகளில் அமர்ந்திருக்கின்றனர் . மூவரும் எழுதிய நீதி 
நூல் திரட்டுகள் மேசைமீது அடுக்கப்பட்டிருக்கின்றன . 

இங்கர்சால் , ஷெல்லி , ப்ராட்லா , சிவவாக்கியர் . 
பர்னார்ட்ஷா , 

கார்ல் மார்க்ஸ் , லெனின் , சிங்காரவேலர் . 
ஆகியோர் அரசாங்க வக்கீல்களின் இடத்தில் அமர்ந்திருக் 
கின்றனர் . 

சங்கரர் , கிருஷ்ணன் , இராமன் , ரமணரிஷி - ஆகியோர் 
குற்றவாளிகள் சார்பில் வக்கீல்களாக அமர்ந்திருக்கின்றனர் . 
இவர்களுக்கெதிரில் மேசைமீது மத நூல்களும் , சாஸ்திரங்களும் , 
புராணங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன . 

( புத்தக 
ஏடுகள் காற்றில் பறக்காதபடி சங்கு , சக்கரம் , விபூதிப் பை , 
நாமக் கட்டி , நூல் உருண்டை -- முதலியவை பேப்பர் வெயிட்டு 
களாக வைக்கப்பட்டிருக்கின்றன . ) 


670 


குத்தூசி குருசாமி 


குற்றவாளிகள் அழைக்கப்படுகின்றனர் . 

கோர்ட் சேவகன் : - " கிருஸ்துக் கடவுள் ! கிருஸ்துக் கடவுள் ! 
கிருஸ்துக் கடவுள் ! 

“ இஸ்லாம் கடவுள் ! இஸ்லாம் கடவுள் ! இஸ்லாம் கடவுள் ! 
“ இந்துக் கடவுள் ! இந்துக் கடவுள் ! இந்துக் கடவுள் 

ஒருவர்பின் ஒருவராக , முதல் இரண்டு மதக் கடவுள்களும் 
வந்து , குற்றவாளிக் கூண்டில் நிற்கிறார்கள் . கடைசியாக 
“ இந்துக் கடவுள் என்று கூப்பிட்டவுடனே , ஒரே சந்தைக் 
கூட்டம் மாதிரி . ஆயிரக்கணக்கானவர் முண்டியடித்துக் கொண்டு 
கோர்ட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் ! இக் கூட்டத்தில் 20-30 பேர் 
பெண்களுமிருந்தார்கள ! 

நீதிபதிகள் இக் காட்சியைக் கண்டதும் திடுக்கிட்டுப் போய் , 
" இந்த மாதிரி , ஒரு நாட்டு மக்களே திரண்டு வருவதுபோல் 
வந்தால் , வழக்கை எப்படி விசாரிக்க முடியும் ? அதுவும் நாலு 
கை ஆட்கள் ! யானை முகப் பேர் வழி ! ஆறு தலை ஆசாமி ! 
சே ! சே ! சே ! பார்க்கச் சகிக்கவில்லை ! போங்கள் , வெளியே ! 
உங்கள் பிரதிநிதிகளாக இரண்டே இரண்டு பேர் மட்டும் உள்ளே 
வந்தால் போதும் . மற்றவர்களெல்லோரும் கோர்ட்டுக்கு வெளி 
யிலும் வேண்டாம் ! தெருவிலும் 

தெருவிலும் நின்று போக்குவரத்துக்குத் 
தடையாயிருக்க வேண்டாம் ! எங்காவது அணுகுண்டு சோதனை 
இடத்தில் போய் அமர்ந்திருங்கள் ! என்று கட்டளையிட்டார்கள் . 

இரண்டு பிரதிநிதிகள் யார் யார் என்பதில் ஒருமணி 
நேரம் சண்டை சச்சரவும் , அடிதடியும் நடந்து , பல கடவுள் 
களுக்கு இரத்தக் காயமும் ஏற்பட்டது . இறுதியாக பரமசிவனும் 
மகாவிஷ்ணுவும் கோர்ட்டுக்குள்ளே 

நுழைந்தார்கள் . கதவு 
தாளிடப்பட்டது . இருவரும் குற்றவாளிக் கூண்டில் நின்ற மற்ற 
இரு மதக் கடவுள்கள் அருகில் நின்றார்கள் . 


வழக்கு துவக்கம் 

நீதிபதிகள் : “ உங்கள் ஆதிக்கத்திலுள்ள மக்களில் பல பேர் 
வயிற்றுக்கில்லாமல் செத்து மடிவதாகவும் , தீராத நோய்களினால் 
அற்பாயுளில் மடிந்து கொண்டிருப்பதாகவும் , இதோ , இங்குள்ள 
சர்க்கார் வக்கீல்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் . குடிசை 
களிலும் , சாலையோரங்களிலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான 
மக்கள் வயிறு வற்றி , உடல் தளர்ந்து சாகிறார்களாம் . 


66 


இது 


குருவிக்கரம்பை வேலு 

611 
லட்சக்கணக்கானவர்களுக்குச் சொந்தத்தில் 

குடிசைகூட 
இல்லையாம் ! நீங்கள் தான் இதற்குப் பொறுப்பாளிகளாம் ! என்ன 
சொல்கிறீர்கள் ? நீங்கள் குற்றவாளிகளா ? 
குற்றவாளிகள் 

நால்வரும் சேர்ந்து : இல்லையில்லை ; 
நாங்கள் நிரபராதிகள் ; குற்றவாளிகளல்ல . 

வீண் 
அபவாதம் ! 

கார்ல்மார்க்ஸ் ( சர்க்கார் வக்கீல் ) : " நீதிபதி அவர்களே ! இவர் 
களின் பாதுகாப்பிலுள்ள மக்களை வயிற்றுக்குக்கூட இல்லாமல் 
சாகடிக்கின்ற இவர்களுக்குத் தூக்குத்தண்டனைகூட விதிக்கலாம் 
என்று தெரிவித்துக் கொள்கிறேன் . 

குற்றவாளிகளின் சார்பு வக்கீல்கள் : " இல்லையில்லை ! 
பட்டினிச் சாவுக்கும் எங்கள் கட்சிக்காரர்களுக்கும் சம்பந்தமே 
யில்லை . சாக்காடு என்பது அவரவர் தலைவிதி ; அதற்கு இவர் 
களென்ன செய்வார்கள் ? பாவம் ! 


இங்கர்சால் ( சர்க்கார் வக்கீல் ) : " அப்படியானால் இவர்கள் 
ஏன் சர்வ வல்லமையுள்ளவர்கள் என்று பறையடித்துக் 
கொள்ள வேண்டும் ? கையாலாகாத பேடிகள் என்று ஒப்புக் 
கொள்ளட்டுமே ! பக்தகோடிகளின் வணக்கத்துக்கும் , படையலுக் 
கும் , அபிஷேகத்துக்கும் , பண்டிகைக்கும் மட்டும் ஆசை ! அவர் 
களுக்கு வயிறு நிறையச் சோறு போடுவதற்குக்கூட முடிய . 
வில்லையென்றால் இவர்களுக்கு ஏன் சவுக்கடித் தண்டனை 
தரக்கூடாது ? 

குற்றவாளிகள் நால்வரும் : “ மாண்பு மிக்க நீதிபதிகளே !! 
சர்க்கார் வக்கீல்கள் எங்களுக்குப் பிறவி எதிரிகள் ! நீங்களும்கூட 
அப்படித்தான் என்று கூறினால் கோர்ட்டாரை அவமதித்த 
குற்றமாகும் என்று பயப்படுகிறோம் . எங்களை வணங்கச் 
சொல்லி இந்த உலகிலுள்ள எவரையாவது நாங்கள் கேட்ட 
துண்டா ? எங்களுக்குப் 

படையல் 

போடச் சொல்லியும் 
படுக்கையறைக்கு அழைத்துப் போகச் சொல்லியும் , 

சொல்லியும் , உடம்பு 
தேய்த்துக் குளிப்பாட்டச் சொல்லியும் , மண்டி போட்டுப் புகழச் 
சொல்லியும் 

யாரைக் கேட்டோம் ? மக்களையெல்லாம் 
காப்பாற்றுவதாக நாங்கள் ஒப்புக்கொண்டதேயில்லையே ! இவர் 
களாகவே எங்களுக்குத் தொல்லை கொடுக்கிறார்களே ஒழிய , 
நாங்கள் இந்த அற்ப மனிதர்களின் வாழ்த்தை எதிர்பார்த்தா வாழ் 
கிறோம் ? நீதிபதிகள் தீர விசாரித்து நீதி வழங்கவேண்டும் . " 


குத்தூசி குருசாமி 


672 


பொறுப் 


நீதிபதிகள் : ( குற்றவாளிகளை நோக்கி ) “ நீங்கள் சொல் 
வதிலும் சிறிது உண்மையிருக்கிறது . ஆனால் , மக்கள் உங்களை 
நம்பித்தானே ஏமாறுகிறார்கள் ? மற்றவர்களையும் ஏமாற்று 
கிறார்கள் ? 

மனித 

துன்பங்களுக்கு நீங்கள் 
பாளியல்ல என்றாலும் , 

மனிதர் வாழ்கின்ற உலகத்தில் 
நீங்கள் நடமாடுகின்ற வரையில் உங்களைச் 

சும்மாவிடக் 
கூடாது என்று கருதுகிறோம் . மனிதர் வாழ்கின்ற பூ மண்டலத் 
தில் உங்களுக்கென்ன வேலை ? உங்கள் நாட்டைவிட்டுப் பூ 
உலகத்திற்குக் குடியேறியதே தப்பு ! ஆதலால் உங்கள் நால்வரை 
யும் நாடு கடத்தத் தீர்ப்பளிக்கிறோம் . இனிமேல் நீங்களும் , 
உங்கள் பரிவாரங்களும் மனிதர்கள் 

இடத்துக்குச் 
செல்லக்கூடாது . தெய்வலோகத்தை விட்டு நகரவே கூடாது 
என்று தீர்ப்பளிக்கிறோம் . 

( குத்தூசி , டிசம்பர் 1964 ) 


உள்ள 


அறிவுப் பாதை 


சுயமரியாதை ( அறிவியல்) இயக்க வார ஏடு 

ஆசிரியர் சா.குருசாமி 

ARIVU PAATHAI 
50. சி . அய . டி . காலனி , 

சென்னை .30 . 
ஷெனாய் நகர் , 

Phone : 61991 


w 


அறிவுப் பாதை 

குத்தூசி இலக்கிய மாத இதழாக இருப்பதால் , புதுப் 
பிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை விளக்க 
வார இதழ் ஒன்று தேவைப்பட்டது . 

எனவே , 1964 மே தினத்திலிருந்து அறிவுப் பாதை வார 
இதழ் தொடங்கப் பெற்றது . 

இந்தச் சமுதாயப் புரட்சி ஏட்டை வெளியிடுவதற்கு , 
உலகத் தொழிலாளர் புரட்சி நாளான 

மே தினத்தையே 
குருசாமி தேர்ந்தெடுத்தார் . 

குத்தூசி யும் அறிவுப் பாதை யும் ஒரே இலட்சியத்தை 
நோக்கிச் சென்றன . 

" அரசு அலுவலகங்களில் உள்ள கடவுள் படங்களை அகற்றி 
விட வேண்டும் . மதச் சார்பற்ற நாட்டில் எந்த மதத்தினுடைய 


குருவிக்கரம்பை வேலு 


673 


அடையாளங்களும் இருப்பது தவறு . சாதியையும் , மதத்தையும் 
வளர்த்து வருகின்ற கோயில்கள் , மசூதிகள் , 

சர்ச்சுகள் , 
சிலைகள் , விழாக்கள் , பண்டிகைகள் முதலியவற்றை அரசாங்கம் 
அனுமதித்துக் கொண்டிருப்பது தவறு . இவற்றை ஊக்கப் 
படுத்திக் கொண்டும் , மத 

உணர்ச்சியைத் தூண்டிவிட்டுக் 
கொண்டுமிருக்கும் அரசாங்கமே முதல் நம்பர் விரோதி . 


சாதி உணர்ச்சிக்கு வித்துப்போன்ற பூணூல் அணியும் விழா 
விற்கும் , கிறிஸ்துமஸ் , நபிவிழா , இந்துமதப் பண்டிகைகள் 
போன்றவற்றிற்கும் அரசாங்கம் பொது விடுமுறை தருவது , 
மேலும் மேலும் மத உணர்ச்சியைக் கிளறி விடுவதாகும் " என்று 
அரசாங்கத்திற்குக் கடிதம் எழுதினார் . 

சென்னை மாநகராட்சியின் நிர்வாகத்திலுள்ள நடைபாதைக் 
கோயில்களையும் அகற்ற வேண்டும் என்று பல முறை வற்புறுத்திக் 
கட்டுரைகள் எழுதினார் . 


எனது விளக்கம் 


இவ்வாறு கொள்கைக்காக குருசாமி போராடிக் கொண்டி 
ருக்கும் போது அவருக்கு இழிவு 

தரத் தக்க வகையில் 
திராவிடர் கழகம் பிரச்சாரம் செய்தது . இந்தப் பிரச் 
சாரத்தை நம்பி குமுதம் - வார இதழ் ஒரு செய்தியை வெளி 
விட்டது . அதனை மறுத்து குருசாமி எழுதுகிறார் : 

" ஆசைகளையெல்லாம் துறந்து கொள்கையொன்றுக்காகவே 
உயிர் வாழும் திரு . குத்தூசி குருசாமி , பெரியார் கையிலிருக்கும் 
பணத்தையும் , அதிலே எவ்வளவு திரு . சம்பத்துக்குப் போகும் 
என்பதையும் சதா கணக்குப் போட்டுக் கவலைப்பட்டுக் 
கொண்டிருப்பானேன் ? 

என்று குமுதம் ( பக்கம் 83 ) கேட்டிருக்கிறது . இதற்கு 
விளக்கம் கூறாவிடில் வீணான விஷமப் பிரசாரம் வளர்ந்துவிடும் 
என அஞ்சுகிறேன் . 

முதலில் நான் காந்தியாரைப் போல , திரு . வினோபாவைப் 
போல , திரு . காமராசரைப் போல 

ஆசைகளையெல்லாம் 
துறந்தவன் " அல்லன் . 

வீடு - வாசல் , பிள்ளை - குட்டி , என்ற 
பாசக் கயிற்றில் இன்னமும் கட்டுப்பட்டுக் கிடப்பவன் . மேலே 
கண்ட 

பெரியார்களின் வாழ்க்கைப் பாதையைப் பார்த்துப் 
பார்த்து மலைத்துக் கொண்டிருப்பவன் . 

கு -43 


674 

குத்தூசி குருசாமி 
உயர்ந்த வாழ்க்கை வசதி வேண்டும் ; பதவி வேண்டும் ; பணம் 
திரட்ட வேண்டும் ; புகழ் பரவ வேண்டும்- என்ற இம்மாதிரி 
அற்ப ஆசைகளை மட்டுமே துறந்துள்ளவன் . இப்பேர்ப்பட்டவர் 
எத்தனையோ லட்சம் பேர் இருக்கலாம் , 
ஆகவே " ஆசைகளை 

எல்லாம் " துறக்கவில்லை ; துறக்க 
முடியவில்லை , முயன்று கொண்டிக்கிறேன் . 


ஆனால் இவ்வாக்கியத்தின் மற்றொரு பகுதியை ஓரளவேனும் 
ஒப்புக் கொள்ளத் தகுதி உடையவனென்றே கருதுகிறேன் 
கொள்கையொன்றுக்காகவே உயிர் வாழும் - என்ற சொற் 
களையே குறிப்பிடுகிறேன் , 


இதனால் 

தான் இக்கொள்கையை எனக்குக் கற்பித்து, என்னை 
உருவாக்கி , இன்னும் பல்லாயிர மக்களை என்னைப் போலவே 
உருவாக்கி , அவரவரும் அவரவர் சக்திக்கேற்ப , மேலும் பலரை 
உருவாக்கியதற்கும் காரணமாயிருந்த ஒரே தலைவர் பெரியார் 
அவர்களின் காலத்துக்குப் பிறகும் இக்கொள்கை வானுற ஓங்கி 
வளர்ந்து தமிழகத்தின் நான்கு கோடி மக்களும் பழுத்த பகுத்தறிவு 
வாதிகளாகவும் , ஒழுக்க சீலர்களாகவும் , சோஷலிஸ்ட்களாகவும் , 
நெஞ்சுரம் பெற்ற வீரர்களாகவும் , விளங்க வேண்டும் என்ற ஒரே 
ஆசையினால் தான் “ ஒரு கோடி ரூபாயைப் பற்றிய கவலை 
கொண்டிருக்கிறேன் . 


எனக்கு இப்பணத்தில் ஒரு ரூபாயின் மீதாவது ஆசையோ . 
பற்றோ- இருந்திருக்குமானால் , " விலகல் கடிதம் வேண்டும் , " 
என்ற உடனேயே , அய்ந்து ஆண்டுகளுக்கு முன்பே , எல்லாப் 
பொறுப்புகளிலிருந்தும் விலகியிருக்க மாட்டேன் . " விடுதலை " 
ஆசிரியர் பொறுப்பிலிருந்தும் 

( நான் திரு . டி . டி . கே . யை 
ஆதரித்துத் தலையங்கம் எழுதியதை வெளியிடாமல் நிறுத்திய 
தற்காக ) நானாகவே விலகியிருக்க மாட்டேன் . 


ஒரு கொள்கையைப் பரப்புவதற்கோ , ஒரு அமைப்பை ஏற் 
படுத்துவதற்கோ பொது நிதி திரட்டுவதென்றால் சுளுவல்ல . 
அப்படித் திரட்டும் தொகை அந்தக் காரியத்துக்குப் பயன்படாமல் 
யாரோ ஒரு தனிப்பட்டவருக்கு ( அல்லது சுயநலக்கும்பலுக்கு ) ப் 
போய்விடுமானால் அக்காரியத்துக்காக ஆயுள் முழுதும் உழைத்தவர் 
களுக்கெல்லாம் மன வேதனையாகத் தானே இருக்கும் ? 


குருவிக்கரம்பை வேலு 


675 


இதனால் அறிவியல் ( சுயமரியாதை ) இயக்கம் செத்துவிடாது .. 
உண்டியல் பிச்சை எடுத்தாவது சக்திக்கேற்ற தொண்டு நடந்து 
கொண்டுதானிருக்கும் . 


கடந்த அரை நூற்றாண்டாக லண்டனில் 

நடைபெற்று 
வருகின்ற பகுத்தறிவுக் கழகம் ( Rationalist Press Association ) 
திடீரென்று கலைக்கப்பட்டு , எனக்குப் பிறகு இக்கழகம் இருக் 
காது . இங்கிலாந்திலேயே 

யோக்கியன் கூட இல்லை ; 
ஆகையால் சொத்து முழுவதையும் என் குடும்பத்துக்கே சேர்த்து 
விட்டேன் என்று அக்கழகத்தின் தலைவர் கூறுவாரானால் 
எப்படியிருக்கும் . 


காங்கிரஸ் இயக்கம் காந்தியார் சொத்தல்ல ; காமராசர் 
சொத்துமல்ல . கம்யூனிஸ்ட் கட்சி 

டாங்கேயின் சொத்தல்ல ; 
இராமமூர்த்தி சொத்துமல்ல . 


பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே பகுத்தறிவுக் கொள்கை 
விதையை ஊன்றி நீர் ஊற்றி , வேலி கட்டி , 40 ஆண்டுகளாக 
பாதுகாத்துப் பெரிய மரமாக்கிவிட்ட பெருந்தலைவர் பெரியார் 
அவர்கள் எனக்குப் பிறகு இம்மரம் தேவையில்லை ! இதோ , 
இதற்குத் தீ வைத்து விடப்போகிறேன் ; என் வீட்டுக்கு அடுப்புக் 
கரியாக ஆகட்டும் என்றால் , குமுதம் சகித்துக் கொள்ளுமா ? 
எவனோ வைத்தது எப்படியோ தொலையட்டும் என்று இருந்து 
விடுமா ? “ ஏனய்யா மரத்துக்குத் தீவைக்கிறீர் ? எல்லோருக்கும் 
நிழல் தருகிறது , காற்றுக்குக் காரணமாயிருக்கிறது ! உமது மரமாயி 
ருந்தாலும் தீவைத்து நாசமாக்குவது அக்கிரமம் ! என்று தானே 
குமுதமே கூறும் ! 

அதுபோலத்தான் , பொதுப்பணத்தை , பலரது உழைப்பாலும் , 
தியாகத்தினாலும் சேர்ந்த பணத்தை, இயக்கக் கொள்கை 
வளர்ச்சிக்காகப் பயன்படும்படி இந்தியாவிலுள்ள 

அரைக்கால் 
யோக்கியர்கள் எவரிடமாவது , ஒப்படைக்க வேண்டுமென்பதே 
எனக்கு அப்பணத்திலுள்ள கவலை . 


மரத்துக்குத் தீவைக்க வேண்டாம் . என்ற அளவுக்குத்தான் 
என் “ கவலை . பெரியாரிசம் வாழ்க ! 


சா . குருசாமி 


676 


குத்தூசி குருசாமி 


புதிய 


கழகமா ? கடவுளா ? 
1964 - ல் 

சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் 
பட்டுக்கோட்டையில் பேசும் போது புதிய இயக்கம் அமைத்த 
குருசாமி , பெரியார் செய்த சில தவறுகளையும் சுட்டிக் காட்டினார் 
அந்தப் பேச்சுக்குப் பதிலாக யார் இவர் கணக்குக் கேட்க என்று 
எழுதினார் , பேசினார் , பெரியார் . அதற்குக் குருசாமி ஓர் அறிக்கை 
வெளியிட்டார் . 


அதன் விபரம் : 


சுயமரியாதை இயக்கப் பொதுச் செயலாளர் குத்தூசி குருசாமி 
கீழ்க்கண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார் : 

" எனது பட்டுக்கோட்டை சொற்பொழிவின் இரண்டொரு 
வாக்கியங்களைப் பற்றி தலைவர் பெரியார் ஈ . வெ . ரா . அவர்கள் 
கூறியுள்ள கருத்துக்களைப் படித்தேன் . 


தனிப்பட்டவருக்கே , " இவ்வளவு சொத்து ஏன் ? கணக்கு 
என்ன ? வருமான வழிகள் எவை ? செலவு என்ன ? " - என்று 
கேட்பது தான் சோஷலிசம் . எனவே , பொதுச் சொத்து , பொது 
நிதி - பற்றி எவருக்கும் கேட்பதற்கு உரிமையுண்டு . திலகர் நிதி 
பற்றி நீதிக்கட்சித் தலைவர்கள் அன்று கேட்கவில்லையா ? பெரியார் 
" குடி அரசில் “ திலகர் நிதி மோசடி என்ற தலைப்பில் அன்று 
அடிக்கடி எழுதவில்லையா ? இதற்கு சமாதானம் கூற முடியாத 
காங்கிரஸ்காரர் , பெரியார் காங்கிரசிலிருந்து 5 லட்ச ரூபாயைத் 
திருடிக் கொண்டு கணக்குக் காட்டாமல் ஓடி விட்டார் . என்று 
வீண்பழி சுமத்தவில்லையா ? 


திராவிடர் கழகத்துக்காகச் சேர்ந்துள்ள ஒரு கோடி ரூபாய் 
பொதுப் பணத்தைப் பற்றி கழகத்தாரல்லாதார் கூடக் கேட்ப 
தற்கு உரிமையுண்டு . கழகச் சொத்து முழுதும் , சட்டப்படி பதிவு 
செய்யப்பட்ட “ பெரியார் சுயமரியாதைப் பிரசார ஸ்தாபனம் 
என்பதன் பெயரில் இருந்து வந்தது பிறகு இந்த அமைப்பே 
செல்லுபடியாகாதவாறு செய்யப்பட்டு விட்டது ; நேர்மையான 
நிர்வாகிகள் யாவரும் இதிலிருந்து விலகிக் கொண்டு விட்டனர் . 
எனவே இதன் பெயரால் இருந்த சொத்துக்களும் இன்று சொந்த 
சொத்துக்களாகி விட்டன . 


“ எல்லாம் இன்று திராவிடர் கழகத்தின் பெயரால் தான் இருக் 
கின்றன . என்று சொல்லிவிட்டால் போதாது . இது பக்தர்கள் 


குருவிக்கரம்பை வேலு 


677 


கடவுள் பெயரால் நடப்பதாகச் சொல்வதுபோல் இருக்கிறதே ! 
“ கழகம் என்றால் யார் யார் பெயரில் ? இதை வெளியிடுவதில் 
தயக்கமென்ன ? வெட்கமென்ன ? தமது உறவினர்களை மட்டுமே 
கொண்ட நிர்வாகக் குழுவாகத்தான் இருக்கட்டுமே ! யார் யார் ? 
கூறலாகாதா ? பொதுப் பணந்திரட்டிக் கொடுத்தவர்களும் , அன்று 

வெள்ளித் தோட்டாவை வீசி எறியுங்கள் ! " என்று இடை 
விடாமல் எழுதிக் கொண்டிருந்தவர்களும் , மற்றப் பொது மக்களும் 
அறிந்து கொள்ளக் கூடாத இரகசியமா ? ஏன் இந்த இரகசியம் ? 


32 


" எனக்குப் பிறகு கழகம் இருக்காது என்று அடிக்கடி பல்லவி 
பாடுவது . " கழகத்தான் எவனுக்கும் இனிக் கணக்குக் கேட்பதற்கு 
உரிமையில்லை என்பதற்கான அச்சாரப் பேச்சா ? 

சுயமரியாதை ( அறிவியம் ) இயக்கக் கொள்கைகளை வளர்ப் 
பதற்காக வேண்டிப் பொது மக்களால் கொடுக்கப்பட்ட இந்த 
ஒரு கோடி ரூபாய் சொத்தும் , எந்த சோணாசலத்தின் பெயரா 
லாவது கொள்கைப் பிரசாரத்துக்கு நிலையாகப் பயன்பட்டால் 
போதும் . தனிப்பட்டவர் எவரும் அடையக் கூடாது ; வருமான 
வரியாகவும் 

லட்சக் கணக்கில் 

கரைந்து விடக்கூடாது ; 
( இதற்குத் தொழில் முதலாளிகள் பெருவணிகர் , பணம் ஏராள 
மாகப் பதுங்கிக் கிடக்கிறது . ) 

" எனக்குப் பிறகு திராவிடர் கழகம் கலைக்கப்பட்டுவிடும் , 
என்று " இரகசிய உயில் இருப்பதாக உலவும் வதந்தியைப் பொய் 
யாக்குவதற்காவது , கழகத்தில் யார் யார் பெயரால் இச்சொத்து 
எழுதப்பட்டிருக்கிறது . இயக்கப் பிரசாரத்துக்கு என்னென்ன வழி 
வகுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வேண்டும் . பொதுப் 
பணத்தில் நாணயம் இருக்குமாறு பிறருக்கு நல்வழி காட்ட 
வேண்டும் . 

பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு அவரவர் சொத்து 
என்ன ? வருமான வகைகள் எவை ? இன்று சொத்து எவ்வளவு ? 
எப்படிப் பெருகிற்று ? - என்பது பற்றி எல்லாத் தலைவர்கள் 
குட்டித் தலைவர்கள் , பொது நலத் தொண்டர்கள் ஆகியோர் , 
பற்றி அரசாங்கம் ஏன் கணக்குக் கேட்கக் கூடாது ? 

அப்படிக் கேட்டால் இவன் யார் என்னிடம் கணக்குக் கேட்க 
என்று யாராவது அரசாங்கத்தைத் திருப்பிக் கேட்க முடியுமா ? 
( குறிப்பு : 

அனுப்பப்பட்ட 
இது தினத்தந்திக்கு க்கு 
கடிதத்தின் சரியான நகல் ) 


678 


குத்தூசி குருசாமி 


வேண்டிய 


விடையும் வினாவும் 

குருசாமியின் மேற்படி அறிக்கையின் விளைவாக , பெரியார் 
மீண்டும் அதற்குப் பதில் சொல்ல 

நிர்ப்பந்தம் 
ஏற்பட்டது . பெரியாரும் பட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டத்தில் 
அது பற்றிப் பேசினார் . அவர் பேசியதை 31-8-64 விடுதலை 
வெளியிட்டிருந்தது . அதில் சில வரிகளை எடுத்து , விடையும் 
வினாவும் இது ஒரு புது முறைதான் ; என்றாலும் ஊன்றிப்படித்து 
உண்மையை உணருங்கள் , என்று குருசாமி வினா எழுப்புகிறார் . 


விடை : 

" குருசாமி என்பவர் 30 லட்சம் அல்ல ; ஒரு 
கோடிக்கு மேல் சொத்து உள்ளது . விடாதே பிடி , என்று இன்கம் 
டாக்ஸ்காரருக்கு எழுதியும் பேசியும் வருகின்றார் . 

( மேற்படி பேச்சு பக்கம் 3 பத்தி , 4 ) 
வினா : தப்பு அய்யா , தப்பு ! இன்கம்டாக்ஸ்காரர் பிடிக்க 
வேண்டிய பெரும் புள்ளிகள் ஆயிரக்கணக்கில் தமிழ் நாட்டில் 
மட்டும் இருக்கின்றன ; ஒரு ஒரு ரூபாயாகவும் , 5 ம் , 10 ம் ஆகவும் 
மக்கள் திரட்டிக் கொடுத்த பணத்தை இப்படிக் கொடுத்து 
ஏமாந்துவிடாதீர்கள் ; காங்கிரஸ் பெருந்தலைவர்களைப் 
பிடித்தாவது இன்கம்டாக்ஸ்காரரைச் சரிப்படுத்திக்கொண்டு 
இப்பெருந்தொகையைக் கொண்டு 

பகுத்தறிவு ( சுயமரியாதை ) 
இயக்கம் பரவுவதற்காக ஒரு நிரந்தர கமிட்டியிடம் ஒப்படைத்து 
விடுங்கள் ; உங்கள் உயிருள்ள போதே செய்துவிடுங்கள் . 
இல்லையேல் , நேருவின் வில் ( Will ) மாதிரி , செத்தவர் ஒன்று கூற 
இருப்பவர் வேறொன்றாகச் செய்துவிடப் போகிறார்கள் ; அல்லது 
தனிப்பட்ட புள்ளிகளுக்கு அல்லது தங்கள் குடும்பத்துக்குப் 
போய்விடப் போகிறது - என்றுதானே 

" என்பவர் 
பன்னிப் பன்னிச் சொல்லி வருகிறார் ? தாங்களும் பிறரும் 
பாடுபட்டுத் திரட்டிய பணத்தை ஒரே நாளில் இன்கம்டாக்ஸ் 
காரருக்கு அள்ளிக்கொடுத்து விடுவதில் குருசாமி என்பவருக்கு 
என்ன இன்பம் இருக்கப் போகிறது ? 


22 


குருசாமி 


இவர் தொலையட்டும் எப்படியோ ! வீரப்பா என்பவர் , சேலம் 
பச்சைமுத்து என்பவர் , திருவாரூர் முத்துக்கிருஷ்ணன் என்பவர்- 
இப்படியாக 

“ என்பவர்களை யாவது நிரந்தரக் 
குழுவினராக ஏற்படுத்தி அவர்களிடம் ஒரு கோடி ரூபாயைக் 
கொடுத்து பகுத்தறிவுப் பிரச்சாரத்தை ஒப்படைக்கக் கூடாதா 
என்றுதான் கேட்கிறார் குருசாமி என்பவர் ? 


ஒருகில 


குருவிக்கரம்பை வேலு 


679 


விடை : , எனக்குப் பிறகும் இயக்கம் - ஸ்தாபனம் நல்ல 
வண்ணம் நடக்கவும் , சொத்துக்கள் பாதுகாக்கப்படவும் நல்ல 
ஏற்பாடு தான் செய்துள்ளேன் 

( மேற்படி பேச்சு : பத்தி 4 ) 


- 


வினா : அப்படியா ? மிக்க மகிழ்ச்சி ! குருசாமி " என்பவரின் " 
ஒரே ஆசை இது தானே ! " எனக்குப் பிறகு இயக்கம் இருக்காது ; 
என் புத்தகங்கள் தான் இருக்கும் , என்று ஆயிரம் தடவை 
பேசினீர்களே ; எழுதினீர்களே அதை 

உண்மையென்று 
நம்பித்தான் குருசாமி என்பவர் பயந்திருப்பார் ! ஒருக்கால் 
" திராவிடர் கழகம் இருக்காது ; இயக்கம் - ஸ்தாபனம் இருக்கும் . 
என்று தாங்கள் மிக எச்சரிக்கையாகவே இச்சொற்களைப் 
போட்டிருக்கலாம் . என்ன ஸ்தாபனம் ? என்ன இயக்கம் ? பல 
அல்லாடிகளும் பல முத்தய்யாக்களும் , பல சீனுவாச அய்யங்கார் 
களும் சேர்ந்தாலும் சட்ட மூளையில் தங்கள் அருகில் கூட நெருங்க 
முடியாது என்பது எனக்குத் தெரியும் ; தமிழ் நாட்டுக்கும் தெரியும் ! 
இனி , அடுத்தபடி எந்தச் சொல்லை , எந்தப் பொருளில் , எந்த 
சமயத்தில் விடுவீர்களோ தெரியவில்லையே ! 


" நான் பார்ப்பனருக்கு , சுதந்தராக் கட்சிக்கு எமன் ; அதுபோல 
நமக்கு பார்ப்பாரும் சுதந்தரா கட்சியும் எமன் . இப்படித்தான் 
நானும் நினைக்கிறேன் . ஆச்சாரியாரும் நினைக்கிறார் . இப்படிப் 
பட்ட அவர்கள் கூடக் குறைகூறத் துணிவதில்லை . கண்ணீர்த் 
துளிகளை ( தி . மு . க . ) தினம் கண்டித்துக்கொண்டு தான் 
வருகின்றேன் . அவர்கள்கூடக் குறை கூறுவதில்லை . 

( மேற்படி பேச்சு : பத்தி . 4 ) 
வினா : இதிலென்ன வியப்பு ? அவர்களுக்குக் 
இருக்காது தான் ; தங்கள் ஒரு கோடி ரூபாய் பொதுச் சொத்துச் 
சேர்வதற்கு அவர்கள் ஒரு செப்புக்காசு கூடக் கொடுத்திருக்க 
மாட்டார்கள் . ஒருவரைக்கூடக் கைநீட்டிப் பணம் கேட்டிருக்க 
மாட்டார்கள் . அவர்களில் ஒருவர்கூட ஆதிமுதல் சுயமரியாதை 
இயக்கத்தில் ஈடுபட்டுப் பாடுபட்டவர்களல்லவே ! 


கவலை 


தங்கள் சொத்து முழுதும் பள்ளிக்கூடமாகட்டும் ! அல்லது 
கல்லூரியாகட்டும் ! அல்லது இன்கம்டாக்ஸ்காரருக்குப் போகட்டும் ! 
எப்படியோ கரைந்து தொலையட்டும் ! " சாதி ஒழியணும் ; மதம் 
ஒழியணும் ; பண்டிகை ஒழியணும் ; கடவுள் ஒழியணும் ; பகுத்தறிவு 
வளரணும் ; ஒழுக்கம் வளரணும் ; மூடநம்பிக்கை ஒழியணும் ; 


680 


குத்தூசி குருசாமி 


காசுகூட 


என்பது 


எல்லாரும் ஒன்றாகணும் ! - என்றெல்லாம் உளறிக் கொண்டி 
ருப்பது இவரோடு தொலையட்டும் ; இவருக்குப் பிறகு ஒரு 

இம்மாதிரிப் பேத்தல்களுக்குப் பயன்படக்கூடாது 
என்பதுதானே சிறந்த பண்புக்கு எடுத்துக்காட்டாக தாங்கள் 
கூறியிருக்கும் இவ் இரு கட்சிகளின் உட்கருத்து ? இவர்கள் ஏன் 
தங்கள் சொத்தைப்பற்றிக் கவலைப் படப்போகிறார்கள் ? 
விடை : திருச்சியிலும் பெரிய கட்டிடங்கள் , 

மாளிகை 
உள்ளது . இங்கு லட்சத்துக்குமேல் செலவு செய்து பள்ளிக்கூட 
கட்டிடங்கள் கட்டப்பட்டு 400 ஆண்கள் 300 பெண்கள் படிக்கும் 
படியான இரு ஆசிரியர் பயிற்சிப் பள்ளிகளும் ஒரு அநாதைப் 
பெண்கள் விடுதியும் , ஒரு உயர் தர ஆரம்பப்பள்ளியும் நடைபெற்று 
வருகின்றது . 

( மேற்படி பேச்சு : பத்தி . 3 ) 
வினா : இப்பள்ளிகளால் தங்களுக்கு மட்டுமல்ல ; பாதிரிமார் , 
பண்டார சந்நிதிகள் , மடங்கள் , தனிப்பட்டவர்கள் - ஆகியோருக்கு 
ஆண்டுதோறும் எத்தனை ஆயிர ரூபாய் “ நஷ்டம் ஏற்படுகிறது 

எனக்குத் தெரியாதா ? அரசாங்கத்துக்குத்தான் 
தெரியாதா ? பொது மக்களுக்குத்தான் தெரியாதா ? பிள்ளைகளைச் 
சேர்க்கப்போகும் பெற்றோர்களுக்குத்தான் தெரியாதா ? ஆனாலும் 
இந்த மாபெரும் " தியாகத்தை " - " பொது நலத் தொண்டை , 
" கல்விச் சேவையைச் செய்வதற்குத்தான் தங்களைத் தவிர்த்த 
மற்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார்களே ! 

தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணம் கோயில்களைப் 
பள்ளிகளாகவும் ஆஸ்பத்திரிகளாகவும் ஆக்கக்கூடிய 
மனப்புரட்சி - மதப்புரட்சி- எழுப்புவதற்காக அல்லவா 
இயக்கத் தோழர்களாலும் , இயக்க அநுதாபிகளாலும் 
அளிக்கப்பட்டது ? 
இன்று இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் . வணக்கம் . 
தீயினால் சுட்டப்புண் ஆறும் ; நாவினால் சுட்டது ஆறாது 

அறிவுப்பாதை 2-10-64 
சத்தியமூர்த்தி சிலை பேசினால் 

1964 - ம் ஆண்டு சென்னை மாநகராட்சியைத் தன் வசம் 
வைத்திருந்த தி.மு.க. மாநகராட்சியின் 

கட்டடத்தின் முன்பு 
வெள்ளுடைவேந்தர் பிட்டி தியாராயர் சிலைக்கு அருகில் 


22 


குருவிக்கரம்பை வேலு 


681 


என்று 


சத்தியமூர்த்தி அய்யருக்கு ஒரு சிலை அமைத்தனர் . சத்தியமூர்த்தி 
அய்யர் தியாகராயரையெல்லாம் , மிகமிகக் கேவலமாக கண்டபடி 
திட்டியவர் . " நீதிக் கட்சியின் வாரிசுகள் 

சொல்லிக் 
கொள்ளுபவர்களே , அப்படிப்பட்ட அய்யருக்கு சிலை வைத்ததைப் 
பொறுக்க முடியவில்லை குருசாமிக்கு . 1927 - ல் இருந்தே குருசாமி 
மேற்படி அய்யரை வெகுவாகக் கண்டனம் செய்தவர் . இதே 
நூலில் தொடக்கத்திலேயே அந்த நிகழ்ச்சி வந்துள்ளது . எனவே 
குருசாமியின் மனக்குமுறலைக் குத்தூசி பாணியில் சிலை பேசுகிறது . 
கேளுங்கள் : 


" என் அருமைத் தம்பிகளே ! முன்னேற்றக் கழகத்தவர்களே ! 
சென்னை மாநாகராட்சியில் வீற்றிருக்கும் நகரத் தந்தைகளே! 
உங்களைப் போன்ற பெருந்தன்மை வாய்ந்தவர்களை நான் 
கண்டதே இல்லை . 


" என் பெயர் அழியாதபடி நகரசபைக் கட்டிட முன்பு சிலை 
வைத்துள்ளீர்கள் ! உங்கள் அரசியல் நேர்மையைப்பற்றி என்ன 
வென்பேன் ! 


காங்கிரசார் எவ்வளவு பெரிய மரியாதை செய்தாலும் அது 
பெரிதல்ல ! நான் அந்தக் கட்சியின் " தமுக்கடிப்பேச்சாளன் 
( Drummer Boy ) என்று என் எதிரிகளால் பெயரிடப்பட்டவன் . 
இல்லாத பழிகளை உங்கள் நீதிக்கட்சித் தலைவர்கள் மீது சுமத்தி , 
பொய்யும் புளுகுமாகவே பேசி , என் கட்சியை வளர்த்தவன் . 


" உங்கள் நீதிக்கட்சித் தலைவர்களை , உலகப் புகழ் பெற்ற 
பேச்சாளரை , இதே நகரசபைக் கூட்டத்தில் செருப்பை எடுத்துக் 
காட்டி அவமானப்படுத்தினேன் . அறநிலையப் 

பாதுகாப்புச் 
சட்டத்தை எதிர்த்தேன் . பெண்களைக் கோயிலுக்குப் பொட்டுக் 
கட்டுவதைத் தடுக்கும் மசோதாவை எதிர்த்தேன் . சாரதா 
சட்டத்தை எதிர்த்தேன் . நீதிக்கட்சியை 400 அடி ஆழத்தில் 
புதைப்பேன் என்று சபதம் கூறினேன் . வகுப்பு வாரி உத்தியோக 
முறையை எதிர்த்தேன் . உங்கள் தலைவர் பெரியாரின் 
சுயமரியாதை இயக்கத்தை நார் நாராகக் கிழித்தேன் . 

உங்களுக்கு இவ்வளவு அட்டூழியங்கள் செய்த எனக்கு 
காங்கிரசார் நீலன் சிலையையும் , வெலிங்டன் சிலையையும் 
செய்தது போல் செய்யாதபடி பெருந்தன்மையுடன் , அதுவும் 
உங்கள் தலைவர் தியாராயர் சிலை முன்பே , அவரைப்பார்த்துக் 


682 


குத்தூசி குருசாமி 


கொண்டிருப்பது போல் எனக்கும் சிலை வைத்திருக்கிறீர்கள் . 
எந்தத் தியாகராயச் செட்டியாரின் கண்களில் துரும்பை விட்டு 
ஆட்டினோமோ , அதே சிலையை நான் பார்த்துக் கொண்டிருப்பது 
போல் வைத்திருக்கிறீர்களே ! அபாரம் ! அபாரம் ! 

" இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண , நன்னயஞ் 
செய்துவிடல் " என்ற குறளைப் பின்பற்றி இந்த மரியாதை 
செய்துள்ளதற்காகப் பாராட்டுகிறேன் . 

( செட்டியார் சிலையைப்பார்த்து ) " பார்த்தீரா ! தியாகராயரே ! 
ஏன் , வெட்கப்பட்டுத் தெற்கு நோக்கிப் பார்க்கிறீர் ? என்னைக் 
காண வெட்கமா ? உமது சீடர்கள் நடத்தை கண்டு , அடேடே , 
உங்கள் கண்ணில் இரத்தம் வருகிறதே ! துடைத்துக் கொள்ளும் ! 
காலம் மாறுகிறதல்லவா ? எல்லாம் தலை கீழாகத்தான் இருக்கும் ! 
( குறிப்பு : சத்தியமூர்த்தி சிலை பேசக்கூடுமானால் இப்படிப் 
பேசுமா ? வேறு இன்னும் என்னென்ன பேசும் ? ) 

அறிவுப்பாதை 6-11-64 
1965 - ல் இந்திப் புயல் 

மீண்டும் 

தமிழகத்தில் வீசத் 
தொடங்கியது . 


இது நாட்டின் ஒற்றுமைக்குக் கேடாகும் என்பதை எடுத்துக் 
காட்டி மொழியும் மதமும் என்ற தலைப்பில் தத்துவ ரீதியாக 
தர்க்க ரீதியாக குருசாமி எழுதியது அனைவருடைய சிந்தனைக்கும் 
ஒரு விருந்தாகும் . 


குருசாமி இவ்வாறு எழுதிக் கொண்டிருந்த காலத்தில் 1965 - ம் 
ஆண்டு ஜனவரி 26 - ல் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தி 
எதிர்ப்புக் கிளர்ச்சியில் ஈடுபட்டது . மாணவர் சமுதாயமும் 
இதில் நேரடியாகக் கலந்து கொண்டது . 


பல 


அன்றையத் தமிழக அரசு கடுமையான தாக்குதல் செய்தது . 

இடங்களில் துப்பாக்கிப் பிரயோகமும் நடத்தியது . 
போலீசார் தரப்பிலும் மக்கள் தரப்பிலும் பலர் பலியாயினர் . 

இது குறித்து , " தமிழர் கொந்தளிப்பு " என்ற தலைப்பில் 
குருசாமி மையினால் அல்ல - கண்ணீரால்- தனது கண்டனத்தைத் 
தெரிவித்தார் . 


குருசாமி காங்கிரசுத் தலைவர் காமராசரைச் சந்தித்து 
பேட்டி காண ஏற்பாடு செய்தார் . 


குருவிக்கரம்பை வேலு 

683 
மோகன் குமாரமங்கலம் , 

மு . வரதராசனார் , சோ . 
லட்சுமிரதன் பாரதியார் , செங்கல்வராயன் , திருமதி அனந்தநாயகி 
திருமதி இலட்சுமி பாரதி அம்மாள் ஆகியோருடன் குருசாமி 
காமராசரைக் கண்டு பேசினார் . 

காங்கிரசுக் காரியக் கமிட்டியில் இதுபற்றி முடிவெடுத்து 
எல்லா மாநிலங்களின் இசைவும் பெறும்வரை , ஆங்கிலமும் ஆட்சி 
மொழியாகத் தொடர்ந்திருப்பதற்குச் சட்டபூர்வமான 
பாது 
காப்புச் செய்வதாகவும் , மாநிலத்தில் தமிழ் ஆட்சி மொழியாகவும் 
இதரவகையிலும் வளர்வதற்கு ஆவன செய்வதாகவும் காமராசர் 
குருசாமி குழுவினருக்கு உறுதி அளித்தார் . கல்லூரி மாணவர்கள் 
ஆசிரியர்களுக்கு எதிரான 
அரசு நடவடிக்கை சம்பந்தமாகக் 
கவனிப்பதாகவும் காமராசர் உறுதி கூறினார் . 

1965 ஏப்ரல் 23 - ம் தேதி தமது அறுபதாவது பிறந்த நாளில் 
பெரியாரின் பெருந்தொண்டு என்று அறிவுப்பாதை யில் எழுதிய 
தலையங்கம் மனிதாபிமான உணர்ச்சியுள்ள எந்தவொரு 
மனிதனையும் உலுக்கிவிடும் . தனது பிறந்த நாளில் தனது 
தலைவரின் கொள்கைபாலுள்ள பற்றின் காரணமாக , குருசாமி 
எழுதிய ஒவ்வொரு சொல்லும் கடந்த காலப் பகுத்தறிவு 
இயக்கத்தின் வரலாற்றை விவரிக்கும் . 

ஆந்திர நாட்டு நாத்திகக் கழகத் தலைவரும் காந்தியாரின் 
நண்பரும் , காந்தியாருடன் ஒரு நாத்திகர் ( An Atheist with 
Gandhiji ) என்ற நூலை எழுதியவருமான நாத்திகர் கோராவை 
முதன் முறையாகத் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் . 

கோரா வின் அந்த நூலை லட்சுமிரதன் பாரதியாரைக் 
கொண்டு ஆங்கிலத்திலிருந்து மொழி பெயர்க்கச் செய்து குத்தூசி 
இதழில் தொடர்ந்து வெளியிட்டார் . 
நகைச்சுவையின் ஊற்று 

நான் குத்தூசியாரின் குடும்பத்துடன் பதினைந்து ஆண்டுகள் 
நெருங்கிப்பழகியவன் . நான் மட்டுமல்ல எனது குடும்பமே . 

செனாய்நகர் வீட்டிற்கு நான் அடிக்கடி ஊரிலிருந்து வருவேன் . 
குஞ்சிதம் அம்மாவும் , ரஷயா , கவுதமன் ஆகியோரும் , 
என்னைப் பார்த்தவுடன் குருசாமியிடம் உங்கள் வளர்ப்புப் 
பிள்ளை வருதே " 

கேலிசெய்வர் . அந்த அளவுக்கு 
அவருடன் ஒட்டிக் கொண்டுவிட்டேன் ! குத்தூசியாரும் எங்கள் 
குடும்பத்தின் மேல் உயிரையே வைத்திருந்தார் . 


என்று 


684 


குத்தூசி குருசாமி 


மிகப் பொறுப்பு வாய்ந்த நேரங்களினும் . அவரிடமிருந்த 
நகைச்சுவை குறையாது . 

1965 - தஞ்சையில் தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் கலந்து 
கொள்ளுவதற்கு வரவேண்டும் குத்தூசியார் . அதற்கு முன்பு 
பேராவூரணி எனது இல்லத்தில் இரண்டு மூன்று நாட்கள் தங்க 
ஆவல் அவருக்கு . அந்த நேரத்தில் அவர் எழுதிய ஒரு கடிதம் . 


ஆசரியா 
AJ சா . குருசாமி 


Phone 


61391 


உயர்ர மாத ஏடு 
84. ஷெனாய நகா 
சென் -30 


I 


ras 


pe 


FER 


குத்தூசி 

7 .. 
பேரன்புடைய 

அவை 
உட்டோம் . mo2..2003 , 
ததா லெடனை 
மாலைமலை இல்ல 
உரையா 1 ம் கேரமே 
பககாண்டோ ) , 21-1.மா 16 

பட்ட 
பைல் போதை 
40, மே 

Sinem , 
22 . அதிராம் 

சென்னை 

7-6-65 
பேரன்புடையீர் , 

..... சனிக்கிழமை காலை 8-30க்கு பேராவூரணியில் இருப்பேன் . 
காலைச் சிற்றுண்டி என் மருமகள் கைவண்ணத்தினால் , நடுப்பகல் 
உணவு ; பிரியாணி , மீன் குழம்பு , கோழிக்குருமா , முட்டை , நண்டு - 
வகையறாவுடன் . இரவு பட்டினி ( பசும்பால் மட்டும் ) . ஞாயிறு 
காலை 9-10 மணிக்கு தஞ்சையில் இருக்க வேண்டும் . நிற்க , 

குத்தூசி இதழ் கணக்கு , மே , ஜுன் இருமாதங்கட்கு 
பாக்கி 

ரூ . 11-40 என்று சொல்லுகிறது . சரிதானே ? சின்ன ரஷ்யா 
வுக்கும் , குழந்தைகட்கும் என் அன்பு . (சின்ன ரஷ்யா என்பது எனது 
மகள் . பெரிய ரஷ்யா - குத்தூசியார் மகள் ) 

அன்பன் , 

குருசாமி 
( குத்தூசியார் சைவ உணவுக்காரர் . நகைச்சுவையாக மேற்படி 
கடிதத்தில் எழுதியிருக்கிறார் .) 


குருவிக்கரம்பை வேலு 


685 


ராசா 


மாநாடு அன்று தஞ்சை 

சத்திரத்தில் தங்கி 
இருந்தோம் . எங்களுடன் எனது மகள் ரஷ்யாவையும் அழைத்துச் 
சென்றிருந்தேன் . 

மகளுக்கு வயது 

பத்து . திருச்சி 
கான்வெண்டில் வேதாசலனார் , வீராசாமி மேற்பார்வையில் 
படித்துக கொண்டிருந்தாள் . 


என் 


தஞ்சை ராசா சத்திரத்தில் வேலு சலூன் என்ற பெயரில் 
ஒரு முடிதிருத்தகமும் அப்போது இருந்தது . 


குத்தூசியார் என் மகளிடம் , உன் அப்பா இங்கே ஒரு 
கடை வைத்திருக்கிறார் . என்னிடம் சொல்லவே இவ்லையே 
உனக்காவது தெரியுமா என்று கேட்டு மேற்படி 

கடையின் 
பெயர்ப் பலகையைக் காட்டிட எனது மகளும் " ஆமா , எங்களுக் 
கூட அப்பா சொல்லவில்லையே என்று சொல்லிய நேரத்தில் 
வெளியே சென்றிருந்த நான் , அறை உள்ளேவந்தேன் . என்னைப் 
பார்த்தவுடன் குத்தூசியார் எனக்குத்தான் சொல்லவில்லை . 
குடும்பத்தாருக்குக்கூடவா வேலுசலூன் வைத்திருப்பதைக் கூற 
வில்லை " என்று சொல்ல தொண்டு வீராச்சாமி , மற்றும் பலரும் 
சிரித்துக் கொண்டே இருந்தனர் . எந்தமாதிரி நேரத்திலும் குத்தூசி 
யாரின் நகைச்சுவைக்குத் தடைபோட முடியாது . 


பொறுப்புள்ள வழிகாட்டி 
நாட்டுக்கு வழிகாட்டியான 

குருசாமி தனிப்பட்டவரின் 
வீட்டுக்கும் வழிகாட்டியாக அமைந்தவர் என்பதற்குப் பல 

உண்டு . திராவிடர் கழகத் தொண்டர்கள் 
தலைவர்கள் குடும்பங்களில் ஏற்படும் உட்பூசல்களில் நேரடியாத் 
தலையிட்டுத் தீர்த்து வைப்பதில் தீரர் குருசாமி . நூற்றுக் 
கணக்கான குடும்பங்களை உதாரணம் காட்டலாம் . 


உதாரணங்கள் 


எனது குடும்பத்திலும் குழப்பம் இருந்தது . அது எனது 
மாமனாரால் ஏற்பட்டது . எனது மாமனாருக்கு ஆண் குழந்தை 
கிடையாது . மூன்றே பெண்கள் தான் . நடுப் பெண்ணை - இரண் 
டாவது பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்துள்ளேன் . அந்த 
நாளில் அவர் நாகைப்பட்டினத்தில் மளிகைக் கடை உரிமையாளர் . 
ஊரிலேயே முதல் கடை . அவருக்கு குருவிக்கரம்பை அருகில் 30 
ஏக்கர் நிலமுண்டு. ( தற்போதைய அதன் மதிப்பு சுமார் எழுபத் 
தைந்து லட்ச ரூபாய் வரும் . ) அதில் எனது மனைவிக்கு ஒரு பங்கு 
உண்டு . அந்தப் பங்கை எனது மனைவிக்குக் கிடைக்கவிடாமல் 


686 


குத்தூசி குருசாமி 


கெடுத்துவிட்டனர் சிலர் . அதற்குக் காரணம் , என்னுடைய 
தீவிரவாதப் போக்குப் பிடிக்கவில்லை என்னைச் சுற்றியுள்ளவர் 
களுக்கு . ஆனாலும் எனது மாமனாருக்கு அந்த நிலத்தில் ஒரு 
பகுதியை எனது மனைவிக்கு எழுதி வைத்துவிட ஆசை . அதைப் 
பெறவேண்டுமானால் எனது சுயமரியாதை உணர்வைச் சிறிது 
தளர்த்த வேண்டும் . நான் அதற்கு இசையவில்லை . 


என்னைப் பற்றி அடிக்கடி , குத்தூசியாருக்கு எனது மாமனார் 
கடிதம் எழுதிக் கொண்டே இருப்பார் . அவ்வாறு எழுதிய 
கடிதத்தைப் பார்த்து குத்தூசியாரிடமிருந்து 16-6-65 - ல் எனக்கு 
ஒரு கடிதம் வந்தது . அப்போது கும்பகோணம் ஆறாவது மாநில 
சுயமரியாதை மாநாடுபற்றி வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற நேரம் . 
அப்படிப்பட்ட நேரத்தின் இடைவெளியிலும் தனிப்பட்டவர் 
குடும்பத்திலும் குருசாமிக்கு எவ்வளவு அக்கரை என்பதைக் 
காட்டவே இதை நான் எழுதவேண்டியதாகிறது . அவர் எழுதிய 
கடிதம் . 


சென்னை , 


16-6-65 . 


அன்புடைய திரு 
வேலு அவர்கட்கு , 


தங்கள் மாமனார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் . நம் 
இருவரையும் பார்ப்பதற்காக ஞாயிறு அன்று உங்கள் வீட்டுக்கு 
வந்தாராம் . நாம் இல்லை . ( அன்று தஞ்சையில் நடந்த கூட்டத் 
திற்குச் சென்றுவிட்டோம் . அதைத் தான் 

அதைத் தான் முன்பே குறிப்பிட் 
டுள்ளேன் . ) 


இரண்டு 

மாப்பிள்ளைகளையும் ஒற்றுமைப் படுத்திய 
பின்னர் நிலங்களைப் பாகம் பிரித்தால் தான் பின்னால் அவர் 
களுக்குள் ஒற்றுமையாக நடந்துவருவார்கள் . காதணி விழாவிற்கு 
முன்பு பாகப்பிரிவினை செய்தால் அவர்களுக்குள் அதிகமாக 
விரோதம் ஏற்பட்டு , பல தொல்லைகளும் வந்துசேரும் என்று 
எண்ணி மேற்படி விழாவிற்குப் பின்னர் அவர்களுக்கு உரியதைப் 
பிரித்துக் கொடுத்துவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் 
என்று எழுதியுள்ளார் . 

இக்காதணி விழாவிற்கு நீங்கள் போக வேண்டுமென்று நான் 
உங்களுக்கு எழுத வேண்டுமென்கிறார் . 


குருவிக்கரம்பை வேலு 


687 


உங்களது துணைவியாரையும் கலந்து கொண்டு மேலே எழுதி 
யிருந்தது சரி என்று தோன்றினால் அவ்விழாவில் கலந்து 
கொள்ளலாமே ! 


முடிவு எதுவாயினும் சரி , கோபப்படாதீர்கள் . பூசலை வளர்க் 
காதீர்கள் . பிறர் சொத்துக் கிடைத்தாலும் ஒன்று - கிடைக்கா 
விடிலும் ஒன்று எனக் கருதி கூடுமானவரையில் ஒற்றுமையா 
யிருங்கள் . நிற்க . 


மாநாட்டுக் காரியங்கள் எவ்வாறு உள்ளன . வீட்டில் 
மருமகள் , குழந்தைகள் , அம்மா , நலன் தெரிவிக்கவும் . 

அன்புள்ள , 
சா.கு. 


இந்தக் கடிதத்தை நான் இங்கு வெளியிடுவதன் நோக்கம் 
எனது சுயநலமே . ஒன்று , எனது சுயமரியாதை உணர்வைக் 
காப்பாற்றிக் கொள்ள எந்த அளவு (இன்றைய மதிப்பு 25 லட்சம் ) 
விலை 

கொடுத்துள்ளேன் என்பதை நாட்டுக்கு அறிவிக்க . 
இரண்டு நான் 

ஒரு 

கோபக்காரன் - அல்லது ரோஷக்காரன் 
என்பதை - எனது ஆசான் எவ்வளவு துல்லியமாக எடைபோட்டு 
வைத்திருந்தார் என்பதை வாசகர் அறிந்து கொள்ளவேண்டு 
மென்ற ஆவல் . 

பிறர் சொத்துக் கிடைத்தாலும் ஒன்று -கிடைக்காவிட்டாலும் 
ஒன்று என்ற கூற்று குருசாமியின் பற்றின்மையைக் காட்ட நல்ல 
சான்றாக உள்ளது . 


. eceloneranthekedin. 


2 oreggelschnacercar 


ایرانی 


داره کل و دیده به همو 2 و 5 نومه ( کانه را 

بارده کرد و گرم کر کے زع 

هه مو کومه بستهکلیه محجوبه هم است دهند به گےپکا کر تو را به که م سکس دہدلمه که رو به شه ع به سرت ۱۳ 

ور ) ۲ ( 7 ) نہ کر 

ه ) ) کر کے وہ رام: ملا وہ ملک کرم مي ) 

و به رو سے بے دم **وه ره 

کمرے ، سهم -را را به جمع ره 

به، من ، من را که سریزن در فری زور سے رہتےو جت سے به با روی 

سچ ®قصه به جم کرد 

/ کسبدانسته است 2 


دمعة 
و 
ده 
مه 
د 
سلاسه 
45 
دور 


میه 


قوماندان اور 


9gekreg 


689 


குருவிக்கரம்பை வேலு 


مع 
مهره 
مهم 


لا 


rex3 s lusspoon 


( 


B 


erungwesoigrani . 


ba 


ید 
223 

2 
/ 
ه 
صم 
وہ 
یہ 
ماده 
26 
نمدی 
به 
بنی 
ہوم 

ل 
دوره 
در 
ي 
rn 
ر 
ها 
به رمچ 
* 
783 

نے 
حد 
به 
وام 
وی 
7 دین 
و 
دگر 
به 
بالای 

ص 
) ا 
م 
ا 
( 
» همه 
مجموع 
( 

که 

ها 
ده 
امنے 
حه 
هک 

ہ 

سام دل 
دو 
رویه 
مگه 
داریم 
به 

تالار 
ها 
و 
مو منو 
دوه 
n 
- 
دود 
2 
ده 
ره 
وه 
ی 


nh 


ہم 


0-44 


690 


குத்தூசி குருசாமி 


குத்தூசியார் மேற்கண்டவாறு கடிதம் எழுதினாலும் நான் 
அந்த விழாவிற்குச் செல்லவில்லை . இந்த ஒரு காரியத்தில் மட்டும் 
குருசாமி சொன்னதைக் 

கேட்கவில்லை . சுயமரியாதையை 
இழந்து சொத்தைப் பெற விரும்பவில்லை . கோபப்படாமலிருக்க 
முடியவில்லை . கோபப்படாமல் இருந்தால் இந்த நூலே வெளி 
வந்திருக்காது . அதிலும் எனது ( குரு ) சாமி போதனையை நடை 
முறைப்படுத்த முடியவில்லை . குருவும் மன்னிப்பாராக . எனது 
தனிப்பட்ட செய்தியைச் சேர்த்தமைக்கு வாசகர்களையும் 
மன்னிக்க வேண்டுகிறேன் . 


தீண்டாமை ஒழிப்பு மாநாடு 

தஞ்சை அம்பேத்கார் மிஷன் சார்பில் 13-6-1965 அன்று 
தஞ்சையில் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது . அம் 
மாநாட்டை திருச்சி தொண்டு வீராசாமி முன்னின்று நடத்தினார் . 


இம் மாநாட்டில் இந்திய சமூகப் பாதுகாப்பு அமைச்சர் 
மரகதம் சந்திரசேகரன் , தி . பொ . வேதாசலனார் குத்தூசி 
குருசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் . 


“ தீண்டாமையும் , தீண்டாமை ஒழிய வழியும் என்பது பற்றி 
குருசாமி நீண்டதொரு சொற்பொழிவாற்றினார் . அதன் சாரம் : 


" தீண்டாமை ஒழிப்பு என்பது அவ்வளவு சுளுவான வேலை 
யல்ல . காந்தியார் , பெரியார் , முதல் அம்பேத்கார் வரை , பல 
தலைவர்கள் பல ஆண்டுகளாக பல மாதிரியான பிரச்சாரங்கள் 
செய்தும் ஒரு குண்டூசி முனையளவுகூட வெற்றிபெற முடிய 
வில்லை . இதிலிருந்து , ஆதித்திராவிட மக்களாகிய நீங்கள் 
தெரிந்து கொள்ளவேண்டியது- பாதிக்கப்படுபவர்கள் பலாத்காரத் 
தில் இறங்கவேண்டுமென்பது தான் . அப்படிச் செய்தாலொழிய 
தீண்டாமையை ஒழிக்க முடியாது . 


தீண்டாமையைக் கையாளுகிற சாதி இந்துக்களையும் , 
அவர்களுடைய பண்டிகைகளையும் நீங்கள் ஒதுக்கவேண்டும் . 
அதில் நீங்கள் உறுதியாகவும் இருக்கவேண்டும் . சாதி இந்துக்கள் 
என்பவர்கள் தங்களது அகம்பாவங்களை அவ்வளவு சுளுவாக 
விட்டுக் கொடுக்கமாட்டார்கள் . நீங்கள் தான் அவர்களிடமிருந்து 
அடித்துப் பறித்து உங்களது உரிமைகளைப் பெற்றுக்கொள்ள 
வேண்டும் . " 


குருவிக்கரம்பை வேலு 


691 


சாதி ஒழிப்புப் பணியில் முழு மூச்சுடன் பணியாற்றிய குருசாமி 
பலாத்காரத்தில் இறங்கியாவது சாதியை ஒழித்தே தீரவேண்டும் 
என்று முழங்கினார் . 


தகுதி திறமை 

இந்தச் சமயம் , மேல் சாதிக்காரர்களும் அவர்களது தலைவர் 
களும் பின் தங்கிய மக்கள் பெரும் பதவிகள் பெற்று வருவதைக் 
கண்டு பொறாமை கொண்டு பொருமினர் . 


பிற்பட்டவர்களுக்குக் கல்விச் சலுகையும் பதவிச் சலுகையும் 
தருவதினால் நிக்வாகத் திறமை குறைந்து விட்டதென்றும் அவ் 
விதம் வழங்குவது அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைக்கு 
மாறானது 

என்றும் காரணம் காட்டி தமிழ்நாடு , மைசூர் . 
போன்ற மாநில உயர் நீதி மன்றங்களில் வழக்குத் தொடர்ந்தனர் , 
இச் செயலைக் கண்டித்து குத்தூசியார் எழுதியது : 


" எது தகுதி ? எது திறமை ? எப்பொழுது இந்தத் தகுதி 
திறமை வந்தது ? 


எந்தவொரு முயற்சியிலும் தொழிலிலும் மனிதனுக்குத் 
தகுதியும் திறமையும் இருப்பது அவன் பிறப்பை அடிப்படையாகக் 
கொண்டல்ல . பிறப்பினால் ஏழையாகவோ , கறுப்பனாகவோ , 
கீழ்சாதியாகவோ பிறந்தவர்களில் ஆயிரக்கணக்கானவர் படிப்பி 
னாலும் , உழைப்பினாலும் உயர்ந்து உலகப் 

உயர்ந்து உலகப் பெரியார்களாகி 
யிருக்கின்றனர் . அதிசய நிபுணர்களாயிருக்கின்றனர் . 


பரம்பரைப் பண்பு அல்லது திறமையென்பது மிகச் சிறிய 
அளவுக்குத்தான் உண்மை . உடல் தோற்றத்தைப் போன்ற 
அளவுக்கு , திறமை என்பது பரம்பரையால் வருவதல்ல . 


இவ்விதம் அறிவு பூர்வமாக தொடர்ந்து எழுதி அனைவரையும் 
சிந்திக்கச் செய்தவர் குருசாமி . இவ்வாறான பல பிரச்சினைகளுக் 
கிடையேயும் - தமிழ்நாட்டுப் பகுதிகள் மட்டுமின்றி பெங்களூர் 
போன்ற வெளிமாநில நகரங்களுக்கும் சென்று பல்லாயிரக்கணக் 
கான மக்களைச் சந்தித்துக் கருத்துப் பிரச்சாரம் செய்தார் . 


குருசாமியும் வானொலியும் 

இந்திய வானொலி - அதிலும் குறிப்பாக சென்னை திருச்சி 
வானொலி நிலையங்கள் எந்த நேரமும் கடவுள் பிரச்சாரத்தைச் 


692 


குத்தூசி குருசாமி 


செய்து கொண்டு இருப்பதைக் கண்டு குருசாமி , " அறிவு வளர்ச் 
சிக்கும் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பயன்பட வேண்டிய ஓர் இடம் 
மதக் கிறுக்குப் பிடித்து ஆடுகிறதே " என்று உள்ளம் நொந்தார் . 


1964 - ம் ஆண்டு ஆகஸ்டு 11 - ம் தேதி , வானொலித் துறை 
அமைச்சர் இந்திராகாந்திக்கும் , சென்னை வானொலித் துறை 
அதிகாரிக்கும் ஒரு கடிதம் எழுதினார் . அதன் சுருக்கம் : 


“ உலகில் ஒலி பரப்பப்படும் எந்த நாட்டு வானொலி நிகழ்ச் 
சியிலும் , நம் நாட்டு வானொலியைப் போன்ற கடவுள் , மதப் 
பிரச்சாரம் நடைபெறுவதில்லை . இன்னும் கூற வேண்டுமானால் , 
எந்த நாட்டிலும் வானொலி மூலம் மதப் பிரச்சாரம் கடவுள் 
பாதுகாப்புப் பிரச்சாரம் நடப்பதேயில்லை . 


" தமக்கு கடவுள் நம்பிக்கையோ , மத நம்பிக்கையோ இல்லை 
யென்று திட்டவட்டமாகக் கூறியுள்ள ஒரு உலகப் பெருந்தலை 
வரான நேரு ஆட்சியின் கீழேயே இந்த அக்கிரமச் செயல் இது 
காறும் நடந்து கொண்டு வந்தது தான் சிறப்பாகக் குறிப்பிடத் 
தக்கது . போகட்டும் சென்றதை மறந்து விடலாம் . 


எல்லோருக்கும் சமவாய்ப்பு என்பது இந்திய அரசியல் 
சட்டத்தின் கூற்று . நம் ஆட்சியோ மதச் சார்பற்ற ஆட்சி . ஆகவே 
என் வேண்டுகோள் இது : இந்தியாவெங்கும் கடவுள் மத 
நம்பிக்கையற்ற பகுத்தறிவுவாதிகள் பவ்லாயிரக்கணக்கில் இருக் 
கின்றனர் . இவர்களில் ஒரு சிலருக்காவது பகுத்தறிவு , நாத்திகம் 
ஆகிய அகில உலக இயக்கக் கொள்கை பற்றி வானொலியில் பேசு 
வதற்கோ , பாடுவதற்கோ விளக்கிக் கூறுவதற்கோ அடிக்கடி 
வாய்ப்புத் தர வேண்டுகிறேன் . எடுத்துக் காட்டாக முன்னாள் 
அமைச்சரும் இன்று அரசியல் கட்சி சார்பே இல்லாதவருமான 
திரு . எஸ் . இராமநாதன் அவர்களையோ . பெரியார் ஈ . வெ . ராம 
சாமி அவர்களையோ , இக்கொள்கை விளக்கத்துக்குப் பயன்படுத்த 
வேண்டுகிறேன் . 


" கடவுள் மதப் பிரச்சினைகளைப் பற்றிக் கவலைப்படாத 
பகுத்தறிவுவாதிகள் இந்த உலகில் ஏறத்தாழ மக்கள் தொகையில் 
மூன்றிலொரு பங்கு இருக்கின்றனர் என்பதையும் இங்கு நினை 
வூட்ட விரும்புகிறேன் . பல்லாயிரக்கணக்கான பகுத்தறிவுவாதி 
களான நாங்களும் வரி கொடுப்பவர்கள் என்பதை நினைவூட்டு 


கிறேன் . " 


குருவிக்கரம்பை வேலு 


693 


இக்கடிதத்திற்கு இந்திய ஒலிபரப்பு அமைச்சரிடமிருந்து பதில் 
வரவில்லை . 

ஆனால் , சென்னை வானொலி நிலையம் பதில் அனுப்பி 
இருந்தது . 

" தங்கள் 11-8-1964 கடிதம் கிடைத்தது . நன்றி . வானொலி 
நிகழ்ச்சியில் நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் அக்கறையைப் 
பாராட்டுகிறோம் . ஆனால் , உங்களால் கூறப்பட்டுள்ள 
தலைப்புகள் பற்றி வானொலியில் ஒலிபரப்ப ஏற்பாடு செய்ய 
முடியாமைக்கு வருந்துகிறோம் . ” - என்பதே ! 

இதற்கு முன்பு ஒரு முறை சென்னை வானொலி நிலையத்தில் 
ஆச்சாரியார் கம்ப ராமாயணத்தைத் தொடர் சொற்பொழிவு 
செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது . உடனே குருசாமி வால்மீகி 
ராமாயணம் என்ற தலைப்பில் தானும் ஒரு சொற்பொழிவாற்ற 
விரும்புவதாக வானொலி நிலையத்திற்குக் கடிதம் எழுதினார் . 
வானொலி நிலையத்தாரோ குருசாமியைப் பேச விடாமல் 
செய்ததுடன் ஆச்சாரியாருடைய இராமாயணச் சொற்பொழி 
வையும் நிறுத்தி விட்டனர் . 


பரந்தமனப் பெரியார் 
சுயமரியாதை 

இயக்கத் தொண்டர்களின் நாத்திகர்களின் 
நன்கொடையைக் கொண்டு 1952 - ல் குருசாமியால் வாங்கப் 
பட்டதுதான் சென்னை டிராம் செட் . பிறகு அந்த இடத்திற்கு 
" பெரியார் திடல் என்ற பெயர் சூட்டப்பட்டது . அந்த இடத்தில் 
சுயமரியாதை இயக்கத்திற்கு நேர் விரோதமான காரியங்களுக்கு 
பெரியார் பெயராலே உள்ள இடம் பயன்படுவதை “ இயக்கத்தை 
வளர்க்க தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த " குருசாமி கண்டிக் 
கிறார் . 

" சுயமரியாதை இயக்கத்திற்கு வேருக்கு நீர் பாய்ச்சி , வேலி 
யிட்டுக் காத்துத் தலைவர் பெரியார் கையிலே 

அறுவடையை 
ஒப்படைத்தவர் குருசாமி . குத்தூசி பலரைப் பலமாகக் குத்தியது 
உண்மைதான் . ஆனால் , அது பொது நலத்துக்காகவே - தமிழர் 
சமுதாயத்துக்காகவே என்று புதுவை முரசு நிறுவனர் புதுவை 
நோயல் கூறுவது முற்றிலும் உண்மை என்பதற்குத் தக்க சான்றாக 
உள்ளது கீழ்வரும் கட்டுரை . படியுங்கள் : 
“ பெரியார் - என்ற அடைமொழி 

எல்லோருக்குமே 
பொருந்தி விடாது ! " மகாத்மா என்பது போல் ! லோக குரு 


694 


குத்தூசி குருசாமி 


என்பது போல் ! பகவான் ( ரவண ரிஷி ) என்பது போல் ! -- 
கோடியில் ஒருவருக்கே பொருந்தும் என்க . 


பெரியார் என்றால் மற்றத் தனித் தகுதிகளைப் போலவே 
பரந்த மனமும் , விரிந்த உள்ளமும் இருக்க வேண்டும் . குறுகிய 
உள்ளம் படைத்தவர் எவரும் பெரியாரது கடைசிச் சீடராகக் கூட 
இருப்பதற்குத் தகுதியற்றவராவார் . 
இதோ , ஒரு 

நண்பர் எழுதுகிறார் : - " A. 384 
ரூட் - 14- M.S. V. 7517 - அரசாங்க பஸ்ஸில் வெங்கடாசலபதி 

ஒன்று மாட்டப்பட்டிருக்கிறது . அதற்கு டிரைவர்கள் 
மாலை வாங்கிப் போட்டுள்ளார்கள் . 


சு . 


படம் 


" மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 
ஆட்சியில் , பல்வேறு மதத்தாரும் , மதமற்றவர்களும் பணம் 
கொடுத்துப் பயணம் செய்கின்ற அரசாங்க பஸ்ஸில் இந்து ( ஆரிய ) 
மதப் படம் மாட்டப்படலாமா ? இதை மாட்டியிருப்பது யார் ? 
அரசாங்க அனுமதி பெற்றா ? ... என்றெல்லாம் அடுக்கடுக்காகக் 
கேள்விகள் போடுகிறார் . 

இவர் பெரியாரது இயக்கத்தைச் சார்ந்தவராக இருப்பதற்குச் 
சிறிதும் தகுதியற்றவர் என்பதே என் தீர்ப்பு ! எப்படியெனில் , 

பெரியார் என்ன பேசுகிறார் , என்ன எழுதுகிறார் , என்பது 
முக்கியமல்ல . அவர் எப்படி நடந்து காட்டுகிறார் , என்பது தான் 
முக்கியம் , அதைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் !! 

இதோ , நேற்று சென்னை அபட்ஸ்பரியில் ஒரு மந்திரி வீட்டுத் 
திருமணத்துக்குச் சென்றிருக்கிறார் . அது 

ஒரு புரோகிதத் 
திருமணமாம் ; ஆனாலும் அதில் வாழ்த்துரை வழங்கியுள்ளார் . 
அப்படியல்லவா விரிந்த மனத்துடன் எல்லோரையும் அணைத்துக் 
கொண்டு செல்ல வேண்டும் ? இன்னும் பாருங்கள் ! 

சென்னை டிராம் ஷெட்டில் உள்ள பெரியார் எம் . ஆர் . 
ராதா மன்றத்தை எழுப்புவதற்கு , அந்த இடத்தை வாங்குவதற்கு , 
ஆயிரம் ஆயிரமாக , ஊர் ஊராக , சல்லடை போட்டு அரித்துப் 
பணம் சேர்த்துக் கொடுத்தோமே ! அதில் இன்ன கூட்டம் தான் 
நடத்தலாம் என்ற குறுகிய ஆமைப் புத்தி பெரியாரிடம் இல்லை ! 

சுயமரியாதை இயக்கமாநாடு -கூட்டம் நடத்தவும் , திராவிடர் 
கழக மாநாடு ,-கூட்டம் நடத்தவும் , சென்னை கிருஸ்துவர்கள் 


ஹால் 


ஹால் 


குருவிக்கரம்பை வேலு 

695 
மேரீஸ் 

தர மறுக்கிறார்கள் ! மெமோரியல் 
( ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு எதிரில் ) தர மறுக்கிறார்கள் . ஒயிட்ஸ் 
மெமோரியல் ஹால் ( எழும்பூர் ரயில் நிலையத்துக்கருகில் ) தர 
மறுக்கிறார்கள் ! ராஜாஜி ஹால் ( அரசாங்கத்தின் உடைமை ) தர 
மறுக்கிறார்கள் ! 


இவர்களைப் போல் கடுகு உள்ளம் படைத்தவரல்ல , நம் 
தலைவர் பெரியார் ! இதுரையில் மத வளர்ச்சி , மதப்பிசார 
மாநாடுகளுக்குக் கொடுத்திருக்கிறார் . 


இதோ , 31-3-65 முதல் 4-4-65 முடிய 5 நாட்களுக்கும் 
யாருக்குத் தந்துள்ளார் தெரியுமா ? 

“ இலங்கை பெந்தெகோஸ்தே சபையின் சர்வதேசீய வருடாந் 
தரக் கன்வென்ஷனும் தெய்வீக சுகமளிக்கும் ஆதரானைகளும் 
காலை 7 மணிக்கு வேத பாடம் ; 9-30க்கு காலை ஆராதனை ; 
மாலை 3 மணிக்கு பரிசுத்த ஆவிக்காகக் காத்திருத்தல் ; சகலவித 
நோய்களும் இயேசுவின் நாமத்திலே குணமாகின்றன ; இயேசு 
சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசித்து வாருங்கள் ! 

இது பெரியார் எம் . ஆர் . ராதா மன்ற கிருஸ்துவ மாநாட்டு 
நிகழ்ச்சியின் துண்டு விளம்பரத்தின் பகுதி ! 

“ பெரியாரின் பரந்த மனம் எங்கே ! மற்ற கிருஸ்துவ 
“ சிறியார் " களின் கிணற்று மனம் எங்கே ! 

ஏசுவே ! பரிசுத்த ஆத்மாவே ! எங்கள் தலைவர் பெரி 
யாரையும் , கருஞ்சட்டை வீரர்களையும் , தலைவரை அடிக்கடி 
எடைபோடுகின்ற பகுத்தறிவாளர்களையும் " ரட்சித்து , திரும்பவும் 
உயிர்ப்பிக்க மாட்டீரா ? " ( சங் 85 : 6 ) 

ஏசுவின் திருநாமம் வாழ்க ! பெரியாரின் பரந்த மனம் மேலும் 
நூறாண்டு வாழ்க ! 
" ஆமென் ! " 

என்று 

அலறுங்கள் , கருஞ்சட்டைத் 
தோழர்களே ! 

அறிவுப் பாதை 1965 
மேலும் தொடர்கிறார் : 
தமிழ் நாடா ? சுடுகாடா ? 

தமிழ்நாடு சுடுகாடாகிக் கொண்டிருக்கிறது , எச்சரிக்கை ! 

பள்ளிக்கூடம் வளர்ந்திருக்கிறது ; பாலம் பெருகியிருக்கிறது ; 
அணைக்கட்டு அமோகமாக வளர்ந்துள்ளது ! ... இப்படியெல்லாம் 
பேசிப் பெருமைப்பட்டுக் கொண்டேயிருந்தால் போதுமா ? 


696 


குத்தூசி குருசாமி 


அதே நேரத்தில் , அதே பள்ளிக்கூடத்துள்ளும் பாலத்தின் 
மேலும் , அணைக்கட்டின் நடைபாதையிலும் பாம்புகளும் , தேள் 
களும் , கரடிகளும் , புலிகளும் , அட்டைகளும் , அரணைகளும் 
ஏராளமாகப் பெருகிக் கொண்டிருப்பது ஆளவந்தார் . கண்ணுக்குத் 
தெரியவில்லையா ? சாதி ஒழிப்பு வீரத் தலைவர்களின் மூளையில் 
படவில்லையா ? சோஷலிச , 

ஜனநாயக - தம்பட்டத் தலைவர் 
களின் கண் பார்வையில் தோன்றவில்லையா ? 

இதோ , அப்பாம்புகளும் , அட்டைகளும் , பிறவும் ; -- 

வன்னியர்கள் மீண்டும் தனி அரசியல் கட்சி அமைத்து , 
அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போகிறார்களாம் ! 

இதைப்போலவே , கவுண்டர்களும் தனிக்கட்சி அமைத்துத் 
தேர்தலில் நிற்கப் போகிறார்களாம் ! 

திருநெல்வேலி நாடார்கள் என்ற பிரிவினரும் தனி அரசியல் 
கட்சி அமைப்பதென்று முடிவு செய்துவிட்டார்களாம் . 

முத்துராஜா சாதியினரும் தங்களுக்கென ஒரு அரசியல் கட்சி 
அமைக்கப் போகிறார்களாம் ! 

முக்குலத்தாரும் தனிக்கட்சி அமைக்கப் போகிறார்களாம் ! 


எப்படியிருக்கிறது , இந்த சுடுகாட்டு ஜனநாயகம் ! 
எப்படியிருக்கிறது , இந்த இடுகாட்டு சோஷலிசம் ! 

வடஇந்தியாவில் மதவெறி அடிப்படையில் ஜன சங்கம் ! 
தமிழ் நாட்டில் முஸ்லிம் லீக் மட்டுமின்றி , ஜாதி அடிப்படையில் 
அரசியல் கட்சிகள் ! 


சாதி உள்ள வரையில் சோஷலிசம் தழைக்காது . ஆனால் 
சாதி அடிப்படையில் தான் இங்கு அரசியலே நடக்கிறது ! 

கோயிலில் சாதி ; சுடுகாட்டில் சாதி ; இடுகாட்டில் சாதி ; இனி 
எலெக்ஷனிலும் சாதி ! 

சாதிப் பெயரால் தனித்தனி சங்கங்கள் இருக்க வேண்டியது 
தானா ? இருக்கலாமா ? 


ஆதித் திராவிடர் சங்கம் ; பிராமண மகாசபை ; தொண்டை 
மண்டல துளுவ வேளாளர் சங்கம் ; நாடார் 

மகாஜன 

சங்கம் ; 
வன்னிய குல க்ஷத்திரியர் சங்கம் ; முக்குலத்தார் சங்கம் ; ஆயிர 
வைசியர் சங்கம் ; செங்குந்த மகாஜன சங்கம் ... இப்படி இப்படி ! 


குருவிக்கரம்பை வேலு 


697 


இதைவிட இந்த நாட்டின் மீது இரண்டொரு அணுக்குண்டு 
விழுந்து அடியோடு அழிந்து போய் , சாதி - சமயம் இல்லாத ஒரு 
புதிய சமுதாயம் சில 

ஆயிர ஆண்டுகளுக்குப் பின்னராவது 
தோன்றி 

உருவாகக்கூடாதா , என்று தானே எண்ணவேண்டி 
யிருக்கிறது ? 


தமிழ்நாடு சாதி வெறிச் சமுதாயச் சுடுகாடாக , மதவெறி 
அரசியல் இடுகாடாக ஆகிவிட்டது ! இங்கே மக்கள் ஆட்சியும் 
இல்லை; இருக்காது . சோஷலிசமும் இல்லை ; இருக்காது . 

நாடார் - முதலியார் - அய்யர் - முக்குலத்தார் - வன்னியர் 
முதலிய அட்டைகள் ( இரத்தம் உறிஞ்சிகள் ) வாழும் நாடாகத் 
தான் இருக்கப் போகிறது ! 
இதை மாற்ற வேண்டிய கடமை யாருடையது ? " 

( அறிவுப்பாதை , 13-8-65 ) 


கும்பகோணம் ஆறாவது மாநில சுயமரியாதை மாநாடு 

1965 ஜூலை 11 - ல் “ ஆறாவது மாநில சுயமரியாதை இயக்க 
மாநாடு கும்பகோணம் மூர்த்தி கலையரங்கில் நடைபெற்றறு . 
தமிழ்நாடு இதுவரை கண்டிராத வகையில் முழுக்க முழுக்க 
நாத்திக மணம் கமழுகின்ற வகையிலே இருந்தது இம் மாநாடு . 


காவிரி நதிக் கரையில் நாத்திக வாதக் கருத்துரைகள் கரை 
புரண்டோடின . இயக்கப் பேரறிஞரும் எளியார்க்கு எளியாரு 
மான 

நகைச் சுவைப் பேச்சாளர் தி.பொ. வேதாசலனார் 
மாநாட்டிற்குத் தலைமை தாங்கினார் . 

ஆந்திர நாட்டு நாத்திகர் சங்கத் தலைவர் கோரா 
மாநாட்டைத் திறந்து வைத்துச் சொற்பொழிவாற்றினார் . 


சோவியத் நாட்டுப் பிரதிநிதியாக சோவியத் தூதரகத்தைச் 
சேர்ந்த தோழர் சுயங்காவ் கலந்து கொண்டு “ பொதுவுடைமையும் 
நாத்திகமும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் . 


சென்னைப் பல்கலைக் கழத்தின் ஆராய்ச்சி மாணவியான 
அமெரிக்கப் பெண்மணி மிஸ் . பார்பரா சாலமன் இம் மாநாட்டிற் 
குச் சிறப்புப் பார்வையாளராகக் கலந்து கொண்டார் . 


மாநாட்டில் தொடர்ந்து பேசியவர்கள் ; 


698 


குத்தூசி குருசாமி 


கேரள நாட்டு நாத்திகர் எடமருகு , அ . பொன்னப்பலனார் , 
கே.டி.கே. தங்கமணி , சோ . லட்சுமிரதன் பாரதி , புலவர் ஆறுமுகம் , 
ச.க. அரங்கராசன் , எஸ்.டி. விவேகி . இரா . செந்தாமரை , ஜி . சீனி 
வாசன் , வ . வீராசாமி , சி . சுப்பையா , சைதை கு.மு. மாணிக்கம் , 
பத்மாவதி ராமமூர்த்தி , சிவகாமி சிதம்பரனார் . அமிர்தாகணேசன் 
முதலானோர் . 

குத்தூசியாரின் சொற்பொழிவு பகுத்தறிவாளர்களுக்கு 
எழுச்சியும் புத்துணர்வும் ஊட்டியது . எடமருகுவின் மலையாளப் 
பேச்சை குத்தூசியாரே மொழிபெயர்த்தார் . 

இம் மாநாட்டிற்கு இந்திய நாடெங்கிலுமிருந்து வாழ்த்துத் 
தந்திகள் அனுப்பியவர்கள் 

பஞ்சாப் ஜாதி மறுப்புக் கழகத்தலைவர் சாந்த்ராம் , பூனா 
பல்கலைக் கழக முன்னாள் துணை வேந்தர் ஆர் . பி . பராஞ்சிபே , 
கேரளம் யுக்தி வாதி ஆசிரியர் எம் ஸி . ஜோசஃப் , எர்ணாகுளம் 
வழக்கறிஞர் எம் . பிரபா , அகில இந்தியப் பகுத்தறிவாளர் சங்கத் 
தலைவர் ஜே.டி. கர்னீலியஸ் , பம்பாய் பண்பாட்டு உரிமைக் கழக 
ஆணையாளர் ஏ.பி.ஷா. , பெல்ஹாம் எஸ்.வி. கிர்லோஸ்கர் , ஜி.டி. 
நாயுடு , மணலி கந்தசாமி , கே . பாலதண்டாயுதம் , ஏ . குப்தா 
ஏ . சாம்பசிவராவ் , ஏ . பி . ஆர் . சுந்தரபாண்டியன் , கலைஞர் 
மு . கருணாநிதி , இரா . நெடுஞ்செழியன் , தஞ்சை ராஜகோபால் , 
ஆத்தூர் இசையழகன் , உ . கந்தசாமி , தெனாலி ஏ . கோபால 
கிருஷ்ண மூர்த்தி . 

பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருந்த இந்த மாநாட்டில் 
மக்கள் முன்னேற்றத்துக்குத் தேவையான பல தீர்மானங்கள் ஒரு 
மனதாக நிறைவேற்றப்பட்டன . அவற்றுள் சில 


1. அ . " கலப்பு மணம் செய்துகொள்பவர்களுக்கும் அவர்களது 

குழந்தைகளுக்கும் கல்வி , பணித்துறை வேலைகள் , 
மானியங்கள் முதலிய எல்லா வசதிகளிலும் தனிச் 

சலுகை அளிக்கவேண்டும் . 
ஆ . தீண்டாமையைப் 

போலவே , சாதி வேற்றுமை காட்டு 
வதையும் , சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய குற்ற 

மாக ஆக்க வேண்டும் . 
2 . அரசாங்கப் பணிமனைகள் , 

நகர ஊர்மன்றங்கள் , 
மருத்துவ நிலையங்கள் , பாங்குகள் , அணைக்கட்டுகள் , 


GG 


குருவிக்கரம்பை வேலு 


699 


பாலங்கள் முதலிய எல்லோருக்கும் பொதுவான இடங் 
களில் கோயில்கள் , சிலைகள் . படங்கள் முதலியவற்றை 
வைத்திருப்பதும் , அவற்றுக்கு வணக்கமுறைகள் ஏற்பாடு 
செய்வதையும் அரசாங்கம் உடனடியாகத் தடுத்து நிறுத்த 
வேண்டுமென இம் மாநாடு தீர்மானிக்கிறது . 


3. 


குடியரசுத் தலைவர் , துணைத் தலைவர் , கவர்னர்கள் , 
மந்திரிகள் போன்ற அரசியல் பதவி வகிக்கும் எவரும் 
அரசாங்கச் 

செலவு , சலுகைகள் , வசதிகள் முதலிய 
எதையும் எவ்விதத்திலும் பயன்படுத்தித் தனிப்பட்ட 
மதசம்பந்தமான கும்பாபிஷேகம் , மசூதி திறப்பு , 
கிறிஸ்துவக் கோயில்கள் , சாயிபாபா பண்டிகைகள் 
முதலிய எந்த விழாக்களிலும் , கலந்து , அவற்றிற்குச் 
சிறப்பும் , பிரச்சாரமும் தருவதை நிறுத்திவிட வேண்டு 
மென்று கேட்டுக் கொள்கிறது . 

( அறிவுப் பாதை 30-7-1965 ) 


மரணசாசனம் 


தொடர்ந்து தமிழ் நாடு எங்கும் 

சுயமரியாதை 

இயக்கக் 
கூட்டங்களுக்குச் சென்று வேதாசலனாரும் , குருசாமியும் மற்ற 
தோழர்களும் பிரசாரம் செய்து கொண்டுவந்தனர் . 

குருசாமியுடன் அவரது நெஞ்சுவலியும் தொடர்ந்து சென்று 
தொல்லை கொடுத்து வந்தது . அவர் உடல் நிலையைப் பற்றிக் 
கவலைப்பட வில்லை ; ஆனால் கொள்கைபற்றி மிகமிக ஆவேசம் 
கொண்டிருந்தார் குருசாமி . 

இந்த நேரத்தில் , ஒரு திருமணத்தில் பேசிய அண்ணாத்துரை , 


" நமக்குப் பழமையில் வெறுப்புமில்லை , புதுமையில் வெறியும் 
இல்லை . நாம் பழமைக்கும் மதிப்பளிக்கிறோம் ; அதற்குச் சான்று 
தான் இங்குள்ள குத்துவிளக்குகள் 


என்று பேசியதை பத்திரிகைகளில் பார்த்த குருசாமி சீறுகிறார் . 

இது பழமைக்கு மதிப்பளிப்பதல்ல , வை தீகத்தின் குட்டுக்குக் 
குனிந்து கொடுப்பது ! இந்து மதத்தின் உதைக்கு முதுகைக் 
காட்டுவது ! ஆரியத்தின் காலில் விழுந்து கிடப்பது ! என்றார் 
குத்தூசியார் . 

இதே சமயத்தில் 1965 அக்டோபரில் , " டைம்ஸ் ஆஃப் 
இந்தியா , - இல்லஸ்ட்ரேட் வீக்லி நிருபரிடம் மதம் இல்லாமல் 
மனிதன் வாழ முடியாது என்று அண்ணாத்துரை கூறியிருந்தார் . 
அதே நேரம் கோயம்பத்தூரில் ஜி.டி. நாயுடுவால் சங்கராச் 
சாரியார் பெயரால் கட்டப்பட்ட ஒரு தொழில் நுட்பப்பள்ளியை 
பெரியார் திறந்து வைத்தார் . 
“ மலையினும் 

மாணப் பெரிய கொள்கைக் கென்று உயிர் 
வாழும் உத்தமர் 

சுயமரியாதை இயக்கத்தின் தலைமகன் 


மக்களின் நல்வாழ்க்கைக்கும் சமுதாய மறுமலர்ச்சிக்கும் 
தம்மை அர்ப்பணித்து , வாழ்நாள் முழுமையும் பொது நலத்திற் 
காகவே வாழ்ந்து வருகிற பகுத்தறிவுச் செம்மல் 


தள்ளிவிட்டு நெடுந்தூரம் சென்று விட்டனர். இருவரும் சா 
குருவிக்கரம்பை வேலு 

hoi 
“ சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்புகாட்டி , உதட்டிற்கும் 
உள்ளத்திற்கும் 
உறவு வைத்து , கொள்கைகளை நிறைவேற்றி 
வாழ்ந்து காட்டிவரும் சிம்மம் 

பெரியாரிசத்தின் உண்மை வாரிசு 

சுயமரியாதை- அறிவியக்கவாதி சிறந்த கருத்துடைய அறிவு 
பெற்றவர் என்ற பாராட்டுக்குரியவரான குருசாமிக்கு தனது 
தலைவர் பெரியாரும் , பழைய நண்பர் அண்ணாத்துரையும் , 
செய்த , பேசிய இரண்டு நிகழ்ச்சிகளும் , பெரிய அதிர்ச்சியைக் 
கொடுத்தன . அந்த இரண்டு அதிர்ச்சிகளின் விளைவே கீழ்க்கண்ட 
கட்டுரை , 

இதுவே குருசாமியின் மரண சாசனமாகவும் அமைந்து 
விட்டது . படியுங்கள் , ஆனால் அதிர்ச்சி அடையாதீர்கள் . 
ஒரே வாரத்தில் இரு அதிர்ச்சிச் செய்திகள் : 
1. “ மதம் இல்லாமல் மனிதன் வாழமுடியாது ; ஏனெனில் 

மதத்தினால் தான் மனிதனின் பண்பு வளர்ச்சியடைய 
முடியும் , என்று திரு . சி . என் . அண்ணாதுரை அவர்கள் 
“ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ( இல்லஸ்ட்ரேட் வீக்லி ) நிருபரிடம் 

கூறியிருப்பது . 
2 . சங்கராச்சாரியாரின் பெயரால் , அவரது நிதி உதவி பெற்ற 

தொழில் நுணுக்கப் பள்ளியை பெரியார் ஈ.வெ.ரா அவர்கள் 
திறந்து வைத்து சங்கராச்சாரியாருக்குப் பாராட்டுத் 
தெரிவித்திருப்பது . 

இருவரும் தமிழ்நாட்டின் இருபெரும் அரசியல் கட்சிகளின் 
தலைவர்கள் . ஒருவர் காங்கிரஸ் எதிர்க்கட்சியின் தலைவர் ; 

என்று 

சொல்லப்படுகின்ற 
மற்றொருவர் திராவிடர் கழகம் 
கட்சியின் தலைவர் . 

இருவரும் சிறந்த பொதுஜன அநுபவம் பெற்றிருப்பவர்கள் . 
அதாவது , பொதுஜன செல்வாக்கைப் பெறுவது எப்படி , அதன் 
மூலம் பொருள் திரட்டுவது எப்படி , என்பதை அணு அணுவாக 
அறிந்திருப்பவர்கள் . 

பொது ஜன செல்வாக்கையும் 

க்துத் 
ஆதரவையும் இழக்கக்கூடிய துறைசாவயல்லாம் 


பண 


ஆதலால் தான் 


இரு 
பலகம் 


பேரறிஞர்கள் . 


702 


குத்தூசி குருசாமி 


அன்று ஆரிய மாயை எழுதியவர் , பிராம்மணரை நான் 
அன்றும் வெறுத்ததில்லை ; இன்றும் வெறுக்கவில்லை , என்கிறார் 
அன்று மதங்களைக் கண்டித்தவர் , இன்று " மதம் இல்லாமல் 
மனிதன் வாழ முடியாது என்கிறார் . 

“ மதம் மக்களுக்கு அபின் என்று சொன்ன சோஷலிசத் 
தந்தை கார்ல்மார்க்ஸ் , “ மதம் எனும் பேய் பிடியாதிருக்க 
வேண்டும் " , என்று கூறிய இராமலிங்க அடிகளார் போன்றவர் 
களின் கருத்து ஒருபுறமிருக்கட்டும் . 

நடைபெறும் 
பாகிஸ்தான் ஊடுருவலே மதவெறியை அடிப்படையாகக் 
கொண்டது என்பதைக் கூடவா இவர் மறுத்துவிட முடியும் ? 
மதத்தைக் கண்டித்தால் 1000 க்கு 999 

பேர்களான 
மதவாதிகளின் வாக்கு ( வோட் ) கிடைக்காது என்று கூறுவது 
தான் நேர்மையே தவிர , மதம் இல்லாமல் மனிதன் வாழவே 
முடியாது , என்று- மதமில்லாது வாழ்ந்து வருகின்ற நூறு கோடி 
மக்களைப் பற்றிய நினைவே இல்லாமல் , பேசுவது பொருத்தமாக 
யில்லை . 


இன்று 


நற்பண்புக்கும் மதத்துக்கும் தொடர்பேயில்லை ; சிறையிலிருக் 
கின்ற குற்றவாளிகள் பலரும் பழுத்த மதவாதிகளே ! சிறைக்கு 
வெளியிலிருக்கிற கோடிக்கணக்கான பெருங் குற்றவாளிகளும் 
மதவாதிகளே . திருட்டும் , லஞ்சமும் , கொலையும் , கொள்ளையும் , 
விபசாரமும் , அடிதடியும் அருகிப் போயிருக்கின்ற ருஷ்யா மதமற்ற 
நாடு தானே ? 

இதெல்லாம் அறிஞருக்குத் தெரியாததல்ல ! ஆனால் 
அவர் கண் முன்பு நிற்பது 1967 . குறிப்பாக மந்திரி நாற்காலி ! 

இனி, திராவிடர் தந்தை பெரியார் அவர்களின் சங்கராச் 
சாரியார் 

பாராட்டு பற்றிக் கவனிப்போம் . நல்லவர்களை 
அவர்கள் செய்யும் நற்செயல்களுக்காகப் பாராட்டுவதது தான் 
மனிதத் தன்மை . அதில் ஒன்றும் தவறில்லை . 

சங்கராச்சாரியார் தம் சொந்த நிதியிலிருந்தே தொழில் 
நுணுக்கப் பள்ளி துவக்கியதாகவே இருக்கட்டும் ! இதில் பாராட்டக் 
கூடியது என்ன இருக்கிறது ? இக்காலத்தில் பள்ளிகள் கட்டாத 
பணக்காரர் ஒருவர் கூட இல்லையே ! அதன் காரணம் , பல 
பள்ளிகளை நடத்தி வருகின்ற பெரியார் அவர்கட்கே தெரியும் . 
பெருஞ் செல்வர்களின் கணக்கில் 

காட்டமுடியாத 

கள்ளப் 


9 


ஆரிய , 


குருவிக்கரம்பை வேலு 

703 
பணத்தின் சிறு பகுதியாவது வெளியே வரட்டும் என்பதற்காகவே 
கல்விக் கூடங்களைக் கட்டுபவர்களுக்கு 

அரசாங்கம் சில 
வரிச்சலுகைகள் தந்திருக்கிறது . ஆதலால் தான் மடத்தலைவர்கள் 
மதத் தலைவர்கள் , தொழில் தலைவர்கள் , வாணிபத் தலைவர்கள் , 
அரசியல் தலைவர்கள் ஆகியோர் திடீர் திடீரென்று கல்விக் 
காதலர்களாக அவதாரமெடுத்துக் கொண்டேயிருக்கின்றனர் ! 

சங்கராச்சாரியார் தொழில் நுணுக்கப்பள்ளி துவக்கியத 
னாலேயே அவரது 

மத - இன உணர்ச்சியைவிட்டு 
விட்டவராவாரா ? அவரது இந்துமதப் பிரசாரப் பணியும் , சாதி 
உயர்வு ( பூணூல் அணிவிப்பு ) பிரசாரப் பணியும் அமோகமாக 
வளர்ச்சி அடைந்து கொண்டுதானிருக்கிறது. “ இங்கு நாத்திகப் 
பிரசாரமெல்லாம் ஒழிந்து போய் 15-20 ஆண்டுகளாகிவிட்டன , 
என்று ருஷ்யப் பத்திரிகாசிரியர் ஒருவரிடம் மூன்று மாதங்கட்கு 
முன்பு கூறிய இதே சங்கராச்சாரியார் , 

கோவையில் நடந்த 
நிகழ்ச்சி பற்றித் தமக்குள் என்ன நினைத்திருப்பார் ? “ அரசியல் 
ஆச்சாரியார் உமது சீடனைத் தண்ணீர்ப் பாம்பு ஆக்கிவிட்டார் ; 
நானோ உமது பழைய பிராமணத் துவேஷப் பிரசாரத்தையெல்லாம் 
மடியவைத்து , உம்மை 

செத்த 

பாம்பாக்கி விட்டேன் 
என்றுதானே எண்ணியிருப்பார் ? 

சங்கராச்சாரியார் " ஆரியக் கூத்தாடினாலும் காரியத்திலே 
கண்ணாயிருக்கிறார் . தமது இன உணர்வை நிலை நாட்டுவதற் 

ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ‘ பொடியன் களுக்கு 
இலவசப் பூணூல் அணிவிப்பு விழா நடத்தி வருகிறார் . ஆனால் 
பெரியார் அவர்களோ , ஒரே ஒரு பூணூல் நீக்கு விழாக் கூட நடத்த 
முடியாத 

ரிட்டயர்டு நிலையை இருபதாண்டுகட்கு முன்பே 
எய்திவிட்டார் ! 

இன்று சங்கராச்சாரியாரும் அவரைப் பின்பற்றுகின்ற 
புராண - இதிகாசப் பிரசங்கிகளும் புளுகுவதைக் கேட்பதற்கு ஊர் 
தோறும் லட்சக்கணக்கில் கூடுகின்றனர் . ஆனால் , " அரசியலே 
பேசாமல் இனி சுத்த சுயமரியாதை இயக்கப் பிரசாரம் தான் 
செய்யப்போகிறேன் " , என்று 

பெரியாரோ , 

அவரது மேற்படி 
சீடரோ புறப்பட்டால் இருநூறு பேர்கூடக் கூடமாட்டார்கள் . 
பெரியார் பள்ளியை சங்கராச்சாரியார் திறக்க மாட்டார் ; 

சங்கராச்சாரியார் பள்ளியைப் பெரியார் திறப்பார் ! 
ஏனெனில் சங்கராச்சாரியார் கைதான் இன்று ஓங்கி நிற்கிறது . 


காக 


ஆனால் 


104 


குத்தூசி குருசாமி 


இப்போது இந்து மதத்துக்கு அமோகமான வளர்ச்சிக்காலம் ! 
ஆயுத பூசை நடக்காத அரசாங்கப் பணிமனையே கிடையாது . 


சங்கராச்சாரியாருக்கும் தியாகராய நகர் ஆச்சாரி 
யாருக்கும் முழு வெற்றி ! பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் 
படுதோல்வி ! 


அரசாங்கப் பணிமனைகளிலெல்லாம் இந்துமதப் படங்கள் ! 
அவற்றிற்குப் படையல்கள் ! இதை எதிர்க்கக்கூடாது என்பதற் 
காகவே , “ மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது , என்று 
நாசுக்காகக் கூறிவிட்டார் , ஒரு அரசியல் தலைவர் . இதைப்பற்றி 
" உப்புக் கண்டம் திருட்டுக்கொடுத்த பார்ப்பனத்தி மாதிரி மூச்சு 
விடாமல் இருக்கிறார் , மற்றொரு அரசியல் கட்சி ( ஆதரவு ) த் 
தலைவர் ! 

ரயில்வே எஞ்சின் முதல் அரசாங்க பஸ் வரையில் , “ மதச் 
சார்பற்ற ஆட்சி ” யின் வாகனங்களில் , தோரணமும் வாழையும் 
காட்சியளித்தன , ஆயுத பூசையன்று . 

ஆனால் அரசாங்க ஆதரவுத் தலைவருக்கும் இதுபற்றி 
வெட்கமில்லை ; எதிர்க்கட்சித் தலைவரோ மதத்தையே ஆதரிக்கும் 
அளவுக்கு பகுத்தறிவு வளர்ச்சியில் முற்றிவிட்டார் ! 

இனி மிச்சமென்ன இருக்கிறது ? இரு திராவிட கட்சித் 
தோழர்களும் சங்கராச்சாரியாரின் பல்லக்குத் தூக்க வேண்டியது 
தான் பாக்கி ! 
அந்தோ ! தமிழகமே ! உன் நிலை இப்படியா ஆக வேண்டும் ? 

- அறிவுப்பாதை , 8-10-1965 
குருசாமி 

பெரியாரை நேசித்ததைவிட , அவருடைய 
கொள்கையை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்பதற்கு மேற்படிக் 
கட்டுரையே சான்று . தமது தலைவரே ஆனாலும் , தாட்சண்யம் 
காட்டாதவர் குருசாமி என்ற சிறப்பைத் தட்டிச் சென்றுவிட்டார் 
குருசாமி . 

இந்தக் கட்டுரை அச்சாகிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் , 
சுயமரியாதை இயக்கத்தின் வருங்காலத்திட்டம் பற்றி 
முடிவெடுக்க , 1965 அக்டோபர் 17 - ல் கடலூரில் சுயமரியாதை 
இயக்க மத்திய நிர்வாகக் குழுக் கூட்டத்திற்கு வருமாறு 
தோழர்களுக்கு குருசாமியே தமது கைப்பட கடிதங்கள் எழுதிக் 


குருவிக்கரம்பை வேலு 


705 


கொண்டிருந்தார் . அக்டோார் 9 , 10 - ம் தேதிகளில் அக்கடிதங்கள் 
தோழர்களின் கையில் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற அதே 
வேளையில் , ஓர் அதிர்ச்சிச் செய்தியும் கிடைத்தது . 

குத்தூசி குருசாமி மாரடைப்பால் காலமானார் என்ற மரணச் 
செய்திதான் அது . 1965 அக்டோபர் பதினோராம் நாள் பகல் 
ஒரு மணிக்கு மீளாத்துயிலில் ஆழ்ந்தார் குத்தூசி 
வாழ்க அவரது புகழ் ! வளர்க அவரது கொள்கை ! 


குருசாமி . 


குஞ்சிதம் குருசாமியில் முதல்பகுதி குஞ்சிதம் நான்கு 
ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை . நான்கு ஆண்டுகளுக்குப் பின்பு 
குருசாமியும் இல்லை . 


குஞ்சிதம் குருசாமி சகாப்தம் முடிவு பெற்றது . 


இறுதி மரியாதை 

12-11-65 - இரவு 7 - மணிக்கு , குருசாமியின் உடம்பு செனாய் 
நகரின் அருகிலுள்ள சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது . 
குத்தூசியாரின் உடல் திராவிடர் கழகக் கொடியால் போர்த்தப் 
பட்டிருந்தது . முப்பத்தைந்து ஆண்டுகள் 

சுயமரியாதைக் 
கொள்கைகளைப் பரப்பிய , அதற்காகவே உயிர் வாழ்ந்த ஒரு 
தலைவனுக்குரிய சிறப்புக் கிட்டவில்லையானாலும் " ஏதோ 
ஏழைக் கேற்ற எள்ளுருண்டை என்பது போல தொண்டர்கள் 
புடை சூழக் குத்தூசியாரது உடல் இடுகாடு சென்றது . சுமார் இரவு 
எட்டுமணி அளவில் " குஞ்சிதம் குருசாமி " மகன் கவுதமன் 
சிதைக்குத் தீயிட இறுதிச் சடங்கு முடிவுற்றது . 


சுடுகாட்டின் அருகில் இரங்கற் கூட்டம் ஒன்று நடந்தது . 
தி . பொ . வேதாசலனார் தலைமை தாங்க , திரு . சி . என் . அண்ணா 
துரை , தோழர் எம் . கல்யாணசுந்தரம் திரு . ஈ . வெ . கி . சம்பத் , 
புதுவை நோயல் , திரு . கி . வீரமணி மற்றும் பலர் குருசாமியின் 
தொண்டு பற்றிச் சிறப்பித்துப் பேசினர் . 


பெரியார் ஈ . வெ . ராமசாமியார் இறுதி மரியாதை செலுத்த 
வரவில்லை . அவரைச்சுற்றி இருந்தவர்கள் பெரியாருக்குச் செய்தி 
சொன்னார்களா என்பதும் தெரியவில்லை . 

“ பெரியாருடைய 
வான் பழுதுபட்டுவிட்டது ; எனவே அவரால் வர இயலவில்லை " 
என்பது தான் எங்களுக்குக் கிடைத்த செய்தி . குருசாமியுடைய 


கு -45 


706 


குத்தூசி ருகுசாமி 


உடம்பும் அது பற்றிக் கவலைப் பட்டதாகத் தெரியவில்லை . 
மறுநாள் காலையில் நன்கு வெந்து நீத்து , நீர் பூத்து தும்பைப்பூப் 
போல் இருந்தது ! 


ஒரு வாரம் கழித்து பெரியார் ஈ.வெ.ரா அவர்கள் செனாய் 
நகர் திரு . நெ.து. சுந்தரவடிவேலர்- குருசாமியின் சகலர்- இல்லம் 
வந்தார் . அங்கிருந்தபடியே குஞ்சிதம் குருசாமி இல்லத்திற்கு 
ஒருவரை அனுப்பி குருசாமியின் மகள் ரஷ்யா , மகன் கவுதமன் 
ஆகியோர்களைத் துக்கம் விசாரிப்பதற்காக அழைத்து வரச் 
சொன்னார் . 


அவ்வாறு அழைக்க வந்தவரிடம் ரஷ்யா அருகில் இருக்க, 
கவுதமன் , எங்களுக்கென்று வீடுவாசல் உள்ளது . பெரியார் 
எங்களை இங்கு வந்து பார்க்கட்டும் . நாங்கள் அங்கே வரமுடியாது 
என்று சொல்லிவிட்டார்கள் . 


என்ன இருந்தாலும் குஞ்சிதம் - குருசாமியின் குழந்தைகள் 
அல்லவா ! அவர்கள் உடம்பிலும் சுயமரியாதை ரத்தம் ஓடுமல்லவா ! 


தாடித்தாத்தா என்று உரிமையோடு அழைத்த தாய் 
தந்தையற்ற அந்தக் குழந்தைகளைக்கூட அவர்கள் இருக்கும் வீடு 
வந்து பார்க்காமல் 

பெரியார் சென்று விட்டார் ! அவரும் 
சுயமரியாதை உணர்வில் குறைந்தவரா ? சுயமரியாதை இயக்கத்தின் 
தந்தையே அவர்தானே ! 


வீர வணக்கம் செலுத்துவோம் 


குத்தூசியாரே ! 


தமிழகப் பகுத்தறிவுப் பாசறையின் தலைமைத் தளபதியே ! 


உங்கள் மறைவு கேட்டுக் கனத்த நெஞ்சோடு சிரம் தாழ்த்தி 
வணங்குகிறோம் . எழுத்தாலும் , பேச்சாலும் , வாழ்வாலும் 
நீங்கள் நிலைநாட்டிய பகுத்தறிவுச் சாதனைகளை நினைந்து 
மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் . 
வீரரே ! உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் . 

வீரர்கள் போர்க்களத்திலே விழுப்புண்பட்டு வீழ்ந்தால் , அவர் 
களுக்கு வீரக்கல் நட்டு , வணக்கம் செலுத்துவதே நம் வழக்கம் . 
அழுது , கண்ணீர் சிந்துவது நமது வழக்கமல்ல . ஆனாலும் உங்கள் 
மறைவுச் செய்தி கேட்டதும் எங்கள் கண்களில் கண்ணீர் அருவி 
யாகப் பொங்கிப் பாய்கிறது . 


அறிவுப் பாதையில் அஞ்சாமை நடை பயின்ற சுயமரியாதைச் 
சிங்கமே , எங்கள் கண்ணீர் உங்கள் மறைவுக்காக அழுத கண்ணீர் 
அல்ல ; உங்கள் போன்ற செயல்வீரச் சிந்தனைத் தீரரைப் பெற் 
றிருந்தும் ,- முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உங்கள் பணிகளை 
ஏற்றிருந்தும் நமது தமிழகம் அறிவுப் பாதையில் செம்மை நடை 
நடக்கத் தவறி விட்டதே என்ற ஏக்கமே , உங்கள் மறைவினை 
எண்ணியதும் எங்கள் கண்ணீராகப் பொங்கிப் பாய்கிறது . 


தமிழகத்திலே அறிவுப் பாதையைத் தூர நின்று எட்டிப் 
பார்த்தவர்கள் உண்டு , அவர்கள் புதுமையாளர்கள் என்று போற் 
றப்பட்டதும் உண்டு . 

அறிவுப் பாதையை , எங்கோ நின்று கொண்டு , அழகழகாக 
வருணித்தவர்கள் 

உண்டு ; அவர்களெல்லாம் 

கூடப் புரட்சி 
யாளர்கள் என்றும் , சீர்திருத்தச் செம்மல்கள் என்றும் , பட்டங்கள் 
பெற்றதுண்டு . 

ஆனால் அறிவுப் பாதையைக் கண்டு அஞ்சியவர்களுக்குத் 
தெம்பு ஊட்டிக் கொண்டு அந்தப் பாதையைத் தம் வாழ்விலே 
அமைத்துக் கொண்டு , 


708 


குத்தூசி குருசாமி 


அதிலே செம்மாந்த நடையோடு சென்ற பெருமை எங்களுக்குத் 
தெரிந்தவரை , - இரண்டே பேர்களுக்குத்தான் உண்டு . ஒருவர் 
தமிழனுக்கு முதுகெலும்பு வைத்த முரட்டுச் 

செயல் தீரர் 
பெரியார் . மற்றவர் , தமிழர்களின் சிந்தனையைச் சிரிக்கச் சிரிக்கத் 
தீட்டிக் கொண்டே இருந்த நீங்கள் . 


உங்களை எண்ணிக் கொள்ளுகிறோம் ; சீர்திருத்தம் என்ப 
தற்குப் பொருளாக அமைந்த உங்கள் திருமணத்தையும் அதைத் 
தொடர்ந்த அன்பு வாழ்வையும் எண்ணிக் கொள்கிறோம் ..... 
ஏட்டுக்குச் சீர்திருத்தம் எழுதும் பலரின் வீட்டுக்குப் பின் வாசலிலே 
சோதிடர்கள் வருவதுண்டு ; தமிழகக் கிறிஸ்தவர்கள் போல் , மற்ற 
வர்கள் பார்த்துக் குறித்த " நல்லோரையில் " தங்கள் பிள்ளை 
களின் திருமண நேரத்தையும் அமைத்துக் கொள்ளும் “ சீர்திருத்த 
வாதி களும் தமிழகத்திலே உண்டு . 


இராகுகாலம் ; எமகண்டம் பார்க்காதவர்கள் போலக் காட்டிக் 
கொண்டு காலண்டரில் குறித்த அந்த நேரத்தில் எதுவும் செய் 
யாதபடித் தங்கள் வேலைத் திட்டத்தை அமைத்துக் கொள்வார் 
உண்டு ! 


செயல் தீரரே , உங்கள் வாழ்வில் இந்த ஒளிவுகள் இல்லை: 
ஒளிவுகளை அறுத்தெறிந்து நிமிர்ந்த தீரச் செயல்முறை மட்டுமே 
இருந்தது . குத்தூசி யின் மூடத்தன எதிர்ப்பு வீச்சுகளை எழுத் 
திலே கண்டு , குத்தூசியாரின் வீடு தேடி வந்தவர்கள் , எழுத்தை 
விடச் சற்று அதிகச் சீர்திருத்தமே அங்குச் செயல்பட்டு வந்தது 
கண்டு மலைத்தார்கள் . 


கடைப்பிடித்துக் காணாத சீர்திருத்தத்தை நீங்கள் மற்றவர் 
களுக்குச் சொன்னதில்லை . எனவே , “ குத்தூசியார் என்றாலே 
தமிழ் மக்கள் நெஞ்சில் ஒரு தனி மதிப்புக் கிளைத்ததில் 
வியப்பில்லை . 


தியாகத் தீரன் காந்தி அடிகளின்பால் ஈடுபட்ட உங்கள் 
நெஞ்சம் , செயல் நாயகன் பெரியாரிடம் கால் கொண்டு செழித்தது . 
வார்த்தைக்கு ஒன்றும் வாழ்க்கைக்கு ஒன்றும் என்றில்லாத இராம 
சாமிப் பெரியாரின் போக்கில் நீங்களாகச் சென்று குளித்தீர்கள் ; 
நிமிர்ந்த நெஞ்சோடு எழுந்து நின்றீர்கள் ; திமிர்ந்த சீர்திருத்தச் 
செருக்கோடு நடந்தீர்கள் . 


குருவிக்கரம்பை வேலு 


709 


அந்த நடையிலே என்றைக்குமே தளர்ச்சி இருந்ததில்லை . 
எவரைக் கண்டுமே அது தயங்கி நின்றதில்லை . அது செயல்வீரப் 
பெருமிதத்தால் வயிரமேறிய நடை ; வாழ்க்கைத் துணைவியின் 
மனமார்ந்த ஒத்துழைப்பால் பெருமிதப் பீடேறிய நடை ! 

உங்களோடு அறிவுப் பாதையிலே நடக்க வந்தவர்கள் பலர் ; 
உங்களுக்கு முன்பே அப்பாதையில் அடியெடுத்து வைத்தோர் 
சிலர் . அவர்களெல்லாம் அங்கங்கே அங்கங்கே தட்டுண்டும் , 
தடுமாறியும் , ஆசை கொண்டும் நின்றார்கள் . " அழுகல் கனிகள் 
கண்டு பாதை விலகிச் சென்றார்கள் . இலட்சியப்பாதையில் 
ஆசைக் குண்டு பட்டும் , அச்சக் குண்டு பட்டும் , புறமுதுகிட்ட 
அந்தப் பட்டாளத்தைச் சிறிதும் லட்சியம் செய்யாமல் அறிவுப் 
பாதையிலே , இறுதி மூச்சு வரை தளராது சென்றீர்கள் . 

உங்கள் கடைசி மூச்சும் வீரமூச்சாக , அறிவுப் பாதையின் 
வெற்றி மூச்சாகவே வெளிவந்தது . 


வீரரே ! 


உங்கள் இலட்சியத்திற்கும் அதிலே நீங்கள் பெற்ற வெற்றிக்கும் 
தலை வணங்குகிறோம் . இன்று,- தமிழகத்தின் சார்பிலே , - ஒரு 
சிலர் மட்டுமே உங்கள் வெற்றி வாழ்வுக்குத் தலை வணங்கி வீர 
வணக்கம் செலுத்துகிறோம் . நாளை நீங்கள் போட்ட அறிவுப் 
பாதையிலே திரண்டு அணி வகுத்துச் செல்ல ; இந்தத் தமிழகம் 
முழுவதையும் திரட்டி வர இன்றே உறுதி பூண்கிறோம் ! நீங்கள் 
போட்ட பாதை இனி இடியாது ; ஆதரவு இன்றிக் கிடக்காது . 
காரணம் , உள்ளும் புறமும் தூய்மையான முனிவர் நீங்கள் . இரு 
பக்கத் தூய்மையால் ஆற்றல் மனம் பெற்ற தூயவர் நீங்கள் . 
உங்கள் வாழ்த்துப் பொய்க்காது ; உங்கள் வாழ்த்து பெற்ற நாங்கள் 
உங்கள் கொடியை ஏற்றிவைப்போம் . வணக்கம் . 

சாலை இளந்திரையன் 
கனகசவுந்தரி இளந்திரையன் 
( கு.கு. நினைவுமலர் 1966 ) 


மரணக் குறிப்பு 
Obituary 

தமிழர் பண்பாட்டை நன்கு தெளிவாக உணர்ந்திருந்தவர் 
குருசாமி . எனவே அவரைப் பற்றி மரணக் குறிப்பு எழுத வேண்டிய 
வேலையை நமக்கு அவர் விட்டுச் செல்லவில்லை . அறிவியக்க 
மேதை பெட்ராண்ட் ரஸ்ஸலைப் பின்பற்றி அதையும் குருசாமி 
செய்து விட்டார் . ஆமாம் ! 1959 லேயே எழுதி வைத்திருந்தார் . 
குருசாமியின் மரணக் குறிப்பைப் பார்ப்போமா ? 

OO 
" இந்த ஆள் பிறந்த நாள் 1906 - ம் ஆண்டு ஏப்ரல் 23 - ம் 
தேதி . மறைந்த நாள் . 1969 - ம் ஆண்டு ஏப்ரல் 10 - ம் தேதி . 
அதாவது 12 நாள் குறைய 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான் . 

இந்த மரணக் குறிப்புக் கல்லை இங்கு நாங்கள் நாட் 
டியிருப்பதன் நோக்கம் , இந்த ஆளை நாங்கள் மதிக்கிறோம் 
என்பது அல்ல . இந்த ஆள் ஒரு அபாய அறிவிப்பு . இந்த ஆளைப் 
போல் யாரும் முட்டாளாக வாழக் கூடாது என்பதைத் தமிழர் 
களுக்கு எடுத்துக் காட்டவேயாகும் . 

இவன் வாழத் தெரியாத பழங்காலப் பட்டதாரி ! சிலர் 
இவனை அறிவாளி என்று கூறலாம் ! ஆனால் , உலகமறிந்த 
பெரும்பாலோர் ஏமாளி என்றே கூறுகின்றனர் . மாதம் ஆயிரம் 
ரூபாய்க்குமேல் சம்பளம் வரக் கூடிய இந்திய சர்க்கார் பணியை 
உதறிவிட்டு வந்தான் . எத்தனையோ கோடீஸ்வரர்களை நத்திப் 
பிழைக்கும் திறமையிருந்தும் அந்த நல்ல வழியையும் புறக்கணித்த 
முட்டாள் ! துறவிக் கோலம் பூண்டிருந்தாலும் இவனை மன்னிப் 
பார்கள் உலகத்தார் ! இல்லறத்தையல்லவா ஏற்றிருந்தான் 
இவன் ? உற்றார் உறவினரையும் பகைத்துக் கொண்டான் தன் 
திருமணத்தின் மூலமாக . சொந்தத்திலும் சொத்தில்லை திருமணத் 
திலும் சொத்துச் சேரவில்லை . ஆகவே ஏழையாகவே பிறந்து 
ஏதோ சிறிது சேர்த்து , இரு குழந்தைகளைப் படிக்க வைத்து , 
ஏழையர்க்கு உதவி , இறுதியில் ஏழையாகவே மடிந்து , இங்கே 
எங்கள் சொந்தச் செலவில் இன்று புதைக்கப்பட்டிருக்கிறான் . 

“ இவனை நேர்மை வழியில் நடக்கச் சொன்னது யார் ? 
யதார்த்தவாதியாயிருந்தான் ; எனவே வெகுஜன விரோதியாகவே 


குருவிக்கரம்பை வேலு 


711 


மாண்டான் . தன்னைப் போலவே பிறரும் இருக்க வேண்டும் 
என்ற பகற்கனவு கண்டான் . ஏமாந்தான் ! 

வாழ்க்கைத் தோல்விக்கு இவன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ! 
காக்காய் பிடிக்கத் தெரியாத மண்டுகளில் முதல் நம்பர் ஆள் ! 
ஆனாலும் , இவனுக்கு எதிலும் மரணத் துணிச்சலுண்டு என்று 
சிலர் புகழ்ந்து கூறலாம் . உலகப் போக்கை அறியாத பன்னாடை 
களின் கூற்றல்லவா இது ? குறையுடைய தோழர்களையெல்லாம் 
எதிர்த்தே தீரவேண்டும் , கண்டித்தே ஆகவேண்டும் என்றால் 
இவன் மனித இனத்திலேயே பிறந்திருக்கக் கூடாதே ! விலங் 
கினத்தில் அல்லவோ பிறந்திருக்க வேண்டும் ? இவனிடத்தில் மட்டும் 
குறையேயில்லையா ? குற்றமில்லையா ? இவற்றைப் பிறர் சகித்துக் 
கொள்வதில்லையா ? அப்படித்தானே இவனும் நடந்திருக்க 
வேண்டும் ? 


" பணத்துக்கோ , புகழுக்கோ , பதவிக்கோ ஆசைப்படுவதில்லை 
என்பதே இவனது பிற்போக்குக்கும் மடமைக்கும் ஓர் எடுத்துக்காட் 
டல்லவா ? காட்டிலுள்ள பறவை - விலங்குகளுக்குக் கூடத்தான் 
இவற்றில் ஆசையில்லை ! இவனை அவற்றிற்குத்தானே ஒப்பிட 
வேண்டும் ? 

" எல்லாம் நன்மைக்கே என்ற இவனது மூலமந்திரம் இவனை 
ஏமாளியாகவும் கோமாளியாகவும் ஆக்கி விட்டது ! இவன் சென்ற 
பாதை , கற்களும் முட்களும் நிறைந்த காட்டுப் பாதை . இதில் 
எவரும் செல்லக் கூடாது என்று எச்சரிப்பதற்காகவே , எங்கள் 
செலவில் இந்த மரணக் குறிப்புக் கல்லை நாட்டியிருக்கின்றோம் . 

" இவன் ஒரு கொள்கைக் குரங்கு ! விடாப் பிடியாய்ப் பிடித்து 
வீணாய்ப் போனவன் ! மனித வாழ்க்கையில் ரப்பர்க் கொள்கை 
தான் வெற்றி பெறும் ; கருங்கற் கொள்கை ( மீறிய பளுவினால் 
பிளந்து முறிவது ) கடைத்தேற வைக்காது . 

" ரப்பராய் இல்லாமல் பாப்பராய் மாண்டு மறைந்தான் . 
எல்லாம் துறந்து நாடோடியாக ஆகி , அநாதைப் பிணமாகக் கிடந் 
தான் . இவனால் முன்னுக்கு வந்தவர் ஆயிரக்கணக்கிலிருக்கலாம் . 
ஆனால் அவர்கள் இவனை இறுதிக் காலத்தில் கால் தூசிக்கு 
மதித்தார்களா ? " 


அதைப் பற்றி எனக்குக் கவலையில்லை . நான் எவ்வாறு 
வாழ்ந்தேன் ? என் வாழ்க்கையில் இன்பங் கண்டேனா, இல்லையா ? 


712 


குத்தூசி குருசாமி 


மனம் தானே இன்பத்தின் ஊற்று ? பதவியையும் , பணத்தையும் , 
புகழையும் வைத்துத்தானா மனித வாழ்க்கையை அளக்க 
வேண்டும் ? " 


- என்று இவன் அடிக்கடி மனோதத்துவம் பேசியிருக்கலாம் . 

வாழ்க்கையில் தோல்வியுற்ற யாவரும் பேசிய வரண்ட 
தத்துவந்தானே இது ? " 


பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை என்ற ஆன்றோர் வாக்கு 
மட்டுமல்ல ; “ பதவியிலார்க்கு உதவியில்லை என்ற இன்றைய 
வாக்கையும் உணராத இவனை “ அறிவாளி என்று நாங்கள் ஒப்ப 
மாட்டோம் ; மின்சாரக் கம்பியை இறுக்கிப் பிடித்து மாண்ட 
மூடக் குரங்கு என்றே கூறுவோம் . 


" இந்த இடத்தில் புதைக்கப்பட்டுள்ள , விலாசந் தெரியாமல் 
மடிந்து போன இவனை இன்றே மறந்து விட்டு , எல்லோரும் 
வாழ்க்கை வெற்றிப் பாதையில் செல்லுங்கள் ! இந்தக் கல் ஒரு 
அபாய அறிவிப்பு ! இதன் அடியில் இருப்பவனும் அவ்வாறே . 


இப்படிக்கு 
இவனை ஒருக்கால் மதித்தவர்கள் 

10-4-69 
( விடுதலை - 5-2-1959 ) 


இம்மரணக் குறிப்பைக் குத்தூசியார் எழுதும்போது தாம் 
63 வயது வரை இருப்போம் என்ற எண்ணத்தில் நாள் குறிப்பிட்டு 
எழுதியுள்ளார் . ஆனால் , 1965 அக்டோபர் 11 ஆம் நாளன்றே 
இறந்துவிட்டார் . எண்ணியிருந்ததற்கு நான்கு 

ஆண்டுகள் 
முன்பே இறந்துவிட்டார் . 


குத்தூசி குருசாமி முதற்பதிப்பு 


திரு . நா . வரதராசுலு ( என் . வி . நாயுடு ) அவர்கள் உயிர் 
பாதுகாப்புக் கழகத்தை , ( L.I.C ) தேசியமயமாக்க திரு . நேரு 
அவர்கட்கு ஆலோசனை கூறிய பொருளாதார நிபுணர் . கோவை 
மாவட்டம் தாசநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த அவர் , உயிர் 
பாதுகாப்புக்கழகத்தின் , தலைவராக இருந்து பலமுன்னேற்றங் 
களைச் செய்த அறிஞர் . ஆங்கிலம் , தமிழ் மொழிகளில் வல்லுநர் . 
சமஸ்கிருதமும் நன்கு தெரியும் . திரு . நாயுடு அவர்கள் குருசாமி 
வயதை ஒட்டியவர் . இளமை முதலே குத்தூசியாரின் குடும்ப 
நண்பர் . குத்தூசி மாத இதழில் " அகரம் " என்ற புனை பெயரில் 
தொடர்ந்து பல அரிய கட்டுரைகள் எழுதியவர் . இன்று தாச 
நாயக்கன் பாளையத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பவர் . அவர் 
பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எனக்கும் நன்கு அறிமுகமானவர். 


அவருக்கு " குத்தூசி குருசாமி வரலாற்றின் முதற்பதிப்பை 
1975 - ல் அனுப்பிவைத்தேன் . முதற்பதிப்பில் நான் பல செய்திகளை 
நல்ல முறையில் விளக்கி எழுதவில்லை என்று குறிப்பிட்டு எனக்கு 
ஒரு கடிதம் எழுதியிருந்தார் . கூடிய வரை அக்குறைகள் இந்நூலில் 
நிறைவு செய்யப்பட்டுள்ளன . 


மேற்படி திரு . நா . வரதராசுலு அவர்களின் மூத்தமகன் திரு 
சித்தரஞ்சன் அவர்களைத்தான் -1970 சனவரியில் குஞ்சிதம் 
குருசாமி அவர்களின் மகள் டாக்டர் ரஷ்யா தமது வாழ்க்கைத் 
துணைவராக ஏற்றுக் கொண்டார் . 


திரு . என்.வி. நாயுடு அவர்களின் கடிதத்தின் நகல் கீழே வெளி 
யிடப்பட்டுள்ளது . அவருடைய கையெழுத்து மிக மிக அழகானது . 
தெளிவாக உள்ளது . படித்துப்பாருங்கள் . 


ܝܐ 
ܘܶܐܬ݂ܬ݁ 
ܙܘ8 
goe 


; 


܀ 


s 


ܙܠܢܐ 


2 


ܕܗܝܙ 
ܐ 


team iron afe 


ܬܵܐ 
ܕܝܼܵܐ 
6ܘ 
܂ܗܵܘܛܼ 
: 
ܟ݂ܽܟ݂ܠ 
ܩܰܕ݁ܝܳ 
8% 
® 
gg 
$$ 
; 
܀ 

ܬܐ 
ܗ 

644 

tia 
ܠ 
; 
܀ 
ܗܗܝ 
ܕ 
ܗ 
ܗ 
ܞ 
864 
ܘ 

ܐ 
ܐ 
ܛ 
ܝܐ 
ܢܣܝܐ 
ܘ8 

ܕ8 
919 
ܟ 
ܙܪ 
ܝܙ 
ܬܐܝܣ 
ܚ 
ܝ 

551 
܀ 
2 
28 
ܬܐ 
ܘܪܐܪܝܝ 
ܩܗܝ 
6 

ܗܗ 
- 
£ 
. 
܀܀ 
ܝܗ 
:܀ 
.8 
% 

85ܢ 
ܕ 

ܞ 
- 
܀ 
ܝܟܐܢܐ 
ܕܕܕ 
ܝ 

܀ 
ܐܪ 
ܟ 
ܟ 
ܣܐܗܘܢ 
ܗܐ 
85 
ܗܢܐ 
ܙܒܕܝܫ 
ܕ 
ܘ 
ܢ 
܀ 
ܐܠܐܐܝܝ 
܀ 
?* 
ܟ 
ܕܘ 
܀ 
43 
ܕܕܟ 
.ܐ 

ܕܬܝ 
ܬ 
:ܕ 
ܝ 
8 
ܐܬܐܢܬܬܗ 
wa 
:;. 
: 
ܢ݈ܬܶܗ܀ 
ܙ: 
ܕ 
܀ 
ܢܝ 
E C 

4 

: 
8 
ܚܗܬ܀ 
܀ 
ܝ 
* 
ܕܡܪܝܐ 
ܝ 
ܕ 
ܝܙ 


369 


܀ 


܀ 


ܐܐ 


t 


pinig om *: * Bismillaan 


ܘܢ 


TO 


GAB 


40 gm Gore 


IG A 


છે 


59 


Ben 


th 


குத்து பாத தரும் என் 
sa is. 

toyu 
brangujis . Constantin Biele Ramon Pinterest 

ratione in a 3 € 3 g nfl myn Bougies en 
1836 i grove of myfü BUNWHEEL 883 
Brno sa ronist 

ཉལ་ 

( ) 
År * boriostoy 

vegamy 8 gyvon 
63whicin ( fi angan l Materialism ) . Het 

Framnes 

Plular 
ads von 

namang na bagong 
2819303 now , Poming , 

zustwa Eunottamๆ 

22. Bani La Bize u 
menyoos my upah 
Gung Sriwwage 6 obomating 
Daun Agirrosma bogiga són un nuynas 

வசமியம் என்பார் - வடமாக 
segir go line no Anton , git 
ish Emas que funebri oboris grean 
diging 

Din cemaa vaagnging ongea 
ஆட்டம் கண்டு விட்டு 

asubsoilo Basquiag. 
Genooi 

Gununua 


܀ 
ܛ 
ܘ 


ܐܟ 
ܐܪܗ 
ܐ 
ܐ 


SA 


To en 3 


goly Bataan- aG98 ** © by urna 
ang 3 y uyab neona wais dewis 


เกา ๆ สาว 


ตามมา 


248 2 9. 


Pani oli 


20 


سر 


0.5 


6 52 กก ม่ 256 ตอก 6 4048 
6 7 คน 699-1 ส รา) 5 

081 62 analinnat a 

ng 
5 56 - 5 4 ถนน 

- - - - 
ราคา 5 

45 มาตรา 
36 ) 21 ลว. 2 18 12 6 2 4 6 8 6 6 6 8 : 

name so medier Crow vingis, yon anony 
slusam Seas whersyio Brigand enroing 

Ohare 
Titl ๆ ม :69 246 3 0-28 , Now ๒ ๕๐๐ 
Biesie saghisoare (o ganoonto Basyan , 

1 ) น 6fd 
ม กรุง ๆ ๕ รา (6 nar ษา 


ได้ 


* ปรา สา ฟ 1 


என் . வி . நாயுடு கடிதம் 


தாச நாயக்கன் பாளையம் 

23-10-75 


ஐயா . 


குத்தூசி குருசாமி படித்தேன் . தெளிவாக எழுதியிருக்கிறீர் ; 
பாராட்டுகிறேன் . 


ஆனால் , நீர் எழுதாத சிலவுள . அவற்றை எழுதாதற்காகப் 
பாராட்டுவதா ? குறை கூறுவதா ? என்று ஆழ்ந்து எண்ணினேன் . 
அவை குறையாகவே எனக்குத் தோன்றுகின்றன என்பதை உமக்கு 
எழுதுவதை ஒரு கடமையாகக் கருதுகிறேன் . அவையாவன : 


கண்ணீர்த்துளிகள் 
குருசாமி என்பவரைப் பற்றிப் பெரியார் என்பவர் எழுதியது 
அவர்களுக்கிடையில் 

உண்டான கருத்து வேற்றுமையின் 
காரணம் . செத்த பின்னும் , சிலரால் பெரியார் என்பவர் 
வராதது . 


குடும்ப விஷயங்களை வாழ்க்கைச் சந்தையில் சேர்க்க வேண்டிய 
தில்லை ; பொது விஷயங்களைச் சேர்க்க வேண்டியது நூலாசிரிய 
னுடைய கடமை . 


பின்னர் 


அறிவுப் பாதை யும் 


குத்தூசி மாத இதழும் 
தோன்றியதற்குக் காரணம் . 


- 


முன்னால் வளர்த்த பகுத்தறிவினின்று கழகம் நெடுந்தூரம் 
விலகிப் போய்விட்டது ; இந்த 40 ஆண்டுகளில் நாம் அறிந்து 
கொண்டதில் முக்கியமானது பகுத்தறிவுக்கு ( Rafionalism ) 
அடிப்படை பொருள் முதல் வாதம் ( Materialism ) . இவ் 
அடிப்படை அரசியல் , பொருளாதாரம் , தத்துவம் , விஞ்ஞானம் , 
வரலாறு , உயிரியல் போன்ற எல்லாவற்றையும் உட்கொண்டது . 
கழகப் போக்கை மீண்டும் அறிவியலுக்குக் கொணர்ந்து அதன் 
அடிப்படைக் கருத்துக்களைப் பரப்புவது . 


3. எப்போது பெரியார் என்பவர் தனி உடைமைக்கு மதிப்பு தர 
முன் வந்தாரோ 

உடைமையை நிலை நிறுத்தும் 
போக்கில் முனைந்தாரோ , அப்போது அவருடைய பகுத்தறிவு 
வாதம் ஆட்டம் கண்டு விட்டது . 


தனி 


இதனால் பெரியாருடைய பெருமை குறையாது . தமிழ்நாட்டில் 
பல கருத்துக்களுக்கு சிறப்பாக சாதி ஒழிப்புக்கு அடிகோலியவர் 
அவர் . 

இவற்றையெல்லாம் நீர் ஆய்ந்திருக்க வேண்டும் . 


நா.வ 


பி.கு. 


தேவியைப் பிரிந்த பின்னைத் திகைத்தனை போலும் செய்கை 
என்ற வாலியின் கூற்று இவரிடத்து மெய் ஆனது , மொத்தமாக ரூ . 
157-80 . நாள் ஒன்றுக்கு கூலி ரூ 6.25 ல் காலம் கழிந்தது . வாழை 
இலை முள்ளின் மேல் பட்டாலும் , முள் வாழை இலையின் மேல் 
பட்டாலும் நஷ்டம் வாழை இலைக்கே என்ற வாதமும் அதன் 
பயனும் , அரசியலின் பேரால் நடக்கும் ஊழலைச் சகிக்க முடியாமை ; 
நாகபுரம் , கோவை , - இறுதிக் காலம் . 
யாவும் கூறவேண்டுவன . 

பதில் 29-10-75 


இந்தியன் எக்ஸ்பிரஸின் பெருந்தன்மை 


கனக 


1990 - ஏப்ரலில் பாவேந்தர் 

சுப்புரத்தினத்தின் 
நூற்றாண்டு நிறைவு விழாவை யொட்டிப் பாவேந்தர் விருது 
வழங்கு விழா எடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்களின் தமிழக 
அரசு . அவ்விழாவில் தமிழகத்தின் பல கவிஞர்களுக்கும் பாரதி 

நூலை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும் விருது 
வழங்கப் 

தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் 
செய்தி வெளியிட்டார் . 


தாசனின் 


போவதாக 


1934 - ல் பாரதிதாசனின் இரணியன் நாடகத்தை மேடையேற்றி 
நடித்த குருசாமியைப் பற்றியோ , 1938 - சனவரியில் " பாரதாஸன் 
கவிதைத் " தொகுப்பான முதல் தொகுப்பை வெளியிட்ட தோழியர் 
டி.எஸ் . குஞ்சிதம் அம்மையாரின் பெயரோ , மேற்படி பட்டியலில் 
இல்லை . 


1939 - ல் “ இரணியன் அல்லது இணையற்ற வீரன் 

என்ற 
நூலை முதன் முதலில் வெளியிட்ட தமிழ் நூல் நிலையம் பெயரும் 
இடம் பெறவில்லை . இந்த நூல் நிலையமும் குருசாமிக்குரியதே ! 

வேண்டுமென்றே தமிழக அரசு குஞ்சிதம் - குருசாமியாரை 
மறைத்து விட்டது . 

தோழியர் குஞ்சிதம் அம்மையார் குடும்பம் திருவாரூரைச் 
சேர்ந்தது . “ தேவதாசி வகுப்பினர் என்று கூறப்படுகிற குடும்பத் 
தைச் சேர்ந்தவர் . அக்காலத்திலேயே - 1924 - ல் சென்னையில் 
மெட்ரிகுலேசன் வகுப்பில் படித்த போது இறுதித் தேர்வில் 
ஆங்கிலத்தில் தமிழ் நாட்டிலேயே முதல் மாணவியாக வந்து 
" தங்கப்பதக்கம் பெற்றவர் . இன்றும் அந்தப் பதக்கம் அவர் 
குடும்பத்தினரிடம் உள்ளது . 


குருசாமியும் தஞ்சைமாவட்டம் , பட்டுக்கோட்டை வட்டத்தைச் 
சேர்ந்தவர் தான் . குத்தூசியார் கலைஞர் கருணாநிதியார் படித்த 
திருவாரூர் உயர்நிலைப்பள்ளியில் , அவர் பிறக்காததற்கு முன்பே 
படித்தவர் . இச்செய்தி இந்நூலின் தொடக்கத்திலேயே உள்ளது . 
கலைஞர் கருணாநிதியும் திருவாரூரை அடுத்த கிராமத்தில் 
பிறந்தவர் . 


718 

குத்தூசி குருசாமி 
" குஞ்சிதம் அம்மையார் அவர்களைத் தந்து சிறப்பித்த 
தேவதாசி வகுப்பில் பிறந்தவர்தான் திரு . கருணாநிதி அவர்களும் , 
அம்மையார் பிறந்தது சென்னையில் . 

குஞ்சிதம் அவர்களை குருசாமி 1929 - ல் கலப்புத் திருமணம் 
செய்து கொண்ட பின்புதான் “ தேவதாசி என்று சொல்லுவதை 
நீக்கி " இசை வேளாளர் வகுப்பினர் என்று அவர்களை அனை 
வரும் சொல்ல , எழுதத் தொடங்கினர் . 
இவ்வாறான வரலாற்றுச் சிறப்புக்குரிய 

ஒரு அம்மை 
யாரையும் , அவரது துணைவரையும் , அந்த மாவட்டத்திலேயே , 
அதிலும் அதே “ தேவதாசி வகுப்பில் பிறந்த தமிழக முதல்வர் 
கலைஞர் கருணாநிதி 

அவர்கள் வேண்டுமென்றே மறைத்து 
விட்டார் . திராவிடர் கழகத்தவரே மறைத்து விட்ட போது , 
திரு கருணாநிதி அவர்கள் மறைப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை . 

உண்மைக்கு ஒருநாள் வெற்றி கிட்டியே தீரும் என்பதற் 
கிணங்க குருசாமி குஞ்சிதம் " தியாகத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் - 
Indian Express- ஏடு நல்ல முறையில் வெளியிட்டது இது தான் 
அது ! 
மறக்கப்பட்ட போராளி 
Forgotten Crusader 

மேற்படித் தலைப்பிட்டு அவ்வேடு எழுதியது : 

" தமிழக அரசு விரைவில் பாரதிதாசனின் நூற்றாண்டு 
விழாவை முன்னிட்டு பல கவிஞர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் 
விருது கொடுக்கப் போகிறது . அரை நூற்றாண்டுக்கு முன்பே 
பாரதி தாசனின் முதல் கவிதைத் தொகுப்பை வெளியிட்ட 
பெருமைக்குரியவர் திருமதி குஞ்சிதம் . ஆற்றல் மிக்க பெரும் 
செல்வாக்குடைய எழுத்தாளரான குத்தூசி குருசாமிதான் 
அம்மையாரின் கணவர் . அக்காலத்திலே அம்மையார் 
போராளி. குருசாமியைக் கலப்புமணம் செய்து கொண்டார் . 
அந்த நாளிலேயே தங்கள் மகளுக்கு ரஷ்யா என்று பெயரிட்டவர் 
கள் . அப்பெண் தற்போது தமிழகத்தில் பெரிய பதவியில் உள்ளது . 

இந்தப் போராளியையா மறந்து விட்டார் தமிழக முதல்வர் . 
அந்த அம்மையார் தானே பாரதிதாசனை உலகுக்கு முதன் முதல் 
அறிமுகப்படுத்தியவர் 

என்று 1990 - ஏப்ரல் 30 - ம் நாள் எக்ஸ்பிரஸ் ஏட்டில் நகரச் 
செய்திச்சுருள் The City Scroll பகுதியில் வெளியிட்டு , தமிழக 
அரசின் முகமூடியைக் கிழித்து விட்டது . 


குருவிக்கரம்பை வேலு 


719 


அரசு 


பலனை 


இச்செய்திக்குப்பிறகு தமிழக 

விருதுப் பட்டியலில் 
குஞ்சிதம் அம்மையாரின் பெயரைச் சேர்த்துக் கொண்டது . 
1-5-90 அதிகாலையிலேயே செனாய் நகர் குஞ்சிதம் குருசாமி 
இல்லத்திற்கு மூத்த அலுவலர்கள் சென்று , அவர்கள் மகள் டாக்டர் 
ரஷ்யா அவர்களிடம் “ தங்கள் அன்னை குஞ்சிதம் அம்மையாருக் 
கும் விருது கொடுக்கிறோம் . அவர்கள் சார்பில் , தாங்கள் வந்து 
பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக் கொண்டனர் . 

குஞ்சிதம் குருசாமியின் தியாகத்தால் , உழைப்பால் கிடைத்த 
அடிப்படைச் செல்வாக்கால் பெருமை பெற்று அதன் 
அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் கலைஞர் 
கருணாநிதி அவர்களுக்கு , வட நாட்டுக்காரர் கோயங்கா அவர் 
களின் பத்திரிகை அல்லவா மேற்கண்ட தியாகிகளைப் பற்றி 
எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது . “ ஏ தாழ்ந்த 
தமிழகமே உன்னுடைய 

நிலை 

இப்படியா ஆகவேண்டும் ! 
திராவிடர் கழகமும் குருசாமியை மறைத்து விட்டதுமல்லாமல் 
“ குருசாமி ஒரு துரோகி என்றே கூறுகிறதே ! எழுதுகிறதே ! 

பட்டுக்கோட்டை என்ற பெயரையே வெறுக்கிறாரே கலைஞர் 
கருணாநிதி . ஏன் ? கெடுவான் கேடு நினைப்பான் காலம் பதில் 
சொல்லும் ! சொல்லி விட்டதே ! 
தமிழக அரசின் பரிசளிப்புச் செய்தி 

விருது விழா அன்று அன்னை குஞ்சிதம் அம்மையார் 
சார்பில் மேற்படி விருதுக்கான சான்றிதழையும் , பணமுடிப்பையும் 
திருமதி . டாக்டர் குஞ்சிதம் குருசாமி ( கு.கு . ) ரஷ்யா அவர்கள் 
பெற்றுக் கொண்டு அரசுக்கு நன்றி செலுத்தினார் . 
மேற்படிப் பரிசுத் தொகை 

ரூபாய் 

பத்தாயிரத்தையும் 
கிடைத்த மறுநாளே அரசு கல்வித் துறையிடம் குருசாமி குஞ்சிதம் 
பெயரால் அய்யாயிரமும் குஞ்சிதம் 

பெயரால் 
அய்யாயிரமும் அறக்கட்டளையாகக் கொடுக்கப்பட்டது . மேற்படி 
வட்டிப் பணத்தில் சென்னை நகர் அரசுப் பள்ளிகளில் +2 
வகுப்பில் முதன்மை பெற்றுவரும் மாணவருக்கு குருசாமி பெயரால் 
தங்க முலாம் பூசப்பெற்ற வெள்ளிப் பதக்கமும் சான்றிதழும் 
கொடுக்க வேண்டும் என்றும் , மிகவும் பின் தங்கிய வகுப்பைச் 
சேர்ந்த மனை இயல் ( Home Science ) பாடத்தில் முதன்மை 
பெறும் பெண்ணுக்கு குஞ்சிதம் அம்மையார் பெயரில் தங்கமுலாம் 
பூசப்பட்ட வெள்ளிப் பதக்கமும் சான்றிதழும் கொடுக்க வேண்டும் 
என்றும் ஏற்பாடு செய்யப் பெற்றுள்ளது . 


குருசாமி 


பாரதிதாசன் விருது பற்றிய அரசு கடித நகல் 
பதிவஞ்சலில் 

கடித எண் . இ 1 / 4592 / 90 
தமிழ் வளர்ச்சி -பண்பாட்டுத் துறை 

தலைமைச் செயலகம் , சென்னை-9 
திருவள்ளுவர் ஆண்டு 2 0 உக - பிரமோதூத -சித்திரை. எ 

நாள் - 30-4-1990 
அனுப்புநர் 
தெ . கும்பலிங்கம் . பி.ஏ. , 
அரசு துணைச் செயலாளர் . 
பெறுநர் 
திருமதி டாக்டர் ரஷ்யா அம்மையார் . 
எண் . 53 முதல் மெயின் ரோடு , 
கிழக்கு செனாய் நகர் , 
சென்னை -600030 


பெருந்தகையீர் , வணக்கம் ! 
பொருள் : - பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றாண்டுவிழா 

பாவேந்தர் விருது வழங்கல் - கவிஞர்கள் கலந்து 

கொள்வது - பற்றி . 
பார்வை : அரசாணை நிலை எண் . 75 , தமிழ் வளர்ச்சி பண் 

பாட்டுத் துறை , நாள் . 25-4-90 
திருச்சிராப்பள்ளியில் பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக் 
கழகத்தில் மே திங்கள் ஆறாம் நாள் நிகழும் பாவேந்தர் பாரதி 
தாசன் நூற்றாண்டு விழாவில் தங்கள் அன்னையார் பகுத்தறிவுச் 
சுடர் குஞ்சிதம் குருசாமி அவர்களின் முதற்பதிப்புப் பணிகளை 
பாராட்டித் தங்களுக்குப் பாவேந்தர் விருதுவழங்க அரசு முடிவு 
செய்துள்ளது . மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கு 
கிறார்கள் . விழாவில் பங்குகொண்டு விருது பெற இதனையே 
அழைப்பாக ஏற்று வருகைதர அன்போடு வேண்டுகிறோம் . 

தாங்கள் திருச்சிராப்பள்ளி வந்து செல்வதற்குரிய வழிச்செலவு 
விழா நாளன்று திருச்சியில் வழங்கப்பெறும் . தாங்கள் தங்கு 
வதற்குத் திருச்சி அஜந்தா உணவு விடுதியில் அறை ஒதுக்கீடு 
செய்யப்பட்டுள்ளது என அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோம் . 
விழாச்சார்பாளர்கள் உணவகத்தில் தங்களை வரவேற்பார்கள் . 
தங்களைப் பற்றிய குறிப்புரையை அன்புகூர்ந்து விரைந்து உடன் 
அனுப்பவேண்டுகிறோம் . 

அன்புள்ள , 
அரசு துணைச் செயலாளருக்காக , 


721 


குருவிக்கரம்பை வேலு 


முரசொலிக்கு நமது பாராட்டு 

குத்தூசி குருசாமி வரலாற்றின் முதற்பதிப்பிலிருந்து 
குறிப்பிடத்தக்க சில நிகழ்ச்சிகளையும் புகைப்படங்களையும் 
30-9-90 , 7-10-90 - ம் தேதிகளில் வெளியான முரசொலி ஞாயிறு 
மலர் புதையலில் , 

தமிழகத்தில் - முதன் முதலில் சுயமரியாதைத் 
திருமணம் செய்து- கலப்பு மணத்திற்கும் வழிகாட்டிய 
பகுத்தறிவுச் சுடரொளி குத்தூசி குருசாமி 
என்று தலைப்பிட்டு நல்ல முறையில் வெளியிட்டுச் சிறப்பித்த 
முரசொலிக்கும் , அதைத் தொகுத்த திரு . க . திருநாவுக்கரசு 
அவர்கட்கும் எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 
திரு . க . திருநாவுக்கரசு அவர்கள் குத்தூசி குருசாமி வரலாறு 
எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கலாம் ! 


என்று 


ஆனால் 


திரு . எம் . ஜி . ஆர் . அவர்களுக்கு நன்றி 
பெரியார் எழுத்து என்றும் , விடுதலை எழுத்து 

என்றும் 
சுயமரியாதைக்காரர்களால் சிறப்பிக்கப்பட்ட எழுத்துச் 
சீர்திருத்தத்தை , திராவிட ஆட்சி அமைத்த அண்ணா அவர்களும் , 
கலைஞர் அவர்களும் நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை . 
இதற்குக் காரணம் பெரியார் மீது உள்ள காழ்ப்பா அல்லது 
எழுத்துச் சீர்த்திருத்தத்தை உருவாக்கியவர் குருசாமி என்பதாலா 
தெரியவில்லை. 

1935 - ல் 

சுயமரியாதை 
இயக்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட , குத்தூசியாரின் எழுத்துச் 
சீர்திருத்தத்தை- பெரியார் நூற்றாண்டு விழா ஆண்டான , 
1978 - இறுதியில் , அன்றைய தமிழக முதல்வர் எம் . ஜி . ஆர் . 
அவர்கள் ஏற்று நடைமுறைக்குக் கொண்டுவந்ததற்காக நன்றி 
செலுத்திப் பாராட்டக் கடமைப்பட்டுள்ளோம் . 
பாராட்டுக்கள் 

குஞ்சிதம் குருசாமி அவர்களின் மகள் டாக்டர் ரஷ்யா , 
- பதிவாளர் , எம் . ஜி . ஆர் . மருத்துவப் பல்கலைக் 

கழகம் , 
அவர்கள் தம் தந்தையாரின் நாட்குறிப்புகளைத் தேடிக் 
கொடுத்தது , 

இரண்டாம் பதிப்பு தனிச் சிறப்புப் பெறப் 
பேருதவியாக இருந்தது . மேலும் பல உதவிகளைச் செய்தார் . 
அவர்களுக்கு எனது நன்றி . 

வேலூர் குத்தூசி குருசாமி பதிப்பக உரிமையாளர் , கழஞ்சூர் 
செல்வராஜி அவர்கள் , குடியரசு , புதுவை முரசு , நாத்திகம் ஆகிய 
இதழ்களிலிருந்து மிக அரிய பல கட்டுரைகளைத் தேடி எடுத்துத் 
தந்து இந்நூலுக்குப் பேருதவியாயிருந்தார் . அவருக்கும் எனது 


நன்றி . 

கு -46 


" திருப்பதி மொட்டை 
என்ற தனது சிறுகதை நூலுக்கு , குத்தூசியாரின் 

முன்னுரை 


இளமையில் ஆரம்பப் பள்ளியில் 

என்னுடன் படித்தவர் 
கோ . சாரங்கபாணி . சிங்கப்பூர் " தமிழ் முரசு " தினசரியின் 
உரிமையாளர் ; ஆசிரியர் . அவர் விருப்பத்தின் - அல்ல - வற்புறுத் 
தலின்படி என் ஓய்வுநேரங்களில் அவரது பத்திரிகைக்காக எழுதப் 
பட்ட கதைகள் சில . இந் நான்கும் அவைகளிலிருந்து எடுக்கப் 
பட்டவை . 


கருத்தைப் புகுத்துவதற்கே கதைகளைப் 

பயன்படுத்தி 
யுள்ளேன் . கருத்தில்லாத வெறும் கதை கற்பாறைக்கு ஒப்பாகும் . 
கற்பாறையை உடைத்துக் கற்பனையைப் புகுத்தி உருவை 
உண்டாக்கினால் , உடைந்த கல்லுக்கு “ உயிர் " வந்துவிடுகிற 
தல்லவா ? 


சிற்பிகள் கல்லைப் பயன்படுத்துவது போலவே எழுத்தாளர் 
கதையைப் பயன்படுத்தவேண்டும் - இது என் கருத்து . 


கலை கலைக்காக மட்டுமே இருத்தல் கூடாது ; கருத்துக்காகவும் 
இருத்தல் வேண்டும் . முதலாளித்துவத்தை முறியடித்த ரஷ்யாவில் 
கலைகள் யாவும் கருத்துக்கே தான் பயன்படுகின்றன . 


குடியிருக்கத்தானே வீடு கட்டுகிறோம் ! வெளியே நின்று 
வேடிக்கை பார்க்க அல்லவே ! அது போலத்தான் கதை கட்டுவதும் ! 
அதில் கருத்துக்கள் குடியேற வேண்டும் ! 


இது என் குறிக்கோள் ! சாதனையல்ல ! ஓய்வு நேர முயற்சி ! 


சா . குருசாமி 


1-4-49 , 
சென்னை 


O 


O 


O 


குத்தூசியாரை நமக்கு அரசியல் வாதியாகத்தான் தெரியும் . 
அவருடைய தலையங்கங்கள் கருத்துக் கோவையாக இருக்கும் . 
அதே நேரத்தில் குத்தூசிக் கட்டுரைகள் நகைச்சுவை வெடிகளாக 
மின்னி முழக்கும் . இதுமட்டுமல்ல அவர் சிறந்த இசைப்புலவர் ; 
நல்ல பாடகர் ; சிறந்த இலக்கிய ஆசிரியர் . அவர் எழுதிய சிறுகதை 
கள் புத்திலக்கிய வகையைச் சார்ந்தவை . சுவை பயப்பவை . 
அதற்கு ஒரு எடுத்துக் காட்டு இந்த ஒரு சிறுகதை 


குருவிக்கரம்பை வேலு 


123 


ஒரு சிறு கதை 

செந்தப்பட்டி என்பது ஒரு சிறு கிராமம் . அதில் கந்தப்ப 
முதலியார் என்று ஒருவர் வசிக்கிறார் . அவர் தொண்டைமண்டல 
முதலியார் என்ற ஜாதியில் பிறந்தவர் . இந்த ஜாதி சுப்பிரமணியக் 
கடவுள் தலையிலிருந்து வெடித்து வந்ததாக ஒரு கதையுமுண்டு . 
இவருடைய தகப்பனார் 10 ஏக்கர் பூமியைச் சம்பாதித்து வைத்து 
விட்டு 

இறந்துபோனார் . தகப்பனார் இறந்த செலவிற்கும் , 
கருமாதி , மாதச்சடங்கு , வருஷச் சடங்கு ஆகியவைகளுக்கெல்லாம் 
சேர்ந்து 1500 ரூபாய் செலவாயிற்று . அதில் பிணம் தூக்குவதற்குச் 
செய்த புஷ்பப் பல்லக்கிற்கு மாத்திரம் 686 ரூபாய் பிடித்தது . 
பாக்கிச் செலவெல்லாம் பிராம்மண தர்மம் தவிர வேறு 
கிடையாது . 

முதலியார் மஹா புண்ணியவான் ; அவருடைய 
தர்மமே தர்மம் என்று பார்ப்பான் ஊர் முழுதும் சொல்லி 
வைத்திருந்தான் . “ தர்மமே ஜெயம் என்று வெள்ளியெழுத்தில் 
செதுக்கித் தெருவாசற்படி நிலையிலும் அடிக்கும்படி உத்திர 
விட்டார் முதலியார் . கந்தப்ப முதலியாருக்கும் சொந்தப் 
புத்திக்கும் அவ்வளவு சம்பந்தம் கிடையாது . 


இரண்டு வருஷமாயிற்று . காவிரி 

ஆற்றில் தண்ணீர் 
அதிகமாய் வந்ததால் வெள்ளமெடுத்து முதலியார் வயல்களில் , 
சிலவற்றில் 6 அடி உயரத்திற்கு மண் அடித்துவிட்டது . பக்கத்து 
வயல்காரர்கள் கையில் 

கூடையும் மண்வெட்டியும் எடுத்து 
இராப்பகலாய் உழைத்து 4 மாதத்தில் தங்கள் வயல்களில் 
கிடந்த மண்ணை அப்புறப்படுத்தினார்கள் . ஆனால் முதலியார் 
அவ்விதம் செய்யவில்லை . ஏனெனில் அவருக்கு மனித உழைப்பில் 
நம்பிக்கை கிடையாது . “ அவனன்றி ஓரணுவும் அசையாது 
என்ற பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டிருப்பார் . வயலில் மண் 
அடித்ததை நினைத்து வருத்த முற்றார் . தொண்டைமண்டல 
வேளாள பரம்பரையில் வந்தவராதலால் கையில் மண் வெட்டி 
கூடை தொடுவாரா ? எல்லாம் ஈசன் செயல் என்று நினைத்துக் 
கொண்டு , தாம் சேமித்துவைத்திருந்த 300 ரூபாயை எடுத்துக் 
கொண்டு மதுரைக்குப்போய் , 250 ரூபாய்க்கு 108 சிகப்புக்கல் வாங்கி 
மீனாட்சியம்மனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டுத் திரும்பினார். 

முதலியாருடைய தாயாருக்கு வயது 50 இருக்கும் , முதலியார் 
மதுரையிலிருந்து திரும்பிய ஒருவாரத்திற்குள் திடீரென்று 
மாரடைப்பினால் அவரது தாயார் இறந்து விட்டாள் . முதலியார் 
சாயார் 

இறந்தாள் என்று தெரிந்ததும் மதுரைக் கோவில் 


724 


குத்தூசி குருசாமி 


இரண்டொரு 


அர்ச்சகரின் சொந்தக்காரர்களில் ஒரு டஜன் பிராமணோத்தமர்கள் 
செந்தப்பட்டியில் வந்து இறங்கிவிட்டார்கள் . ஏதோ தடுக்க 

எண்ணி 
முடியாத செலவு வந்துவிட்டதென்று 
நகைகளை அடகுவைத்து 1300 ரூபாய் கடன் வாங்கி மிகவும் 
பிரபல்யமாய்ப் பாண்டு வாத்தியங்களுடனும் பிராம்மண 
தானங்களுடனும் தாயாரின் 

இறுதிக்கடன் முதலியவைகளை 
நடத்தினார் . முதலியாரின் தர்மத்தைப்பற்றியும் 

மதுரை 
மீனாட்சியம்மனுக்குச் சிவப்புக்கற்கள் அர்ச்சனை செய்ததைப் 
பற்றியும் “ சுதேசமித்திரன் பத்திரிகையில் ஒரு மூலையில் 5 வரிகள் 
சிறிய எழுத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது . முதலியார் அதைக் 
கத்தரித்து டைரி யில் வைத்துக் 

கொண்டு எல்லோரிடமும் 
காட்டிக் கொண்டிருந்தார் . 


என்று 


என்பது 


O 


முதலியாருக்கு ஒரே ஒரு பெண் . அந்தப் பெண் ருதுவான 
செலவுக்காக முதலியார் 1800 ரூபாய் கடன் 

வாங்கினார் . 
" கியாஸ்லைட் டுகள் மாத்திரம் 121 லைட் 

வைத்திருந்தது 
என்றால் மற்றச் சிறப்பைப்பற்றிச் சொல்வானேன் ? இத்துடன் 
உள்ளூரில் முதலியார் ஒரு 

பிள்ளையார் கோவில் கட்டிக் 
கொண்டிருந்தார் . அது முக்கால் வரிசை முடிந்துபோயிருந்தது . 
முற்றும் கட்டி முடிக்காவிட்டால் மகத்தான பாவம் 
பிராமண நண்பர்கள் சொன்னார்கள் . முதலியார் பக்திமான் 

ஊரே சொல்லும் : கோவில் கும்பாபிஷேகமும் 
நடந்தேறியது . 
O 

O 
10 வருஷங்கள் சென்றன . ஓர் கந்தை வஸ்திரத்தை உடுத்திக் 
கொண்டு ஓர் அழகிய பெண் கையில் குழந்தையுடன் திருநெல்வேலி 
ஜில்லாவில் ஒரு கிராமத்துக் கிணற்று மேடையில் நடு ராத்திரியில் 
உட்கார்ந்துகொண்டு தேம்பித் தேம்பி அழுதுகொண்டிருந்தாள் .. 
செந்தப்பட்டி முதலியார் வீட்டை ஒரு வக்கீல் விலைக்கு வாங்கி 
விட்டார் . அவரது 

நிலங்களை 

ஒரு தாசில்தார் வைத்துக் 
கொண்டிருந்தார்.. கிணற்றிலிருந்து ஒரு பெண்ணும் குழந்தையும் 
எடுத்தார்கள் . அப்பெண்தான் கந்தப்ப முதலியாரின் ஒரே 
பெண்ணாகிய கமலம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது ...வீட்டை 
வாங்கின வக்கீல் தான் செந்தப்பட்டி புரோகிதரின் 
நிலத்தை வாங்கின தாசில்தார் தான் மதுரைக் கோவில் அர்ச்சகரின் 
மருமகன் ... மற்ற விவரங்கள் தெரியவில்லை . 

( புதுவை முரசு , 1931 ) 


மகன் .... 


குருசாமியின் புனை பெயர்கள் 


‘ ரிவோல்ட் ஆங்கில ஏட்டில் , ஸ்பெக்டேட்டர் , ப்ளெயின் 
ஸ்பீக்கர் எஸ்ஜி என்றும் , குடி அரசு , புரட்சி , பகுத்தறிவு 
ஏடுகளில் சி.அய் , டி , காலிமணிபர்ஸ் , தெப்பக்குளம் , பாட் 
மிண்டன் , குகு , சம்மட்டி , சிவப்பழம் தமிழ் மகன் , தராசு 
எனவும் , புதுவை முரசில் உடன் முழக்கு தொடர்தலைப்பும் 
மதுரைவீரன் , குமி , பென்சில் , விடாக்கண்டன் , கிறுக்கன் , 
எவன் எழுதினாலென்ன , தொண்டை மண்டலம் , மவுண் 
ரோடு என்ற பல பெயர்கள் . 


விடுதலையில் : 1946 லிருந்து பலசரக்கு மூட்டை என்ற 
தலைப்பில் 

குத்தூசி என்ற புனைபெயரில் தொடர்ந்து 16 
ஆண்டுகள் எழுதியது சுமார் 5000 கேலிக் கட்டுரைகள் வரை 
இருக்கும் . இதற்குத்தான் குத்தூசி பாணி என்று பெயர் . இந்தப் 
புதிய பாணியைத் தமிழுக்குச் சிறப்புத்தரும் வகையில் உண்டாக்கி 
னார் . தமிழ் நடைக்கும் , மொழிக்கும் புது மாதிரியானது . இந்தத் 
தலைப்பில் அவர் தொடாத துறையே கிடையாது . இக்கிண்டல் 
பகுதிதான் அவருக்கே உரியதனிச் சிறப்பு . மாமேதை லெனின் 
ஆறாயிரம் - நூல்களுக்கும் - விமர்சனங்களுக்கும் பதில் எழுதி 
யுள்ளார் . நாம் அறிந்த வரையில் இந்தியாவில் - குறிப்பாகத் 
தமிழ் நாட்டில் பத்தாயிரத்துக்கு மேலான அரசியல் , சமுதாயம் , 
பொருளாதாரம் , மதம் முதலியன பற்றி கிண்டல் கலந்த 
பாணியில் குத்தூசி குருசாமி எழுதியுள்ளார் . இது ஆய்வுக்கு 
எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த தலைப்பு . 


வாழ்த்துகிறோம் 
Mr. Guruswamy- திரு . குருசாமி- என்ற தலைப்பில் இந்த 
நூலை அடிப்படையாகக் கொண்டு தஞ்சை மாவட்டத்தைச் 
சேர்ந்த எடை மேலையூர் கீழையூர் என்ற சிற்றூரைச் சேர்ந்த 
சென்னை மாநிலக் கல்லூரிப் பேராசிரியர் திரு எ.பி. சனார்த்தனம் 
அவர்கள் ஆய்வு செய்து எம் . ஃபில் பட்டம் பெற்றுள்ளார் . 
பேராசிரியர் அவர்களின் ஆர்வத்தைப் பாராட்டி , அவர் வெற்றிக்கு 
வாழ்த்துக் கூறுகிறோம் . 


GŠSTA 6GFITLO) 


726 


எதிலும் கணக்காக இருக்க வேண்டும் . இது குருசாமியின் 
கொள்கை . அலுவலகம் ஆகட்டும் , அரசியல் ஆகட்டும் , வீடு 
ஆகட்டும் முறைப்படி கணக்கு வைத்திருப்பார் . கீழேயுள்ளது . அவர் 
வீட்டுக் கணக்குப் புத்தகத்தில் ஒருபக்கம் .. 


7 


$ 


2 . 


S 


- 1/2 


September 1946 

129 

Receipt Expendine 
inlin . 

B.7z 
Cash Balance 

15.As 
" Carrezance - self .s.T 

Home Expense 
Conregence . die honen 
Vente . Conoyance taste 

4 
Borrowed of kampen 8 

Focam Nuts 

Vegetables etc 
3 Read for Pernizar EUR 127.8.1 
Vegetables 

312 
A 

Kersen 
resol s mots 

1131 
Coffee powder 
Home Expun 

1 
reperebus 

Calveyance 
firewood teoshy 

Pocket Exp to vended. 
5 Conveyance - die har 

Bulter 
Game Exp 

9 
19.18 


1/0 


| 


15 


ha 


13 


be 


1 


1106 
26 


. * 


1 


18 


ei 


1 


- 


17 


147171 


குருவிக்கரம்பை வேலு 


727 


சுல UAE March 

( Quadragesima ) 


... 


--MSP.Sa. 

Election Cartinh back 
after treating3359 


Tons and no de formachys 
../pa-57593.230.1415 


( car with arren ) 

part at ballon 
radid Madrao at klon 


( 


1957 - ஆம் ஆண்டு , தேர்தலின்போது , திராவிடர் கழகம் 
காங்கிரசை ஆதரித்தது . தேர்தல் பிரசாரத்துக்காக , குத்தூசி 
யாரிடம் ஒரு காரும் பணமும் ஒப்படைக்கப் பட்டது . காரில் 
பயணம் செய்த மைல் கணக்கும் , செலவுக்கணக்கும் முறையாக 
எழுதி மீதிப்பணத்தையும் காரையும் திருப்பி ஒப்படைத்ததை 
நாட்குறிப்பில் எழுதியுள்ளார் . உங்களிடம் கணக்காகேட்டேன் 
என்று கேட்ட பெருந்தலைவருக்கு , எங்கள் கழகத்தில் எதையும் 
முறையாகச் செய்வதுதான் வழக்கம் என்று பதிலளித்தார் 
குருசாமி . 


1 


2 


TUESDAY 


JANUARY 12 


-3 . 2 - lular ) 
மையெழுத்தில் மலர்ந்த கையெழுத்து 

Books to be written . 
மலைகள் மல்ல ? 
2.572 

டைலயரேமையும் 
3.அைெரக்க , -7.5 K 
+ -- m.in 
54 என் -35 m > 
தியைக்கு ( ய் ) 
யாச ( 4 

47 ) . 
8.சோதிட கேர் - 
1. 
சதிகா2 ( 

Pass) 
to .பகுதல் அட்ல , சம் 
1. பூதர் 2 வெட்ரேன் , 
A - 23 ம் " பல் " 
/3 

wire 
Gretman 

andleavemoderne - 
4. நாடார்கள் 

kannt , socrates , be shaw , nare are . ( 12 ) . 
( 5 பெரிய சிற்பாதகராற் றோ ? 

Plouza 
16. Anong to heat . 

ம் 
17 பிசிட்டு 
(60) 
18. வறுமைரமா ? 
21. Brith & Krone of the 

Drauritian tirement ( ingwin ) 
22. Marrix & Words ( Tainit ) 

Mechir . Translatin 


در 
سرما 
سند 
و 
در 
.9 


20 . 
* 


Rings) 


14 . 


FRIDAY , JANUARY IS 


20. Jait Reform 

26. on Womanhood ( general ) 
( சிந்தனைச் செல்வர் அவர்கள் எழுத நினைத்த நூல்கள் 
இவையென அவர்தம் நாட்குறிப்பில் உள்ள இரு ஏடுகள் 
இயம்புகின்றன . ஆம் . நாட்குறிப்பிலும் நூற்குறிப்பு ). 


இந்த நூல் எழுதத் துணையாக இருந்தவை 


1. 


குடி அரசு 


தொகுப்புகள் 


2 . 


Revolt- ரிவோல்ட் 


3. புரட்சி 


4. பகுத்தறிவு 


23 


5 . 


புதுவை முரசு 


6. புதுவை முரசு அநுபந்தம் 1931 


7. விடுதலை நாளேடு தொகுப்புகள் 
8 . பெரியார் பிறந்தநாள் மலர்கள் 
9 . புதுவை நோயல் அவர்களின் 70 - ம் ஆண்டு மலர் 
10. சுயமரியாதைச்சுடர் -சிறு நூல் -1930 
11. பாரதிதாசன் கவிதைகள் முதல் தொகுப்பு -1938 
12. பாரதிதாசனின் இரணியன் நாடகம் -1939 

முதல் , இரண்டாம் பதிப்பு 
13. குஞ்சிதம் குருசாமி நினைவுமலர் 1961 
14. குத்தூசி மாத இதழ் தொகுப்புகள் 
15. அறிவுப்பாதை - வார இதழ் 


16. குத்தூசி குருசாமி நினைவு மலர் - 1966 
17. குத்தூசி கட்டுரைகள் தொகுப்பு 1.11 
18. தமிழர் தலைவர் பெரியார் ஈ.வெ.ரா வரலாறு . 

மூன்றாம் பதிப்பு 1958 
19. நாகை காளியப்பன் , சிங்கப்பூர் கோ . சாரங்கபாணி , 

புதுவை நோயல் , குருவிக்கரம்பைவேலு முதலானோருக்கு 
எழுதிய கடிதங்கள் 


20. குத்தூசி குருசாமியின் நாட்குறிப்புக்கள் 
21. பெரியார் சிந்தனைகள் தொகுப்பு மூன்றும் 
22. 1947 - முதல் 1991 - வரை இவ்வரலாற்றுடன் தொடர்புடைய 

மிகப்பலர் இந்நூலாசிரியருக்கு நேரடியாகச் சொல்லிய 
செய்திகள் . 


பிழை திருத்தம் 


பக்கம் 


42 
48 


55 
64 
71 
94 
105 
132 
134 
152 
153 
185 
186 
211 
261 
262 


வரி 

பிழை 
11 

தாக்கை 
30 இரண்டரைமணி 
26 தவத்தை 
7 இருந்ததாம் 
35 பார்ம்பதற்குத் 
22 கொள்கைல்யி 
26 

காக்க 
26 சித்தனை 
5 குகு அரசு 
8 tree 
16 

சூருசாமி 
25 பதிலா 
7 துணியாதை 
3 C , N . நடராசன் 
25 கிராமந்திர 
20 பாதாமி 
31 ஒப்புக் 
22 சுண்ணாம்பைப் 
7 தரக்குறவாய் 
11 தீண்டார் 
29 வேஸ்கடப்பபய்யா 
21 எம்.ஹி. ராஜாவை 
3 லிட்டாரி 
25 ஊன்றுகோளாகி 
9 

என்பதையும் 
1 அவர்ட்கே 
- 19 - அறைகளில் 

1980 
29 1927 முதல் 

திருச்சி பேச்சு 


806-0Coc8--s-B-50RS-18 


திருத்தம் 
நாக்கை 
ஒன்றரைமணி 
ஏதவத்தை 
பெயர் இருந்ததாம் 
பார்ப்பதற்குத் 
கொள்கையில் 
தாக்க 
சிந்தனை 
குடி அரசு 
free . 
குருசாமி 
பதிலாக 
துணியாத 
C. நடராசன் 
கிராமாந்திர 
பாதாம் 
ஒப்புக் 
சுண்ணாம்பைத் 
தரக்குறைவாய் 
தீண்டாதார் 
வேங்கடப்பய்யா 
எம்.ஜி. ராஜாவை 
லிட்ரரி 
ஊன்று கோலாகி 


265 
267 
290 
292 
308 
309 
313 
317 
320 
391 
397 
470 
471 


அவர்கட்கே 
அவைகளில் 
1930 
1927 முதல் 


5 


10 


501 
503 
503 


7 


V From 
யாகுல் 
அழைந்த 


25 


506 

14 முன்னணியில் 
518 

16 பூச்சுகள் 
528 

3 மிருந்தது 
528 

35 இன்வாறு 
534 

24 

பாராட்டுகிறார் 
544 

8 கட்டசபைசளைக் 
549 கடைசிவரி ல்வித் 
555 

14 

குலத்தொலைச் 
572 

19 தலையங்கலதில் 
582 

18 குருசாமி குருசாமி 
600 21 1761 
619 

4 அனுப்பட்டது 
623 

33 
627 

4 . எத்தளித்தனர் 
645 

21 

பயனடைவார்கள் 
649 

12 என் 
674 

6 கொண்டிக்கிறேன் 
677 

12 அறிவியம் 
678 

31 ஒருகில 
717 

9 

பாரதாஸன் 


V Form 
யாகுப் 
அழைத்த 
குமாரசாமியை 
முன்னிலையில் 
பூச்சிகள் 
யிருந்தது 
இவ்வாறு 
மிரட்டுகிறார் 
சட்டசபைகளைக் 
கல்வித் 
குலத்தொழிலைச் 
தலையங்கத்தில் 
குஞ்சிதம் குருசாமி 
1961 
அனுப்பப்பட்டது 
ஆதலால் 
எத்தனித்தனர் 
பயனடைவார்கள் 
என்று 
கொண்டிருக்கிறேன் 
அறிவியல் 
ஒருசில 
பாரதிதாஸன் 


ஆதனால் 


இந்நூல் பற்றிய நிறை குறைகளை எழுத 

வேண்டுகிறோம் . 

வளவன் பதிப்பகம் 
4 - மூன்றாவது முதன்மைத் தெரு , 
கஸ்தூரிபாய் நகர் , அடையாறு , 

சென்னை -600020 . 


குத்தூசியாரின் கட்டுரைகள் நூல்வடிவில் பலதலைப்பு 
களில் தொகுக்கப் பெற்றுள்ளன . இந்நூல் 
கண்ட முகவரியில் பெற்றுக் கொள்ளலாம் : 
குத்தூசி குருசாமி பதிப்பகம் 
வேலூர் -9 . 

| A2565 


ஏலகம் 


K34wN06 


